A DESCRIPTIVE CATALOGUE OF THE 


Tamil Medical Manuscripts 


in the 


VANJORE MAHARAJA SERFOJLS 
SARASVATI MAHAL LIBRARY, THANJAVUR. 


Dr. 8, VENKATARAJAN, 1.1.™., ( Regd.) 


VOLUME V 


al2-551,221(.) Publishéd under the authority of the 
ச்‌ Administrative Committee 


by 


Vidwan A. VADIVELAN, 


v ‘ Honorary Secretary, 


T.M.S.S. M. LIBRARY, THANJAVUR. 


1976 Price 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative னு 


த 


2 
(3 ட 
1 
2 
7 
[ 
ல்‌ 
ட அ > 
41 ஆ 
1 sl 
8. ர 
ந்‌ 
ச 
டங்‌ 
» 
: 
ச 
. 


| ்‌ 
நபி ர்‌ 
இடி 

ப 

சி 


௩ 
ட 
௫ 


. 
‘ 
| 
ம்‌ 
ப 
‘ 
ர்‌ 
்‌ 
ச 
6 
. 
க்க 


ட 
ப்‌ 
௩ 
௩ 
2 
9 
[அச 
ன... 


jn nc த ன க வண ட 


2.72-3351,22 101 ப 
| னிதன்‌ 2 ண்ண 


| 


1 SHRI JAGADGURU VISHWARADHYA JNANAMANDIR 
ம்‌ (LIBRARY) 
த JANGAMAWADIMATH, VARANAS! 


மலம 


| Please return this volume on or before the date last stamped 
ன்‌ Overdue volume will be charged 1/- per day. 
| 
| 
id 
1G 
| 
ஷி] 
| 
்‌ 


os 
| 
¥ 
| 
_—..~-CC-0-Jangamwadi math Coitection, Varanasi. An eGangotri Initiative 


தி ம்‌ 
்‌ 2 ததத... ப | 

ஆ ்‌ த்‌. “ஜட 8? அர்த்த ஸ்‌ 
4 த : ன்‌ 5 ்‌ டம. உ ட பத அன்‌ உத 
ட்ட ஆ வ. ஆ ஸ்ப 4 இன்த. a ம 5 இ இபபட “பத்துக்‌ நட்‌ 


டு 


A DESCRIPTIVE CATALOGUE OF THE 


Tamil Medical Manuscripts 


in the 


TANJORE MAHARAJA SERFOJls 
SARASVATI MAHAL LIBRARY, THANJAVUR. 


Dr. 8. VENKATARAJAN, 1.1.M., ( Regd.) 


ale 
ல்‌ ழ்‌ i Preservalion fn! 
New 


Delnl 
egangotiirust@gmal. .com 


Published under the authority of the 
Administrative Committee 


by 


Vidwan A. VADIVELAN. 


Honorary Secretary, 


T. M. S. S. M. LIBRARY, THANJAVUR. 


ணர்‌ ணய க்க ரேம்‌ bujghs! 


[ ப ॥......௩. 304] 


யி 


‘ 
ஸை 
» 
h 
* 
12331 ம 
ச ௩ % ௮ 
௦/2 AST 
» | ர 
தீ ம்‌ 
ட: 2 
ம்‌ 
௩ 
்‌] 
ச்‌ LATER 
2 


ஜு. ல்‌ ௮ ol 114, 
1, S$ னிய வட்ட 5 YAS ALFA 


்‌ 6 பி nA Nr 
ஈய fn MA BS ANI ட்ட உடல 


௫ ன i [6] 
1 1௪ 3 கம்‌ 1 


அடி ர ம! 11. VT லு ' 


ல்‌ Me. a ai (2 வுடல்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


தஞ்சை சரபோசி 
சரசுவதி மகால்‌ நூல்‌ நிலையத்‌ 


தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ ஐந்தாம்‌ தொகுப்பு 


( வைத்தியப்‌ பகுதி ) 


தொகுப்பாசிரியர்‌ : 


டாக்டர்‌ எஸ்‌. வெங்கட்டராஜன்‌, எல்‌. ஐ. எம்‌., ( ரிஜிஸ்டர்டு ) 


தஞ்சை சரசுவதி மகால்‌ நிருவாகக்‌ கமிட்டியினருக்காகக்‌ 
கெளரவ காரியதரிசி 
வித்துவான்‌ அ. வடிவேலன்‌ 


அவர்களால்‌ வெளியிடப்பட்டது. 


சகம்‌ 189840. Jangamwadi Mati 94@ction; Varanasi. frimoesi ரீதிப்தற, 


ஜெமினி அச்சகம்‌, 
கும்பகோணம்‌. 
(போன்‌: 835) 


6-0. சொதி Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


வெளியிடுவோர்‌ உரை 


க YI 


தஞ்சை சரசுவதி மகாலிலுள்ள தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ ஐந்தாவது 
தொகுப்பாகிய இந்நூலைத்‌ தற்பொழுது வெளியிட்டுள்ளோம்‌ 
இதன்கண்‌ 113 சுவடிகளை வரிசைப்படுத்தி விவர அட்டவணை 
தரப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு வைத்தியச்‌ சுவடிகள்‌ மட்டுமே 
கொண்டுள்ளது. மகால்‌ முன்பே இலக்கியச்‌ சுவடிகளின்‌ 
தொகுப்பை பாகம்‌ 1, 2 என்றும்‌, வைத்தியச்‌ சுவடிகளின்‌ 
தொகுப்பை பாகம்‌ 3, 4 என்றும்‌ வெளியிட்டுள்ளது. மேலும்‌ 275 
வைத்தியச்‌ சுவடிகளுக்கு விவரப்‌ பட்டியல்‌, தயாரித்து வெளியிட 
வேண்டும்‌. தொண்டுள்ளம்‌ கொண்ட பெருமக்கள்‌ பலரும்‌ 
இன்னும்‌ நூலகத்திற்குச்‌ சுவடிகளை அன்பளிப்பாகக்‌ கொடுத்து 
வருகின்றனர்‌. அவற்றையும்‌ தொடர்ந்து வரும்‌ தொகுப்புகளில்‌ 
வரிசைப்படுத்தி வெளியிட எண்ணியுள்ளோம்‌. 


டாக்டர்‌ எஸ்‌. வெங்கட்ராஜன்‌, எல்‌. ஐ. எம்‌. அவர்கள்‌ தமது 
ஆழ்ந்த அனுபவங்‌ காரணமாகவும்‌, இத்துறையில்‌ வல்லுநராக 
இருப்பதாலும்‌ இந்நூலை' முறையாக, வகுத்தெழுதி நன்கு 
பதிப்பித்துள்ளார்கள்‌. அன்னாருக்கும்‌, இந்நூலை நல்லமுறையில்‌ 
அச்சிட்டுத்‌ தந்த ஜெமினி அச்சக உரிமையாளர்‌ அவர்களுக்கும்‌ 
எமது நன்றி உரித்தாகுக. 


இத்தொகுப்பு நூலை வெளியிட உதவிவரும்‌ நமது தமிழக 
அரசினருக்கு நூல்நிலைய நிர்வாகக்‌ குழுவின்‌ சார்பாக நன்றி 
செலுத்தக்‌ கடமைப்பட்டுள்ளோம்‌. 


J 
தஞ்சாவூர்‌, அ. வடிவேலை, 
10—12—1976. கெளரவ காரியதரிசி. 


~ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


முகவுரை 


உலகப்‌ பிரசித்திப்பெற்ற இந்நூல்‌ நிலையத்தில்‌ தமிழ்ச்‌ 
சுவடிகள்‌ மட்டும்‌ சுமார்‌ 7500: வரை உள்ளன. அவைகளுள்‌ 
வைத்தியச்‌ சுவடிகள்‌ மட்டுமே 460 வரை சேர்ந்துள்ளன, 
இன்னும்‌ பல இடங்களிலிருந்தும்‌ சேகரித்து வருகின்றனர்‌. 


இதுகாறும்‌, 187 வைத்தியச்‌ சுவடிகளின்‌ குறிப்புகள்‌ 3-வது, 
4-வது தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன. தற்போது இந்த 
5-வது தொகுப்பில்‌ 188 முதல்‌ 300 வரையிலுள்ள சுவடிகளின்‌ 
விவர அட்டவணைக்‌ குறிப்புகள்‌ உள்ளன. இச்சுவடிகளில்‌ பல 
அச்சாகியிருந்தபோதிலும்‌, அவைகளில்‌ காணப்படும்‌ விவரங்கள்‌ 
முற்றிலும்‌ ஏடுவாரியாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. இதையன்றி 
ஒரே சுவடியில்‌ பல பிரதிகள்‌ இருப்பினும்‌ அவைகளுக்கும்‌ தனி 
எண்‌: கொடுக்கப்பட்டு, ஒவ்வொரு ஏட்டிலும்‌ காணப்படும்‌ 
விவரங்கள்‌ குறிப்பிடப்பட்டுள்ளமையால்‌, மருந்து முறைகளைத்‌ 
தேர்ந்தெடுத்துப்‌ பரிசோதிக்கவும்‌ பாட பேதங்களை அறிந்து 
கொள்ளவும்‌, மிகவும்‌ உபயோகமாக இருக்கும்‌. 


இத்தொகுப்பில்‌ வைத்தியச்‌ சுவடிகளைத்‌ தவிர, இந்துமத 
சம்பந்தமான நூல்களும்‌, இஸ்லாமிய மத சம்பந்தமான நூல்களும்‌ 
காணப்படுகின்றன. இச்சுவடிகள்‌ தஞ்சை அரண்மனை வைத்தியர்‌ 
திரு. காதர்பாக்ஷா சாயபுவிடமிருந்து பெரும்பாலும்‌ பெறப்‌ 
பெற்றமையால்‌ முஸ்லீம்‌ மதச்சுவடிகள்‌ பல இதனிடையே 
கூடியுள்ளன. வைத்திய முறைகள்‌ மட்டுமே காணப்படும்‌ 
சுவடிகளுக்கு முறையே “வைத்திய அட்டவணை, பலதிரட்டு, 
வைத்தியப்‌ பலதிரட்டு, பலதிரட்டு அட்டவணை என்றும்‌ பெயர்கள்‌ 
கொடுக்கப்ப மவன்‌; 


இச்சுவடிகளில்‌ காணப்படும்‌ விஷயங்கள்‌ ரசவாதத்திற்கும்‌, 
யோகாப்பியாசத்திற்கும்‌, ஞானத்திற்கும்‌, மந்திரசித்திக்குமே 
பயன்படக்கூடிய வகையில்‌ பரிபாஷையாகக்‌ கூறப்பட்டுள்ளன. 
எதற்காக இம்மாதிரி முறைகளைப்‌ பரிபாஷையாகச்‌ சொல்லி 
யாவருக்கும்‌ எளிதில்‌ புரியாவண்ணம்‌ நமது சித்தர்கள்‌ விவரங்களை 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


viii 


மறைத்து வைப்பதற்கான காரணங்களை ஆலோசித்தால்‌ ஒரு 
உண்மை விளங்கும்‌. சிற்சில அபூர்வ முறைகள்‌ எளிதில்‌ 
தகாதவர்களிடம்‌ கிடைத்துவிட்டால்‌ அதன்பலன்‌ விபரீதமாகி 
விடக்கூடும்‌! மேலும்‌ ஜீவாத்மா பல பிறவிகள்‌ எடுக்குந்தோ றும்‌, 
முன்‌ ஜன்மத்தில்‌ கிடைத்த ஞானம்‌ தொடர்ந்து மறுபிறவிகளிலும்‌ 
வருகின்றன என்பதே நமது கொள்கையாக இருக்கின்‌ றமையால்‌, 
இப்பரிபாஷைச்‌ சொற்கள்‌ மகான்களுக்குத்‌ தானாகவே வீளங்கும்‌. 
இதையன்றி இந்த மகான்களே மறுபிறவியெடுத்தும்‌ தக்க 
சமயத்தில்‌ வந்து, பரிபாஷைச்‌ சொற்களின்‌ பொருளை 
விளக்குவார்கள்‌. எளிதில்‌ அவர்களை அடுத்து அவற்றைத்‌ தெரிந்து 
கொள்ள்வும்‌ வாய்ப்பு இருக்கின்றது, ஆகவே இம்மாதிரியான 
பரிபாஷை நூல்களினல்‌ உலகிற்குப்‌ பயனில்லையென்றோ, 
வீணானவைகள்‌ என்றோ நினைத்து, ஒதுக்கிவிடக்கூடாது. 
அவற்றைப்‌ பாதுகாக்கவேண்டியதும்‌ நமது .: கடமையாகும்‌. 
ஒரு காலத்தில்‌ இந்த ரசவாத வித்தை நிச்சயமாகக்‌ கைகூடி 
யீருக்கின்றது என்பதைக்‌ காண்பிக்கவே இந்நூல்களைப்‌ 
பதினெட்டு சித்தர்களும்‌ நூல்‌ வடிவில்‌ அமைத்திருக்கின்‌ றனர்‌. 
அம்மகான்‌௧ளே திரும்பவும்‌ பிறந்து அவற்றைப்‌ புரியவைக்கவும்‌ 
கூடும்‌. இம்மாதிரியான சுவடிகளை நாம்‌ எப்போதும்‌ காப்பா ற்ற 
வேண்டும்‌. தனியார்‌ வசமுள்ள பற்பல சுவடிகளும்‌ சரசுவதி மகால்‌ 
போன்ற நூல்நிலையங்களுக்குக்‌ கொடுக்கப்படுமானால்‌ அவைகளும்‌ 
நன்றாகப்‌ பாதுகாக்கப்படும்‌. 

தஞ்சை சரசுவதி மகால்‌ நூல்நிலையத்தின்‌ தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
9-வது தொகுப்பை வெளியிட ஆதரவளித்த, நூல்நிலைய கெளரவ 
காரியதரிசி வித்துவான்‌ திரு அ. வடிவேலன்‌ அவர்களுக்கும்‌, 
தமிழ்ப்பண்டிதர்‌ திரு. வீ. சொக்கலிங்கம்‌ அவர்களுக்கும்‌, 
ஜெமினி அச்சகத்தாருக்கும்‌ எனது நன்றி உரித்தாகும்‌. 
மற்ற தொகுதிகளும்‌ சீக்கிரமே வெளிவர இறைவன்‌ அருள்‌ 
பாலிப்பாராக. 


வாழிய நலனே! வாழிய நலனே // 


க 80—9— 1976 எல்‌. ஐ. எம்‌. (ரிஜிஸ்டர்டு ) 
தஞ்சாவூர்‌. - , 


்‌. 6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


தஞ்சை சரஸ்வதி மஹால்‌ தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
5 வது தொகுப்பிலுள்ள நூல்களின்‌ அட்டவணை 


கேட்லாக்‌ 


தொடர்‌ கம்பர்‌ 


805 
806 
807 
808 
809 
810 
811 
்‌ 912 
818 
814 
315 
816 
817 
818 
819 
320 
321 
322 
328 
924 
825 
826 
327 
328 
329 
880 
381 
332 
888 
994 


சுவடியின்‌ பெயர்‌ 


வைத்தியத்திரட்டு 
தக்ஷிணாமூர்த்தி சூத்திரம்‌ 48 
திருமூலர்‌ - 120 
அறுசுவை ரஸவர்க்கம்‌ 
லேகியவர்க்கம்‌ ' 
வல்மீகர்‌ நாடி 
வைத்திய சிந்தாமணி 
வல்மீகர்‌ 80 
பலதிரட்டு 

யூனானி பலதிரட்டு 
அட்டவணை - 
கெர்ப்பகோளம்‌ 


தெக்ஷிணாமூர்த்தி வைத்தியம்‌ 1500 “ 


வைத்திய அட்டவணை 
அகஸ்தியர்‌ நயனவிதி 
வைத்திய சிந்தாமணி 

வகார வைத்திய அட்டவணை 
அகஸ்தியர்‌ சூத்திரம்‌ 800 
கைலாஸச்‌ சட்டைமுனி பாடல்‌ 
இரஸவர்க்கம்‌ 

அகஸ்தியர்‌ ரஸவர்க்கம்‌ 


இன்பரஸ மாலை (பெர்பந்தரியுங்‌ குணம்‌) 


அகஸ்தியர்‌ சூத்திரம்‌ 250 


வாலை (பால) வாகடம்‌ (பொதுக்‌ காண்டம்‌) 


குணவாகடம்‌ 
வால்மீக சுவாமியார்‌ நாடி நிதானம்‌ 
மாத்திரை வர்க்கம்‌ 


வைத்திய அட்டவணை 


சுவடி. 
நம்பர்‌ 


188 
189 
190 
191 
192 
198 
194 
195 
196 (A) 
196 (2) 
196 (C) 
197 (A) 
197 (5) 
198 
199 
200 
201 
202 (A) 
202 (8) 
208 
204 (&) 
204 (B) 
205 
206 
207 (&) 
207 (2) 
208 
209 
210 
211 


பக்கம்‌ . 


மூ.0.. ௬0௨ 4 


10 
12 
18 
15 
16 
17 
18 
19 
21 : 
22 
24 
26 
28 
80 
88 
85 
86 
88 
40 
41 
48 
44 
45 
46 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


சீ 


x 


cc ccc ce ec வை ccc 
கேட்லாக்‌ : சுவடி 


தொடர்‌ நம்பர்‌ சுவடியின்‌ பெயர்‌ நம்பர்‌ . IL 
885 சட்ரஸ நிகண்டு 212 (A) 47 
. 886 பெடிசம்‌ (பேடசம்‌) : 212 (2) 49 
881 தக்ஷிணாமூர்த்தி வைசூரி க சிதம்‌ 218 50 
888 அவ்வல்‌ கலிமா 214 (A) 02 
889 சட்ரஸ நிகண்டு 214 (B) 58 
840 கெந்தக ரஸாயனம்‌ 214 (0) EE 
841 நஞ்சு தின்ற பேருக்கு மாற்று (அகவல்‌) 214 (D) 54 


842 கம்பளிச்சட்டை, கைலாஸநாதர்‌ அருளிய 
நிகண்டு 214 (௧) 95 


843 கண்ணேய்‌ பார்க்கிற விதம (பலதிரட்டு) 215 58 
844 ஞான வெட்டியான்‌ 216 ௨9 
845 அகஸ்தியர்‌ திரட்டு வாகடம்‌ 50 217 60 
846 அகஸ்தியர்‌ நாடி.நூல்‌ 26 218 61 
" 847 ரஸ வாக்கம்‌ 2 219 62 
848 பதார்த்த குணம்‌ த 220 64 
949 — —. 65 
850 பற்ப வகை 222 05 
851 மாத்திரை வர்க்கம்‌ 228 66 
852 அகஸ்தியர்‌ வைத்திய தர்க்கம்‌ 25 224 ‘68 
858 அகஸ்தியர்‌ கும்மி (பிசின்லாடு) 225(A) 69 
854 உதிரக்கட்டுக்‌ கஷாயம்‌ 222 (8) 70 
855 225 (0) 71 


856 பேஷஜ கற்பம்‌ நிகண்டு அட்டவணை 
(தாதுவர்க்கம்‌) 225 (ற) 71 


857 வகார ஸூத்ரம்‌ 226 (A) 72 
858 பூஜா விதி 226 (8) 78 
959 அகஸ்தியர்‌ 12 226 (௦) 74 
860 கொங்கணர்‌ அதிசய சூத்திரம்‌ 226 (0) 75 
861 தக்ஷிணாமூர்த்தி சூத்திரம்‌ 10 1 226 (E) 16 
802 வாலை பூஜா விதி 226 (8) 17 
868 கொங்கணர்‌ சடாட்சர விதி . 226 (6) 78 
864 மகேச்வர பூஜா 226 (8) 86 
805 சுந்தரானந்தர்‌ அதிசயம்‌ 86 226 (1) 87 
866 பாலவாகடம்‌ பொதுக்காண்டம்‌ க 88 
867 கைலாசச்‌ சட்டைமுனிநா தர்‌ சாஸ்திரம்‌ 228 (&) 89 
968 அகஸ்தியர்‌ பட்சணி .228 (5) .91 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


31 


% 


ணன மகவை கக காக ககக கக கக ககா ககக கை சை ககக கக கள கை வக ககக ககக கைக கக கைக ககக கை கை ககக ககக 


[a] தி்‌ 1 சுவடியின்‌ பெயர்‌ வக்‌ பக்கம்‌ 
869 பலதிரட்டு 228 (௦) 98 
270 திருமந்திரம்‌ 8000க்கு நிகண்டு' ப்‌ 

வழலை சூத்திரம்‌ 800 228 (ற) 98 
971 ராமதேவர்‌ அஷ்டாங்க பட்சணி 228 (E) : 95 
872 ராமதேவர்‌ சூத்திரம்‌ 80 228 (F) 96 
878 ரோமரிஷி சூத்திரம்‌. 25 228 (G) 97 
874 சுந்தரானந்தர்‌ குத்‌,ந்ரம்‌ 25 ட்‌ 228 (1) 98 
875. சராயத்து மாலை 228 (1) 99 
976 தேரையர்‌ வைத்யம்‌ 229 101 
877 தன்வந்தரி குணவாகடம்‌ 280 104 
878 கொங்கண நாயஞர்‌ கடைக்காண்டம்‌ 1000 281 (A) 107 
879 கொங்கணர்‌ வழலை முறை 80 291 (5) 109 
880 கொங்கணர்‌ சரக்கு வைப்பு 108 281(c) 110 
881 மச்சமுனி பாடல்‌ வழலை மார்க்கம்‌ 281 (ற) 112 
882 அகஸ்தியர்‌ இரண்டாம்‌ பூரண சூத்திரம்‌ 200 281(ஈ௩) 118 
888 கருவூரார்‌ சுவாமியார்‌ சாஸ்திரம்‌ (சூத்ரம்‌ 80) 281 (ஈ) 115 
884 வைத்யத்‌ திரட்டு 282 117 
885 ஓசீயத்து 238 120 
886 அகஸ்தியர்‌ சூத்திரம்‌ 110 294 (A) 121 
887 கொங்கணர்‌ கடைக்காண்ட குத்திரம்‌ 
தீட்சை விபரம்‌ 284(B) 128 
888 அகஸ்தியர்‌ வைத்ய சூத்திரம்‌ 800 295 (A) 125 
889 தன்வந்தரி வைத்யம்‌ 200 285 (B) 127 
890 சுந்தரானந்தர்‌ தண்டகம்‌ * 295 (௦) 189 
891 வைத்திய அட்டவணை 285 0) 180 
892 அகஸ்தியர்‌ கலை ஞான சூத்திரம்‌ 120 285 (௩) 198 
898 அகஸ்தியர்‌ பூரண கர்ம காண்டம்‌ 386 ப்‌ 286 (A) 3188 
894 அகஸ்தியர்‌ சூத்திரம்‌ 80 286 (B) 185 
895 அகஸ்தியர்‌ முப்பு 16 . 286 (c) 186 
896 அகஸ்தியர்‌ காவியம்‌ 16 286) 188 
897 அகஸ்தியர்‌ பகவதி தியானம்‌ 286 (௩) 189 
898 அகஸ்தியர்‌ முப்புச்‌ சருக்கம்‌ 6 236 (F) 140 
899 சுந்திரானந்தர்‌ சூத்ரம்‌ 8 236 (c) 142 
400 அகஸ்தியர்‌ 5 286 (H) 148 
401 அகஸ்தியர்‌ சூத்திரம்‌ 50 286 (1) 145 
402 நந்தி தேவர்‌ முப்பு சூத்திரம்‌ 80 . 286 (J) 146 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


xil 


ccc eee 
கேட்லாக்‌ ட்‌ £ சுவடி 
தொடர்‌ நம்பர்‌ SOE CL நம்பா 


_ TTT ரா 


408 தக்ஷிணுமூர்த்தி ரஸக்‌ குளிகை 286 (௩) 148 
404 சுந்தரானந்தர்‌ தர்க்கப்பத்து 286 (L) 149 
405 ரோமரிஷி நாயனார்‌ சூத்திரம்‌ 25 286 (M) 151 
406 தேரையர்‌ பற்பவகை 16 286 (N) 152 
407 வைத்திய அட்டவணை | 286 (0) 158 
408 மச்சமுனி ஞானம்‌ 25 286 (P) 155 
409 வைத்திய நூல்‌ ” 996 (௦) 156 
410 முகைதீன்‌ காப்பாடு 287 (A) 158 
411 அகஸ்தியர்‌ நயன விதி 500 287 (B) 159 
412 வைத்திய அட்டவணை 287 (c) 160 
418 சுல்தான்‌ சிக்கந்தர்‌ பசருபந்து 287 (ஓ) 167 
414 மனை சாஸ்திரம்‌ 287 (௩) 168 
415 சிதம்பர சக்கரம்‌ 287 (Fr) 169 
416 வைத்திய அட்டவணை 288 110 
417 தக்ஷிணாமூர்த்தி வைத்தியம்‌ 1500 289 178 
418 வைத்திய அட்டவணை 240 181 
419 வைத்திய அட்டவணை 241 ' 194 
420 யூகிமுனி குணவாகடம்‌ I 242 209 
421 கெர்ப்பகோளம்‌ 16 ம்‌ 248 (A) 216 
422 தக்ஷிணாமூர்த்தி வைத்யம்‌ 1500 2480) 217 
428 தேரையர்‌ வாகடம்‌ 248 (c) 222 
424 அகஸ்தியர்‌ வாக்யம்‌ (சூரண வகை 50) 2480) 228 
425 ம ட (லேகிய வகை) 248(௩) 225 
426 ப்‌ உ (நெய்‌ வகைகள்‌) 248 (F) 227 
427 போகர்‌ நிகண்டு (பிற்பாதி) : 244 229 
428 யூகிமுனி வைத்ய சிந்தாமணி பாட்டு 550 245 281 
429 வைத்யம்‌, மந்திரம்‌, வேதாந்த, சித்தாந்தப்‌ 

| பாடற்றிரட்டு 246 284 
480 அகஸ்தியர்‌ குணவாகடம்‌ 247 (A) 288 
481 சுர நிதானம்‌ 247 (B) 241 
482 தன்வந்தரி வைத்யம்‌ 200 (கருக்கிடை) 248 (A) 248 
488 தன்வந்தரி வைத்தியம்‌ 71 , 248 (B) 245 
484 அகஸ்தியர்‌ இந்திர ஜால நிகண்டு 200 24860) 246 
485 மெஞ்சறி வியக்கம்‌ 248 (p) 248 
486 அகஸ்தியர்‌ மகாமுனி வகாரம்‌ 80 248 (E) 249 
487 தன்வந்தரி நிகண்டு 800 248 (9) 


201 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 
g ப 


' தொடர்‌ நம்பர்‌ 


488 
489 
440 


கேட்லாக்‌ 
சுவடியின்‌ பெயர்‌ வா 
அகஸ்தியர்‌ 8 - 248 (G) 
அகஸ்தியர்‌ வைத்ய ரத்னச்‌ சருக்கம்‌ 249 
அகஸ்தியர்‌ வைத்ய சிந்தாமணி 250 (A) 
்‌ 250 (5) 


441 
442 


448 
444 
445 
446 
447 
448 
449 
450 
451 
452 


458 
454 
455 
456 
457 
468 


459 - 


460 
461 
462 
468 
464 
465 
466 
467 
468 
469 
470 


பிரும்மாநந்த சைதன்யரான தேரையர்‌ 
வைத்யம்‌ 500 251 (&) 


அகஸ்தியர்‌ வைத்ய சூத்ரம்‌ 800 251 (5) 
கும்பமுனி நாயனார்‌ வைத்ய ரத்னச்‌ சுருக்கம்‌ 251 (௦) 
மிகராசு மாலை 202 (A) 
பாலர்‌ கதை 202 (8) 
மணிக்கடைக்‌ கயறு குத்திரம்‌ 252 (0) 
சித்திராரூடம்‌ 252 (D) . 
பேடஜ கற்பம்‌ 252 (E) 
திரட்டு வாகடம்‌ 258 (A) 
திருமந்திர வாகடம்‌ 298 (8) 


திருமூலர்‌ அகவலும்‌, பட்டணத்துப்‌ பிள்ளை 
திருக்காஞ்சீபுறத்தில்‌ சொன்ன பெண்பால்‌ 


அகவலும்‌ 298 (C) 
செந்தூர. அட்டவணை 294 (A) 
அகஸ்தீசர்‌ 16 204 (5) 
சித்திராரூடம்‌ 255 
மாட்டு வாகடம்‌ 256 
வைத்ய அட்டவணையும்‌ சில்லரைப்‌ பாட்டும்‌ 257 
அகஸ்தியர்‌ சூத்திரம்‌ 100 258 (A) 
“போகர்‌ சூத்திரம்‌ 85 : 208 (2) 
ரோமரிஷி 16 - 258 (௦) 
திருமூலர்‌ தண்டகம்‌ 298 (ற) 
அன்னசாரம்‌ (தான்ய வர்க்கம்‌) - 259 (A) 
கஷாய வர்க்கம்‌ i 259 (8) 
வைத்ய அட்டவணை பற்ப முறைகள்‌ 2௦9 (௦) 
பிள்ளை வாகடம்‌ 260 
இரஸ வர்க்கம்‌ (குணவாகடம்‌), . 261 
அகஸ்தியர்‌ பற்ப, சிந்தூரம்‌ 262 (4) 
அகஸ்தியர்‌ பின்னூல்‌ 80 262 (8) 
கொங்கணர்‌ கடைக்காண்டம்‌ 500 268 (&) 


தக்ஷிணாமூர்த்தி (அகஸ்தியர்‌) தீக்ஷாவிதி 200 2680) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


XIV 


ரஷ. 


ட "லாக்‌ ச க 
a சுவடியில்‌ பெயர்‌ ம்‌ பு 
471 அகஸ்தியர்‌ சூத்திரம்‌ 100 264 (A) 819 
472 காலாங்கி நாயனார்‌ சூத்திரம்‌ 86 264 (5) 3821 
478 வைத்திய அட்டவணை 265 (4) 828 
474 பாலவாகடம்‌ 265 (B) 325 
475 வைத்ய அட்டவணை 205 (c) 328 
476 அனுபவ வைத்ய அட்டவணை 266 891 
477 வைத்தியத்‌ திரட்டு 267 (A) 8985 
478 அகஸ்தியர்‌ 16 (ரஸ வர்க்கம்‌) 267 (B) 986 
479 அகஸ்தியர்‌ 5 267 (c) 387 
480 பலதிரட்டு 267 (p) 388 
481 நயன சாஸ்திரம்‌ (ஈயன விதி) 268 989 
482 சுரநிதானம்‌ 269 (A) 840 
488 அகஸ்தியர்‌ 150 269 (B) 348 


484 அகஸ்தியர்‌ பரிபாஷை (முதற்‌ காண்டம்‌) 270 (A) 844 
485 அகஸ்தியர்‌ பரிபாஷை (இரண்டாங்‌ காண்டம்‌) 270 (B) 846 
486 அகஸ்தியர்‌ பரிபாஷை முதற்‌ காண்டம்‌ 25 270 (6) 847 


487 வைத்திய அட்டவணை : 271 849 . 
488 ரோமரிஷி சூத்ரம்‌ 100 272 850 
489 மருந்து அட்டவணை 219 852 
490 நயனவிதி அட்டவணை 974. 954 
491 மருந்துச்‌ சரக்கு அகராதி 275 855 
492 அகஸ்தியர்‌ 86 ; 276 (A) 856 
498 காயகற்பம்‌ (மூதண்ட லேகியம்‌) முதலியன 216(5) 858 
494 காயகற்பம்‌ 276 (c) 859 
495 அகஸ்தியர்‌ நாடித்‌ தொகை 100 110) 
496 இரஸ வர்க்கம்‌ (அன்னஸாரம்‌) 218 862 
497 போகர்‌ நிகண்டு (பலசரக்கு மருந்து) 279 862 
498 திரட்டு வாகடம்‌ (ரஸ வாதிகளுக்கு) 280 864 
499 அகஸ்தியர்‌ நாடி நூல்‌ 26 281 (A) 868 


500 தில்லைமுனி சுவாமியார்‌ வைத்ய சிந்தாமணி 
3 விளக்கம்‌ 281 (5) 869 


501 வாதம்‌ 80க்கும்‌ பெயர்‌ வெண்பா 282 (A) 878 

202 பித்த நிதானம்‌ 282 (B) 374 

508 ஆயூர்வேத விஷயம்‌ (டீகாஸஹிதம்‌) 288 877 

ட ௨04 வைத்தியத்‌ திரட்டு 284 877 

505 பலதிரட்டு ha | 285 (இ. 878 
0-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Inkiative 


“et 


AV 


mp, 
்‌ கேட்லாக்‌ 


தொடர்‌ ஈம்பர்‌ 


சுவடியின்‌ பெயர்‌ 


சுவடி 
நம்பர்‌ 


ce, 


50௦ 
507 
508 
509 
510 
511 
512 
512 
518 
514 
515 
516 
517 
518 
519 
520 
5213. 
5922 
528 
584 
௦2௦ 


5206 
5927 


வைத்தியத்‌ திரட்டு 

தன்வந்தரி வைத்தியம்‌ 

அகஸ்தியர்‌ ஜாலத்திரட்டு 1200 
அகஸ்தியர்‌ பெருநூல்‌ 11 காண்டம்‌ 800 
அகஸ்தியர்‌ வைத்ய வல்லாதி 600 
அகஸ்தியர்‌ பூஜாவிதி 


. (4) அகஸ்தியர்‌ தீட்சாவிதி 200 


(8) அகஸ்தியர்‌ பூரண சூத்திரம்‌ 
ராமதேவர்‌ 1000ல்‌ சூத்திரம்‌ 10 
அகஸ்தியர்‌ பூரண சூத்திரம்‌ 48 
அகஸ்தியர்‌ வகாரத்திரயம்‌ ஸூத்ரம்‌ 200 
கருவூரார்‌ பாடல்‌ 80 (கலிவெண்பா) 
அகஸ்தியர்‌ கேசரி நூல்‌ சாலத்திரட்டு 
நந்தீசர்‌ போகநாதர்‌ பாடல்‌ வகாரம்‌ 100 
சந்நி நிதானமும்‌ செய்கையும்‌ 

வைத்ய ரதனச்‌ சுருக்கம்‌ 

பலதிரட்டு வைத்யம்‌ 

வைத்திய அட்டவணை 

போகர்‌ சூத்திரம்‌ எழுதூற்றிரட்டு 
வைத்தியத்‌ திரட்டு 

வைத்தியப்‌ பலதிரட்டு 

நாடிலஷணம்‌ 

சன்னிவாத லஷனம்‌ 

வியாதியின்‌ குணம்‌ 

பலதிரட்டு 

நாடிச்சுருக்கம்‌ 

வைத்ய சிந்தாமணி 

பலதிரட்டு வைத்தியம்‌ 

அகஸ்தியர்‌ இருநூற்றைம்பது 
நிகண்டு 

யானை வைத்தியம்‌ (பலதிரட்டு) 
பலதிரட்டு வைத்யம்‌ 

தன்வந்தரி நிகண்டு முன்னூறு 

போக நாயனார்‌ நிகண்டு 
நந்திதண்டகம்‌ 

வாசமுனி சூத்திரம்‌ எழுபது 


286 (A) 


287 

288 (A) 
288 (8) 
288 (௦) 
288 (D) 
288 (E) 


288 (F) - 
: 289 (A) 


289 (B) 
289 (௦) 
289 (D) 
289 (௩) 
289 (F) 
289 (G) 
290 (A) 
290 (4) 
291 

292 

298 

294 

294 (A) 
294 (B) 
294 (௦) 
294 (D) 
294 (E) 
294 (15) 
294 (௦) 
294 (2) 
294 (1) 
295 

296 


‘296 (A) 


296 (2) 
296 (0) 
296 (D) 


444 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


கேட்லாக்‌ 


சர . 


தொடர்‌ கம்பர்‌ சுவடிபின்‌ பெயர்‌ பதி பக்கம்‌ 
521 போகனாதர்‌ ஷோடச சூத்திரம்‌ 296 (£E) 444 
ரோமரிஷி கருமான சூத்திரம்‌ நான்கு 296 (F) 445 
அகஸ்தியர்‌ மதி வெண்பா நூறு 296 (G6) 446 
கொங்கண நாயர்‌ முப்பு சூத்திரம்‌ 296 (H) 446 
அகஸ்தியர்‌ கருகுக்ஷமம்‌ பதினாறு, 
ஷோடசமாலை என்ற அஷ்டாதி மாலை 296 (1) 447 
அகஸ்தியர்‌ ரத்தினச்‌ சுருக்கம்‌ 296 (J) 448 
'ரோமரிவி பத்தொன்பது » 296 (K) 449 
528 பேஷஜகல்பம்‌ (வைத்திய சிந்தாமணி) 297 (A) 450 
தமிழ்‌ வாகடம்‌ 291 (B) : 452 
மாந்தத்திற்கும்‌ குளுமைக்கும்‌ எண்ணெய்‌ 
வயணம்‌ 297 () 458 
சில்லரை வைத்தியம்‌ 29T (p) 454 
மஹாஸங்கல்பம்‌, வரலக்ஷிமி வ்ரத மகிமை கதா 297 (£) 454 
தமிழ்‌ வாகடம்‌ 297 (F) 455 
சில்லரை வைத்தியம்‌ ல்‌ 297 (G) 455 
529 அகஸ்தியர்‌ வைத்திய சூத்திரம்‌ முன்னூறு 298 457 
580 சித்த வைத்திய முறைகள்‌ 299 459 
581 வஸிஷ்டர்‌ சூத்திரம்‌ வைத்யம்‌ 800 402 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


த பய்‌ 


ஓரே நூலின்‌ பல பிரதிகளின்‌. விபரம்‌ 


% 


தொடர்‌ பர்த்‌ ன்‌ 
த த சுவடியின்‌ பெயர்‌ வ்‌ ஏடு செய்யுள்‌ 224. தி ப்க்கம்‌ 
1. (௨) அகஸ்தியர்‌ ஐந்து 286 (fH) 1 5 பூர்த்தி 148 
2. (௨) அகஸ்தியர்சூத்திரம்‌ 100 258 (௧) 82 100 பூர்த்தி 294 
(1) Vi 264 (A) 20 100 ன்‌ 819 


8. (௨) அகஸ்தியர்‌ திரட்டு 
' > வாகடம்‌ 50 217 10 50 பூர்த்தி 60 


(b) ள்‌ 258 (A) 10 48 அபூர்த்தி 282 
4, (௮) அகஸ்தியர்‌ நாடிநூல்‌ 26 218 18 26 பூர்த்தி 61 
(1) ப்‌ 281 (A) 8 26 ௭ 968 
5, (௨) வைத்திய சிந்தாமணி 194 14 96 பூர்த்தி 10 
(b) ர்‌ 200 25 97 p 22 


6. (௨) அகஸ்தியர்‌ 
சூத்திரம்‌ 800 202 (4) 46 .804 பூர்த்தி 26 


(௦) அகஸ்தியர்‌ வைத்ய ௪ 

்‌ சூத்திரம்‌ 800 251(5) 48 800 ,, 278 
(௦) ல்‌ 285 (A) 55 800 ஸ்‌ 125 
(வ). ல 298 88 800 ன்‌ 457 


7. (௮) அகஸ்தியர்‌ வைத்யரத்னச்‌ ்‌ 
சுருக்கம்‌ 249 83 860 பூர்த்தி 255 
(4) ம ... 290 (A) 100 “854 ஸ்‌ 414 
(c) 15 269 (]) 81 854 அபூர்த்தி 448 
8. (௨) அகஸ்தியர்‌ ரஸவர்க்கம்‌ 204 (4) 55 418 பூர்த்தி 98 
(ம) இரஸவர்க்கம்‌ ்‌ 
(குணவாகடம்‌): 261 48 811 அபூர்த்தி 809 
9. (௨) உதிரக்கட்டுக்‌ கஷாயம்‌ 225 (5) 10 10 பூர்த்தி 70 
(b) ல்‌ 225 (௦) 14 ie 71 


~ 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


xvill 


ர னா 

படத்‌ சுவடியின்‌ பெயர்‌ க ஏடு செய்யுள்‌ தல பக்கம்‌ 
10. (௨) உரோமரிஷி 

சூத்திரம்‌ 25 228(G) 6 26 பூர்த்தி 97 

(b) 2 286(M) 5 26 p 151 

11. (8) கர்ப்பகோளம்‌ 16 187 (4) 5 16 பூர்த்தி 17 

(b) 5 248 (A) 4 16 ட்‌ 216 

12. (௨) சட்ரஸ நிகண்டு 212 (4) 85 82 அபூர்த்தி 47 

(b) ம்‌ 214 (8) 28 89 & 58 

(6) $i 252 (£) 4ஏடுகள்‌ 18 . ,, 282 

18. (௨) சித்திராரூடம்‌ 952) 49 பூர்த்தி 280 

௫) ட்‌ 255 40 290 


14. (௨) தன்வந்தரி நிகண்டு 

(கருக்கிடை) 800 848 (ஈ) 61 802 பூர்த்தி 851 

(4) 5 296 (4) 7 86 அபூர்த்தி 442 
15. (2) தக்ஷிணாமூர்த்தி 

வைத்தியம்‌ 1500 197(8) 18 95 அபூர்த்தி 18 

(5) 289 144 ரோ 178 

(௦) i 248 (2) 282 1460. 217 

16 (௨) பாலவாகடம்‌ 

(பொதுக்காண்டம்‌) 227 ௦6 101 பூர்த்தி 88 

(b) பம்‌ 206 61 101 


ட 88 

17, (ல) பெடிசம்‌ (பேஷஜம்‌) 212 (5) 14 185 பூர்த்தி 49 

(b) ன்‌ 252 (£) 22 ',, 282 

(6) (நிகண்டு அட்டவனை) 295) ' 5, xk 71 
ண்‌ உணளாய்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


% 


தஞ்சை சரசுவ தி மகால்‌ 
தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


5வது தொகுப்பு. 
(வைத்தியப்‌ பகுதி) 


805. சுவடி நெ. 168. 
வைத்தியத்திரட்டு 
ஏடுகள்‌ 18. பக்கத்திற்கு 6 வரிகள்‌. 
( சிதிலமாக உள்ளன ) 


Oro | 


இதில்‌ அரிதாரச்‌ செந்தூரம்‌, நாகக்கட்டு, ரசக்கட்டு, 
லிங்கக்கட்டு, வெடியுப்புச்சுன்ன ரசக்கட்டு, உப்புக்கட்டு, அயத்‌ : 
தாமிரம்‌, ரஸபற்பம்‌, லிங்கவில்லைகட்டு, பாஷாணக்கட்டு, - 
சாரக்கட்டுமணி, தங்கபற்பம்‌, வெள்ளிபற்பம்‌, வங்கக்களங்கம்‌, 
பேரண்டச்‌ சுத்தி, வெடியுப்புச்‌ சன்னம்‌, கெந்தகச்‌ செம்பு, குப்பிச்‌ 
செந்தூரம்‌, அயச்செம்பு, தாளகபற்பம்‌, கெந்தகத்‌ தைலம்‌, துருசு 
பற்பம்‌, து த்தநாகபற்பம்‌, ட்ட அரிதாரச்‌ செந்தூரம்‌ ்‌ 
முதலியன. 


Beginning : 


நரகம்‌ இலுப்பெண்ணெயில்‌ 10 ழம்‌ ef சாய்த்து 
விராகனெடை ச்‌. தரையில்‌ விரல்‌ கொள்ளக்‌ குழி தோண்டிக்‌ 
குழியில்‌ நாகத்தை யுருக்கிச்‌ சாய்த்து அ சாரமும்‌, i 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri ப்ப 


/ 


2 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


வெடியுப்புஞ்‌ சேர்த்து ஐயநீர்‌ வாங்கி அதில்‌ 7 திறம்‌ துவைத்து 
வைத்து மறுபடி எலியாமணக்கங்‌ கட்டையைத்‌ துளைத்து அதில்‌ 
முன்னாகத்தைச்‌ செலுத்திக்‌ கட்டைத்‌ தூளிட்டமுக்கி வாய்க்கு 
அந்தக்‌ கட்டையாலடைத்து மட்டமாய்‌ 4 சீலை மண்‌ செய்து, பத்து 
விராட்டியில்‌ புடமிடவும்‌. இந்தப்படி 5 புடமிட்டெடுத்து வேதை 
பார்க்கவும்‌, 


தாளகபற்பம்‌ : 


தாளகம்‌ பலம்‌ 7. சீதாள ஓலை கருப்பாயிருக்கிறது மானாவரிக்‌ 
கத்திரி மயிலையும்‌; புளியம்புரணி சுட்டகரி 1 பலம்‌ அரைத்து 
அதற்குள்ளே வைத்துச்‌ சீலை செய்து, ச எருவில்‌ புடமிடப்‌ 
பற்பமாம்‌. சுரம்‌, இருமல்‌, க்ஷயம்‌, சுவாசகாசத்துக்கு டை 
தேன்‌, நெய்யில்‌ பண வெடை (3 குன்றி) கொடுக்கத்‌ தீரும்‌. 


End : 


அரிதாரக்‌ கட்டிக்குக்‌ குடிவெட்டிப்‌ (பிருமதண்டி) பால்விட்டு, 
ரவியிலுலர்த்தி இந்தப்படி மூன்று நாள்‌ செய்துலர்த்தி மறுபடி 
இந்தக்‌ கட்டியைக்‌ கும்பிடு சிப்பிக்குள்‌ வைத்து 8 சீலை மண்‌ 
செய்து முணு விராட்டிப்‌ புடமிட்டெடுக்கச்‌ செந்தூரமாம்‌. 
கைகண்டது. 


806. ௪. நெ. 189. 
தக்ஷிணாமூர்த்தி சூத்திரம்‌ 48 
ஏடுகள்‌ 28. பக்கத்திற்கு 7 வரிகள்‌. 
( ஏடுகள்‌ சுமாராகவுள்ளன ) 


கல்‌ ரஸவாதத்திற்கேற்ற அரிதாரக்கட்டு (2) பாஷாணக்‌ 
கட்‌ ட்ட கோவுக்கு (6) செம்பு சுத்தி (2) துரிசு (8) 
இரும *திற்கு சூரணம்‌, வெட்டைக்கு அரையாப்பிற்கு (10) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


\ 


6-வது தொகுப்பு 8 


விப்ருதி, கிரந்தி, சூலைக்கு எண்ணெய்‌ (11) வயிரவ பூஜை (12) 
திலகவசியம்‌ (15) வாயுவுக்கு அஷ்ட லேகியம்‌ (16) சில்விடக்‌ 
கடிக்கு (16) வாடை (18) (அதாவது வாசனைப்‌ பொடி) மேல்‌ 
துவாலை (21) கருவங்கபற்பம்‌ (24) முதலியன. 


Beginning : 


நாடியதோர்‌ பூரணமாம்‌ வேதாந்தத்தில்‌ 
நடனதிருச்‌ சூத்திரத்தைப்‌ பாடுதற்கு 
ஆடியதோர்‌ கணபதியுங்‌ கந்தன்றானும்‌ 
அருள்‌ பெருகும்‌ நாதாக்கள்‌ ரிஷிகள்காப்பு 
கூடிய தோர்‌ ஞானமாம்‌ வாலைத்தாய்தான்‌ 
கூறினாள்‌ நாவுதனில்‌ அரனுஞ்‌ சொன்னார்‌ 
பாடியதோர்‌ பலநூலில்‌ மறைத்துச்‌ சொன்னேன்‌ 
பால்‌ போலாம்‌ பூரணத்தி னூலிதாமே. (௧) 


End : 


தானென்ற ஆணவத்தை வீட்டபேர்க்குஞ்‌ 
சண்டாளக்‌ கோபத்தைந்‌ தள்ளினோர்க்குஞ்‌ 
மானென்ற பெண்ணாசை மறந்தபேர்க்கும்‌ 
வைத்தியமுஞ்‌ சித்தியடா வாதஞ்சித்தி 
கோனென்ற குருபதத்தைக்‌ காத்தபேர்க்குக்‌ 
குறையில்லை யிந்தறூல்‌ நாற்பத்தெட்டும்‌ 
ஏனென்று கேட்குமடா மெஞ்ஞானிக்கு 
இகபரமுங்‌ கொடுக்குமிந்த நூல்தான்முற்றே. (௪௮) 


தக்ஷிணாமூர்த்தி பாதாரவீந்தமே துணை. 
~~ 


பின்னர்‌ கருவங்க பற்பமுறை கூறப்பட்டுள்ளது : 
கருவங்கத்‌ தகடு தட்டிப்‌ பொடியாய்‌ வெட்டிக்‌ கருநொச்சிச்‌ 

சாறு, ஆனை நெரிஞ்சிச்சாறு, சிறு சின்னிச்சாறு, மலை HG 

சாறு, இது _நாலுஞ்‌ சமன்‌ கொண்டு சேர்த்துப்‌ பொடியில்‌ 


gamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


க்‌ தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


விட்டரைத்து வில்லைபிடித்து, இந்தப்‌ பச்சிலை யரைத்து 
வில்லையைப்‌ பொதிந்து, சீலைமண்‌ செய்து முழுப்புடத்‌ தில்‌ 
வைக்கவும்‌. நீறிப்போகும்‌. 


அனுபானம்‌ : 


தேனில்‌ கொடுக்கவும்‌. வெட்டின பொடியைச்‌ சாத்‌ தில்‌ 
நாலு நாழிகை யூறப்போட்டு மறுபடி அரைக்கவும்‌. 


807. ௪. நெ. 190. 


திருமூலர்‌ நூற்றிருபது 
(ஏடுகள்‌ 20. பக்கத்திற்கு 5 வரிகள்‌ ) 


இதில்‌ கருஉத்பத்தி, லக்ஷணம்‌, இடகலை, பிங்கலை, நாடி 
வகைகள்‌, வாதபித்தநாடி லக்ஷணம்‌, பஞ்சபூதக்‌ குறிகள்‌, மரண 
லக்ஷணம்‌, மேகம்‌ பிறக்கும்‌ விதம்‌, சுகசந்நிக்‌ குறிகள்‌ (10) 
சீழ்‌ மூலம்‌, இரத்த மூலம்‌, பவுத்திரக்‌ குறிகள்‌, 0 வித கழிச்சற் 
கிராணிகள்‌, 20 வித மேகம்‌, பிரமேகம்‌, குன்மரோகக்‌ குறிகள்‌, 
சூலைகோய்‌ குணம்‌, கெர்ப்பரோகம்‌, மலட்டுநோய்க்‌ குறிகள்‌, 
குஷ்டரோகக்‌ குறிகள்‌, கண்‌ ரோகத்திற்கு மாத்திரை (18) 
முதலியன. 


Beginning : 


அந்தி நிறத்தனை ஆனை முகத்தனை 
இந்து யிளம்பிறை போல வெயித்தனை 
நந்தி மகன்றனை ஞானக்‌ கொழுந்தினை 
புந்தியில்‌ வைத்தடி போற்றுகின்‌ றேனே 


உன்னிய கற்பக்‌ குழியாம்‌ வெளியிலே 

பன்னிய நாதம்‌ பகரந்தப்‌ பிருதிவி 

வன்னியும்‌ வாயுவும்‌ மாயுறச்‌ சுக்கிலம்‌ ய்‌ 

. வன்னிச்‌ சமனாய்‌ வளர்க்கு முதகமே, (௧) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு | 
End: 


பொடியாம்‌ நோய்போகப்‌ புகழ்சொன்னா ரென்னந்தி 
மடிவான சூதம்‌ மகத்தான தங்கம்‌ 

பிடிவான கெந்தகம்‌ பேரான சத்துடன்‌ 

குடியான செந்தூரிக்‌ குமட்டியே தின்றிடே. (௩௧௩) 


தின்றிட நோய்கள்‌ திசைகெட்டே யோடிடும்‌ 

பண்டிட வாயுக்கள்‌ பக்கத்தில்‌ சேராது 

தன்றிய லோர்க்குத்தான்‌ செய்த முறையினி 

மன்றிய சித்தாய்‌ வரும்வியாதி போகுமே. (௩௧௪) 


Colophon : 
சருவதாரி வருஷம்‌ வைகாசி மாதம்‌, திருமூலர்‌ முகிந்தது. 
முற்றும்‌. 


அதற்குப்பின்‌ கீழ்கண்ட '' அஸ்திகர்ணி ரஸாயனம்‌ ” முறை 
கூறப்பட்டுள்ளது. 


நாலிரென்‌ டெனுஞ்‌ சேர்தான்‌ வெருகு 
மேலி ரெண்டு மரக்கால்‌ கமுனீரும்‌ 
நாலி லொன்றென வேதான்‌ காய்ச்சியு - மிருபாகம்‌ 


ஏகமாகவும்‌ பால்நாற்‌ சேர்விடு தாகரெண்டரைச்‌ சேரேசர்க்கரை 
வேகவேவிடு பாகுபதத்தில்‌ செய்‌ - படிகூட்டே 

சூலிகொண்டிடு திப்பிலிசுக்குடன்‌ னேலமே கடுதான்றிதே சாவரம்‌ 
ரோனிபத்திரி முத்தமு மிதிலிடு - தவறாமல்‌ 

கோலிவெட்டியின்‌ வேருமமுக்கிரா பாலிறெல்லிப்‌ பருப்பொடு 
மேல்விளங்கதி மதுரமு மிளகொடு - பலமாக [பிச்சமும்‌ 
ஞாலமேல்வரு பட்டையிலவங்கமும்‌ மேலிடாமலி டித்திடு சூரணம்‌ 
மேலுமேயொரு கோலிடு கிண்டிடு - பொடிதூவி 

ஏலவேயெரி யெட்டுமெடுத்தபின்‌ சாலமாகவும்‌ துட்டிடை 
காலைமாலை கொடுத்திடு போம்பிணி - வகைகேளே [கொண்டிடு 
சாலவே வயிற்‌ நோவுமசீரணம்‌ சூலைவாயுவுடம்பு தடிப்புடன்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


6 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


தாலுகாலுகை யெரிப்புட னேவிடும்‌ - மலவாயு 


ே 5 தனித்திடும்‌ வெட்டைகள்‌ போகமேமிக 
க்ப்‌ டு வாகவிளைந் திடும்‌ 


மேகமாமஸ்‌ திகர்ணிரஸாயனத்‌ தியல்பாமே. 
Colophon : 

இதேபோல்‌ முதல்‌ ஏட்டில்‌ 

சர்வசித்தி வருஷம்‌ மாசிமாதம்‌ 22. வைத்திய மஸ்தான்‌ 
சாயபு குமாரன்‌ உசன்கான்‌ சாயபு திருமூலர்‌ முகிந்தது முத்தும்‌ 
(முடிந்தது முற்றும்‌). 

திங்கட்கிழமை சிவமயம்‌ என்றிருக்கிறது. 
குறிப்பு: அஸ்திகர்ணி, கஜகர்ணி, வெருகு. 


908. ௪, நெ. 191. 
அறுசுவை ரஸவர்க்கம்‌ 
(பலவகைச்‌ சிந்தாமணி) 
ஏடுகள்‌ 12. ஏட்டுக்கு 4 வரிகள்‌ 
(சிறிது சிதைந்து உள்ளன) 
இதில்‌ தேரன்கவி - வியா திவராமல்‌ நடந்துகொள்ளும்‌ 
விதம்‌ 4. தினப்படி செய்யவேண்டிய விதிகள்‌ (விருத்தம்‌) 5. 
மறலி அணுகா நெறிமுறைகள்‌, கண்ணோய்‌ அணுகா நெறி 
முறைகள்‌. உத்தமக்‌ குணங்களறிந்து நடக்க 9, திருப்புகழ்‌ 
சந்தத்தில்‌ அறநெறிகள்‌ 10. ஸ்திரீயைச்‌ சேராத நாள்‌ 10. 
மூதேவி இருப்பிடம்‌ 11. முதலியன. 
Beginning : 
அருசினில்‌ முத்தொளிவாகிய நன்னபி ஆமீனார்‌ வயத்துதித்து 
ஆலம்‌ அடங்கலும்‌ நல்வெளி. தீனெறியாகிய மகம்முதை பிரிசம 
தாகவே அவரிரு தாளினைப்‌ பேணியே யான்கொழுது பின்னு 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 7 


மேயாற்‌ கள்ள சுகாபி முமீன்‌ முருவீன்‌ ௮...... ஒரே 

துருசுடன்‌ போத்தி ஆலீம்‌ மூலம்மாற்‌ துவாவின்‌ வரிசையினால்‌ 
தொல்விபு தன்னில்‌ ஆகிய வஸ்துவின்‌ சூட்சம மதின்னேற்மை 
வரிசையுமாம்‌ பல ரஸவர்க்கத்தின்‌ வண்மைதனை யுரைக்க வருவது 
மீரா முகைய்தீன்‌ யெந்தன்‌ மனதில்‌ குபிரறவே. (௧) 


அல்லல்போம்‌ வல்வினைபோம்‌ அன்னைவயிற்றில்‌ பிறந்த 
தொல்லைபோம்‌ போகாத்‌ துயரம்போம்‌ - மேலை 

குணமதிக மாமருணைக்‌ கோபுரத்தில்‌ வாமும்‌ 

கணபதியைக்‌ கைதொழுதக்கால்‌. (௨) 


End: 

மூதேவி இருப்பிடம்‌ : 
மாலையுறங்கல்‌ மயிற்‌ முடித்தாதல்‌ மாதருடல்‌ 
கோலமளிந்த தன்பின்‌ கூடுதலுஞ்‌ -- சாலவே 
கொட்டாவி நெட்டி குறுகுறுப்புக்‌ கண்கிடத்தல்‌ 
நட்டு விழுகல்‌ நவில்‌. (உ௫) 
அன்னமிக உண்பானும்‌ ஆடை அமுக்காவானும்‌ 
இன்னமுமே யீறுவிளக்கானும்‌ -- முன்னமாங்‌ 
காலைத்துயில்வானுங்‌ கல்விநல மில்லானும்‌ 
ஆலயமா மூதேவிக்‌ கங்கு. (௨௬) 
மாலை காலை உறக்கமும்‌ மாதர்தன்‌ 
கோலமேனி அளிந்துபின்‌ கூடலுஞ்‌ 
சாலவுண்டிக்கி ராத்தயிர்‌ சாதமு 
மாலோடாகிலும்‌ மாது விட்டேகுமே. (௨௭) 
இஞ்சித்‌ தேன்தயி ரெண்ணெயிலைக்கறி 
கஞ்சி கயப்பொடு கங்குலி லுண்பீரேல்‌ 
செஞ்சொல்‌ மாமகள்‌ பூமகள்‌ சேய்மகள்‌ 
அஞ்சிஅஞ்சி அருகில்‌ விட்டோடுமே. (௨௮) 


குறிப்பு : 

முதல்‌ ஏட்டில்‌ ரஸவர்க்கப்பாயிரம்‌. அவூஜாபில்லாஹி. மின்‌ 
ஷைத்தானிற்றஜீம்‌ - பீஸ்மில்லா ஹிற்றகமா னிற்றகீம்‌ - 
மஹமத்‌ இப்ரஹீம்‌ சாயபு சுவடி என்றிருக்கிறது. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


8, தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
809. ச. நெ. 192. 
லேகிய வர்க்கம்‌ 
(ஏடுகள்‌ 16, பக்கத்திற்கு 6 வரிகள்‌) 
(கீளம்‌ 20 செ. மீ. அகலம்‌ 38 செ. மீ.) 


இதில்‌ குண்டலா தி லேகியம்‌, வில்வாதி லேகியம்‌, சிந்தாதி 
லேகியம்‌ (2), இஞ்சி லேகியம்‌ (3), கொடிவேலி லேகியம்‌ (4), 
தேங்காய்‌ லேகியம்‌ (6), திப்பிலி லேகியம்‌ (6), கண்டாமலக 
லேகியம்‌, சரபங்க வில்வாதி (8), சூதிகா வாயுவுக்குக்‌ கெந்தக 
லேகியம்‌ (10), சித்ரமூலா தி லேகியம்‌ (12), மேகம்‌ கிரிச்சத்திற்கு 
(14), மதனகாமேசுரம்‌ (14) - வேறு முதலியன. 


Beginning : 


சங்கம்வே ரெடையிரண்டு கண்டங்காலி 
திருசவ்வியந்‌ தசமூல மெடைமூன்றாக 
எங்குமுயர்‌ பாதாள மூலிதேக்கு 
இயல்மூல வேலிபல மெண்பதாகக்‌ 
கங்கையுமோர்‌ பலமுமெட்டு மரக்கால்வார்த்துக்‌ 
காய்ந்த வஷ்ட பாகமதாங்‌ கழாயந்தன்னில்‌ 
பங்கையமாம்‌ பழவெல்ல மெடையும்ரெண்டு 
பரவியவே வெந்தபின்பு பதத்தில்வாங்கே, (க) 


திப்பிலி யிரு பதுபலமுங்‌ 
கூகையில்‌ நீறும்‌ பலம்நாலும்‌ 
செப்பு லவங்கங்‌ கேசரம்‌ 
மேலஞ்‌ சீரக மோமமுடன்‌ 
அப்பிருகாயம்‌ மிளகுட னவைதான்‌ 
வையவை மூன்றுபல மஷ்டபலமாம்‌ 
நாகம்‌ லோகமும்‌... ம்‌ நாலுபல 
மிப்படி தன்னில்‌ மதுவிரு நாழி 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 9 


End: 


யெல்லாமொண்டாக்கி (ஒன்றாக்கி) இது 

பாக்களவு கொண்டிட வியாதியேகும்‌ 
வகைகேளாய்‌ 

மைப்பொரு காசஞ்‌ சோபஞ்சூலை 
வலிசுர மத்திசுரம்‌ சிராய்பீனிச விக்கல்‌ 

குன்மம்‌ பீலிகை மற்றும்‌ பிணிபோமே. (௨) 


ஆனதோர்‌ தண்ணீர்மிட்டா னதனுடன்‌ பூனைக்காலி 


தானமாம்‌ 
ஏனமாஞ்‌ 


நிலப்பலை தனித்தனி மூன்றுங்‌ கூட்டி 
சர்க்கரையு மியலுட னாவீன்பாலுங்‌ 


கானமாங்‌ கருப்பஞ்சாறு கயலது காய்ச்சிக்கூட்டே. (௫௧) 


கூட்டியே 
நாட்டியே 


நீட்டியே 


காய்ச்சும்போது கனமது வானபின்பு 
பொடியுக்தூவி ஈல்லதோர்‌ நெய்யுமிட்டு 
யெடுத்துக்கொண்டு நினைவுட னேழுகாளு 


மூட்டியே முகிந்தபின்பு முக்கிரந்‌ தாதுவுண்டாம்‌. (௫௨) 


910. ச. நெ. 192. 
வல்மீகர்‌ நாடி 


ஏடுகள்‌ 138. பக்கத்திற்கு 6 வரிகள்‌. 


மிகவும்‌ சிதிலமானது. நீள அகலம்‌ 40% 24 செ. மீ. 


இதில்‌ : 


நாடி பார்க்கிற விதி -- மரண நாடிக்குறிகள்‌ -- வாத, 
பித்த, கப, நாடிக்குறிகள்‌ -- த்வந்த்வ நாடி, சந்நிபாத நாடிக்‌ 
குறிகள்‌ -- சீதாங்க சக்கி, தனுர்வாத சந்நிக்‌ குறிகள்‌ -- முதலான 
வைகள்‌ உள்ளன. 

6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


10 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


Beginning : 

கரிமுகனடியை வாழ்த்திக்‌ கைதன்னில்‌ நாடிபார்க்கப்‌ 
பெருவிரலடியில்‌ நின்று பிடித்துட னடுவேதொட்டால்‌ 
ஒருவீரல்‌ லோடில்வாத மதத்திருவிரலே பித்தஞ்‌ 

செருவிரல்‌ மூன்றிலோடில்‌ சேற்பன நாடியாமே. (௧) 


End: 
கனசுரம்‌ யீளைக்காசம்‌ புலந்தனில்‌ காடிதானும்‌ 


யனவதில்‌ லாமைமூத்‌ துகில்லது தலைநீட்டானால்‌ 
லினமுன்‌ மீனைக்‌ காசம்‌ யெழும்பி......... 


கேளாயரவுஈன்‌ னடையே யானாலது கெர்பரோகமது 
சுணங்கம்‌ மயில்‌............ கேளாய்தான 
கவுதாரியானால கன்னலக்குவார்‌ குழியில்கண்டித நோயுமென்னே. 
Colophon : 

ஆதியே துணை, அல்லாவுதவி செய்வானாகவும்‌. விக்ருதி 
வருஷம்‌ பங்குனி மாதம்‌ 2 உ வல்மீகர்‌ நாடி முடிந்தது. 


- உசன்கான்‌ சுவடி. 


911. ச. நெ. 194. 
வைத்ய சிந்தாமணி 
(கவி, 98) 
ஏடுகள்‌ 14. பக்கத்திற்கு 6 வரிகள்‌. 
நீள, அகலம்‌ 38 % 2 செ. மீ, 


இதில்‌ அஷ்டத்தான பரீ க்ஷை, காடிபரீக்ஷை, வாதநாடி, 
ஸ்திரீ சங்கநாடி , தேகப்பரீக்ை, நேத்ரபரிக்ஷை, சுரரோக 
லக்ஷணங்களும்‌, வகைகளும்‌, சந்நி கோய்க்குறிகள்‌. அதிஸார 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 11 


வகைகளும்‌, குறிகளும்‌ - அதன்‌ அசாத்யக்‌ குறிகள்‌ - அசாத்ய 
நாடி லக்ஷணம்‌ - லங்கணம்‌ செய்விக்கும்‌ விதம்‌ முதலானவைகள்‌ 
உள்ளன. 


Beginning : 


சோதியின்‌ னெளியில்நின்று துலங்கிய முகம்மதாவே 
ஆதியிப்‌ புவனந்தன்னில்‌ அமைப்பித்த ஆத...ஃஃஃ 
க இரண்டாம்போதே சகலகோய்‌ விபரமெல்லா 
ஓதிய சிந்தாமணிக்கு உடையவன்‌ காப்பதாமே. 
ஆதியே துணையாமுத்‌ தாரியந்‌ தமிழால்‌ 

மூதுலகி லேவைத்யச்‌ சிந்தாமணி வெண்பாநந்தா 
திருமன்னுலகாதி யே வுயிர்க்கும்‌ தாயாம்‌ 

ஒரு வன்‌ துணை யாகவும்‌. 

ஸரஸ்வதி ஸஹாயம்‌ தேவிஸஹாயம்‌ ஸ்ரீ ஹரிப்யோ ஈம : 
ஒருவாயினால்‌ வாயிம்மத மூன்றிலோர்‌ 

இருதாளிற்‌ முற்றாளிசயவரு மோர்களிற்றை 
இனிதுரைத்த கல்வியீர்‌ போற்றீர்‌ 

வெளிற்றை யினிதுரைக்கவே. (௧) 


End: 
காலாகாலமறிந்து மருந்து கொடுக்க 
தேயமுங்‌ காலமுந்‌ தேகத்தின்‌ கோட்டுநிலை 
ஆயும்‌ வயதுபிணி யாய்ந்தறிந்து -- யேயும்‌ 
பொருந்தும்‌ வகையறிந்து புத்தியினா லோர்ந்தோன்‌ 
மருத்துவனே யென்பார்‌ மகிழ்ந்து. (௯௫) 
ஐந்தானாளேழானாள்‌ ஆகுமிரண்‌ டொன்பா நாள்‌ 
முந்தானாள்‌ பன்னென்றின்‌ முடுசக்கி வந்ததெனில்‌ 
தீந்தாலும்‌ தீருமதுத்‌ தீராமலே யிதனால்‌ 
வீய்ந்தாலும்‌ வீய்வர்‌ வீளம்பு. (௯௬) 
குறிப்பு: 320 செ. சுவடியையும்‌ பார்க்கவும்‌. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


12 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


812. சு. நெ. 19. 
வல்மீகர்‌ 80 
ஏடுகள்‌ 11. பக்கத்திற்கு 9 வரிகள்‌. 
நீள, அகலம்‌ 29 % 21௪. மீ. 
( ஏடுகள்‌ மிகவும்‌ சிதைந்துள்ளன ) 


இதில்‌ வாதசுரத்தின்‌ குணமும்‌ மருந்தும்‌, பித்த சரத்தின்‌ 
குணம்‌ இதற்கு முத்தக்காசு கஷாயம்‌, சிலேஷ்ம : சுரத்தின்‌ 
குணம்‌ - அதற்குக்‌ - கஷாயம்‌ - வாதபித்த சுரத்தின்‌ குணம்‌ (5) 
வாத சிலேஷ்ம குணம்‌ - பித்த சிலேஷ்ம சுரக்குணம்‌ - திரிதோஷக்‌ 
குணம்‌ ( அதாவது சந்நி) (7) பூதசுரத்தின்‌ குணம்‌ (9) அசீரணச்‌ 
சுரம்‌ - அபிகாத சுரக்குணம்‌ (9) துவக்கெதசுரக்குணம்‌ (10) 
(த்வக்கத சுரம்‌) அத்திகத சுரக்குணம்‌ 10 (அஸ்தி கத) ரத்தகத 
சுரத்தின்‌ குணம்‌ - மாங்கிசகதசுரத்தின்‌ குணம்‌ (மாம்ஸகத 
சுரக்குறிகள்‌) (11) சந்நிவாத சுரக்குணம்‌, சந்நிக்கு நாசியிலூதச்‌ 
சீனப்புகை முதலானவை. 


Beginning : 


Soot வாத சுரந்தனக்குக்‌ குணமேசொல்லி 
முகங்கறுக்கு மீறுமுதடு முலர்ந்திருக்கும்‌ 
உட்டினமிகுக்‌...... கிச்குமாறு மயிர்க்கால்‌ குத்திடுகை 
மலமே மந்தமாய்‌ கறுக்குஞ்‌ 
சீறுமரோசியதி தாகதாகந்‌ தின...... வரட்சிகுளிர்நடுக்கல்‌ 
நடுக்கல்‌ மயக்கல்‌ முரிநிமிர்தல்‌ 
நல்லசரீரந்‌ திமிர்த்து நொந்து 
படமே முட்டுமிகக்‌ கடுகடுக்கும்‌ 
பாணிகிறுத்து எரித்து விழுங்‌ 
குடல்வாய்‌ வயிறுமொலுமொலெனுங்‌ 
குவடே யொருங்கு மலங்‌ (கழிக்கும்‌) 
மடமாமயிலே யிருமலுண்டாம்‌ 
வாதசுரத்தின்‌ வகையிதுவே. 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


2-வது தொகுப்பு 19 
End : 


அமுதமாடாத்‌ தொடை கோட்ட 
மானயேரண்டம்‌ வேர்க்‌ கொம்புக்‌ 
கமுதங்‌ கண்டங்கத்தரி வேர்க்‌ 
காரங்‌ காயங்‌ கடல்நுரையுங்‌ 
குமுதங்‌ குமரிச்சரகுடனே 
கூட்டு முதகம்‌ எட்டொன்றாய்ச்‌ 
சமுதாய்க்‌ காய்ச்சிக்‌ கொடுமுன்னே 
சந்நி வாதசுரந்தீரும்‌. 


சந்நிக்கு நாசியிலூதச்‌ சீனப்புகை : 


துத்தம்‌ விராகனெடை 8 கருஞ்சீரகம்‌ விராகனெடை 2 
துருசு "2 மிளகு 2 2 
அரிதர்ரம்‌ க 2 கார்கோலரிசி ன்‌ 2 
சாதிலிங்கம்‌ 1 2 சுக்கு " 2 
வெள்ளைக்குங்கிலியம்‌,, 2 திப்பிலி "i 2 


இதுவெல்லாம்‌ குப்பைமேனியிலைச்சாறு வார்த்தரைத்துச்‌ 
சீலையிலூட்டித்‌ திரித்துக்‌ காயவைத்துக்‌ கொளுத்தி அப்புகையை 
நாசியிலூதவும்‌. பல்லுக்கிட்டின சந்நி தீரும்‌. 


918. சு. நெ. 196 (4) 
பலதிரட்டு 
(புலிப்பாணி) 
ஏடுகள்‌ 86. பக்கத்திற்கு 6 வரிகள்‌. 
நீளம்‌ % அகலம்‌ 26 3 செ. மீ. சுமாராக உள்ளது 


இதில்‌ முப்பு விபரம்‌, ரசக்கட்டு (6) (ரஸமணி) வசியமை (6) 
மாற்றம்‌ (8) அஞ்சனம்‌ (84) மாரணம்‌ பேதனம்‌ (10) வித்வே 
ஷணம்‌ (114) வைப்பு - சத்துரு மாரணம்‌ (18) களவு பிடிக்கிற 
தற்கு (14) எதிரி புலம்பும்‌ சொக்குப்பொடி (16) விந்து கட்ட (17) 
பூவின்மை (17$) விஷ்ணுக்ராந்திகற்பம்‌, வெள்ளெருக்கு (284) 
சீந்தில்கற்பம்‌, ரஸபற்பம்‌ (29%) காப்பு மிளகு சாரணை (204) 
புருஷவசியம்‌ (21) பல்லு விமுகிறதற்கு (21$) சுரம்‌ உண்டாக, 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


14 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


வாந்தபேதி உண்டாக (28) துருசுச்‌ சுன்ன ம்‌ (24) வங்க 
வெட்டை (263) வெங்காரச்‌ சன்னம்‌ (27) நவசாரக்‌ கட்டு (98) 
தாளகற்பம்‌ (298) சலாசத்து பற்பம்‌ (30) வெள்வங்க பற்பம்‌ (205) 
கெந்தி மெழுகு (82%) முதலானவை. 


Beginning : 
வேதாந்த நாயகியே விமலி வேணி 
வீரமா காளியம்மாள்‌ ருத்திரரூபி 
நாதாந்தத்துட்‌ பொருளே அகோர வீரி 
நாரணியே காரணியே தேவீசத்தி 
முதாந்த சித்தருட பறையே துர்க்கி 
மூவருக்கு முதற்பொருளே ஆனந்தாயி 
மாதாந்தந்‌ தனையீன்ற சித்தவல்லி 
மாமுகத்தோன்‌ பலதிரட்டுக்‌ காப்புத்தானே. 


End : 


ஆமேநீ சாத்திரத்தை வெளி விடாதே 
அவையடக்கம்‌ வெகுபதன மய்யாஅய்யா 
வாமேநீ கருமிக்குக்‌ காட்‌ டொண்ணாது 
வஞ்சகற்கும்‌ பொல்லாற்கும்‌ சொல்லொண்ணாது 
தாமேநீ தந்தைதாய்க்‌ குருக்கள்‌ ராசர்‌ 
தயவான பெண்கள்‌ ......ஃ.. அள்யேவு 
நாமேநீ யிவர்களுக்குக்‌ குலையிடுக்கம்‌ செய்தோர்‌ 
நாசமாய்‌ நரகுதனிலழுந்துவாரே. (௯௯) 


குறிப்பு : 
வாதியே வடமொழியிற்‌ சொன்ன மார்க்கம்‌ 
வையகத்தோர்‌ பிழைக்க...... னென்பார்‌ 


ஆதியே போகருட காடாட்சத்தாலே 
அன்பாகப்‌ புலிப்பாணி பாடினேனே (௨௫) 


என்பதினால்‌ இப்‌ “ பலதிரட்டு”” புலிப்பாணி செய்திருப்ப 


தாகத்‌ தோன்றுகிறது. அடைப்புக்‌ குறியிலுள்ள நம்பர்கள்‌ 
ஏட்டின்‌ நம்பர்களாகும்‌. 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


2-வது தொகுப்பு 15 
314. ௬. நெ. 196 (ந) 


யூனானி பலதிரட்டு 
ஏடுகள்‌ 15. பக்கத்திற்கு 6 வரிகள்‌ 


(சுமாராக உள்ளன) 


இதில்‌ வலுவுக்கு மருந்து, பட்டித்தைலம்‌ (3) பந்தனக்‌ 
குளிகை (24) தாதுபுஷ்டிக்குப்‌ பேரீச்சங்காய்‌ மருந்து (6) தாது 
புஷ்டிக்கு மருந்துகள்‌ (8%, 9, 10) தாதுபுஷ்டிக்குத்‌ தில்லா (12) 
தாதுபுஷ்டி வலுவுக்கு லேகியம்‌ (19) பட்டி தாதுபுஷ்டிக்குத்‌ 
தில்லா (14) வீரிய விருத்திக்கு மருந்து (78%) தாதுபுஷ்டிக்கு 
வினோதம்‌ (16). 


Beginning : 

வீரிய விருத்திக்குச்‌ சூரணம்‌ : 
தாமெக்காணா மாந்தப்பில்லு சுக்கு 
நெருஞ்சிக்காய்‌ தோஸ்தேசும்பல அட்டங்கண்‌ 
இஞ்சிச்சுன்னம்‌ கறன்ப்பூல்‌ தொகமே கார்ச்கூரி 


காட்டுத்தாமரைப்பிஞ்சு பில்பிலேகிருது சுவேதமுத்லி 
தால்ச்சீனி 


இவைகளை வகை 1 பலம்‌ இடித்து வஸ்திரகாயஞ்‌ செய்து 
சூரணம்‌ முணு பங்கு, வெள்ளைச்சீனி 2 பங்குஞ்‌ சேர்த்து 
வெருகடிப்‌ பிரமாணங்‌ கொள்ளவும்‌. இச்சாபத்தியம்‌. வாயு 
பதார்த்தம்‌ தள்ளுபடி. வீரிய விருத்தியாகும்‌. 


End : 
தாதுபந்தனக்‌ குளிகை : 
பரட்டை விதை பூமிச்சக்கரக்‌ கிழங்கு 
பால்குரண்டி விதை பூனைக்காலி விதை 


பொன்முசுட்டை வீதை .: 
6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


46 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


இவைகள்‌ வகைக்கு விராகனிடை 2. இவையெல்லாம்‌ 
பசுவின்‌ பால்விட்டரைத்து 24 உருண்டைகள்‌ செய்து நிழலுலர்த்தி 
அந்தி சந்தி பன்னிரெண்டு நாட்கள்‌ உட்க்கொள்ளவும்‌. 


பத்தியம்‌ : 
கார்ப்பு, புளிப்பு ஆகாது. வெந்நீர்‌ சாப்பிடவும்‌. சங்கம்‌ 
ஆகாது. பிற்பாடு போகஞ்செய்தால்‌ விந்து விடாது. 


மாத்து: 
எலுமிச்சம்பழம்‌ சாப்பிடவும்‌. பச்சைத்‌ தண்ணீரில்‌ கழுத்‌ 
களவு சலத்தில்‌ நிற்கவும்‌. 


on 


815. சு. நெ. 196 (C) 
அட்டவணை 
(6 ஏடுகள்‌ இதில்‌ 8 ஏடுகள் தான்‌ எழுதின ஏடுகள்‌ 
மற்றவைகள்‌ காலியாக விடப்பட்டுள்ளன) 
இதில்‌ தேள்‌ கொட்டிற்குப்‌ பூச்சு மருந்து, கடுக்காய்‌ ஏழுக்கும்‌ 
பேர்‌ குணம்‌, சுயமக்கினி முதலான விபரங்கள்‌ அடங்கியுள்ளன. 


Beginning : 
தேள்‌ கொட்டினால்‌ பூச்சு மருந்து 
கோரோசனையோ டரிதாரங்‌ கோஷ்டஞ்சதுரக்‌ கள்ளிப்பால்‌ 
ஓரோர்‌ வகைக்குக்‌ கழஞ்சாக ஒக்கவரைத்து வுண்டைசெய்து 
பாரோர றியத்‌ தேள்கொட்டிப்‌ பதைக்கவந்த பேர்களுக்குத்‌ 
தீறாதாகிற்‌ புஸ்தகத்தைத்‌ தீயிற்கொளுத்தி விடுவேனே. (௧) 
End: 
சுயமக்கினி 

சூதமொருபங்கு சொல்நாபி யீர்பங்கு 

ஏதமிலாக்‌ காந்தம்‌ யிருமூன்று -- தாதுகெந்தம்‌ 

எண்பங்‌ கிதற்குச்சம னேத்தவரப்‌ பொடிசேர்‌ 

தொன்குமரிச்‌ சாற்றிலரைத்‌ தோர்நாள்‌. (க) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


வது தொகுப்பு 17 
நாளரைத்துப்‌ பின்புகஞ்சம்‌ நற்கலசத்‌ துள்வைத்து 
மீளவாயிற்‌ வேறுகல்‌ மேல்மூடிக்‌ -- கோளிரவி | 
பூண்டவெய்‌ யில்வைக்கப்‌ புகையெழுந்து பற்பமதாந்‌ 
தீண்டிப்‌ பணவெடை தேனில்‌. (௨) 


குறிப்பு : 


கடைசி மூன்று ஏடுகளில்‌ பெண்‌ பருவம்‌, பேதிவாந்திக்கு 
மருந்துகள்‌ என்று தனி ஏடுகளாக உள்ளன. 


916. ௪. நெ. 197 (4) 
கொப்பகோளம்‌ 16 
ஏடுகள்‌ ச்‌. பக்கத்திற்கு 6 வரிகள்‌ 
( ஏடுகள்‌ பூச்சி அரித்துள்ளது ) 


இதில்‌ ஆண்‌, பெண்‌ மலட்டுக்குறிகள்‌, தசைவளர்ச்சி, வாயு 
கிருமி, சோறை (இரத்தம்‌) மதர்ப்பு முதலானவைகளின்‌ குறிகளும்‌ 
மருந்துகளும்‌ கூறப்பட்டுள்ளன. பத்திய வகைகள்‌ கடைசிச்‌ 
செய்யுளில்‌ காணப்படுகிறது. 


Beginning : 


பாரப்பா பெண்மலடாங்‌ கர்ப்பகோளின்‌ 
பருவமதைச்‌ சொல்லுகிறேன்‌ பண்பாய்த்தானே 
யாரப்பா வாண்மலடே யாகுமல்லால்‌ 
அப்பனே பெண்மலடு யாதுமில்லை 
நேரப்பா தவசிருந்து பொருளையீந்தும்‌ 
நேரான திவலையது சூலுங்காணும்‌ 
வேரப்பா தேவதையா லாளாகர்ப்பம்‌ 
விரித்துஈன்றாய்ப்‌ புகலுகிறேன்‌ விரும்பிக்கேளே. (௧) 


| C0 Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


ib தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


End: 
மதுவாகும்‌ குளிர்ந்தசலங்‌ கிட்டவாகா 
மைந்தனே கொதித்தண்ணீர்‌ மிகவுமாகும்‌ 
வேதமுறைநான்‌௧ண்டு சொன்னேன்‌ சத்தியந்‌ 
தானிந்த நூல்சார்ந்து பாருபாரு 
யதுவாகு மிதுவாகு மென்‌ றுயெண்ண 
யலைந்து திரியாம லருளை நோக்கி 
பொதுவாகும்‌ நினைவுகொண்டு யிருப்போராகில்‌ 
புத்திசித்தி முத்திமுதல்‌ புனிதமாமே. (௧௬) 


817. ௬. நெ, 197 (௩) 
தக்கிணாமூர்த்தி வைத்யம்‌ 1500 
ஏடுகள்‌ 18. பக்கத்திற்கு 6 வரிகள்‌. 
(அபூர்த்தி) 


இதில்‌ நாடிவகைகள்‌, வாத, பித்த, சந்நி நாடிகள்‌ - 
இடைகலை, பிங்களை நாடி விபரங்கள்‌. மேகரோகங்கள்‌ பிறக்கும்‌ 
விதம்‌ (8), மூலம்‌, கிராணிவகைகள்‌ - பித்தவாயுக்குறிகள்‌ (11) 
முதலானவை. 


Beginning : 
அகண்ட பரிபூரணமா முமையாள்‌ பாதம்‌ 
அப்புறத்தே நின்றதொரு அய்யர்பா தம்‌ 
புகன்‌ றுநின்ற கணேசனெடு நாதாக்கள்‌ பாதம்‌ 
புகழான வாக்குடைய வாணிபாதம்‌ 
நிகண்டனவே யெனையாண்ட குருவின்‌ பாதம்‌ 
நிறைநிறையா சுரூபத்தில்‌ நின்றோர்பாதம்‌ 
முகந்தெனையீன்‌ றெடுத்தசின்‌ மயத்தின்பாதம்‌ 
முவுலகு மெச்சுதற்குக்‌ காப்புத்தானே. (௧) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 19 
End: 
அறிந்திடா வாயுவோடே 
அய்யம்வந்‌ தேகுமாகில்‌ 
பிரிந்துநீர்‌ பொசிந்திடாது 
பிறவெள்ளை வீழ்ந்திடாது 
எரிந்திடு மத்திபோலே 
யிளைப்புட னிருமலுண்டாம்‌ 
மறிந்திடும்‌ புகைச்சல்‌ காணும்‌ 
வலி யேழு மேகரோகம்‌. (௫௫) 
குறிப்பு : 
கடைசியில்‌ சில வெற்றேடுகள்‌ கோர்க்கப்பட்டுள்ளன. 


818. ௯ூ.நெ. 198. 
வைத்ய அட்டவணை 
ஏடுகள்‌ 20. 
நீளம்‌ 86 % 2௪. மீ. 


(7 ஏடுகளில்‌ மாத்திரமே விபரங்கள்‌ உள்ளன. இடை. 
மிடையே பல ஏடுகள்‌ காலியாக விடப்பட்டுள்ளன. இதில்‌ 
ரஸவா தத்திற்கான முறைகளும்‌ மந்திரங்களும்‌ உள்ளன ) 


Beginning : 
அரிதாரம்‌ கழஞ்சி // பூவழலை il 
வீரம்‌, பூரம்‌ ,, 9... வெடியுப்பு 4 
கெளரி 3 மதியுப்பு மீ 
வெள்ளைப்பாஷாணம்‌ 4 சீனம்‌ 2 
2 


tive 


உ 


(சே) ஆகாகம்‌. அங்கி Math ecto ப்பு An eGangotri Initi 


ற்‌ தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


அஞ்சான நூலிலே பஸ்பஞ்‌ சொன்னேன்‌ 

அதற்கடுத்த குருமுறையை யறிந்தாயில்லை 
மஞ்சான மேகம்வரு ஷித்தாப்போலே 

வைத்தியநா லிரண்டுலெட்சம்‌ வளமாய்ப்பார்த்து 
துஞ்சாதே யேகமு லிகையின்‌ போக்கு 

சொன்னபடி யாடுசரக்குக்‌ கருவைச்சொல்வேன்‌ 
தஞ்சான பூனிறு வீரம்பூரம்‌ 

சாரமொன்று காரமொன்று தாயுமொன்றே. (க) 


தாயுமொன்று வெடியுப்புத்‌ தாரமொன்று 
தவளமென்ற வெள்ளையொன்று தானேகூட்டிப்‌ 
பாயுவென்ற வெருக்கம்பால்‌ விட்டுவாட்டப்‌ 
பற்பமென்ற வகைகளுக்கெல்லாம்‌ சேர்த்துக்‌ 
காயென்ற கவசமிட்டுச்‌ சீலைசெய்து 
கனமான வோட்டிலிட்டு மண்ணுஞ்செய்து 
தீயென்ற நூற்படிக்குப்‌ புடத்தைப்போடு 
சிவசிவா யிருநூத்தைந்து திரந்தான்பாரே. (௨) 
ச்‌ x * % 
நாகர்ஸ கெந்தகம்‌ ஹேமரஸ மர்த்தனம்‌ 
பாதரவி சும்பனம்‌ ஹேமகுரு ஹேமகுரு, 
ie ச்‌ ச்‌ ட்‌ 
End: 
படியான வழலைவிட்டால்‌ வாதமில்லை 
படிப்படியா யேறுகிற முறையுமில்லை 
மிடியான காயசித்தி கவுனசித்தியில்லை 
பேய்க்கூத்தாய்‌ சுடலையலைந்து பிரேதமாவாள்‌ 
அடியான மரத்தினின்று தொத்தியேற 
ஆக்குறுணி மட்டுமே யேறலாகும்‌ 
்‌மூடியான வழலையுப்பை முன்னேசெய்தால்‌ 
மோசமில்லை முடியுமட்டு மேறலாமே. (௩) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 21 


819. ச. நெ. 199. 
அகஸ்தியர்‌ நயனவிதி 
ஏடுகள்‌ 21. பக்கத்திற்கு 6 வரிகள்‌. 
நீள, அகலம்‌ 84 % 21 செ, மீ. 

( அபூர்த்தி; அச்சிடப்பட்டுள்ளது ) 


நேத்திர ரோகத்திற்குப்‌ பேர்வழி - பாயிரம்‌ (96 வகை 
நோயின்‌ பெயர்கள்‌ ) கண்‌ பார்க்கிற விதம்‌ - கண்‌ அளவு - வயது 
கந்தாயம்‌ - கண்ணோய்‌ வரலாறு - தின சுத்தி - தந்த சுத்தி - 
பாத சுத்தி - கண்‌ நோய்‌ நிதானம்‌ - நேந்திரப்‌ பரீஷை. வாத, 
பித்த, காச வகைகள்‌ - மந்த காசம்‌ - பற்பு நோய்‌ வகை - காச 
நோய்‌ - சந்திரரோகம்‌ - படிகுந்தம்‌ - திமிர்காசம்‌ - வால - பித்த 
காசம்‌ - சுடற்பல தோன்றல்‌ - மணிநீல காசம்‌ - குமரி காசம்‌ - 
வால காசம்‌, திமிரம்‌, பில்லம்‌, செலரூபம்‌ (74) அன்னகோபம்‌, 
வட்டப்பூ, அளிகண்‌, ஆணிப்பூ, துர்மாங்கிஷம்‌, இரணசுக்கிரன்‌, 
குவளைவிப்புருதி, வேகமந்தம்‌, கிரந்‌ திசூலை, கண்குலை, உடைத்‌ 
தழுந்தல்‌, அமரம்‌, நீர்ப்பாய்ச்சல்‌, குவளைக்கண்‌ பிரிதல்‌, அன்ன 
கோபம்‌, குருவிழிக்குருதி, படலக்குணம்‌, காசம்‌ 9-க்கும்‌ நிறம்‌, 
குத்தி சாஸ்திர விதி (19) பில்லம்‌ வாங்கும்‌ குணம்‌ - பற்பரோகம்‌ 
வாங்க - படலம்‌ உரிக்க முதலியன. 


Beginning : 
நூறினைப்‌ பகுந்தநூரு முகம்மது ஓளிவாலெல்லாந்‌ 
தேறினார்‌ ஆதந்தன்னை திரிதின்னம்‌ ரோகந்தன்னால்‌ 
யேறின வியாதிக்கெல்லாம்‌ மருந்துண்டு லுக்குமானென்‌ 
்‌ ரோதினர்‌ ரகிமானதி யொருபொருள்‌ காப்பதாமே. 
அமானல்லா கிருபை செய்யவும்‌. 


கார்நிறை வண்ணமாலுங்‌ கைலையாள்‌ கடவுளானுக்‌ 
தார்நிறை யானவேலான்‌ தந்திமா முகனும்வேத 

சீர்நிறை வடநூல்‌ தன்னில்‌ .செப்பின நிதானங்கண்டு 
பார்நிறை தமிழினாலே பகர்ந்திடக்‌ காப்புத்தானே. (4) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


29 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


End : 
மெத்தென வீருத்திதானும்‌ வீரிதலை முட்டை போன்று 
பத்திகெல்லி னிடைவிட்டப்பால்‌ பலநூலால்‌ சுத்திக்கொண்டு 
சித்திரமாகக்‌ குத்திச்‌ சிறந்ததோர்‌ சிலாகை விட்டுச்‌ 
சுத்தியே மூன்று காலம்‌ சுழிதனில்நீலம்பாடு 
வெட்டெனத்‌ தெளிந்து நன்றாய்‌ விரைவுடன்‌ வெளியதாக்கே, 


820. ௬. நெ. 200. 
வைத்திய சிந்தாமணி 
நீளம்‌ % அகலம்‌ 41 % 91 செ.மீ, 
ஏடுகள்‌ 2௦. பக்கத்திற்கு 4 வரிகள்‌. பூர்த்தி. 
அல்லாவுதவி 


சோதியின்‌ ஜெளியில்‌ நின்று துலங்கிய முகம்மதாவே , 
ஆதியிப்புவனந்தன்னில்‌ அமைப்பித்த ஆதந்தன்னால்‌ - 
சாதிரெண்‌ டானபோதே சகலநோய்‌ விபரமெல்லாம்‌ 
ஓதியசிந்‌ தாமணிக்கு வுடையவன்‌ காப்பதாமே. 


மகமது இப்புராஹிம்‌ சாயபு சுவடி. 


இதில்‌ வைத்யன்‌ அறிதல்‌, அஷ்டவித பரீகைஷ, வா த, பித்த, 
சிலேஷ்ம நாடிகள்‌, அசீர்ஸணநாடி, தீபனநாடி, ஸ்திரீசங்கமநாடி 
மலபந்தகாடி, சந்நிபா தநாடி , தொந்தகநாடி, தேகபரீகைஷ, கேத்திர 
பஸ்‌ பரக, மூத்திரபரீகைஷி, நாக்குப்பரீகைஷ, 
வகை அசீர்ணத்திற்கு பேர்‌ - சுரநிதானம்‌. வாத, பித்தம்‌, 
வடம்‌. பூதம்‌, அபிகாதம்‌, தீருணச்சுரம்‌, வாதபித்தச்சுரம்‌ 
ப்பம்‌, பித்தசிலேஷ்மச்‌ சுரம்‌, ஆகீகச்சுரக்‌ ரல 
தா, துகதச்‌ சுரவகைகள்‌, சந்கிவாதச்‌ சுரம்‌, ௪ம்‌ திக - அந்தக = 
சித்தவிப்ரகசந்நி, சீ தாங்க - தாந்திரீக - கண்டகுச்சன்‌ - கர்ணிக 
சக்க, புக்குநேத்ரசந்நி, தீதொட்டிச்சந்நி, பிரலாபசந்நி, ஜிஹ்வா 
சம்கி, அபின்யாசசந்டி, சாதீய ஜன்னி 6-ன்‌ பெயர்‌, பம்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


வது தொகுப்பு 23 


7-ன்‌ பெயர்‌, சந்நிக்கு நாளறிதல்‌, அபத்திய வகை - விஷம 
சந்நி, சீதளம்‌, விஷமசந்நிக்‌ குணம்‌, விஷம சீதளம்‌, பீதசிம்மி 
(ஜிஹ்வா) தோஷம்‌, கிருஷ்ணசிம்மி, ரத்தசிம்மி தோஷம்‌. 
தோஷத்திற்கு நாளறிதல்‌, அதிசார வரலாறு, வாத அதிஸாரம்‌, 
பித்த - சிலேத்ம - தோஷ - சாத்ய அதிஸாரத்தின்‌ குணம்‌: 
அஸாத்ய அதிஸாரம்‌, அஸாத்யக்குறி, அஸாத்யநாடி, காடி 
நடவாத பேர்கள்‌, லங்கணமில்லாத பேர்கள்‌, சு ரத்திற்கு 
லங்கணமறிதல்‌. 


Beginning : 
முந்தாதியந்‌ தமிழால்‌ முதுலகிலே வைத்தியச்‌ 
சிந்தாமணி வெண்பா செப்புதற்கு -- நந்தா 
திருமனுலகாதி யெவ்‌ வுயிர்க்குக்‌ தாயாம்‌ 
ஒருவன்‌ துணை யாகவும்‌. (௧) 


ஒருவாயினால்‌ வாய்‌ மதமூன்றி லோரா 
ரிருதாளின்‌ முத்தாளிசைய வருமோர்‌ 
களிற்றை யினிதுரைத்த கல்வியீர்‌ போற்றி 
வெளித்தை யினிதுரைக்கவே. (௨) 
End : 
காலா காலமறிந்து மருந்து கொடுக்க 
தேயமுங்‌ காலமுங்‌ தேகத்தின்‌ கோட்டுநிலை 
ஆயும்வயது பிணியாய்ந்‌ தறிந்து _ யேயும்‌ 
பொருத்தும்‌ வகையறிந்து புத்தியினா லோர்ந்தோன்‌ 
மருத்துவனே யென்பார்‌ மகிழ்ந்து. (௯௬) 
ஐந்தானு ளேழாநாள்‌ ஆகுமிரண்‌ டொன்பானாள்‌ 
முந்தானாள்‌ பன்னொன்றில்‌ மூடுசந்நி வந்ததெனில்‌ 
தீந்தாலுந்‌ தீருமது தீராமலே யதனால்‌ 
வீழ்ந்தாலும்‌ வீழ்வர்‌ விளம்பு. (௯௭ 
குறிப்பு : க 
811 நெ. சுவடியைக்‌ காட்டிலும்‌ இது சுத்தமான * ரதி 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


24 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
821. ௪. நெ. 201 
வகார வைத்திய அட்டவணை 
ஏடுகள்‌ 60. 


நீள, அகலம்‌ 81 % 2 செ. மீ. 
( ஏடுகள்‌ நன்றாகவேயுள்ளன ) 


இதில்‌ களங்கச்‌ செந்தூரம்‌, சவர்க்காரச்‌ சன்னம்‌, இரும்ப்ச்‌ 
செம்பு, அரிதார வித்தை, வெள்ளைப்‌ பாஷாணம்‌, கெந்தகபற்பம்‌, 
காந்தவெள்ளை, தாம்ரக்‌ கட்டுவகை, நாகக்கட்டு பற்பம்‌, மடல்‌ 
துத்த மெழுகு, தயிலபேதி?, சாதிலிங்கச்‌ செந்தூரம்‌ 8, அரிதாரச்‌ 
செந்தூரம்‌ 9, உப்புக்கட்டு, உப்புச்செந்தூரம்‌ 10, துருசு 11, 
நாகபற்பம்‌ 12, சாதிலிங்கக்கட்டு 18, அரிதாரக்கட்டு 14, சாதி 
லிங்கம்‌, கெம்புசுத்தி 14, பஞ்சபாஷாணச்‌ செந்தூரம்‌ - வங்கச்‌ 
செந்தூரம்‌ - நாகச்‌ செந்தூரம்‌ 78, மடல்துத்தக்கட்டு, இரும்பு - 
ஈயத்திற்கு மேல்தொழில்‌ 16, துருசுநீறு ஆகியதற்கு மேல்‌ 
தொழில்‌ விபரம்‌ 16, தங்கமுலாம்‌ பூசும்வகை 174, விஷகடி கெய்‌- 
லிங்கக்கட்டு 18, ஈடிந்தபொன்னுக்கு ரசச்செந்தூரம்‌ - கெந்தகத்‌ 
தைலம்‌ வெள்ளியில்‌ தடவப்பமுக்கும்‌ 18, ரசக்குளிகை 19, 
கல்லுப்புக்கட்ட 194, தாமிரச்‌ செந்தூரம்‌ 19, துரிசுக்கட்டு - 
லிங்கமெழுகு 20, தங்கபற்பம்‌ - காரீயத்தில்‌ ரசம்‌ எடுக்கும்‌ 
விபரம்‌ 21, லிங்கமெழுகு - இரும்பில்‌ ஈயம்‌ எடுக்கும்‌ வகை 22, 
வலுவிற்கு மருந்து 23, சுரமாத்திரை, காரீயச்‌ செந்தூரம்‌-நேத்திர 
வாயு சூலைக்கு மை 94, துருசு வெள்ளை 2௦, வெடியுப்பு சயநீர்‌ 25, 
நாயனார்‌ சொன்ன அரிதாரச்‌ செந்தூரமுறை 953, தாமிரபற்பம்‌ 26, 
சையது. சாயபுமுறை - வெங்காரக்கட்டு - மெழுகு 28, 
லேபனத்திற்குப்‌ பூச்சு மருந்து அஞ்சனம்‌ 29, குளிர்சுரக்‌ 
குளிகை 291, குலாம்‌ உசேன்‌ முறை 80, கிரந்திக்கு எண்ணெய்‌ 
32, கூஷ்பாண்ட கிருதம்‌ 1, வல்லாரை நெய்‌ 2, புளியாரை நெய்‌ - 
சுக்கு நெய்‌ 21. பஞ்சகவ்விய நெய்‌ 2, பஞ்ச கோலகுக்‌ 
குளு குஷ்டத்திற்கு 84, படோலா திகுக்குளுகிருதம்‌ - உடம்பு 
லீக்கத்திற்‌ கு 4, அபாமார்க்ககிருதம்‌ 9) கண்டத்திப்பிலி 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


௦-வது தொகுப்பு 25. 


லேகியம்‌ 63, தசமூல லேகியம்‌ 6, சீதசுரத்திற்கு வெருகன்‌ 
எண்ணெய்‌ 6}, புருஷக்கிரந்திக்கு எண்ணெய்‌ 84, பிரமேகத்திற்கு 
கல்யாணகிருதம்‌ 8}, விடாச்சுரத்திற்குத்‌ திப்பிலி நெய்‌ 9, அம்ருத 
சர்க்கரை ரசாயனம்‌ 10, குஷ்டத்திற்குக்‌ கெந்தகரசாயனம்‌ 11, 

காமாலை பாண்டுக்குப்‌ புளியிலைக்‌ குழம்பு 114, கண்டாமலகம்‌ 12, 
மூலத்திற்கு நாரங்கலவணம்‌ - சீதபித்தத்திற்குச்‌ சீந்‌ தில்நெய்‌ 12, 
பரங்கிப்‌ புண்ணுக்குச்‌ சடைச்சிநெய்‌ 14, 18 சித்தர்களின்‌. 
ப்பெயர்கள்‌ 16, தாமிரச்‌ செந்தூரம்‌ 17 தங்கபற்பமுறை. 


Beginning : 
நாகம்‌ விரா கி அரப்பொடி விரா 2 
ரசம்‌ ம்‌ 3 சாதிலிங்கம்‌ ,, 1 
காரீயம்‌ ன்‌ 14 அரிதாரம்‌, 4 
வெள்ளீயம்‌ ,, 4 கெந்தசம்‌ ,,, i 
பாஷாணம்‌ ,, $ 


ய 

வாழைப்பூச்‌ சாறு வீட்டரைத்து வில்லைபண்ணி உலர்த்தி 
யொரு சட்டியில்‌ வைத்துச்‌ செம்புக்கிண்ணி கொண்டு கவிழ்த்து 
மூடிச்‌ சந்து வாய்க்குக்‌ கோதுமை மாவு, உளுந்து மாவு, லேபனம்‌ 
செய்து, பிறகு உப்புஞ்‌ சாம்பலும்‌ அரைத்துக்‌ கவசங்‌ கொடுத்துக்‌ 
கிண்ணிக்குமேல்‌ 2 விரற்கெடை ஊசரம்‌ பூமணல்‌ சொரிந்துமேலே 
நெல்லுப்போட்டு நெல்லுப்‌ பொரிகிற வரைக்கும்‌ கமலாக்னியாக 4 
சாமம்‌ எரியிடவும்‌. குளிர்‌ 'ஆறினவாறே எடுக்கக்‌ களங்கச்‌ 
செந்தூரமாம்‌. எடுத்துச்‌ செம்பு, வெள்ளியில்‌ கொடுக்கவும்‌ 
பழுக்கும்‌. 
End: 
வளைவிக்கார பாபா சொல்படி தம்பனைக்குப்‌ பூச்சு மருந்து 

குக்கல்‌ காது உண்ணி பருசாய்‌ 6, 7, அமுக்கிராக்‌ கிழங்கு 
சுட்டகரி கொஞ்சம்‌, ஆண்‌, பெண்‌ முத்திரம்‌ வீட்டரைத்துத்‌ 
தண்டில்‌ பூசி உலர்ந்தபின்‌ புணரவும்‌. மாத்து - புளி, கைப்பு 
பச்சைத்‌ தண்ணீரில்‌ ஸ்நானம்‌ புண்ண வும்‌. 

6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


௦6 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


வேறு: 
கவாசு உசேன்‌ அலி சொல்படி 
எலிகடி' இரைப்பிற்கு, தவசி முருங்கை இடித்து 
வெள்ளாட்டுப்‌ பால்‌ 4 சேர்‌ வீட்டுப்‌ பிழிந்து காலமே கொடுக்கவும்‌. 
இம்மாதிரி 8 காலமே கொடுக்கவும்‌: பத்தியம்‌ உப்பு தள்ளுபடி 
மறுபத்தியம்‌ உப்பு வறுத்துக்‌ கூட்டவும்‌. தீரும்‌. 
வேறு : 
ஒருத்தலைவலிக்குத்‌ தைலம்‌ 

எள்ளிரதஞ்‌ சேர்‌ 1 

வேம்பிலைரசஞ்‌ சேர்‌ 2 
இதை மெழுகு பதமாய்க்‌ காய்ச்சி இறக்கையில்‌ அதிமதுரத்தூள்‌ 
4 பலம்‌ போட்டிறக்கித்‌ தலைக்குத்‌ தேய்த்து அரப்பிட்டு முழுகவும்‌. 
முழுகினால்‌ பீனிசம்‌, நீர்வடியுங்‌ குணமாம்‌. 


922. சு. நெ. 202 (4) 
அகஸ்தியர்‌ சூத்திரம்‌ 
(முன்னூறு ) 
ஏடுகள்‌ (1-46) சிதிலமாக உள்ளது. 
நீள, அகலம்‌ 37 % 2 செ.மீ, 


அகஸ்தியர்‌ புலத்தியருக்கு உபதேசம்‌ செய்யப்பட்ட நூல்‌. - 


இதில்‌ தாளகபற்பம்‌, காந்த சத்து - அயக்காந்த பற்பம்‌ - 
( புலத்தியருக்கு உபதேசம்‌) வாலரசக்‌ குருச்‌ செந்தூரம்‌ - 
கிரந்த விபரங்கள்‌ - கற்பூர சிலசாத்துச்‌ சுண்ணம்‌ - வெடியுப்புச்‌ 
சுண்ணம்‌ - அப்பிரகச்சத்து தங்கஅப்ரகம்‌- நிமிளைச்ச த்து - தாளக 
பற்பம்‌ - பறங்கிப்பட்டைச்‌ குரணம்‌ அனுபானம்‌ சயரோகத்திற்கு 
அண்டச்சத்து - லேகியம்‌, மதனகாமேசுரம்‌ - கிருஷ்ணாப்பிரகச்‌ 
செந்தூரம்‌, அமுதசர்க்கரை செய்யும்‌ விதம்‌ - அமுதசர்க்கரை 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 27 


லேகிய முறை - கருவங்கச்‌ செந்தூரம்‌. - அயச்செந்தூரம்‌. 
துருசுச்‌ செந்தூரம்‌ - கெந்தகக்கட்டு - வெங்கலச்‌ . செந்தூரம்‌ - 
முத்து மணிச்‌ செந்தூரம்‌ - தாளகமெழுகு - தாமிரச்சுத்தி - நவ 
சிந்தாமணி லேகியம்‌ - அயக்காந்தச்‌ செந்தூரம்‌. 


Beginning : 


காலுந்தலையுங்‌ கடந்துநடு வாகிநின்ற 

மேலுந்துரியம்‌ விளக்கமே -- காலாம்‌ . 

வைத்தியம்‌ முன்னூறுமே சூத்திர மதாய்‌ 

விளங்கப்‌ பயிற்றி யருளுங்கணேசன்‌ பார்‌ (௧) 


பூதலத்தில்‌ தென்பொதிகை தன்னில்‌ வாமும்‌ 
பூரணமே. யென்குருவே கின்மயமே வய்யா 
மாதவத்தா லட்டசித்தி யெட்டும்‌ பெற்ற 
_ வரிசையினால்‌ வைத்தியநூல்‌ வகையாய்ச்‌ சொல்வேன்‌ 
போதகத்தின்‌ முகத்தானைக்‌ கடை கோட்டானை 
புட்குழியில்‌ விமுந்தானப்‌ புதல்வன்‌ தன்னைச்‌ 
சாதகமாய்‌ மனமடங்கி அறிவில்‌ கூடித்‌ 
தற்பறமாய்‌ நின்ற கண பதியே காப்பு (௨) 


End : 


பாரப்பா அயப்பொடிதான்‌ பலந்தர னென்று 
பரிவான காந்தமது பலந்‌ தானென்று. 
சேரப்பா கெந்தகந்தான்‌ பலந்தான்‌ ரண்டு 
திறமான. பூநீறு கழஞ்சி யொன்று 
காரப்பா பழச்சாற்று லிரண்டு சாமம்‌ 
கடுகவே யரைத்துமே யிறகாய்ப்போடு 
வேரப்பா மறுகாலும்‌ ரெண்டுசாமம்‌ 
அடங்கவே அரைத்துவில்லை காய்ந்த பின்பே. - 103 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


28 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
பின்பதனைச்‌ சுடுசெங்கல்‌ குகைக்குள்‌ வைத்துப்‌ 
பேசாமல்‌ மேலுமதால்‌ மூடிக்‌ கொண்டு, 
பின்பதனைச்‌ சீலைமண்தா னிரண்டு செய்து 
மீதமாக முட்டளவு குழிதான்‌ வெட்டி 
அன்பதெருக்‌ குள்ளேபு டத்தைப்‌ போடு 
ஆறினபின்‌ னெடுத்துப்பார்ச்‌ செந்தூரமாகும்‌ 


துன்பமது கற்பத்தால்‌ குடு கொண்டு 
தோலோடு 


923. சுவடி நெ, 202 (8) 
கைலாஸச்‌ சட்டை முனி பாடல்‌ 
ஏடுகள்‌ (1-14) சிதிலமாக உள்ளது. பக்கத்திற்கு ௦ வரிகள்‌ 
(62% ௮. 87% 24 Cms) 


இதில்‌ வழலை மார்க்கம்‌, கரிசலாங்கண்ணி கற்பம்‌ முதலியன 
உள்ளன, பரிபாஷையாகவுள்ளன. 


Beginning : 
பாடுகிறேன்‌ காயகற்ப மைங்கரனே காப்பாம்‌ 
பரிவான சின்மயப்‌ பாதன்‌ காப்பு 
நாடுகிறேன்‌ சித்தருட பாதங்‌ காப்பு 
நாதாந்த மனோன்மணித்தாய்‌ பாதமே காப்பு 
தேடுகிறே னென்றாலு மென்னூல்‌ போலச்‌ 
செப்பார்கள்‌ காயசித்தி சித்தர ப்பா 
சூடுகிறேன்‌ காயசித்திக்‌ காதியங்கள்‌ 
சொல்லுகிறேன்‌ நன்றாகக்‌ கேளுகேளே, (க) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


6வது தொகுப்பு 209 
End 2 
தானென்ற மூலமுள்ளே சித்தியினால்‌ 
சகலசித்து மாடலாம்‌ தாய்தான்‌ சொல்வாள்‌ 
வானென்ற ஈசனங்கே வார்த்தை சொல்வார்‌ 
- வந்துதடா ஞானசித்தி யோகசித்தி 
கானென்ற மலைதோரு மாடித்தேறிக்‌ 
கலமுறையாய்‌ வாசியோடு கருவைக்கேளு 
கோனென்றமூலம்‌ விட்டுச்‌ சுவாதிட்டானங்‌ 
கூறுகிறேன்‌ ஆறிதழாங்‌ கோடு நாலே. (௧) 


நாலான கோணமதில்‌ பிரும்மபீசம்‌ 
நகாரட்டா லவ்வெழுத்து நன்றாய்க்கேளு 
காலானத்‌ துவைத்து வங்கென்‌ மாலு 
கன்னியடா சரசுவதி வார்த்தை சொல்வாள்‌ 
சேலான ஆறதனில்‌ எழுத்துத்‌ தோணும்‌ 
கொடியதொரு வின்னமெல்லா மிவராலாச்சு 


சேலான முன்னமில்லை உன்னிப்பாரு 
சிறந்துமே மணிபூரம்‌ சிறக்கும்பாரே. (௨) 


பாப்பரிமணிபூரம்‌ ௦...... றைப்போலே. 
நிற்கும்‌ பார்‌ ...... திதழும்‌ சூழ்ந்து நிற்கும்‌. 
கோப்பா ...... சித்தி மாலோடு நோ ... மியும்‌ நிற்பார்‌ 
கிலையா அங்‌ கேனு நேரேபாரு. 


நோப்பா காயசித்தி ஃ..... ௧ சாதனையின்‌ போக்கின்தன்‌ 
முறிவார்‌ 
- சேரப்பா அறு... 4 ௨ டய கொண்‌; 


ப க ளே. ௯ ௧0௦6 சம்‌ படப்‌ ச 
௦௦ சக்தேளே, Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


“30 தமிழ்‌ சுவடிகளின்‌ 


824. நெ, 203 
இரஸ வர்க்கம்‌ (குணவாகடம்‌) 
ஏடுகள்‌ 184 பக்கத்திற்கு 8 வரிகள்‌, சிதிலமாக உள்ளது. 
(நீள % அகலம்‌. 36 % 2 செ.மீ.) 


இதில்‌ நெல்வகை தம அரிசி வகைகளின்‌ குணம்‌ 
(கார்‌, பிசான்‌, ஈர்க்குச்‌ சம்பா, புனுகு சம்பா, கைவரைச்‌ சம்பா, 
செஞ்சம்பா, மணக்கத்தை, கருங்‌ குருவை, வாலான்‌, கோதும்பை 
பொங்கல்‌, பரமானியம்‌, கச்சாயம்‌) கொழுக்கட்டைக்‌ 'குணம்‌, 
வரகு சோற்றின்‌ குணம்‌, கம்பஞ்‌ சோறு, மூங்கிலரிசி மாவு, 
அடை, களி, கூழ்‌, கேழ்வரகு, தினையரிசி, புக்கம்பு, 
புல்லரிசியன்னம்‌. கஞ்சி, நீராகாரம்‌, மிளகு நீர்‌, சுடுசோற்றின்‌ 
குணம்‌, பச்சரிசி, புழுங்கலரிசி, பழவரிசி, தண்ணீர்‌ குணம்‌, 
ஏரி, கிணறு, குளம்‌, அருவி, ஊற்று, ஓடை, ஆலங்கட்டி, 
வாழைநீர்‌, அத்திநீர்‌, கருங்காலி நீர்‌, பன்னீர்‌, இளநீர்‌ 
சாப்பிட்டு உலாத்தல்‌ - காய்ந்து ஆறிய நீர்‌ - உண்பதற்குமுன்‌ 
தண்ணீர்‌ - வெந்நீர்‌ சிறுகீரை... முருங்கை இலை, . அரைக்கீரை 
வெந்தயக்‌ கீரை, சாக்கொத்துக்‌ கீரை, பரங்கியிலைக்‌ கீரை, 
சுரையிலை, பொன்னாங்காணி - தும்பை, திராய்‌, நல்லவேளை, 
"பசலை, நீராரை, காராச்சேம்பு,. முசுட்டை, காரை, குரிஞ்சா 
இலை, பாலையிலை - சீந்தில்‌ - பொன்னாவாரை - முன்னை 
புளியம்பூ- கையாந்தகரை, கீழாநெல்லி, தாமரை, அல்லி, 
கொட்டி, செங்கழுநீர்‌, கொத்துமல்லி, இஞ்சி, வெங்காயம்‌, 
உள்ளி, புளியங்காய்‌, பழம்புளி, மாவடு, மாங்காய்‌, 
எலுமிச்சம்‌ பழம்‌, போஜன கஸ்தூரி (நாரத்தை) .நெல்லி, 
எலுமிச்சம்‌ பழம்‌, கத்திரி, சிறுவழுதலை. - கண்டங்கத்திரி - 
பாகற்காய்‌ கொத்தவரை : - கிந்தங்காய்‌ - சந்திக்காய்‌ - 
தூதுவேளை - மூருங்கை - பரங்கி - சுரை - பூசனி - - வெள்ளெரி- 
பீர்க்கு - புடல்‌ - அவரை - மொச்சை - வாழைக்காய்‌ - பிலா, 
முள்ளங்கி - ப - சர்க்கரைவள்ளி - மா வத்தல்‌ - சுண்டை 


- வேப்பிலைக்கட்டி குணம்‌ - மிளகாய்‌ - 
வத்தல்‌. 0. தேங்க ee Math Collection, na § eGangotri Initiative 


வது தொகுப்பு 91 


ஆட்டுக்கறி, செம்மறி, மான்‌ - கோழிக்கறி - முட்டை - 
ஊர்க்குருவி, கெளதாரி - முயல்‌ - உடும்பு, ஆமை, எலி, பன்றி, 
பெருச்சாளி, முலைப்‌ பால்‌ - பசுவின்‌ பால்‌ - பகலருந்தப்‌ பால்‌ - 
தயிர்‌, மோர்‌. எண்ணெய்‌. மெய்‌ - எருமைப்‌ பால்‌, தயிர்‌ 
வெள்ளாட்டுப்‌ பால்‌, தயிர்‌, செம்மறிப்‌ பால்‌, தயிர்‌, கெய்‌ 
பால்‌, தயிர்‌, மோருக்கு மாத்து - மாம்பழம்‌ - பிலா - வாழை 
மாதுளை - விளா - நாரத்தை - நாவல்‌ - பூந்தாழப்பழம்‌ - 
தம்பரத்தை - மிந்திரி - பேரீச்சம்‌ - தேன்‌. கரும்பு - வெல்லம்‌ - 
இளநீர்‌, தேங்காய்‌ - பால்‌ - கொட்டைப்‌ பாக்கு - களிப்‌ பாக்கு- 
வெற்றிலை - புகையிலை - தாம்பூலம்‌ - கஞ்சா - ஆனையேத்தம்‌ - 
குதிரையேத்தம்‌ - பல்லாக்கு - அஞ்செண்ணெய்‌ - ஆமணக்‌ 
கெண்ணெய்‌ - இலுப்பு - புங்கு - வேம்பு. தில்லம்‌ பால்‌ - 
எருக்கம்‌ பால்‌ - கள்ளிப்‌ பால்‌ - கடுக்காய்‌ பேதம்‌ - தான்றி - 
நெல்லிமுள்ளி - கடுகு - சீரகம்‌ - சுக்கு - ஏலம்‌ - கெந்தகம்‌ 
பெருங்காயம்‌ பஞ்சலவணம்‌ - பாஷாணம்‌ - முதலியன. 
Beginning: 
வியாதி வராமலிருக்க 

ஆதியுமருளிச்‌ செய்தார்‌ அகமதரறிவுதன்னை 

நீதியாய்‌ நிரம்பிநின்ற நிர்மலவடிவதாகும்‌ 

ஓதியே அறிஞர்க்கெல்லாம்‌ உகந்திடுமென்‌ றுசொன்ன 

ஆதியாயுயிருக்கெல்லாம்‌ கத்தனைக்‌ காப்பதாமே. 
Colophon : 

பிரஜோத்பத்தி ஷு தைமாதம்‌ 30௨. நயனஜோதி 
மஸ்தான்‌ சாயபு அவர்கள்‌ குமாரன்‌. 

ரஸவர்க்கம்‌, குணவாகடம்‌, வியாதிவராமல்‌... 


தேரன்‌ கவியு சிறுகாலையுண்டியும்‌ 
வாரமுடைய மனையாளும்‌ - நேரே 
அரைத்திருந்தசாந்து மகில்புகையுங்‌ கண்டக்கால்‌ 


நரைத்திருந்தும்‌ AA று, An eGangotri Initiative i 


95 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


அன்று கழுவீய யாடையும்‌ மாவின்பால்‌ 

தென்றலும்‌ வாவிய திண்ணையும்‌ - நன்றே 

வுரத்திருக்க வல்லாரொருவரே பெத்தக்கால்‌ 
நரைத்திருந்தும்‌ சாகாமல்‌ நன்று இ 


இளைய இளகீரும்‌ மூத்த தயிரும்‌ 

தொளைய வளையாடா நட்புக்‌ - தலைவளைய 
செண்பகமாலையுஞ்‌ செஞ்சாந்தும்‌ பெத்தக்கால்‌ 
யெண்பதுக்கு மேலு. மினிது. - 8 


End : 
தாம்பூலத்தின்‌ குணம்‌ 


பல்லுக்‌ கொழிவுதரும்‌ பார்த்தால்‌ பவிசுண்டாம்‌ 
சொல்லுக்கு கன்றாகச்‌ சொல்விக்கும்‌ - மல்லொத்தச்‌ 
சிலேட்டுமத்தைப்‌ போக்கும்‌ தின்றாலழகுண்டாம்‌ 
ஆத்துமத்துக்குத்தம தானம்‌, 


புகையிலையின்‌ குணம்‌ 


விக்கலிருமல்‌ மிகுந்தபிணி ஜேய்தனக்கு 

சொக்கமருந்‌ தொன்றுண்டுச்‌ சொல்லக்கேள்‌ - கைக்கு 
வகைக்கு யில்லையென்‌ றெண்ணாதே யென்மனமே யென்னாளும்‌ 
5 த்த தானோ குடி. 


சுண்ணாம்பு 
வாய்வேகும்‌ நெஞ்சு வரண்டிரும லுண்டாகும்‌ 
ஊனாகப்‌ பல்லுக்‌ குறங்‌ கெடுக்கும்‌ - மானேகேள்‌ 
கிளிஞ்சிச்சுண்‌ ணாம்பைவிட்டுக்‌ கெட்டிக்கள்‌ சுட்டுத்‌ 
தெளிந்தசுண்‌ ணாம்புதனைத்‌ தின்‌. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


6-வது தொகுப்பு 99 
925. சுவடி நெ. 204 (A) 
அகஸ்தியர்‌ ரஸவர்க்கம்‌ 
ஏடுகள்‌ 98. பக்கத்திற்கு 8 வரிகள்‌. சுமாராகவுள்ளன 
(நீள % அகலம்‌ 24 % 2௪. மி.) 


இதில்‌ ஆறு, குளம்‌, ஏரி, ஊற்று, சுனைநீர்‌, தாமரைப்‌ 
பொய்கைநீர்‌, உப்புநீர்‌, அல்லி அழுகியநீர்‌ - வெந்நீர்‌ - ஆவி 
சேரும்‌ வெந்நீர்‌ - காய்ந்த தண்ணீர்‌ - இவற்றின்‌ குணங்கள்‌ 
ஆலங்கட்டி குணம்‌, வாழைகீர்‌ - பன்னீர்‌ - இளநீர்‌ - புத்துநீர்‌ - 
கரும்பு - சீனிச்‌ சர்க்கரை, கற்கண்டு, நெற்பொரி, கடல்நுரை - 
புதுத்‌ தேன்‌ - பனை வட்டு - தென்னம்‌ வட்டு - பாலின்‌ குணம்‌ - 
எருக்கம்‌ பால்‌ - வெள்ளாட்டுப்‌ பால்‌ - செம்மரி - பாலாடை - 
பசும்‌ தயிர்‌ - வெள்ளாட்டுத்‌ தயிர்‌ - எருமைத்‌ தயிர்‌ - செம்மரி 
எருமை, வெண்ணெய்‌ குணங்கள்‌ - பன்றி நெய்‌ - அஞ்செண்ணெய்‌ 
இலுப்பை, ஆமணக்கு, வேம்பு, புங்கு, நல்லெண்ணெய்‌ - 
முலைப்பால்‌ - தேங்காய்க்‌ குணம்‌ - சுடுசோறு - நெல்‌ - வரகு 
கம்பு - தினை - கேழ்வரகு - கோதுமை - சிறுபயறு - கஞ்சி 
வகை - நீராகாரம்‌ - மண்டாங்கி - வேப்பிலைக்கட்டி - பத்திய 


ஊறுகாய்‌ - காய்ந்த நாரத்தங்காய்‌ - போசன கஸ்தூரி - 
நெல்லி - நாரத்தை - வடுமாங்காய்‌ - பலாக்காய்‌ வற்றல்‌. 
சுண்டை வற்றல்‌ - ஆதளை - பலா - சுரை - வாழை - கருவாழை- 
கதலி வாழை - வாழைப்பூ - மலைவாழை - வாழைக்காய்‌ - 


வழுதலை - கண்டங்கத்திரி - முள்ளிக்காய்‌ - நந்திக்காய்‌ - 
கொம்புப்‌ பாகல்‌ - பெரும்‌ பூசனி - பறங்கி - புளியங்காய்‌ - 
இஞ்சி - பழுபாகல்‌ - வெள்ளெரிக்காய்‌ - புடல்‌ '- பீர்க்கங்காய்‌ - 
மொச்சை - அமுதவல்லி - தேங்காய்‌ - பனங்காய்‌ - கவலைக்‌ 
கிழங்கு - வள்ளிக்‌ கிழங்கு - சிறுகிழங்கு - முள்ளங்கி - சுவர்‌ 
முள்ளங்கி - வற்றல்‌ வகை - பருப்பு நீர்‌ - கொள்ளுக்‌ கஷாயம்‌ - 
இளங்கீரை, தண்டுக்கீரை, அரைக்கீரை, வல்லாரை பல கீரை 
வகை - தூதுவளை - முருங்கை - அகத்தி - தும்பை - சுரை - பாகல்‌ 
பறட்டை - தைவேளை - முருங்கை - பசலி - முசுட்டை. 
த 060. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


64 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


குறிஞ்சா - நீர்முள்ளி - சாறணே - நாயுருவி - திராய்‌ - 
சூதக்காளி - தாதுமாதளை - பேரீச்சு - முந்திரி - எலுமிச்சை - 
தமரத்தை - கொளுஞ்சி - விளா. பனம்பழம்‌ - பாலைப்பழம்‌ - 
நாவல்‌ - தாம்பூலம்‌ - பூமுடித்தல்‌ - வீரணம்‌ ஏறுதல்‌ - மூலிகை 
பிடுங்கிற விதம்‌ - வில்வ வேர்‌ - கையாந்தகரை - கள்ளி- எட்டி- 
கீழாநெல்லி - நாறுகரந்தை - ஓரிலைத்‌ தாமரை - சித்தாமுட்டி - 
நிலவேம்பு - ஆடாதோடை - பேய்ப்புடல்‌ - முக்காவேளை - 
சிவனார்வேம்பு - தேற்றான்‌ - மாம்பட்டை - பேய்ச்சுரை - 
பெருமரம்‌ - முடக்கொத்தான்‌ - கஞ்சா. தசமூலம்‌ - கடுக்காய்‌ 
பேதம்‌ - தான்றி - நெல்லி - சுக்கு மிளகு திப்பிலி - சீரகம்‌ - 
கருஞ்சீரகம்‌ - வெந்தயம்‌, கிராம்பு, ஓமம்‌ - வசம்பு - உள்ளி - 
ஈருள்ளி - தாளீசபத்திரி - ஏலம்‌ - அதிமதுரம்‌ - அரத்தை, 
அக்கிராக்காரம்‌- விடங்கம்‌ - கடுகு - கொத்தமல்லி - சாதிக்காய்‌- 
விழலரிசி - கார்போகு - மஞ்சள்‌ - மரமஞ்சள்‌ - கஸ்தூரி மஞ்சள்‌ 
கசகசா - லவங்கப்பட்டை - சதகுப்பை - வலம்புரிக்காய்‌ - 
அதிவிடயம்‌ - கடுகுரோகிணி - பிரண்டை - கோஷ்டம்‌ - 
பெருங்காயம்‌ - பீதரோகிணி - வாலுளுவை - சிவதை - 
சேங்கொட்டை - நேர்வாளம்‌ - குக்கில்‌ - அபின்‌ - கஸ்தூரி - 
கிராம்பு - திரிசாத குணம்‌ - குங்குமப்பூ - கோரோசனை - 
கிருமி சத்ரு - சர்ப்பகண்டம்‌ - பூனாகம்‌. கோழிக்காரம்‌ - 
பச்சைநாபி - பூபதிக்காரம்‌ - கல்நார்‌ - கல்மதம்‌, துத்தம்‌ - துருசு. 
கெந்தகம்‌ - தாளகம்‌ - வெள்ளைப்பாஷாணம்‌ - தாமிரபற்பம்‌ - 
வங்கச்செந்தூரம்‌. செண்பஃப்பூ - ரஸம்‌ - நாபி - நெ. கந்தகம்‌ - 
லிங்கம்‌ - பஞ்சலவணம்‌ - வெங்காரம்‌ - சீனம்‌ - மனோசிலை - 
கெளரி - தொட்டி - மருதாரசிங்கு. வெள்ளாட்டுக்‌ கறி - கோழி 
முட்டை - ஊர்க்குருவி - சேவல்‌ காடை. உடும்பு - முயல்‌ - 
பன்றி முதலிய மாம்ஸ வகைகள்‌. 


Beginning : 


ஆற்றுநீர்‌ வாத மகற்றிடும்‌ போவதே 

சேற்றுநீர்‌ தாகமுறுஞ்‌ செல்ல வொண்ணாம்‌ - போற்றுங்கால்‌ 
பேதிக்கும்‌ கோற்போரோபின்பு பெருகியநீர்‌ 
சாதிக்கவேல்‌ விழியாள்‌ தான்‌. (௧) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 99 


குளத்துத்தண்ணீர்‌ கோடீசுவரன்‌ வாதத்தை 
வளர்தீதுமேல்‌ பாரமது வாங்கிக்‌ - குளிர்த்தியே 
மெத்தவுண்டா மென்றே மேதினியோர்‌ தங்களுக்கு 
கொத்தலரும்பூங்‌ குழலாய்‌ கூறு. (௨) 


End : 


திண்ண மிரண்டுமடக்காமல்‌ சிக்காமல்‌ 

பெண்ணின்‌ மேலாசை பெருக்காமல்‌ - உண்ணுங்கால்‌ 
நீரருக்கி நெய்யுருக்கி மோர்‌ பெருக்கியுண்பான்றன்‌ 
பேருரைக்கப்‌ போமே பிணி. - 418 


மூலஞ்‌ சேர்கறிகூட்‌ டேன்‌ மூற்றதயிருகப்பேன்‌ 
முதநாளில்‌ வெந்த கரி யமுதெனினும்‌ விரும்பேன்‌, 


926. சுவடி நெ. 204 (ந) 
இன்பரஸமாலை கெர்பந்தரியுங்‌ குணம்‌ 
ஏடுகள்‌ 5. பக்கத்திற்கு 6 வரிகள்‌. 


இதில்‌, மலஜல வேகங்களை அடக்கிப்‌ புணர்ந்தால்‌ ஏற்படும்‌ 
தோஷங்கள்‌, பிரதமை, வெள்ளிக்கிழமை இம்மாதிரியான 
தினங்களில்‌ கர்ப்பம்‌ உண்டானால்‌ இன்னின்ன குறிகள்‌ -- 
தூரஸ்திரீகளைப்‌ புணர்ந்தால்‌ ஏற்படும்‌ தோஷங்கள்‌ முதலானவை 
கூறப்பட்டுள்ளன. 


Beginning : 


ஆதியே யருளிச்செய்தான்‌ அகம்ம தன்னிறியுதன்னை 

நீதியாய்‌ நிரம்பிநின்ற நிர்மல வடிவதாகும்‌ 

ஓதியே யறிந்தோர்க்‌ கெல்லாம்‌ உகந்திடு மென்று சொன்ன 

காதியே யுயிர்கட்‌ கெல்லாங்‌ கார்த்தனே காப்பதாமே. (௧) 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


86 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


நன்பாசமாக நிற்கும்‌ நாயநல்மொழியைக்‌ கேட்டு 
நின்பாசமாக வோதும்‌ நீதியாம்‌ வேதத்தோர்கள்‌ 
அன்பாசமாகப்பூண்டு அகம்மதனருளைக்‌ கொண்டு 
யின்பாச மாகியநீ யமைத்ததை யியம்புறேனே. (௨) 


12/20 


இன்பரஸ்‌ மாலைபடித்தறிந்தவர்கள்‌ வலது நாசில்‌ இடது 
நாசில்‌ மூச்சொடுங்கி நிற்கிறதறிய வேணும்‌. வலது 
நாசில்‌ 6 நாழிகைக்கு நிற்கும்‌. இடதுநாசியில்‌ காற்று 
6 நாழிகைக்கு நிற்கும்‌. அல்லா வுதவி கொண்டு 
ஒருத்தன்‌ ஆண்‌ பிள்ளை பெறநினைந்தால்‌ இடது 
நாசி பொத்திப்‌ பார்த்து வலது நாசியிலே காற்றுவந்தவுடனே 
முந்தின நாழியில்‌ தன்‌ பெண்சாதியை வீட்டுத்தூரமான 
பனிரெண்டுநாள்‌ ஈருசு ரெட்டைநாள்‌ பார்த்து வீடு 
கூடி வலது புறமாக எழுந்திருக்கச்‌ சொன்னால்‌ பெறுவது 
ஆண்‌ பிள்ளை. வயிற்றிலே பிள்ளை பத்துமாதம்‌ இருந்தபடி 
க்கு 6 நாழிகைக்கு 20வயதாகப்‌ பிள்ளைக்கு 120. 
நாழிகை குறையக்குறைய பிள்ளைக்கு வயது குறையும்‌. 
பெண்பிள்ளை பிறவேணுமானால்‌ இடதுநாசில்‌ வலது 

[ காசிக்குத்தபடி 
அல்லா கிருபைசெய்வான்‌ வேணும்‌ - ஆமீன்‌ - அல்லா 
கிருபை செய்யவும்‌. 


927. சுவடி நெ. 205 
அகஸ்தியர்‌ சூத்திரம்‌ இருநூற்றைந்து 
ஏடுகள்‌ 22. பக்கத்திற்கு 6 வரிகள்‌. 
(நீள % அகலம்‌ 29% 2. மீ.) 


இதில்‌, அயபற்பம்‌, காந்தம்‌, தாமிரம்‌, ரஸம்‌, வெள்ளீயம்‌, 
காரீய பற்ப முறைகள்‌, வெங்கல பற்பம்‌, திறாய்‌, பித்தளை, 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 37 


பற்ப முறைகள்‌ - ஒழுக்கரை (சோழி) பற்பம்‌, கெருடக்‌ கல்‌, 
கல்நார்‌ - நாக பற்பம்‌, வெள்ளீயம்‌ ( வேறு முறை) தங்க பற்பம்‌. 
கண்டாத்திரி லேகியம்‌, சீந்திற்‌ சூரணம்‌, வேம்புச்‌ சூரணம்‌, 
நோய்களுக்குத்‌ தக்கபடி அனுபானபேதம்‌ - கெந்தக பற்ப முறை - 
மண்‌ டூர பற்பம்‌ - அஞ்சனக்‌ கல்‌ - தாளக பற்பம்‌, சாதிலிங்க 
பற்பம்‌, வீர பற்பம்‌, வெங்கார பற்பம்‌ - சாஸ்திரவேதி பற்பம்‌, 
வெண்ணெய்‌ பற்பம்‌, பவள பற்பம்‌, வைர பற்பம்‌, ரத்தின 
பற்பம்‌ - பாஷாண பற்பம்‌ - சார (க்ஷார பற்பம்‌) (நவசார 
பற்பம்‌) உப்பு பற்பம்‌, ஆமையோடு பற்பம்‌ - முத்துச்‌ சுண்ணம்‌ 
கற்பூர சுண்ணம்‌ - பொன்னிமிளை பற்பம்‌ - ஏகமூலி - மேகத்திற்கு 
தைலம்‌ (சந்தனாதி ) வில்வவேர்த்‌ தைலம்‌ - வேங்கைத்‌ தைலம்‌ - 
முதலானவை. 


Beginning : 


பூரணமாமும்மூலம்‌ பொறியில்‌ சூடாம்‌ 

புகையெழும்பி மேகத்தால்‌ சிரஸில்‌ சூடாம்‌ 
காரணமாய்‌ தனிற்கலந்து கண்ணில்‌ ரோகம்‌ 

கனலைமுந்து வாயுவினால்‌ சூலை ரோகம்‌ 
வாரணமாம்‌ சலத்தெருந்த மேகம்‌ முத்தி 

அய்யத்‌ தொரு மித்திரத்தால்‌ கிராணியாச்சு 
காரணமாம்‌ வாயுவினால்‌ குன்மமாச்சு 

காத்தால்‌ சிலேத்மங்கூடிச்‌ சயமதாமே. (௧) 


ஆமப்பாவா தத்தில்‌ இரண்டுமுண்டாய்‌ 
அஸ்தியிலே சூடு கொண்டால்‌ சுரங்களாச்சு 
காமப்பா கலவியிலே மேகமுண்டாம்‌ 
கைகடந்த பித்தத்தால்‌ ரோகமாச்சு 
தாமப்பா மேகத்தில்‌ பிறந்தரோகம்‌ 
தாரணியில்‌ நாலாயிற்கு ச்சிலவானந்தான்‌ 
பூமப்பா மேகமது யீருப்பதுநாலு 
வுலகத்தில்‌ நீறணிவோன்‌ அளித்தவாறே. (௨) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


38 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


End : 
கிராணியுள்ள மானிடற்குப்‌ பிழைக்கவென்‌ று 
சாற்றுகிறேன்‌ வேங்கையுட தைலம்‌ சொல்வேன்‌ 
கண்ணியமாய்‌ வேங்கைபலம்‌ பத்துவாங்கி 
காய்ச்சிவிடு தூணிநீ ரெட்டொன்றாக்கித்‌ 
திராணியுள்ள கஷாயத்தை வாங்கிக்கொண்டு 
திறமான விலாமிச்சம்‌ பலமொன்றாக 
அறளியப்பால்‌ கஷாயத்தில ரைத்துப்‌ போட்டு 
அழகான மெழுகு பதமான வாறே (0௯) 


குறிப்பு :-- 
இச்சுவடியின்‌ ஆரம்பத்தில்‌ 7 வெற்றேடுகளும்‌ கடைசியில்‌ 
11 ஏடுகளும்‌ எழுதாமல்‌ விடப்பட்டுள்ளன. 


928. சுவடி நெ, 206 
வாலை (பால) வாகடம்‌ (பொதுக்‌ காண்டம்‌ ) 
ஏடுகள்‌ 64. பக்கத்திற்கு 6 வரிகள்‌. 
ஏடுகள்‌ சுமாராக உள்ளன இது அச்சிடப்பட்டுள்ளது. 
(நீள % அகலம்‌ 88 % 2 செ. மீ.) 


இதில்‌, முதலில்‌ பொதுக்‌ காண்டம்‌, பின்னர்‌ மகவில்லாக்‌ 
காண்டம்‌ (அதாவது மலட்டுரோகக்‌ காரணங்களும்‌, குறிகளும்‌) 
வியாதி உற்பத்தி - கருவளிக்கும்‌ பதார்த்தங்கள்‌ மாந்தம்‌ வரும்‌ 
விதம்‌ - மாந்தம்வரும்‌ பதார்த்தம்‌ - கரப்பான்வரும்‌ பதார்த்தம்‌ - சுழி 
கணை வரும்‌ பதார்த்தம்‌ - பேதியாகும்‌ பதார்த்தம்‌ - ஆமம்‌ சேரும்‌ 
பதார்த்தம்‌ - காமாலை வரும்‌ பதார்த்தம்‌ - கீரிப்‌ பூச்சி - அலகை 
வருகிற விதம்‌. வியாதி காண்டம்‌ செங்‌ கிரந்தி - கருங்‌ கிரந்தி 
செவ்வாப்பு. கிரந்தி கரப்பான்‌ - வாத, பித்த, சிலேத்ம 
கரப்பான்‌ - தோஷம்‌, அரி, பொறி கரப்பான்‌ - செங்‌ கரப்பான்‌ - 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 39 


மண்டைக்‌ கரப்பான்‌ - ஓடு கரப்பான்‌ - சட்டைக்‌ கரப்பான்‌ - 
வெடி கரப்பான்‌ மருந்துன்‌ - மாந்தம்‌ 18ன்‌ குணம்‌. தலை மாந்தம்‌, 
விஷ மாந்தம்‌ - நீர்‌ - வரள்‌ - செறியா - பால்‌ - கட்டு - ஊது - கல்‌ - 
வலிப்பு - போர்‌ - சந்நி - பேய்‌ மாந்தம்‌ முதலியன. கணை 
4்க்குக்‌ குணம்‌ - நீர்‌ - வரள்‌ - எரி - சுழி - உழலை மூலக்கணம்‌ - 
முக்கு - விச்சு - ஆனாமகணம்‌ - மந்தாரக்கணம்‌ - அந்தக கணம்‌ - 
கண சுரம்‌ - அகச்கரக்‌ கணம்‌ - குண்டியக்கரம்‌ - ஆமம்‌ சக்‌ குணம்‌. 
ஆமம்‌ - நீராமம்‌ - பேறாமம்‌ - ஆம சுரம்‌ - ஆம சந்நி: 
காமாலையின்‌ குணம்‌ - மஞ்சட்‌ காமாலை - ஊது காமாலை - 
கீரிப்‌ பூச்சி - மசரிப்‌ புழு - மதுரா சுரம்‌ - குளிர்சந்நி வாதம்‌ - 
அலத்து சந்நி - கக்குவான்‌, இளம்பிள்ளை வாதம்‌ அலகை 
காண்டம்‌ முதல்‌ மாதக்‌ கெர்ப்பம்‌ - 2, 3, 4, 5, 6, 7, 6, 9, 10 
மாதக்‌ கெர்ப்ப காலங்களில்‌ பிடிக்கும்‌ அலகையின்‌ குறிகள்‌. 
குழந்தை பிறந்து 1 நாழிகை, 2 நாழிகை, பின்‌ முதல்‌ நாள்‌, 
வது நாள்‌, 8வது நாள்‌, 4வது. 5வது, 6, 7, 8, 9, 10, 11, 12, 
18, 14, 16, நாட்களில்‌ பிடிக்கும்‌ அலகைக்கு மருந்துகள்‌ - 
வது, 2, 8, 4, 5, 6, 7, 6, 9, 10, 11, 12 மாதங்களில்‌ 
கொடுக்கப்படும்‌ பலியின்‌ விதிகள்‌. 1 வருடம்‌, 2. 8, 4, 5 வருடம்‌ 
வரைக்கும்‌ கொடுக்கப்படும்‌ பலி. பின்னர்‌ 10 ஆண்டுவரை 


பிடிக்கும்‌ அலகைக்‌ குறிகளும்‌ உள்ளன. 


Beginning : 
பாயிரம்‌ 


வையகத்தினில்‌ வாலையின்‌ வாகடம்‌ 

கொய்யசெந்த மிழாற்‌ சொல நாடோறுஞ்‌ 
செய்து காத்தளிக்‌ குந்திரு நாயகன்‌ 

றுய்ய தாமரைச்‌ சேவடி சூட்டுவாம்‌ -- . 
சீர்நிறைந்த கருணையின்‌ தேவனே 

பார்நிறைந்த வுதரம்‌ படைத்தவா 

யேர்நிறைந்த மெய்யன்‌ புடைவல்லவர்‌ 
கூர்நிரைந்த சொல்லோருரையது கூறுவாய்‌; 

6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


40 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


End : 
பேய்தான்‌ சேர்ந்து கனவாக பிதற்றும்‌ வெருவும்‌ 
உடம்புலரும்‌ 
தூய்தாயுடம்பு வெதும்பிவிடுஞ்‌ சொல்லுமெண்ணெய்‌ 
புண்ணாக்கும்‌ 
தோயும்‌ கருப்புக்‌ கட்டியுடன்‌ றுய்யமேதித்‌ தயிர்கூட்டி 
காயுஞ்‌ சுடலை மாலைதனிற்‌ காடிப்பூசை செய்து வையே. 
- 101 
அலகை காண்டம்‌ முற்றும்‌ - ஆக காண்டம்‌ 6. டை 
பாடல்‌ 294 
பாலவாகடம்‌ எழுதி முகிந்தது முற்றும்‌ - அகஸ்தியர்‌ 
சுவாமி துணையாக வேணும்‌. குருவே துனை. 


929. சுவடி நெ. 267 (4) 
குண வாகடம்‌ 
ஏடுகள்‌ 6. பக்கத்திற்கு 9 வரிகள்‌. சுத்தமாகவுள்ளது. 
(நீள % அகலம்‌ 36 % 51 செ. மீ.) 


இதில்‌, நீராம்பல்‌ குணம்‌, காயம்‌ வரண்டு பிறக்கின்ற 
காமாலை குணம்‌, வலி, கணம்‌, வாயு இவைகளின்‌ நிதானம்‌. 
கரப்பான்‌ குணம்‌, அனல்‌ தடுக்கம்‌ - சூலை, பித்த விக்கல்‌ - 
வாத தோஷம்‌ - அயளை - வாத காசம்‌ - மகோதரம்‌ - வயிற்றில்‌ 
நீராம்பல்‌, பேராம்பல்‌ - பெருஞ்சூரை - உடல்‌ குத்து - குடல்‌ 
வாயு - வாத குன்மம்‌ - அக்கினி மந்தம்‌ - ஆறா வாயு - பீலிகை 
உளமாந்தை - பீனிஸம்‌ - கபால வறட்சிமேல்‌ பீனிஸம்‌ - 
பிர வீச்சு - சூத சன்னி - பிர வீச்சு - கபால குன்மம்‌ - கபால 
விருத்தி - கபால சந்நி - ரத்த சூரை - கெற்ப ரோகம்‌ - உள்‌ 
மூலம்‌ - சத்தி குன்மம்‌ - கபால வியாதி - வாயுக்‌ கிராணி - 
வலி குன்ம வாயு - மூல வாயு - கபால கனப்பு வலி - வாதம்‌ - 
சந்நி வாதம்‌ - விஷ பாகம்‌ முதலியன. 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


2ஃவது தொகுப்பு 41 
Beginning : 


ஆதியங்‌ கடவுளானையடியினைப்‌ போற்றிப்‌ போற்றித்‌ 
தீதுரு வியாதிதன்னைத்‌ தெளிவுடனறிய வேண்டிக்‌ 
கோதிலார்‌ நல்லோர்‌ பேசுங்‌ குணமிகு பாடல்தன்னை 
நீதிசேர்‌ படியின்மீதே நெறியுடனுரைத்தார்‌ மேலோர்‌. - 1 
சொன்னதோர்‌ குணங்கள்‌ தன்னைத்தொகுத்துநீரறிவதாகப்‌ 
பின்னையும்‌ குணவானாகிப்‌ பேசிய குணத்தின்பாதி 
வன்மையாம்‌ வரியோராகி மறுபடி குணங்கள்செய்யு 
மின்னமுங்‌ குணங்கள்‌ செய்யுமிடம்பட வறிந்துசொல்லே. - 2 


End : 
ஓடிவுளைந்தேமருகிவரு மொருக்கால்‌ விடாமல்‌ மிகக்குத்தும்‌ 
வாடிக்காயம்‌ வறண்டுவரும்‌ வலுவாய்‌ பதறுமுளைவாகத்‌ 
தேடிப்புணர்ச்சிதனைச்செய்யா சிறுநீர்த்‌ தெளிந்து கருகிவரும்‌ 
நாடிக்‌ கபாலக்‌ கனிப்புவலி நயந்தே நாளில்‌ நல்குவதே. - 90 
வோடிய வாதமாகில்‌ உடல்தலை நெஞ்சசந்து 
தேடிய கால்கள்‌ கைகள்‌ திராமதாய்ப்‌ பலக்கவொண்ணா 
வோடிடல்‌ மேனிதானும்‌ வரண்டிடும்‌ நாவும்பல்லு 
மோடிடுமுடல்கள்‌ தோறுமுளைவுடன்‌ குத்துமுண்டே. - 91 


990. சுவடி நெ. 207 (8) 
வால்மீக சுவாமியார்‌ நாடி நிதானம்‌ 
ஏடுகள்‌ 9. பக்கத்திற்கு 9 வரிகள்‌. அபூர்த்தி. 

(நீள % அகலம்‌ 36 % 8$ செ. மீ. ) 


இதில்‌, வாத பித்த கப நாடிகளின்‌ லக்ஷணம்‌, நாடி 
புலப்படாமலிருப்பதற்குக்‌ காரணங்கள்‌ - நாடிகளின்‌ ஈடை 
பேதங்கள்‌ - அப்பியங்கஞ்‌ செய்தவரின்‌ நாடி லக்ஷணம்‌ - மரண 
நாடி லக்ஷணம்‌ - கெற்ப நாடிக்‌ குறிகள்‌ - பூத நாடிக்‌ குறிகள்‌ - 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


42 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


அஷ்டஸ்தான பரீக்ை - வாத பித்த கபப்‌ பிரகிருதிகளின்‌ 
லக்ஷணங்கள்‌ - மூத்திர பரீக்ஷை - நாடி முற்றும்‌ (செ. 88) 
சுரரோகக்குறி குணங்கள்‌. (7 வகை) தாதுகதசுர லக்ஷணம்‌. 
சன்னி 19க்கும்‌ பெயர்கள்‌ குறி குணங்கள்‌. முதலானவை 
காணப்படுகின்றன, 


Beginning : 
சாத்தினேன்‌ நாடியுட பருவமோடுத்‌ 
தாக்கான மலமூத்‌ திரமதாகும்‌ 
காத்தினேன்‌ கண்ணோடு பேச்சுதானுங்‌ 
காரியமா மெட்டுவகை பரீட்சை தன்னில்‌ 
ஆத்தினேன்‌ அவைகளின்‌ குணங்களெல்லாம்‌ 
சாத்தியசாத்‌ தியமறிந்து அபயம்‌ பார்த்து 
உணர்த்துகிறேன்‌ நாடியுட நன்மையெல்லாம்‌ 
நலமறிந்து துர்குணமும்‌ நயத்துபாரே. (௧) 
நயந்துநீ நாடிதான்‌ பார்க்கும்‌ வாறும்‌ 
நலமான புருவ முச்சிக்கண்டம்‌ நெஞ்சு 
கயந்து கையில்‌ காலடியில்‌ முழங்கைதன்னில்‌ 
கணுக்காலில்‌ முழங்காலில்‌ கைக்குழியிலாகும்‌ 
நயந்துதான்‌ தானங்கள்‌ பரிக்கும்‌ நாடிச்‌ 
சகலநரம்பு யெழுபத்தீராயிரமுஞ்‌ சார்ந்து 
இயைந்துகிற்கும்‌ யிவ்விடத்தில்‌ நாடிபாற்கில்‌ 
தேகத்தின்‌ பரீட்சை யெல்லா மியம்பிடாயே. (௨) 
End : 
வண்மையாஞ்சிங்குவாகு சந்நிதன்னை 
வழுத்திடவே சுவாசமொடு வுஷ்ணமாதல்‌ 
தண்மையாய்‌ தாகங்கை கால்லெருவுதல்‌ 
தருநாக்கு கருத்துமுள்ளூப்‌ போல்வெடித்தல்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 49 


கண்‌ மையாய்‌ காதுகே ளாதிருத்தல்‌ 
கடினமாய்‌ வாய்திறவா மல்லிருத்தல்‌ 
உண்மையாம்‌ உடம்பெங்குஞ்‌ சரந்தான்வீசல்‌ 
உடம்புமா நறித்திருத்தல்‌ விக்கலாமே (௭௩) 


இருத்தலே வாதபித்த சிலேத்மங்கூடி 
யிருமலோடு சுவாசமாய்‌ சுரமடித்தால்‌ 
கருத்தலே நாக்குபல வர்ணமாகி 
நாவறண்டு நித்திரையும்‌ அதிகமாதல்‌ 
தருத்தலே தேகமே ... 


இச்செய்யுள்‌ முழுமையும்‌ காணப்படவில்லை. 


831. சுவடி நெ. 208 
மாத்திரை வர்க்கம்‌ 
ஏடுகள்‌ 9. பக்கத்திற்கு 6 வரிகள்‌. 
(நீள % அகலம்‌ 36 % 8 செ. மீ.) 


இதில்‌, கோடாசூழி: ஆனந்தபைரவன்‌, பேதிக்கு லிங்க 
மெழுகு - சீதக்சுராங்குசம்‌ - சர்வஜ்வராங்குசம்‌ - தோஷசாந்த 
பைரவன்‌, மெச்சியவைரவன்‌, சித்தச்சுராங்குசம்‌ - சந்நி 
சுரத்திற்கு மாத்திரை. சுரகுளிகை - சீதச்சுராங்குசம்‌ - பேதி 
மாத்திரை - ஏலாதி உருண்டை - சுராங்கிஷம்‌ - சுரகபாடம்‌ - 
ஜ்வரங்குசம்‌ - சன்னி சுராங்குசம்‌ - கபாட சந்நி ஜ்வராங்குசம்‌ 
சந்நி வைரவன்‌ - சூலை குன்மச்‌ சுராங்குசம்‌ - சந்நி ஜ்வராங்குசம்‌ 
(வேறு) கபாட மாத்திரை - கிறாணி கபாட மாத்திரை - 
கண்டவிழ்தம்‌ - குன்மகுடோரி - க்ஷய சிந்தூரம்‌ - குன்மத்திற்கு 
பற்பம்‌ - சுயமக்னிச்‌ செந்தூரம்‌ - பஞ்ச செந்தூரம்‌ முதலியன; 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


44 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


Beginning : 
கெந்தக மிருவிநாபி கேடில்லா வாளந்தாரம்‌ 
வந்த வெங்கா ரஞ்சுக்கு மருவிள மிளகு தான்றித்‌ 
தந்தருள்தரா நெல்லித்‌ திரிகடு திப்பிலியோ 
டிந்தமா முருக்கிலைச்சா றிதுகோடா சூழியென்றே. (௧) 


ஆனந்த வைரவன்‌ 
சூதம்‌ நாபி மனோசிலை கெந்தகஞ்‌ 
துய்ய லிங்கம்‌ வெங்‌ காரஞ்சமனெடு 
சாதியானெலுமிச்சம்‌ பழச்சாறு வார்த்தரைத்‌ 
துண்டைபயறள வாதசந்நி குளிர்சுரம்‌ மாறலும்‌ 
வஞ்சி யிஞ்சிவடி யிட்டசாற்றினில்‌ 
ஆதிஆனந்த வைரவ னென்றக்கால்‌ 
அஞ்சி யஞ்சி யலறிக்‌ குதிக்குமே. (௨) 
End : 
பஞ்ச செந்தூரம்‌ 
பஞ்சசிந்‌ தூரம்‌ பண்ண பாரியவிரதம்‌ லிங்கம்‌ 
தஞ்சமாங்‌ காந்தம்‌ வெள்ளை செளரியங்‌ கெவுரியஞ்சும்‌ 
விஞ்சுறு பதமென்‌ றெண்ணி மேவிய .சாற்றரைத்து 
மஞ்சுறு சட்டிதன்னில்‌ வைத்துச்‌ செந்‌ தூரம்‌ பண்ணே. (௪) 


அல்லாவுதவி செய்யவும்‌. 


332. சுவடி நெ. 209 
மாத்திரை வர்க்கம்‌ 
ஏடுகள்‌ 6. பக்கத்திற்கு 6 வரிகள்‌ 
(நீள % அகலம்‌ 66 % 2: செ.மீ.) 
இது, 208 நெ. சுவடியின்‌ எழுத்து சுத்தமாக உள்ள 
மற்றொரு பிரதியாகும்‌. . 
குறிப்பு : 
கடைசி 4 ஏடுகளில்‌ ஊழிக்காற்றின்‌ விபரங்கள்‌ செய்யுட்‌ 
களாகக்‌ கூறப்பட்டுள்ளன. 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 45 
933. சுவடி கெ. 210 
வைத்திய அட்டவணை 
ஏடுகள்‌ 40, பக்கத்திற்கு 7 வரிகள்‌. 
(நீள % அகலம்‌ 28 % 2௪. மீ.) 


இதில்‌ கணைக்கு எண்ணெய்‌, ஒட்டு மாந்தத்திற்கு - வறள்‌ 
கணைக்கு - முலைப்பால்‌ சுரக்கப்‌ பூச்சு - சாதிக்காய்‌ மருந்து - 
பித்த எரிவுக்கு மருந்து - சுரத்திற்குத்‌ தைலம்‌ (அருளன்‌) பித்த 
சுரத்திற்குக்‌ குடிரீர்‌ - கஷாயம்‌ - பித்தக்‌ கிருகிருப்பிற்கு. பூச்சு - 
பித்தம்‌ 40, பீனிஸம்‌ - 9, தைலம்‌ பண்ணி முழுக - மேகம்‌, 
பித்தத்திற்கு உசிதமான சந்தனாதித்‌ தைலம்‌ - ( இது மெக்கம்‌ 
பெருமாள்‌ வேளாளர்‌ அவர்களுக்கு மேகலானந்த குருசுவாமியார்‌ 
அவர்கள்‌ தர்மம்‌ - பூரி வாகடம்‌ தொடுத்து அந்த வாகடப்படி 
வேளாரப்பன்‌ கையாண்டு அதன்படி எழுதியது) மேக 
வெட்டைக்கு - மன்னைக்‌ கட்டுக்கு மருந்து - வெட்டையின்‌ 
மேல்‌ இருமலுக்கு - உஷ்ணத்திற்கு - சுக்கிலப்‌ பிரமேகத்திற்கு - 
சல வெட்டைக்கு - கெந்தக மருந்து வெட்டைக்கு - ஆராத 
புண்ணுக்கு மருந்து - சகல பேதிக்கும்‌ அரோசகத்திற்கும்‌ - 
வாத சந்நி - முகவாத சந்நி தீர. குருவெட்டித்‌ தைலம்‌ - 
இருமலுக்கு இளைப்பிற்கு மருந்துகள்‌ - ஆசனக்‌ கடுப்பிற்கு - 
வாயுவிற்குச்‌ குரணம்‌. 
Beginning : 
கணைக்கு 

ஒழக்கு விளக்கெண்ணெயில்‌ ஒரு பேய்க்குமட்டிக்காய்‌ 
அறிந்துபோட்டு, இரண்டு கடுக்காய்‌, ஒரு வசம்பு இந்தப்படி 
போட்டு எண்ணெய்‌ காய்ச்சவும்‌. சிவந்துவருகிற பதத்தில்‌ 
சீரகம்‌, வெந்தயம்‌ பொரித்துப்‌ பொடிபண்ணி எண்ணெயில்‌ 
போட்டு இறக்கவும்‌. ஒரு கரண்டி. எண்ணெயெடுத்துக்‌ கொடுத்து 
வயிறு பேதியானதின்‌ பிறகு மோருங்‌ கஞ்சியும்‌ கொடுக்கவும்‌. 
கஞ்சி குடியாத பிள்ளைக்கு மோர்‌ புகட்டவும்‌ அன்றைய 
தினத்திற்கு உப்பு, புளி கார்க்கவும்‌. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


46 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
End : 


நற்சீரகம்‌ விராகனெடை 1, மிளகு பலம்‌ *, வெள்ளுள்ளி £ 
பலம்‌, பாவட்டம்‌ கொழுந்து 7 பிடி, இண்டங்‌ கொழுந்து 1 பிடி, 
எட்டிக்‌ கொழுந்து 1 பிடி, காம்பு நீக்கின வெற்றிலை 1 கவுளி, 
ஆடுதீண்டாப்பாள இலை 1 பிடி, துளசி இலை 1 பிடி, 
குப்பைமேனி இலை 1 பிடி, அழிஞ்சிப்பட்டை வேர்‌ இதுவெல்லாம்‌ 
இடித்து வகையொன்றுக்குச்‌ சாறு நிதானப்படிக்கு எடுத்து இது 
இடிச்ச சக்கையும்‌ சாறும்‌ கூட £ படி, முக்கால்‌ படி நல்லெண்‌ 
ணெயில்‌ விட்டுக்‌ காய்ச்சி மெழுகு பதத்தில்‌ இறக்கிக்கொண்டு , 
முணுநாளைக்கு , ஒருதிறத்தில்‌ முழுகவும்‌. உடம்பிலே சளியன்‌... 


குருபாதமே கதி - சிவமயம்‌. 


894. சுவடி நெ, 211 
வைத்திய அட்டவணை 
ஏடுகள்‌ 24. meh 2 வரிகள்‌. 
(நீள % அகலம்‌ 88 % 28% ச. மீ.) 


இதில்‌, வாதஞ்செய்ய ஆதிகுருமருந்து - முப்புவாகிய 
பூமிநா தத்தால்‌ சகல சரக்குகளை கட்டுவதற்கு முறையும்‌ உள்ளது. 
இடையே பல ஏடுகள்‌ காலியாக விடப்பட்டுள்ளன. கடைசி 
10 ஏடுகளில்‌ ஹிந்துஸ்தானி (கொரான்‌ மாதிரி) பாஷையை 
தமிழ்‌ எழுத்தில்‌ எழுதப்பட்டுள்ளது. மையிடப்படவில்லை. 


Beginning : 


ஆதியாம்‌ பூமிநாதம்‌ அதையைந்து சுத்திசெய்து 

வேதியாம்‌ பழத்தின்‌ சாறும்‌ விட்டரைத்‌ துலர்த்திக்‌ கொண்டு 
சாதியாம்‌ ஓட்டில்‌ வைத்துத்‌ தணலீடு கோழியாக 
வாதியாம்‌ பெயரீர்‌ கேளாய்‌ வடிந்திடு மெண்ணெய்தானே 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 47 
End : 


அஹ்லத்‌ தூலனியா மைகி யாகஹுமே - பாதலகறகேபி சிலி 
சமகே அலசாரே துனியா கானகே தோபத்தே அலே- 
நாக்‌ கேந்தனியா - மைகிஸாக ஹூமே - 
மேரே அஹ்லத்‌ தூலனிஸா - மைகி ஸாக ஹரே. 


குறிப்பு : 
இடையில்‌ பல ஏடுகள்‌ காலியாக விடப்பட்டுள்ளன. 


ட 


395. சுவடி நெ, 212 (4) 
சட்ரஸ நிகண்டு 
மதுர வர்க்கம்‌ 
ஏடுகள்‌ 3. பக்கத்திற்கு 8 வரிகள்‌. சுத்தமான பிரதி, 
(கீள % அகலம்‌ 86 % 4$செ.மீ.) 


இதில்‌, பலவகைப்‌ பாலின்‌ குணம்‌ - பசு வெண்ணெய்‌, நெய்‌. 
எண்ணெய்‌ - தண்ணீர்‌ விட்டான்‌ கிழங்கு - தேன்‌ குணம்‌ - 
பனம்‌ பழம்‌ - பேரிச்சம்‌ பழம்‌ - பொன்னாங்கணி யிலை - நன்னாரி 
வேர்‌ - வரட்சுண்டி - இலுப்பைப்பூ - எள்ளு - வாழை - அகத்தி 
சர்க்கரை. எலிச்செவிக்‌ கீரை - சிறுகாஞ்சோறி - மாகாளிக்‌ 
கீரை - அருகு - வெள்ளருகு - பறங்கிப்‌ பட்டை - முந்திரிப்‌ பழம்‌- 
ஆரைக்‌ கீரை - பருத்தி - கோதுமை - மெழுகு - சித்தாமுட்டி 
பேராமுட்டி - பூச்சக்கரக்‌ கிழங்கு அம்ல வர்க்கம்‌ தயிர்‌ - 
மோர்‌ - தயிர்த்‌ தெளிவு - கழுநீர்‌ - கள்ளு - மாதளை - நெல்லிக்‌ 
காய்‌ - நாரத்தை - கிட்டம்‌ - கிளா - இலந்தை - புளியாரை - 
இரும்பு. லவண வர்க்கம்‌ வளையலுப்பு - இந்துப்பு 
மணலுப்பு - கல்லுப்பு. பிடலவணம்‌ - எவச்சாரம்‌ - வெங்காரம்‌ - 
காரீயம்‌ - வெள்ளீயம்‌ பித்தளை கசப்பு வர்க்கம்‌ சத்திச்‌ சாரம்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


Ab தமிழ்ச்‌ சுவடி களின்‌ 


ஆடாதோடை - கோஷ்டம்‌ - பேய்ப்புடல்‌ - சீந்தில்‌ பற்பாடகம்‌ - 
கடுகரோகிணி - கருங்காலி - இலைக்கள்ளி - தழுதாழை - 
காட்டாமணக்கு - நிலவேம்பு - கொன்னை - வல்லாரை - நல்‌ 
கோவை - சந்தனம்‌ பிரமி - குங்குமப்பூ - கர்ப்பூரம்‌ - மரு - 
சடாமாஞ்சி - கோரோசனை - ஊமத்தை - அரளி - நொச்சி - 
குக்குலு - புங்கு - கர்பூரசிலாசது - கேள்‌ கொடுக்கு - திராய்‌ - 
ஆயில்‌ - முசுமுசுக்கை - ஆமணக்கு உரைப்பு வர்க்கம்‌ சுக்கு, 
மிளகு, திப்பிலி, திரிகடு, சீரகம்‌, சிறுநாகப்பூ, ஏலம்‌, லவங்கப்‌ 
பட்டை, தாளீசம்‌, லவங்கம்‌, கிராம்பு, தும்பை, பூண்டு, 
கண்டங்கத்திரி, வேளை, சதகுப்பை, முருங்கை, செம்புளிச்சை, 
சேங்கொட்டை, காயம்‌, ஓமம்‌, கஸ்தூரி, வெங்காயம்‌, தக்கோலம்‌, 
கருஞ்சீரகம்‌, எட்டி, திப்பிலிமுலம்‌, தாளீசம்‌, லிங்கம்‌, செந்தூரம்‌, 
சாதிக்காய்‌, சாதிப்பத்திரி, மல்லிகை, முல்லை, வெட்சி, யானைத்‌ 
திப்பிலி - சித்திரமூலம்‌. துவர்‌ வர்க்கம்‌ சிவதைவேர்‌, கோரைக்‌ 
கிழங்கு, அரக்கு, வில்வம்‌, தான்றி, கடுக்காய்‌, நெல்லி, நாவல்‌, 
மா, ஊசித்தகரை, பின்னை, தகரை, வன்னி, மாவிலங்கு, 
அமுக்கிரா, கமுகு, வாகை, சிறுகாஞ்சோறி, மருது, அரசு, 
இச்சில்‌, ஆல்‌, அத்தி, மகிழ்‌, சிறுபூளை, குன்றி, நீர்க்கடம்பு, 
ஆவாரை, குமரிசத்து, சங்கம்வேர்‌, காவிக்கல்‌, குங்கிலியம்‌. 


Beginning : 


பூவராச்சிரகிரியிற்‌ பொன்னினவர்‌ வளைத்த 
மாவாரணமுகனை வாழ்த்தியேனாவார்‌ 

ஆறுசுவை நேர்நிகண்டினாரியத்தைச்‌ செந்தமிழாற்‌ 
தேறு சுவை செய்தேன்‌ தெரிந்து. 


End ©: 


எரத்தகமுங்‌ கீரிமூஞ்சோற்‌ காவிக்கற்கே 

வுரத்தது வராய்‌ குளுமை யொன்றுமே - அரத்தம்‌ 
விளையும்‌ பயித்தியமும்‌ மேல்‌ வெப்பு மோடி 
யளையினிடையே புகுதலாம்‌. (௩௧ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 40 


அக்கினியின்‌ வல்லபத்‌ தொடர்ந்‌ தேவதூபமென 

இக்கு மொழிகுங்கிலிக்கத்தின்‌ பெயறார்‌ - தக்ககுணந்‌ 
தம்பனமு முட்டினமுந்‌ தக்கதுவ ரோடினிப்பாங்‌ 
கம்பனமாய்ப்‌ போமலகை காண்‌. (௩௨) 


குறிப்பு : 
ஆக வர்க்க வகை கவிவெண்பா 780 ஆக இனம்‌ சக்கு 
வெண்பா 360, சட்ரச வர்க்கம்‌ முடிந்தது. 


936. சுவடி நெ, 212 (5) 
பெடிசம்‌ 
(பக்கங்கள்‌ 85 _ 48) 
ஏடுகள்‌ 14, பக்கத்திற்கு 9 வரிகள்‌. சுத்தமான பிரதி, 
(நீள % அகலம்‌ 86 % 4%$ செ. மீ.) 


இதில்‌, நிறைவகைகள்‌ ( எடுத்தளவும்‌, முகத்தலளவும்‌ ) 
கூறப்பட்டுள்ளன. மாகத நிறை - வைகீத நிறைகள்‌ - கடாயம்‌ 
செய்யும்‌ முறை - நெய்‌ பண்ணும்‌ வகை - தைலம்‌ செய்யும்‌ வகை - 
குடிநீர்‌ அளவு - பானீய லக்ஷணம்‌. சாம, நிராமத்‌ திரவியங்கள்‌ - 


மருந்துகள்‌ காய்ச்சநாளறிதல்‌ - தைலப்‌ பதம்‌ - மருந்துகள்‌ 
செய்யுமடவு - கந்தசாரம்‌ - வேர்ச்சாரம்‌ - தோல்சாரம்‌ - 
வயிரஞ்சாரம்‌ - பூச்சாரம்‌ - பன்னச்சாரம்‌ - பலச்சாரம்‌ 5 


விரைச்சாரம்‌ - பிசின்சாரம்‌ - பால்ச்சாரம்‌ - மருந்தின்‌ பலநா 
எறிதல்‌ '- முதலியன. 


Beginning : 
திருவார்‌ சிரகிரிவாழ்‌ செவ்வந்தியானை 
மருவார்‌ கமலபதம்‌ வாழ்த்தி - தெருளவே 
வாகடமதாம்‌ பெடிசத்தை வண்டமிழின்‌ வெண்பாவால்‌ 
பாகடாச்‌ சொல்க 3 வரிந்து, Varanasi. An eGangotri ல்‌ 


7-8 


50 டு தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


அத்திரியுஞ்‌ சுச்சுருதர்‌ ஆரீதர்‌ ' பேளருடன்‌ 

முத்துசரகர்‌ முதலைவர்‌ - உத்தமர்கள்‌ 

செப்புகின்ற பெடசத்தைத்‌ தேர்ந்தெடுத்து வாகடனா 
ரிப்புவியில்‌ சொன்னாரிசைந்து. (௨) 


End : 


தாம்பூலங்‌ கன்னிகையும்‌ தாரணியும்‌ ஈன்மருந்து 
மோம்புசால்‌ கிராம்போ ரைந்தும்‌ - ஏம்பில்நலங்‌ 
கொள்வான்‌ கொடுப்பானுங்‌ கூறிலிருவருக்கும்‌ 

விள்வாய்‌ பலன்‌ சரியாமென்றும்‌ (0௩௫) 


9987. சுவடி நெ. 218 


தக்ஷிணாமூர்த்தி வைசூரி வைத்தியம்‌ 
ஏடுகள்‌ 18. பக்கத்திற்கு 6 வரிகள்‌. சிறிது பூச்சியரித்துள்ளது. 
(நீள % அகலம்‌ 89 % 24 செ, மீ.) 


வைசூரி வரலாறு - வைசூரி 11ன்‌ பெயர்‌ அறிதல்‌ - 
பனைமுகரிக்‌ குணம்‌ - பாலம்மை - மொழுகம்மை - வரகுதிரி - 
கல்லுதிரி - உப்புதிரி - கடுகம்மை - கரும்பனசை - வெந்தய 
அம்மை - பாசிப்பயத்தம்மை - கொள்ளம்மை - விச்சிரிப்பு 
அம்மை - நீர்க்குளுவான்‌ அம்மைக்‌ குணம்‌ - தவனைக்குரு - 
மருந்துகள்‌ - வாந்தி பேதியாக மருந்து - காந்தல்‌ தீர இளநீர்‌ 
மருந்து - பேதி கண்டால்‌ மருந்து - வயிறு பேதிக்கு மருந்து - 
அதிசாரத்திற்கு மருந்து - மண்ணைக்கட்டிக்கு - சுரம்‌ கண்டால்‌ - 
கொள்ளம்மைக்கு மான்‌ கொம்புக்‌ கஷாயம்‌ - சூலைக்கட்டுக்கு 
வேது - புண்ணாருத்துக்கு - மறுமுள்ளு வரலாறு - பத்திய வகை * 
ஆகாத வஸ்து - முதலானவை உள்ளன. 

6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


1 JAGADGURU VSHWARADHYA 

JNANA SIMHASAN JNANAMANDIR 
5-வது தொகுப்பு க்‌ டட Varanas! 

hat fi, க பள 


51 
Beginning : 
பூரணமாய்‌ நீதிநிறை சோதிபாதம்‌ 
போற்றிசெய்து தினந்தினமும்‌ புகழ்ந்தங்கேற்றி 
காரணமாய்‌ மாலயனுந்‌ தேடிக்காணாக்‌ 
கடவுள்பதம்‌ போற்றிசெய்து கருணேபெற்ற 
ஆரணமால்‌ மருகனெனு முருகன்கந்தன்‌ 
அடியிணையைப்‌ போற்றிசெய்து அன்பினாலே 
வாரணமும்‌ மதம்பொழியு மைங்கரனைநித்தம்‌ 
மனோகரமாயனுதினமும்‌ வணங்கியேற்றே (௧) 


ஏற்றியே போற்றிசெய்து பின்புகேளா 

யிதமான வைசூரியென்றுங்‌ குறுநோயென்றும்‌ 
வாத்தியதோர்‌ போடகமாம்‌ அம்மையென்றும்‌ 

மகிழ்வாக நால்வருக்குள்‌ பிறந்தரோகஞ்‌ 
சாத்தியதோர்‌ அசாத்தியமுஞ்‌ சாத்தியமுங்கூடத்‌ 

தருவாக யிவர்களுக்குட்‌ பிறந்துதானே 
பாத்திடுகிலவரவர்கள்‌ பேரேகேட்கிற்‌ 

பரிவாக யிருகான்கு மூன்றுமாமே. (௨) 


End: 

சாந்தமென்ற விழியதனில்‌ பூவேவந்தால்‌ 
தப்பாது மருந்ததுவுஞ்‌ சாற்றக்‌ கேளாய்‌ 

ஏந்தலென்ற பனங்குருத்தை நறுக்கித்தானே 
யிதமாகக்‌ கண்ணதனில்‌ பிழியத்தீரும்‌ 

பாந்தமென்ற முருங்கைப்பூ நெருஞ்சிப்பூவும்‌ 
பரிவாக நந்தியாவட்டம்‌ பூவுங்கூட்டு 

சேர்ந்தசீ ரகங்கூட்டிக்‌ கண்ணில்வார்க்கத்‌ 


திறமான, பூவுதுந்கிருந்கானே ௭, An eGangotri க) 


52 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
தானென்ற ' வைசூரியது குணமுஞ்‌ சொன்னேன்‌ 
தருவான லட்சணமும்‌ அவிழ்தஞ்சொன்னேன்‌ 
தேனென்ற சாத்தியமும்‌ அசாத்தியஞ்‌ சொன்னேன்‌ 
திறமான பத்தியமும்‌ பாகஞ்சொன்னேன்‌ 
வானென்ற யினமதுவும்‌ விபரஞ்‌ சொன்னேன்‌ 
வளமாக விந்தமுறை மார்க்கமெல்லாங்‌ 
கானென்ற சித்தருக்கு முலகத்தோர்க்கும்‌ 
கருத்தாகச்‌ சொல்லிவிட்டேன்‌ வைசூரிமுத்தே (௮௨) 
அல்லாகிருபை செய்யவும்‌ முகைதீன்‌ ஆண்டவர்கிருபை 
செய்யவேணும்‌......... 
குறிப்பு : 
கடைசியில்‌ 6 ஏடுகள்‌ காலியாக விடப்பட்டுள்ளன. 


ப தப] 


838. சுவடி நெ. 214 (A, 
அவ்வல்‌ கலிமா 
ஏடுகள்‌ 6. கூடியவரை நன்றாக இருக்கின்றன. 
(நீள % அகலம்‌ 38 % 86 செ, மீ.) 


இதில்‌, கலிமாவும்‌ பாத்தியா ஓதும்‌ முறையும்‌ உள்ளன. 


Beginning : 


தய்யபு லாலிலாகாயிலல்லாஹு 
மூகம்மது ராற சூலுல்லாகி - துயங்கலி மாய்‌ - சகரததது 


அழகத்து அல்லா யிலாகா யில்லல்லாஹு 
உயதகு லா சரீக்கல்‌ குவிஷகது அன்னமம்மசல்‌ ்‌ 

தன்‌ அபுத்துஹூ 
உரகுலுஹூ. து 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 99 
End : 


ஓ சல்லியம்‌ ஆலயீ அல்லாகும்‌ மருசுருணா கயிரத்தா - 
ரயினி - ம- அலக்கொரு ப்பீ வலியகிலாசு ஒசைய யத்தி 
ஓ சலாமத்தி ஒல்லமு நீ ஒல ல்‌ லாபியா ஒல்லிஷதி - காமா 
பித்தினீ - ஒத்துன்னிய ஒல ஆகிருயின்‌ னக்கா அலாக்குல்லி 
சய்யின்‌ கதீற்‌ சுபையானாரப்பிக்கா ரெப்பிலயீசத்தி 
அம்மா யெசீ பூவன்‌ ஓசலாமுன்‌ அல்ல முருசலீனு 

ஏல அமுது லில்லாஹி ரெப்பில்‌.: - ஆலமியன்‌ 


839. சுவடி நெ. 214 () 
சட்ரஸ நிகண்டு 
ஏடுகள்‌ 23. 

(நீள % அகலம்‌ 3 % 36 செ.பீ.) 


நெ. 212 சுவடியின்‌ மற்றொரு பிரதியாகும்‌. 
குறிப்பு : 
ருத்ரோத்காரி வருஷம்‌ பங்குனி மாதம்‌ 2௨ கண்வைதீயம்‌ 


மஸ்தான்‌ சாயபு குமாரன்‌ பாவா சாயபு சுவடி எழுதினது முத்து 
நாயக்க வாத்யார்‌ நெட்டெழுத்து. 


சற்குரு பாதந்துணை என்று காணப்படுகிறது. 


840. சுவடி நெ. 214 (௦) 
கெந்தக ரஸாயனம்‌ 


ஏடுகள்‌ 2. சுத்தமாக உள்ளன. 


Beginning : 
திருவளர்‌ கயிலைச்‌ சிவன்‌ மகிழ்ந்தெடுத்த 
அருள்வளர்‌ கெந்தகம்‌ அம்ருதசஞ்சீவி 
வருமுறை சொல்ல வைத்தியர்‌ கேள்மின்‌ 
பரவுநற்‌ கெந்தகம்‌ பலமோர்‌ பத்து 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


54 தமிழ்‌ சுவடிகளின்‌ 


களங்க யிருப்புக்‌ கரண்டியிலிட்டு 
விளங்கு நற்பசுவின்‌ வெண்ணெய்‌ போட்டுருக்கிக்‌ 
கெந்தக மாவின்‌ தீரத்தொழிக்கு 
ஐந்துமுறையும்‌ அப்படிச்சாய்த்துக்‌ 
குப்பைமேனி குறுங்கரிசாலை 
கற்பது பொன்னாங்‌ காணியிம்‌ மூன்றும்‌ 
வெவ்வேறாக விதம்‌ பெறத்துவைத்து 
ஒவ்வொரு படிச்சா ரொன்றாய்விடுத்து 
செப்பமாய்க்‌ காய்ச்சித்‌ தெளிந்த பின்னிறுத்து 
வெப்பறு தாழை விழுதுநீர்‌ நாழி 
யீருள்ளிச்‌ சாறு யிம்முறை கூட்டிச்‌ 
சாற்பெறவைந்து சாறுமொன்றாக்கி 
நேர்ந்த கெந்தகத்‌ திலின்னீர்‌ விடுத்து. 
x Ke ப்‌ ப்‌ ன்‌ 
மேகங்கிரந்தி வெடித்தி டுஞ்சூலை 
ஆக மறச்சன்னி அரோசிகந்‌ தோஷம்‌ 
வாத ரோகம்‌ வயத்துநற்‌ கெண்டை 
கோதறு குஷ்டங்‌ குன்மரோகங்‌ 
கடிவிஷமூலம்‌ கனத்திடும்‌ வாயுவும்‌ 
பிடிபடர்‌ திருக்கும்‌ பெரும்பிணிமுதலாய்‌ 
அடங்குகற்‌ கெந்தகம்‌ அம்ருதசஞ்சீவி 
துடங்கி உண்பவர்கள்‌ சுகம்பெறுவாரே. 


941. சுவடி நெ, 214 (ற) 
நஞ்சுதின்றபேர்க்கு மாற்று 
( அகவல்‌ ) 


ஒரு ஏடு 
Beginning : 


எட்டிக்கு நாவல்‌ யெழில்‌ தோன்றி தான்றிக்காய்‌ 
வட்டமுலை தாமரையார்‌ மத்தைக்கு - ஒட்டியே 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 99 


மாவாரைக்கள்ளி அலரிக்கிடுகடுக்காய்‌ 
மேவியநெய்‌ பித்தனுக்குவெந்தகரிப்‌ - பாவையரே 
எள்ளோடு சர்க்கரையும்‌ மென்றாரெருக்கிலைக்கி 
வள்ளசங்கம்‌ பழங்‌ கழுதைவண்டுக்கு - மெள்ளவே 
நீத்துக்கு மஞ்சளாம்‌ நேர்வாளம்‌ நல்வசம்பு 
வேத்துச்‌ சிவதைக்கு வெள்வேலாம்‌ - போத்தியே 
நெல்வேருஞ்‌ சர்க்கரையும்‌ கேரொக்கக்கொண்டார்க்கு 
எல்லோருஞ்‌ சொன்னாரிலாமிச்சை - நல்லாம்‌ கேள்‌ 
நாபிசிறுகீரை நற்குன்றி வெங்காரந்‌ 

தாவிய பாஷாணம்‌ தருமிளகு - ஓவியமே 
வெத்திலையில்‌ லெண்ணெய்‌ விளாவிக்குடிப்பார்க்கு 
முந்தியதேங்காய்‌ மொழிந்‌ தோமே - இத்தனையும்‌ 
நீலிக்குத்தீருமிது நிச்சயமென்‌ ேமுனிவன்‌ 
போதித்த ஈஞ்சுவகை போம்‌ -- . 


842. சுவடி நெ. 214 (5) 
கம்பளிச்சட்டை 
கைலாஸநாதர்‌ அருளிச்செய்த நிகண்டு 

( விருத்தம்‌ ) 
ஏடுகள்‌ 26. A 
(நீள % அகலம்‌ 36 % 2 செ. மீ.) த 


இதில்‌, மூலிகை மந்திரம்‌ - வில்வம்‌, நாயுருவி, மிளகுத்‌ 
தக்காளி - தூதுவளை - கண்டங்கத்‌ திரி - வல்லாரை - புளியாரை - 
நிலவாகை - வெத்திலை - பொன்னாங்காணி - சிறுகீரை - புளியாஞ்‌ 
சிறுகீரை - பிரண்டை - கத்தாழை - நாறுகரந்தை - கையார்‌ 
தகரை - சீந்தில்‌ - மருள்‌ - கொடிவேலி - கோவை - கட்டுக்கொடி - 
நிலப்பனை - வேம்பு - சிவனார்‌ வேம்பு - சிறுசெருப்படி - 
குப்பைமேனி - பிரமி-விழுதி - ஆடுதின்‌ னப்பாளை - சத்திச்சா றணை- 
அழிஞ்சில்‌ - கஞ்சா - மறுதோன்றி - காட்டாமணக்கு - சரக்‌ 
கொன்னை - செவ்வகத்தி - எருக்கு - ௪ துரக்கள்ளி - சிவந்த 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


56 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


கள்ளி - தில்லை மரம்‌ - தேள்‌ கொடுக்கு - கரூமத்தை - பொன்னூ 
மத்தை - கருடங்‌ கிழங்கு - செவ்வரளி - மாவலிங்கு - தேத்தான்‌ - 
பேய்த்‌ தும்பை - பேய்க்‌ கொள்ளு - முதலான சரக்குகளின்‌ வேறு 
பெயர்கள்‌ - மாணிக்கம்‌ - வைடூரியம்‌ - பொன்‌ - வெள்ளி - செம்பு - 
காரீயம்‌ - வெள்ளீயம்‌ - நாகம்‌ - பித்தளை - வெங்கலம்‌ - திராய்‌ 
இரும்பு, உருக்கினம்‌ பேர்‌ - வெள்ளைப்பாஷாணம்‌ - கெளரீ - 
தொட்டி - குதிரைப்பல்‌ - சிங்க பாஷாணம்‌ - தீமுறுகல்‌ - 
கருமுகில்‌ - சாதிலிங்கம்‌ - குங்குமம்‌ - ரெத்த பாஷாணங்களின்‌ 
வேறுபெயர்கள்‌ - சூதம்‌ - கெந்தகம்‌ - கோழித்தலைக்‌ கெந்தகம்‌ - 
வாணகெந்தி - செளவீரம்‌ - கோடாசூரி - துத்தம்‌ - துருசு - 
அரிதாரம்‌ - சூடம்‌ - பச்சைக்கற்பூரம்‌ - பொன்னிமிளை - 
அப்ரகம்‌ - காந்தம்‌ - கற்பூரசிலாஜது - கல்நார்‌ - கல்மதம்‌ - 
சீனக்காரம்‌ - வெங்காரம்‌ - அன்ன பேதி - அஸ்தி பேதி - 
சுவர்ண பேதி - மாங்கிஷ பேதி - பொன்னம்பர்‌ - மீனம்பர்‌ - 
தாளகம்‌ - கல்லுப்பு - மனோசிலை - வெடியுப்பு - இந்துப்பு - 
வளையலுப்பு - சவுட்டுப்பு - அமுரியுப்பு - சத்திச்சாரம்‌ - 
யவச்சாரம்‌ - ஏகம்பச்சாரம்‌ - முலைப்பால்‌ - மூத்திரத்தின்‌ பேர்‌ 
பெண்ணுடகாமம்‌ - சுக்கிலம்‌ - மாதவிடாய்‌. சுன்ன முறை - 
புடத்‌ திட்டம்‌ - ஊத்தின்‌ குறிப்பு ( துருத்தி) எரிப்புகாலத்தின்‌ . 
குறிப்பு - செயநீர்‌. குருமுறை - செந்தூரகாலம்‌ - கிராவணக்‌ 
குணம்‌ - சாரஜயனீர்‌ - வழலை - பூவழலை - உவர்‌ மண்‌ - கருமணல்‌ - 
செம்மணல்‌ - சுத்தமண்‌ - படிக்கம்‌ - சுக்கான்‌ - கருங்கல்‌ சாவி - 
நீலாஞ்சனம்‌ - ஈரக்கல்‌ - ராஜாவர்த்தம்‌ - ஓடு - கெம்புக்கல்‌ - 
எலும்பு - மயிர்‌ - நாகறவண்டு - ஆமை - யானைக்கொம்பு - 
ஆட்டுக்கொம்பு - காண்டாமிருகக்‌ கொம்பு - பூகாகம்‌ - இந்திர 
கோபம்‌ - காடி - கல்கிட்டம்‌ - பேரோசனை - பல்‌ - மயிலிறகு - 
குருந்தக்கல்‌ - கெருடன்‌ - காகம்‌ - செம்போத்து - கோமேதகம்‌ - 
வைரம்‌ - புஷ்பராகம்‌ - நீலம்‌ - பச்சை - முத்து - பச்சை - 
பெய 2 கருநாகம்‌ - பூரக்குரு - மெழுகு வழி - நண்டு - ஊமச்சி - 
செவ்வட்டை - கிழிஞ்சில்‌ - ஆமை - தவளை - சங்கு - முத்துச்‌ 
சிப்பி - சுக்கான்‌ - சாலக்கிராமம்‌ - கடுக்காய்‌ - மிளகு - 
வாலுளுவை - தக்கோலம்‌ - சாதிக்காய்‌ - கிராம்பு - திப்பிலி 
முதலானவைகளின்‌ பரிபாஷை பெயர்கள்‌ உள்ளன. 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 97 
Beginning : 
ஆதியந்த மில்லாத பூரணத்தை நோக்கி 
யடுக்கிநின்‌ றவுன்‌ மதத்தாய்‌ பதத்தைப்போற்றி 
யாதியந்த மாகிநின்ற உமையாள்‌ சொல்லப்‌ 
பாங்கான சின்மயத்தின்‌ கருணேயாலே 
ஓதியந்த வாதமென்ற நூலுக்‌ கெல்லாம்‌ 
உயர வைத்த நாகமணிக்‌ கிரீடம்‌ போலச்‌ 
சாற்றியந்தக்‌ குணத்தோடு நிகண்டு சொல்வேன்‌ 
சச்சிதானந்த வெளிக்‌ காப்புத்தானே. (க) 


போச்சென்று நூல்களெல்லாம்‌ பொய்யாகாமல்‌ 
புகழாகச்‌ சொல்லிவிட்டேன்‌ நிசுண்டுக்குள்ளே 

ஆச்சென்று யிதையறிந்தால்‌ அவனே வாதி 
'யறியாட்டாலாசானை யறிந்து கேளு 


முச்சென்று வாசியைப்போல்‌ வாதத்திற்கு 
முகிந்தவிடம்‌ வழலையென்பார்‌ சொல்லார்‌ சொல்லார்‌ 


பேச்சென்ற பேச்செல்லா மிதனாலாச்சுப்‌ 
பேரான யென்னூலைப்‌ பேணிக்காணே. (௨) 


End: 
கல்பமுண்டு யேறுதற்கு வரிசைசொன்னேன்‌ 
கைமுறையாய்‌ உலகமெல்லாஞ்‌ சித்தாய்ப்போக 
அல்பமென்று யென்னூலைக்‌ சொன்னனாகில்‌ 
அழுந்துவான்‌ ரவிகோடி நாதத்துள்ளே 
சொல்பமன்றோ காயசித்து கொண்டு தேறத்‌ 
துடர்ந்துன்னை விட்டகுறை தாக்குந்‌ தாக்குந்‌ 
நில்பமென்றே மனமுரைத்து நில்லு நில்லு 
நிச்சயமா மென்னூலிற்‌ சித்தியாமே, (௨௩.௰) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


58 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


843. சுவடி நெ. 216 
(பலதிரட்டு]) 
கண்‌ நோய்‌ பார்க்கிற விதம்‌ 
ஏடுகள்‌ 20. சுத்தமாகவுள்ளது. 
(நீள % அகலம்‌ 26 % 2. மீ.) 


1 முதல்‌ 7 ஏடுகள்வரை. அகஸ்தியர்‌ நயனவிதி 6500ல்‌ 
காணப்படும்‌ 96 வீத கண்ணோய்களின்‌ குறிகள்‌ உள்ளன. 


Beginning : 


பாதுமைப்பாகன்‌ சொன்ன மாமறை முதலையாய்ந்து 
தீதுகள்‌ வாராதென்று திருவுளத்துதித்தபோது 
ஆதிமாமுனிவன்‌ சொன்ன ஆயுருவேதத்துள்ளே 
நாதனார்‌ தெரிந்துரைத்த நயனமாம்‌ விதிகள்‌ தானே. 


End : 


பிரிவுட்தெரிந்திடுங்‌ கருமைபச்சை தீர்வாதபித்தந்தானும்‌ 
பிரிந்திடும்‌ பசுமை வெண்மை பித்தசிலேத்துமத்தின்கூறு 
வரிந்திடுஞ்‌ சிவப்பு வெள்ளை வாதசிலேத்மத்தின்‌ வர்ணம்‌ 
அறிந்திடு மிதனைக்‌ கண்டால்‌ அறிந்து 
சொல்தொந்தமென்றே. (௩௰) 


பின்னர்‌ சித்திரவல்லாதி, சிவகாமரஸம்‌, இஞ்சி ரசாயனம்‌. 
உதிரக்கட்டுக்குக்‌ கஷாயம்‌ - உடும்புச்‌ சூரணம்‌ - புடத்திட்டம்‌ - 
குடாக்கின்‌ குணம்‌ - புகையிலையின்‌ குணம்‌. 
End : 
கண்புகையும்‌ கெஞ்சுலரும்‌ கைகாலசந்துவீடும்‌ 
வெண்புறமாய்‌ மேனி வெளுத்துவரும்‌ - பண்புமிக 
யீரல்கருக்கு மிந்திரியம்‌ ஈஷ்டமாய்‌ 
பாரப்‌ புகையிலையின்‌ பண்பு. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 29 


844, சுவடி நெ. 216 
ஞானவெட்டியான்‌ 
(வைத்யம்‌ நாற்பத்தொன்று ) 
ஏடுகள்‌ 7. அபூர்த்தி, 
(நீள % அகலம்‌ 58% 23செ.மீ,) 


இதில்‌, சுக்குச்‌ சூர்ணம்‌ - காரீயச்‌ செந்தூரத்தின்‌ குணம்‌ - 
நீர்க்கடுப்பின்‌ குறிகள்‌ - ஒவ்வொரு மாதங்களிலும்‌ கர்ப்பம்‌ 
வளரும்‌ விதம்‌ - கல்ப விதிமுறைகள்‌ முதலானவை 
பரிபாஷையாகக்‌ கூறப்பட்டுள்ளன. 


குளிகை - கன்னிப்பெண்‌ லக்ஷணம்‌ முதலானவைகளும்‌ 
காணப்படுகின்றன. 


Beginning : 


கண்டகுறியெல்லாங்‌ கட்டுரையாய்ப்‌ பாடியபின்‌ 

விண்டு ரைப்பேனின்னும்‌ விதங்கேளாய்‌ - நன்றியுடன்‌ 
வாதம்‌ வைத்தியமும்‌ வண்காய சித்தியுடன்‌ 

ஓதத்‌ துடங்குவே னுத்து 

வைத்யம்‌ பாடுகிறேன்‌ ஆண்டே வைத்தியம்‌ பாடுகிறேன்‌ 
வைத்யம்‌ பாடுகிறேன்‌ மூலப்‌ புளி தன்னை 
வாங்கியரைத்து மைப்போ லேயுருட்டி 

சைத்தியமாகிய பேர்களுக்கு வைக்க 

தாப சோபமுதல்‌ தானேதீர. (க) 


எமனுக்கு எமனுமோ யிவனேயாச்சு 
ஈஸ்வரனுக்‌ கதிகமாயிவ னேயாச்சு 
காமனைக்‌ கண்ணாலெரித்த கதைகள்போலக்‌ 
கருவியெல்லாம்‌ மாய்ந்ததடா கசடுபோச்சு 
பூமலிபோ லிருந்ததெல்லாம்‌ பொன்னேயாச்சு 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


60 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


பொன்‌ மேரோ யிவனுக்கு அறுவதாச்சு 
வீமனுட வீர்யம்போலே தேகமாச்சு 
வெகுசுருக்கு மெத்தநன்று வேதம்பாரே. (௪௨) 


லேகியங்‌ கொண்டேன்‌ சிவசிவா 
லேகியங்‌ கொண்டேன்‌. - சிந்து. புளியை... 


845. சுவடி நெ, 217 
அகஸ்தியர்‌ திரட்டு வாகடம்‌ ஐம்பது 
ஏடுகள்‌ 10. பூர்த்தி 
(நீள % அகலம்‌ 40 % 2௪. மீ.) 


இதில்‌, வாதத்தின்‌ விபரம்‌ - மருந்து - வாதத்திற்குத்‌ தைலம்‌ 
பித்த விபரம்‌ மருந்து - தைலம்‌ - சிலேத்ம விபரம்‌ - மருந்து - 
நெய்‌ - தைலம்‌ - மூலத்தின்‌ விபரம்‌ - மருந்து - கிராணியின்‌ 
விபரம்‌ - கிராணிக்கு உடும்புச்‌ சூரணம்‌ - குன்மத்தின்‌ விபரம்‌ - 
மருந்து - மேக உற்பத்தி - மருந்து - தைலம்‌ - மேகத்தின்‌ விபரம்‌ 
மருந்து - காமாலை விபரம்‌ - மருந்து - சூலை, புண்‌, பெரு வியாதி 
விபரம்‌ - நெய்‌ - கபால சூலை - பீனிச விபரம்‌ - மருந்து - தைலம்‌ - 
மகோதரம்‌ பெருவயிறு விபரம்‌ - எண்ணெய்‌ - வாயு விபரம்‌ - 
மருந்து - சுரத்திற்கு கஷாயம்‌ - சன்னி - கரப்பான்‌ - விஷ 
பாகங்கள்‌ - கண்டமாலை - நேத்திர ரோக விபரம்‌ முதலியன. 


Beginning : 
வாதத்தின்‌ விபரம்‌ 
வாதந்தானெண்பதாக வருகின்ற பக்ஷ்வா தம்‌ 
சீதமே நடுக்குவாதஞ்‌ சிறந்திடு முடக்குவாதஞ்‌ 
சூதமே அசந்தவாதந்‌ தோன்றிய முகத்தில்வாதம்‌ 
பேதமாய்‌ வாதந்தீரப்‌ பொருந்திட மருந்துகேளே. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 61 
End : 
நேந்திர ரோகத்திற்குத்‌ தைலம்‌ 


போமிது பொன்னாங்கணி புகழ்சிறுகீரை முத்தம்‌ 
போமிது சீந்தில்நிம்பமுயறுநா ரத்தைகோஷ்டம்‌ 
மாமிது மதுரமேல மடருஞ்செண்‌ பகப்பூ வங்கம்‌ 
நாமிது சொன்னோமெண்ணெய்‌ நயந்தெரி முழுகப்போமே. 


Colophon : 


ஈச்வர வருஷம்‌ மார்கழி மாதம்‌ 8௨ அகஸ்தியர்‌ திரட்டு 
வாகடம்‌ எழுதி முகிந்தது முற்றும்‌. 


846. சுவடி நெ, 218. 
அகஸ்தியர்‌ நாடிநூல்‌ 26 
ஏடுகள்‌ 18. பூர்த்தி. 

(நீள % அகலம்‌ 42 % 2 செ.மீ.) 


இதில்‌ யோகசித்தன்‌ லக்ஷணம்‌ - வைத்தியன்‌ அறிதல்‌ ஃ 
வைத்தியன்‌ குணம்‌ - நாடி ஈடை - வியாதிகளில்‌ நாடியின்‌ நடை 
பேதங்கள்‌. காலை, மாலை நேரங்களில்‌ நாடி நடை - மரண நாடிக்‌ 
குறிகள்‌ - தீபன நாடி லஷணம்‌ - வாத பித்த கப தேகி லக்ஷணம்‌ - 
பேச்சுக்‌ குறிகள்‌ - வாத பித்த கப சுர லக்ஷணம்‌. 


Beginning : 
ஆதிதன்‌ பிரியமான அகம்மதரருளினாலே, 
நீதியாம்‌ நாடிநூலை நின்மய வடிவுகொண்டு 
காதியா முகைய்யதீசன்‌ கருத்தினால்‌ துதித்துயின்னஞ்‌ 
கேநதியு மரிகோர்‌, கங்கள்‌, அண்டி காணர்சாவ்பம்‌ 


62 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


மூலத்தி லெழுபத்தீரா யிரம்நாடி முளைத்தெழுந்து 
வலைபோலே முடிந்தத்தோடே 
கோலமாய்‌ பதிமூவா யிரம்நரம்பு 
கோர்வையாஞ்‌ சூழ்ந்திருக்குங்‌ கூட்டுக்குள்ளே 
காலனாம்‌ நாடிபத்து வாயுபத்துக்‌ 
கதிப்பதெல்லாம்‌ ( ஈம்‌) முற்‌ கோர்வை வகையினாலே 
நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தெட்டு 
நாயிஞ்சுபேர்‌ பிறக்குமென்று நாட்டலாமே (௧) 


End: 
ஓமென்ற .மலக்கட்டைக்‌ கழிக்கவைத்தால்‌ 
உடலிலுள்ள வாதையெல்லாம்‌ ஓடிப்போச்சு 
தாமின்ற சிறுநீரைக்‌ கழியவைத்தால்‌ 
சடத்திலுள்ள வேகமெல்லாந்‌ தணிந்துபோச்சு 
கூமின்ற உமிநீரை முறியவைத்தால்‌ 
கூட்டிலுள்ள பகையெல்லாம்‌ குலைந்துபோச்சு 
கோமென்ற யிவைமூன்றும்‌ களங்கமத்தால்‌ 
கொல்லவந்த காலனையும்‌ வெல்லலாமே. (௨௯) 


அகஸ்தியர்‌ நாடி நூல்‌ இருபத்தாறு முற்றிற்று. 


்‌ குறிப்பு : 
௮. முகம்மது இப்ரஹீம்‌ சாயபு சுவடி, 


947. சுவடி நெ. 219 
ரஸ வர்க்கம்‌ 
ஏடுகள்‌ 10. சுத்தமாக உள்ளன. 
(நீள % அகலம்‌ 30 % 2௪. மீ.) 


இதில்‌, திட்டான தினத்திலிருந்து ஏற்பட்ட கருவின்‌ குண 
விசேஷங்கள்‌ மிப பிறை. Cad ALA காப்புச்‌ 


௦-வது தொகுப்பு 63 


செய்யுட்கள்‌ - நெல்‌ வகை - தானிய வகைக்‌ குணம்‌. 
பலதானிய வகையின்‌ குணம்‌. ஈர்க்குச்‌ சம்பா அரிசியின்‌ குணம்‌. 
கைவாரைச்‌ சம்பா - செஞ்சம்பா - கல்லுண்டை - மணக்கத்தை - 
கருங்‌ குருவை - வாலான்‌ - இவற்றின்‌ குணம்‌ முதலானவை. 


Beginning : 


அரிவையர்கள்‌ பூப்புமா என்றுமுத லீரெட்டே 
தான்நாள்‌ வரைதன்னிலு 

மடைவாகவே கருதரிக்குநா எதினான்கி 
லாஞ்சிசுக்‌ கல்விவானாம்‌ 

பெகுகுநா ளைந்தினிற்‌ சோரனுமாறிநிற்‌ 
பெருந்தவர்‌ ஏழாந்தினம்‌ 

பிரபலதயாபரச னெட்டதனிற்‌ மிடியனாம்‌ 
பீடு தனவானென்பதில்‌ 

லரியபத்தாந்தினங்‌ காமியாம்‌ பதினொன்றில்‌ 
லதிதுட்ட. னீராறினில்‌ 

லருமைமிகு பண்டிதன்‌ பதிமுன்றினோயினோன்‌ 
மாபதி னான்கிலீனன்‌ 

கருதேந்தல்‌ பதினைந்தி லீரெட்டின்யோகியாம்‌ 
கற்பகவி லாசமேவுங்‌ 


கங்கைபுனை யீசனே மங்கை மகிழ்நேசனே 
கைலயங்கிரி வாசனே -- 


72/௧) 


மணக்கத்தைக்‌ கருங்குருவை வாலான்‌ யிவைஞ்ன்றும்ங்‌ 
கணக்குவாதங்‌ கரப்பான்‌ தாமுமே - யெனக்கொத்த 
இன்னம்‌ வெகுவிதங்கள்‌ யானறியமாட்டேன்‌ 


அன்னநடை மானே அறி: (கக) 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


64 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
848. சுவடி நெ: 290 


பதார்த்த குணம்‌ 
ஏடுகள்‌ 11% 141 (சுத்தப்‌ பிரதி) 
(நீள % அகலம்‌ 385 % செ.மீ.) 


இதில்‌, சுக்கு, மிளகு, திப்பிலி - திப்பிலி மூலம்‌ - வெந்தயம்‌ - 
சீரகம்‌ - ஓமம்‌ - சதகுப்பை - சித்தரத்தை - அதிமதுரம்‌ - 
தான்றிக்காய்‌. நெல்லிமுள்ளி - கடுரோகிணி - கருஞ்சீரகம்‌ - 
காட்டுசீரகம்‌ - பரங்கிப்பட்டை. ஏலம்‌ - கிராம்பு - சாதிக்காய்‌ - 
கத்தாழை. கடுக்காய்‌ - பெருங்காயம்‌ - கோஷ்டம்‌ - 
சடாமாஞ்சில்‌ - தாளீசபத்திரி - குராசானி ஓமம்‌ - கார்போகு - 
வலம்புரிக்காய்‌ - வாலுளுவை - வாயுவீடங்கம்‌ - அக்கிராக்காரம்‌ - 
ஓரிலைத்தாமரை - கரியபோளம்‌ - லவங்கப்பட்டை - கஸ்தூரி 
மஞ்சள்‌ - கசகசா, கடுகு, சந்தனம்‌ - கொத்துமல்லி - பிரண்டை - 
இஞ்சி - வெங்காயம்‌ - பூண்டு - பழம்புளி - மஞ்சள்‌ - மிளகாய்‌ - 
சிவனார்வேம்பு - வெள்ளைக்காக்கணம்‌. நாயுருவி - இம்புரல்‌ - 
பச்சைக்கற்பூரம்‌ - கெந்தகம்‌ - லிங்கம்‌ - பஞ்சலவணம்‌ - 
தொட்டிப்பாஷாணம்‌ - நவபாஷாணம்‌ - மிருதார்சிங்கு - துத்தம்‌ - 
உப்பு முதலான சரக்குகளின்‌ குணங்கள்‌ கூறப்பட்டுள்ளன. 
Beginning : 
சுக்கு குணம்‌ 

சுக்குக்கு நெஞ்செரிப்பு தோராவழலையறும்‌ 

தக்கயிருமல்‌ தனைச்‌ சாடிவிக்கும்‌ - ஒக்குமென 

மூக்குநீர்ப்‌ பாய்ச்சல்‌ போம்‌ மூலரோகத்தினெடு 

போக்கிவீடுங்‌ கண்குளிரும்‌ போற்று. 

* ச்‌ ச்‌ ie 

இளகுமுலைமாதே யேந்திழையீர்‌ நீர்கேளீர்‌ 

மிளகுதனையுண்பவர்க்கு மேகம்போம்‌ - களபமணி 

அங்கத்து கோயகற்றும்‌ அன்பாய்ப்புசிப்பவர்க்குத்‌ 

௦௦0கீரிகக்துபு ிமனிவொளிதான்‌.. An eGangotri Initiative 


5-வது. தொகுப்பு 65 


End: 
ஓடுங்குவதும்‌ ஓய்வதுவும்‌ வாதபித்தச்சிலேத்துமம்‌ 
உறமான மண்டலமூன்றாரறாதாரம்‌ 
நெடுங்கவினைத்தசவாயுவில்‌ விரிந்தநூலில்‌ 
நெட்டான பலரோகம்‌ நாற்பதனூர்மேல்‌ 
விடுங்கிளையாம்‌ நானூத்தி நாற்பத்தெட்டும்‌ 
மேதினியிலிடருமின்னம்‌ வினைகளெல்லாம்‌ 
நடுங்கிவிடும்‌ பின்துயறும்‌ உப்பினாலே 
நல்லோர்கள்‌ கண்டறிவாரின்னங்கேளே. (௮௩) 


949. சுவடி நெ. 291 


காணப்படவில்லை, 


850. சுவடி நெ. 222 
பற்ப வகை 


ஏடுகள்‌ 8. அபூர்த்தி, 
(நீள % அகலம்‌ 386 % 3 செ. மீ.) 


இதில்‌ துருசுக்குரு - ரஸபற்பம்‌ - தங்கபற்பம்‌ - வெங்கார்‌ 
தாளக பற்பம்‌ - வங்க பற்பம்‌ - முதலியவைகள்‌ உள்ளன. 


குறிப்பு : 
கடைசியில்‌ 2 ஏடுகள்‌ காலியாகவே உள்ளன. 


Beginning : 
உத்தமனே சிலைகட்டி முழப்‌ புடத்தில்‌ நீற்றப்பா நீறியது 
வெள்ளையாகும்‌ 
நினைவாகப்பினமந்து நீரலாட்டே -- 4 _ வக. ௬௯ 
ஆட்டயிலே சாரமது காசபோடு அடங்காத சூடனது காசுபோடு 
நீட்டையிலே வீரமது காசுபோடு நினைவாகப்‌ பூனீறு காசுபோடு 
நாட்டியிலே சுண்ணாம்புப்‌ பொடியில்‌ வைத்துச்‌ 


சுறுக்காக முழப்புடந்தான்‌ சூட்டி வாங்கே 
9 10 Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


66 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
End : 


கேளடா வங்கத்தைச்‌ சுத்திபண்ணிக்‌ 

கொடியாக லேசதாய்த்‌ தகடுதட்டித்‌ 
தாளடா தாளகமும்‌ ரசமுங்கூட்டிச்‌ 

சமனாக வாய்நீராலரைத்துக்‌ கொண்டு 
வாளடா வங்கமென்ற தகட்டிலேதான்‌ 

சமனாகப்‌ பூசியே சமனாய்‌ நீயும்‌ 
ஆளடா ரவிமுகத்தி லுலரப்போடு 

அப்பனே சுண்ணாம்புச்‌ சீலை சுத்தே. 
சுத்தியே சுண்ணாம்புக்‌ குள்ளேவைத்து 

சுகமாக முழப்புடத்தில்‌ நீறிப்போகும்‌ 
மத்தியே வங்கமென்ற பற்பந்தன்‌ னை 

வரிசையாய்‌ திரிபலாதி சூரணத்திற்‌ 
குற்றியே பணவெடைதான்‌ தேனிலப்பா 

குழைத்துக்கொண்‌ டுண்டுவரத்‌ தீரும்நோய்கேள்‌ 
வத்தியே பிரமியங்கள்‌ பிரமேகங்கள்‌ 

வளருகின்ற யெலும்புருக்கி மாண்டுபோமே. 
மாண்டுபோம்‌ கிரந்தி யொரு நூற்றிருபதும்‌ 

வரட்சியோடு சொறிசிரங்கு மாண்டுபோகும்‌ 
மாண்டுபோம்‌ மேலூறல்‌ படர்ந்தவூறல்‌ 

வகையான சில்விஷங்கள்‌ மாறிப்போகும்‌ 
மாண்டுபோம்‌ வாதமென்ற சூலையெல்லாம்‌ 

வகையான நாகத்தின்‌ பற்பங்கேளே, 


851. சுவடி நெ. 228 
மாத்திரை வர்க்கம்‌ 
ஏடுகள்‌ 11. (69 முதல்‌ 79 வரை) 
(நீள % அகலம்‌ 88% % 2$செ. மீ.) 
இதில்‌, கோடாகுழி, ஆனந்தபைரவன்‌, லிங்க மெழுகு 
சீத ஜ்வராங்கிஷம்‌, சர்வ சுராங்குசம்‌ - தோஷ சாந்த வைரவன்‌ * 


“00-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


வது தொகுப்பு 67 
மெச்சிய வைரவன்‌ - வைரவ 'சீதச்‌ சுராங்குசம்‌ - சன்னிச்‌ சுர 
மாத்திரை. பேதி மாத்திரை - ஏலாதி உருண்டை - சுராங்குசம்‌ - 
சுர கவாடம்‌ - சந்நிச்‌ சுராங்குசம்‌ - கபாட மாத்திரை - சந்நிபாத 
பைரவன்‌ - கூல குன்ம சுராங்குசம்‌ - காளமேகம்‌ - கிராணி 
கபாடம்‌ - கண்டெளஷதம்‌ - குன்ம குடோரி - சயச்‌ செந்தூரம்‌ - 
சுயமக்கினி - பஞ்சச்‌ செந்தூரம்‌ - வங்கச்‌ செந்தூரம்‌ - அரிதாரச்‌ 
செந்தூரம்‌ - லோகச்‌ செந்தூரம்‌ - வெள்ளை மாத்திரை 5 சூலை 
கிரந்திக்கு - காசம்‌ புண்ணுக்குச்‌ சிலோதாரி மாத்திரை - சொறி 
சிரங்குத்‌ தைலம்‌ முதலானவை. 


Beginning 2 
கோடாசூழி 
கெந்தகம்‌ இருவி நாபி கேடில்லா வாளந்தாரம்‌ 
வந்தவெங்‌ காரஞ்சுக்கு மருவிள மிளகுதான்றித்‌ 
தந்தருளிரதம்‌ கெல்லித்திருகடு திப்பிலியோ 
டிந்தமா முருக்கிலைச்சா றிதுகோடாகுழி யென்றே. (க) 


ஆனந்தவைரவன்‌ 

சூதம்‌ நாபிம னோசிலை கெந்தகந்‌ 

துய்யலிங்கம்‌ வெங்‌ காரஞ்சமனிடு 
சாதியா னவெலும்பிச்‌ சம்பழச்‌ 

சாறுவார்த்தரைத்‌ துண்டை பயறள 
வாதசந்நி குளிர்‌ சுரமாறலும்‌ 

வஞ்சி யிஞ்சிவடி யிட்டசாத்தினில்‌ 
ஆதிவானந்த வயிரவனென்றக்கால்‌ 


அஞ்சியஞ்சி யலரிக்‌ குதிக்குமே. (௨) 
2 ம்‌ ச்‌ ட்‌ 
End: 
சுராங்குசம்‌ 


கூட்டிய லிங்கம்‌ நாபி கொடியதா எகமொன்றாுக்கி 
வாட்டிய நிம்பச்சாத்தில்‌ வளருண்டை தன்னைப்பண்ணி 
காட்டிய வனுபானத்தில்‌ கலந்துதான்‌ கொண்டபோதே 

. தீட்டிய சுரங்க ளெல்லாம்‌ தேசம்விட்‌ டோடிப்போமே, (௪௯) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


68 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
சொறிசிரங்குத்‌ தைலம்‌ 
கார்போகி நீரெட்டிகருஞ்சீரகம்‌ சூதம்‌ கற்க கெந்தகத்துடனே 
நீரோடு தென்னம்பழச்‌ சாறுவிட்டு நீநெகிழ வரைத்தபின்னை 
தாரோடு வெள்ளெண்ணெய்‌ யெரித்துக்‌ 
குளிர்ந்ததைத்தான்‌ மெய்யிற்‌ பூசிவிடுபின்‌ 


நீரட நானோேட யெண்ணவே சிரங்கெல்லாம்‌ ம 
நிலைகெட்டு ஓடிவிடுமே. 


952. சுவடி நெ. 894 
அகஸ்தியர்‌ வைத்திய தர்க்கம்‌ இருபத்தைந்து 
ஏடுகள்‌ 6. பூர்த்தி. 
(நீள % அகலம்‌ 99% 2௪. மீ.) 


இதில்‌, மருந்துகள்‌ செய்வதற்கான கல்வம்‌, குழவி, குப்பி 
வைப்புச்‌ சரக்குகள்‌ இவைகளின்‌ தாத்பர்யம்‌ - கஞ்சமுடா - 
பித்தளை அண்டா - திரா இவைகளின்‌ தாத்பர்யம்‌ - அயம்‌, 
பித்தளை, கஞ்சம்‌ ( வெங்கலம்‌) தாமிரப்‌ பாத்திரத்தின்‌ குணம்‌ - 
இவற்றிற்கு அக்ஷரம்‌ - மரச்‌ செப்பின்‌ குணம்‌ - கொம்புச்‌ 
செப்பின்‌ குணம்‌ - மூங்கில்‌ செப்பின்‌ குணம்‌ - தந்தச்‌ சிமிழின்‌ 
குணம்‌ - தாம்பூலக்‌ குணம்‌ - சீலைமண்‌ குணம்‌. 
இவைகள்‌ கேள்வி பதில்‌ ரூபமாக உள்ளன. 
Beginning : 
சீர்பொருந்தும்‌ சாஸ்திரமும்‌ மருந்துவைப்புந்‌ 
தேவியங்க மானபொருள்‌ பலவுஞ்சொல்லி 
ஒருபொழுது மெழுத்தாணி. யோலையம்மி 
யியல்பான கருவிமுதல்‌ பைக்கூரைசெப்புய்‌ 
கூரோடே சாஸ்திரங்கள்‌ சொன்னானானால்‌ 
குருவாகு மவருடனே யெதிர்க்கவேண் டாம்‌ 
தார்பொருந்துஞ்‌ சாஸ்திரங்கள்‌ சொல்லாவிட்டால்‌ 


சண்டாளப்‌ பயல்கஞட பையை வாங்கே. (க) 
6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 69 
End : 
சீலையாஞ்சிவனே நல்ல செயலருந்‌ தானாஞ்சத்தி 
ஆலையந்‌ தன்னைச்சூழ்ந்த அச்சரங்‌ கயிறுதானே 
வேலைநூல்‌ வேதமாகும்‌ மென்றுதான்‌ முனியோடன்னாள்‌ 
ஆலைமேலுன்னைக்‌ கண்டோர்‌ அருளியவேதநாலே (௨௫) 
குறிப்பு : 
10 ஏடுகள்‌ எழுதப்படாமலிருக்கின்றன. (காலியாக 
விடப்பட்டுள்ளன ) 


959: சுவடி நெ. 898 (4) 
அகஸ்தியர்‌ கும்மி - பிசின்லாடு 
ஏடுகள்‌ 73 
(நீள % அகலம்‌ 387 % 8௪. மீ.) 


பிரஸவித்த ஸ்திரீகளுக்குப்‌ பலத்தைக்‌ கொடுக்கக்கூடிய 
பிசின்‌ வகைகள்‌ சேர்ந்த வடகம்‌. 


Beginning : 
கும்மியடி பெண்ணே கும்மியடி. 
யீரு கொங்கை குலுங்கவே கும்மியடி 
நன்மை வினாயகன்‌ பாதத்தைப்‌ போற்றியே அ 
நாடிக்‌ கும்மிய டியுங்கடி -- புகழ 
தோடிக்‌ கும்மிய டியுங்கடி. (க) 
ஓடிமன்மதன்‌ தனைபுகழ்ந்து ரதி 
யுண்மையதாகவே நன்மையுடன்‌ 


கோடிகாலம்‌ பூசை செய்து வந்த அக 
கொத்தவனின்‌ மனமுத்திடவே -- பின்னும்‌ 


நத்தியுவன்‌ பாதம்‌ முத்தியிட்டாள்‌; 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


70 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


End : 
பிணியறுமென்று தான்‌ பேசுகின்றபெண்ணினைப்‌ 
போத்திச்‌ சுதனுக்‌ கிய்ய 
துணிவாய்‌ வணங்கித்தன்‌ தோசைக்கு ரைத்திடச்‌ 
சொன்னால்‌ முனிக்குமென்‌ றோதுங்கடி நீங்கள்‌ 
நன்றாகவே கும்மி பாடுங்கடி. (௧௫) 


அகஸ்தியர்‌ பிசின்லாடு முற்றும்‌ ஆதியே துணை. 


354, சுவடி நெ. 225 (8) 
உதிரக்கட்டுக்‌ கஷாயம்‌ 
ஏடுகள்‌ 10. (2 ௦ 18 ஏடுகள்‌ ) உலா. 


உதிரக்கட்டுக்கு உலா - உதிரக்கட்டு வண்ணம்‌ - சுண்டு 
வடை உதிரக்‌ காயப்பாட்டு - உதிரக்கட்டு நஞ்சுக்‌ கஷாயம்‌ - 
மதுஸ்நுஹி ரஸாயனம்‌ - நெல்லிக்காய்‌ லேகியம்‌ - மகா வில்வா தி 
லேகியம்‌ - மாதுலுங்க வில்வாதி லேகியம்‌ - இஞ்சி ரஸாயனம்‌ - 
தாளீச பத்திரிச்‌ சூரணம்‌ - குக்கிலாதி வடகம்‌ - கரண்டி 
கட்டுவாதி மாத்திரை. 
Beginning : 
ஆத்திமரத்தடி யமைந்தருளிசரைப்‌ 
போத்தியே யம்மனும்‌ புகழ்ந்தவளு ரைப்பள்‌ 
மண்டலமெங்கும்‌ மானிடர்‌ தம்மைக்‌ 
கொண்டு நீர்‌ படைத்த குருவே சரணம்‌ 
ஆணும்‌ பெண்ணும்‌ அதிசயமாக்கிக்‌ 
கூடி மகிழக்‌ கொண்‌ டருள்‌ செய்தீர்‌ 
மாய்கைப்‌ பிள்ளை பிறந்தவள்‌ வயத்திற்‌ 
காயத்துதிரக்‌ கட்டு விடாதால்‌ ' 
நல்லதோர்‌ கஷாயம்‌ நமக்குரை யென்று 
தேவி பணியச்‌ சிவனருள்‌ செய்தார்‌. 
த்‌ 5 ர்‌ ்‌ ்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


2-வது தொகுப்பு 71 


End : 
கிராணி கட்டுவாதி மாத்திரை 


சாதியின்கனியோடு மாதளையோடுமே புளித்தோலுமேதானு 
மாசியின்‌ காயுமே வபின்கூடவேயிலவம்‌ பிசின்‌ 
நீதியாம்‌ வெள்ளை காசுக்கட்டி நிறைய மோண்டுட னேமுமே 
நேர்மையா யரைத்தேவழித்‌ ததையுமோர்‌ 
கரண்டியி லீந்துமே 
மேதியின்‌ தயிரால்‌ வறுத்ததை மென்மையா யரைத்தானபின்‌ 
மிக்க மாத்திரைகுன்றி தேத்தினின்‌ வித்துப்போல்‌ 
செய்து வைத்ததை 
தீதுவாமதிசார மோடுளவான்‌ பேதி தெரித்திடும்‌ 
சேர்ந்த ரத்த மறு கிராணி கபாடமா மிதைச்செப்புமே. 
| (௧) 


355. சுவடி நெ. 296 (௦) 
உதிரக்கட்டுக்‌ கஷாயம்‌ 
ஏடுகள்‌ 14. (3 ௦ 16) உலா. 
சுத்தமாக உள்ளது. 


முன்பிரதியைப்‌ போன்றது. 


956. சுவடி நெ. 226 (ஓ) 
பேஷஜகற்பம்‌ நிகண்டு அட்டவணை 
தாதுவர்க்கம்‌ 
ஏடுகள்‌ 5. 
செய்யுட்களின்‌ முதலடியின்‌ அட்டவணையாக காணப்படுகின்றது. 

Beginning : 
1. திருவாழ்‌ சிரகிரிவாழ்‌ 
2, அத்திரியுஞ்‌ சுச்ருதரர்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


72 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


நிறைகள்‌ களவுசெய்‌ 
ஒன்றியிடு நிஷ்ட 
உவந்தபல நூறுகொ 
அளவு கொடியிரட்டி 
மன்னடக மிரட்டி வாளசிங்‌ 


Nom 


End : 
21. அகத்திசொல்லக்குருபோயா 
22. சர்க்கரை யக்காரம்‌ பாணித 
22. எலிச்செவி வெள்ளெரிக்காய்‌ துண்ணு 
24. .காஞ்சோறி கபிகச்சு செந்‌ 
9௦, மாகாளி மாகாளியின்‌ பெயரு 


குறிப்பு : 
கடைசி 2 ஏடுகளில்‌ மேகரணம்‌, சொறி, தேமல்‌, கடி. 
சிரங்குக்கு எண்ணெய்‌ எழுதப்பட்டுள்ள து. 


857. சுவடி நெ. 226 (A) 
வகாரஸத்ரம்‌ 


இதில்‌, ரஸவாதத்திற்கான முறைகள்‌ பரிபாஷையாகக்‌ 
கூறப்பட்டுள்ளன. 
Beginning : 
கேளப்பா நான்முகன்‌ மாலிந்ததேவர்‌ 
கெடியான வேதமுதற்‌ சமயத்தோரும்‌ 
கேளப்பா தேடியறி யாதவஸ்து 
தெளிவான வெளியதன்‌ பரம தாகும்‌ 
கேளப்பா பரமான வஸ்துதன்‌ளை 
கிருபையுடன்னறிவரோ யா தியந்தம்‌ 
கேளப்பா வாதிவஸ்து மனுபடைத்த 
பரகதியேவருகுவதே விளம்புரேனே. 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 


End 2 

பாரான பார்தனிமேலணுவுண்டாகி 

பதிவாக வந்ததின்பின்‌ னனேகசாஸ்திரம்‌ 
நேரான சாஸ்திரங்கள்‌ சூத்திரங்கள்‌ 

நேர்மையுள்ள நிஷிமுனிவர்‌ சித்தரெல்லாம்‌ 
மேரான பாரதனில்‌ தபஸுபண்ணி 

. வெகுகோடி காலம்வரை யோகஞ்செய்து 

பேரான வெளியோடே வெளியாய்ச்சேர்ந்த. 


79 


பலமானவிலக்குவகை பேசக்கேளே. (௨௬) 


358. சுவடி நெ. 226 (8) 
பூஜா விதி 


இதில்‌, இந்திரன்‌ வ்யது நிர்ணயம்‌ - ரிஷி முனிவர்‌ வயது - 


முதலானவைகள்‌ உள்ளன. 


Beginning : 

கேளடா புலத்தியனே மைந்தா நீயுங்‌ 
கெணிதமுள்ள யுகமதுதான்‌ பதினெட்டப்பா 

ஆளடா அரியின்‌ யுகமீரேழ்கோடி 
அர்ப்புதனர்யுக மதுதா னீரஞ்சுகோடி 

வாளடா மதனயுக மீளறுகோடி 
மகத்தான ராசியுக மீரெட்டுக்கோடி 

கேளடா தாண்டன்யுக மீரஞ்சுகோடி 
கனமான விண்ணரசன்‌ நாலஞ்சுதானே. 

தானென்ற விண்ண தினிலீ ரெட்டுக்கோடி 
தருவான வாயுதயுக மேழுகோடி 

மானென்ற மயிதன்யுகமிருமூன்று கோடி 
மகத்தான மணிகள்யுக மறுமூன்‌ றுகோடி 

பானென்று பணியிரதன்‌ நான்குகோடி 
பணிவான விசுவாகன்யுக மூன்றுகோடி 

வானென்ற தயிதன்யுக மொரு கோடியாகும்‌ 

... ழார்க்கமுடன்‌ கிரேதாயுக மதுவைப்பாரே. 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


(௧) 


(௨ 


74 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
End 2 


காணப்பா குருபூஜை நன்றாய்ச்செய்து 

கருணைவளர்‌ சமாதிதனிற்‌ கடாட்சமாக 
பூணவே நித்தியமும்பூஜை செய்தால்‌ 

பூரணமா மூர்த்திகரமும்‌ புதுமையாகும்‌ 
தோணவே சத்தியுட சமாதிதன்னி 

துலங்கும்வெகு புதுமைசள்கா னென்னசொல்வேன்‌ 


பேணவே பூரணமாய்‌ ரசமாதுபூசை 
பெருமைவிட்டு அருமையதாய்‌ நீ செய்துபாரே. (௩௮) 


குறிப்பு : | 
இதற்கிடையில்‌ 2ஏடுகள்‌ மலையாள லிபியில்‌ எழுதப்பட்டுள்ளன. 


959. சுவடி நெ. 226 (௦) 
அகஸ்தியர்‌ பன்னிரண்டு : 
ஏடுகள்‌ 4. 
Beginning : 


தாயான உன்‌ மனையாள்‌ பாதம்‌ போற்றி 
சாஸ்கிரமோ வாயிரத்து யிருநூறுக்குள்‌ 

தோயாத கருவொன்று மில்லையில்லைச்‌ 
சொல்லடக்க மாயுரைத்தேன்‌ வாலையொன்றுங்‌ 


காயாகு மிதைக்‌ குறுக்கி யிருநூறுஞ்‌ சொன்னேன்‌ 
கனிபோலேயிந்த நூல்‌ பன்னிரண்டுக்குள்‌ 


வாயாரச்‌ சொல்லுகிறேன்‌ வகாரமார்க்க 
மதியிரவி யண்டபிண்டம்‌ வளமைகேளே. (௧) 


End : 
தானென்ன அண்டபிண்டங்‌ குருவைச்செய்யத்‌ 
ப்ப ்‌ த 7 
சதவ வேணுஞ்‌ சிவம்‌ வேணும்‌ தயவுவேணும்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


2-வது தொகுப்பு T5 
மானென்ற யக்கினியாமுப்பைக்‌ காண 
மதிவேணும்‌ விதிவேணும்‌ வாசம்வேணும்‌ 


நானென்ற ஆணவத்தை முடுக்கவேணும்‌ 
நலமான சிவயோகம்‌ நாட்டம்வேணும்‌ 
தேனென்ற சர்குருவைக்‌ கார்க்கவேணும்‌ 
சித்தியாம்‌ பனிரெண்டுஞ்‌ சிறக்கமுற்றே, 
அகஸ்தியர்‌ பனிரெண்டு முற்றும்‌. 


360. சுவடி நெ. 226 (ஓ) 
கொங்கணர்‌ அதிசய சூத்திரம்‌ 
ஏடுகள்‌ 9 

இதில்‌, வாதம்‌, யோகம்‌ முதலியவைகளைக்‌ கூறும்‌ பாகமும்‌ 
புண்‌, புரைகளுக்கான சிந்தூர வகைகளும்‌ உள்ளன. 
Beginning : 

ஓமென்னும்‌ பூரணமாங்‌ கண்டவீதி 

உத்தமமாஞ்‌ சோதியெனும்‌ பாதம்‌ போற்றி 


வாமென்னும்‌ திரிகோண விந்துவட்டம்‌ 
ஷனமென்ற மோகனத்தாய்‌ வாலைபாதம்‌ 


நாமென்றும்‌ பூஜைசெய்தோம்‌ போகர்சொல்ல 

மூலர்‌ சொல்லக்‌ காலாங்கி நாதர்சொல்ல 
ஆமென்னும்‌ முனிவர்‌ மெச்சச்‌ சித்தர்‌ போற்ற 

ஆதிசெய்‌ சூத்திரமா யரைந்திட்டேனே. (க) 
அரைந்திட்டேன்‌ சூட்சமாய்‌ வாதஞான 

ஆதியந்த மூலமந்திரஞ்‌ சரக்குவைப்பு 


உரைத்திட்டே னந்த லகிரிதானும்‌ 
உத்தமனேவெளியாகத்‌ தோணும்‌ பாரு 
பறைந்திட்டேன்‌ தொந்தங்கள்‌ கருவுஞ்சொன்னேன்‌ 
பாங்காகச்‌ சிவசக்தி ஈடனங்கானும்‌ 
நிறைந்திட்டேன்‌ தாய்பதத்தில்‌ சித்துவித்தை 
நேரான பொருளெல்லாம்‌ கண்டேன்பாரே. (௨) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


76 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
End : 


வாயான புண்பொடிகள்‌ கானக்குட்டம்‌ 
மகத்தான கிரந்தியொடு பறங்கிதீரும்‌ 
தாயான வைத்திருந்து பிரிந்திருப்பத்‌ 
தப்பாது வசீகரமாம்‌ சொன்னேன்குக்ஷ்மம்‌ 
காயானவைங்கோல மிந்த வித்தை 
கருவான மாந்திரீக மெல்லாம்‌ சித்தி 
பாயான கூடுவிட்டுக்கூடு பாயும்‌ 
பாங்கான வதிசெயகுத்‌ திரமுமுற்றே. - 27 


கொங்கணர்‌ அதிசய ஸூத்ரம்‌ முற்றும்‌. 27 முற்றும்‌. 
அபிராமி துணை. 


961. சுவடி நெ. 226 () 
தட்சிணாமூர்த்தி சூத்திரம்‌ பத்து 
ஏடுகள்‌ 4. 
ரஸவாத முறைகள்‌ உள்ளன. 
Beginning : 
காணப்பா ஏரியிலே வளர்ந்த பிண்டங்‌ 
கடியாக மாங்கிசத்தோ டெடுத்துவந்து 
மூணப்பா பொரிக்காரம்‌ பொரித்துக்கொண்டு 
பிண்டத்தை வாய்பிளந்து யதனிற்போடு 
ஆணப்பா பெண்ணோடு கூடினுப்போல்‌ 
அப்பனே நாதமங்கே யிறங்கும்பாரு 
தாணப்பா லோகத்தால்‌ சட்டியொன்றில்‌ 
சாதகமா யிணங்களையும்‌ அதனில்போடே, (௧) 
'  போட்டேநீ யடுப்பிலே தீயைமூட்டிப்‌ 
புகழ்பெருகப்‌ போடாதே யொழுகாய்ப்போடு 
தேட்டமென்ன யிதைவிட்டால்‌ தேட்டமுண்டோ 
சிலம்போலோ யுருகினிற்கும்‌ பருவம்பார்த்து 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


௦-வது தொகுப்பு 77 
வாட்டமில்லா நாதநீர்‌ குத்திக்குத்தி 
வண்மைபெற முங்கவிட்டு வடுப்பில்வைத்து 
நாட்டிலுள்ளோர்‌ காணாமல்‌ மறைவில்வைத்து 
நன்றாகக்‌ குளிர்ந்தபின்பு யெடுத்துவையே. (௨) 
End : ; 
ஆடலா மிதுகொண்டு கோடாகோடி 
அளவறிந்த வித்தையெல்லா மிதற்குள்ளாச்சு 
ஓடலாமிதனாலே குளிகைசெய்து 
வுசத்தியுள்ள மலைகளெல்லா மேறிப்பார்க்க 
நாடெல்லாந்திரிந்தாலு மிந்தப்‌ போக்கு 
நல்லமுறை யிதுபோலு மெங்குமில்லை 
பாடலாய்ச்‌ சொன்னதென்று யெண்ணவேனும்‌ 
பத்துமோகுத்திரமாய்‌ பாடிமுற்றே. (௧௦) 
குருவே துணை. 


862. சுவடி நெ. 226 (8) 
வாலைபூசாவிதி 
ஏடுகள்‌ 9 
இதில்‌, வாலைபூசை (பாலா) முறைகள்‌ - மனமடங்கச்‌ 
சாதனைகள்‌ பூரணத்தின்‌ மகிமை, தேவி பூசையின்றி வாதம்‌ 
சித்தியாது முதலியன. 
Beginning : 
ஆதியென்ற வாலையவளிருந்த வீடு 
யாச்சரிய மெத்தமெத்த வதுதான்பாரு 
சோதியென்ற நடுவீடு பீடமாகச்‌ டட பப 
சொகுசுப்‌ பியினிகுநுகாள்‌ துரைப்பெண்ணாத்தாள்‌ 
வீதியிலே யாறு தேறுவமர்ந்த வீடு 
விளையாடி நின்றநிர்வாணி கண்டாய்‌ 
பாதியந்த மதிசூடி யிருந்தசாமி 


பத்துவயதாகுமிவள்‌ வாமிதானே. (க) 
6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


FR தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


வாமியிவள்‌ வாமம்வைத்துப்‌ பூசைபண்ண 
மதியுமக்கு வேணுமடா வதீதமாகக்‌ 
காமியிவள்‌ வெகுகாமி சிவகாமி ரூபி 
காணரிது சிறுபிள்ளைக்கண்ணி கண்ணி 
யாமிவளையறிந்தவனே யவனே சித்தன்‌ 
அறிந்தாலு மனதடக்க மறியவேணும்‌ 
நாமிவளை பூசைபண்ண நினைத்தவாறு 
நாட்டிலே சொல்லென்றால்‌ நகைப்பார்காணே. (௨) 


Re டட ம்‌ 3 ட்‌ 3 


End : 


தெளிவதற்குத்‌ தெளிவுதருஞ்‌ சிவந்தமேனி 

திருவடியும்‌ பொருச்சிணத்திற்‌ திறக்கக்காணும்‌ 
வளியதனிற்‌ நல்லவழியுங்‌ கூட்டி நின்று 

மகத்தான வேதாந்தச்சித்தாந்தங்‌ கண்டு : 
ஒளியதனிற்‌ ஒளிவுதரு முறுதிசொல்ல 

வுற்பனத்தி லுற்பனமா யுறுதிதோணும்‌ 
வெளியதனில்‌ வெளியாகி நாதத்துள்ளே 

விளங்குகின்ற வாலைப்பெண்‌ ணாதிமுற்றே, (௩௧) 


திருபுரசுந்தரியம்மாள்‌ துணை. 


363. சுவடி நெ. 996 (6) 
கொங்கணர்‌ சடாட்சர விதி 
ஏடுகள்‌ 26. பக்கத்திற்கு 7 வரிகள்‌. சுத்தமாக உள்ளன. 
இதிலுள்ள தலைப்புகள்‌ 
(8) மூல சூத்திரம்‌ 10. சட்டைமுனி போதகம்‌. 
Beginning : 

உதிரமதே வோமென்ற மூலசிவன்‌ 

க) ஓங்காரப்‌ பிரணவமு மிதுவுமாச்சு 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


வது தொகுப்பு 60 


End : 


பதியான வட்டமிது கணேசன்‌ வீடு 

பாங்கான குண்டலியும்‌ வல்லபையுமாகும்‌ 
விதியான விதியெல்லா மிதனலாகும்‌ 

வேதாந்தஞ்‌ சித்தாந்தமாண்டு மங்கே 
பதியான ரவிமதியுமூடே போட்டி 

வாசியென்ற எழுத்தினால்‌ தாக்குதாக்கே.' (௧) 


ப்‌ He % 38 38 3 


தானவனு மாகிநிற்பா யப்பாசொன்னேன்‌ 
தத்துவந்‌ தொண்ணூற்றாறுக்‌ தாண்டியோடு 
மோனவழி யுள்ளழியு மூலசூத்ர 
முதண்டப்‌ பாவெளியுங்‌ கடந்து நிற்குங்‌ 
கான மிர்தமுண்டாக்கா லவனேயோகிக்‌ 
கருணேயுள்ள மெய்ஞானி யாவதற்கு 
ஞானமா மணித்தாய்தா னெனக்குச்‌ சொன்னாள்‌ 
காதமென்ற நிலையெனக்குக்‌ காட்டினளே. (ம) 


x k 3 ட 3 % 


ஆட்டு நீஅவ்வுமுவ்வு மொன்றாய்க்கூட்டி 
யதனுடனே கிலுயுமய்யுஞ்‌ சவ்வுங்கூடகூட்டிப்‌ 
பூட்டினே னிப்பூட்டு திறக்கப்போமே 
பூரணத்தி லொடுங்குமந்த வூமையாகுங்‌ 
காட்டில்நீ யலையாதே வழியைப்பார்த்து 
கண்டாலோ பரவாசல்‌ திறக்குமப்பா 
தேட்டுநீ யோங்காரத்தட்சர மேயப்பா 
சிவயமென்ற வடசரத்தைக்‌ கூடக்கூட்டே. (௧௨) 


ல சூத்திரம்‌ முற்றும்‌. 


ழே 
6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


ஜ்‌ தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


[6) ஞானமூல சூத்திரம்‌ 

அரியாகி யாதியண்ட பிண்டமாகி 

யாணாகிப்‌ பெண்ணாகி வலியுமாகித்‌ 
தெரியாத பொருளாகிச்‌ சித்தரியாகிச்‌ 

சிவயவசிக்‌ காலாகி மூலமாகிப்‌ 
பரியான கரிதேர்கள்‌ நிதிகள்தேடிப்‌ 

பாழாகிப்‌ போகாமல்‌ வழியைச்‌ சொல்வேன்‌ 
பரியான வசியெழுத்தின்‌ பிறந்த மூலம்‌ 

பார்க்கையிலே வாறெழுத்தாய்‌ நிறைந்தவாறே. (௧) 


* x ம்‌ க்‌ x ம்‌ 


பார்த்தாலே வோரெழுத்தைச்‌ சொல்லக்கேளு . 
பாட்டிலே முடியாது பரிவாய்ச்சொல்வேன்‌ 
கீத்தாலே கீறிநீ ரண்டுசுழியிட்டுக்‌ 
கீத்தடியில்‌ சித்தரியைக்‌ கணிப்பாயாகில்‌ 
ஆத்தாளு மப்பனுமுன்‌ வசமேயாவார்‌ . 
அகிலமெல்லா முனக்களிப்பா ளப்பாபாரு 
நீற்றுலே தினசரிதான்‌ கீரிக்கொண்டு 
நிஷ்டையிலே யிருந்துநீ நேசிப்பாயே. ப (௧௩) 


ஞான சூத்திரம்‌ முற்றும்‌. ஆக விருத்தம்‌ 25. 


(௦) வாத சூத்திரம்‌ 20 
நரேசிப்பாய்‌ பத்தான யகாரத்தாலே 
நிர்மலமாந்‌ தச வாயு வுண்டாச்சப்பா 
வாசிப்பா யானங்கால்‌ யோகமெய்தும்‌ 
மகத்தான யகாரமென்ற வழியைச்சொல்வேன்‌ 
ஆசிப்பா யகாரமது உகாரங்கூட்டி 
அப்பனே மகாரமாய்‌ வாறத்தொக்கும்‌ 
வீகிப்பாய்‌ மகாரமென்ற மெளனம்‌ போக்கும்‌ 
வித்தையடா ஓங்காரமூலமாமே, (௧) 
ப்‌ ச்‌ % 3 % க்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 91 
மாட்டினேன்‌ கபாடத்தி லிட்டுக்‌ தொன்னெ 
யாறுமங்க ........ ராட்டால்‌ வாதமில்லை 
காட்டினேன்‌ கருக்கிடையாக்‌ குறுக்கிடையுந்தானுங்‌ 
கைமுறையுந்தவறாமல்‌ காணச்சொன்்‌ னேன்‌ 
ஆட்டினேன்‌ சுண்ணத்தால்‌ மெழுகுமார்க்கம்‌ 
யப்பனே பன்னிரண்டி லடக்கினேனே. (௧௨) 
வாத சூத்திரம்‌ முற்றும்‌. ஆக விருத்தம்‌ 37. 
குறிப்பு : 
சவது செய்யுள்‌ முதல்‌ 12 செய்யுள்‌ வரை மளையாள லிபியில்‌ 
எழுதப்பட்டுள்ளன. 
(4) சிற்ப சூத்திரம்‌ 
ஆமப்பா நாலுபத்துச்‌ சென்றதானால்‌ 
அடங்காத வாதமடா பதினலாகும்‌ 
ஓமப்பா ஒருபத்து ஆரேயோனா 
லுரைக்குமடா வாதமது வுண்மைப்போக்கால்‌ 
காமப்பா விரண்டுபத்து மூன்‌ றுபத்துங்‌ 
கைக்கடங்கா நாதமது கருணைநாதம்‌ 
காமப்பா யிப்படியே செய்து கொண்டால்‌ 
நாதத்தின்‌ வாதவித்தை நாட்டினோமே. (க) 
ச்‌ * * # % 
குருவான சடாட்சரத்தைப்‌ பூசித்தே தான்‌ 
குறியுள்ள வித்தையெல்லா முபதேசித்தார்‌ 
அறிவான குருவெல்லா மற்றப்பேரெல்லாம்‌ 
மகத்தான சடாட்சரமேகுரு ஞானமூர்த்தி 
திருவான லட்சுமியுஞ்‌ சிவனுமாவாய்‌ 
சந்தித்த ருத்திரனும்‌ பிரும்மாவாவாய்‌ 
வருவான மயேசுரனும்‌ பெருமாளாவாய்‌ 
அப்பனே ஆறுமுகம்‌ பட்டற்றாரே. (௧௨) 
ஆக விருத்தம்‌ 49. 
1121. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


89 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


(6) பாத சூத்திரம்‌ 
வட்டமாய்‌ நாற்சத்திப்‌ பீடமாகி 
மகத்தான பிறையாகி முக்கோணமாகி 
யெட்டாத வாய்வறு கோணமாகி 
யேகாந்த வட்டத்தி லரிகிலியுமாகி 
தட்டாத யிடையின்னுஞ்‌ சுழிமுனை யுமாகிச்‌ 
சதாசிவமா யுடலுயிராய்‌ நிறைந்தவாறு 
மொட்டாது காலவாயுச்‌ சத்திக்கூறு 
ஓகோகோ பாதமென்று வுரைகூவேனே. 
* i # * 4 
தள்ளியே நடையிட்டு கூகென்றூணு 
தரித்தடக்கி மனதில்‌ வைத்துச்‌ சார்பில்நில்லு 
மெள்ளமெள்ள அங்கென்று நடுவில்வை£ 
வேதாந்தச்‌ சிங்கெனவேயுள்ளே யேற்றும்‌ 
வள்ளவே அம்ருதமங்கே அருவிபாயும்‌ 
வாசமாக முன்னெத்தி யிருத்திரேசித்‌ 
தெள்ளம்ருதப்‌ பாலுண்டு ஆயுசுண்டுச்‌ 


(௧) 


சிவயோகஞ்‌ கித்திக்குந்‌ திறமிதென்றே. (௧௬) 


பாத சூத்திரம்‌ முற்றும்‌. ஆக விருத்தம்‌ 65 


(1) கடிகை முதலப்பு விதம்‌ 10க்கும்‌ வகை 
(2) பாதமிரண்டாம்‌ சூத்திரம்‌ 
முட்டையிலே அகாரமென்ற வெழுத்துக்குள்ளே 
முட்டையதாய்‌ குஞ்சஞ்சு மூலமாச்சு 
ஓட்டையிலே ஓங்காரத்‌ தடங்கிப்போச்சு 
வோகோகோ கருவீகட்தா னெடுங்கும்வாறு 
கட்டையிலே கிடக்கயிலே தனஞ்செயனும்‌ போவான்‌ 
காத்துநிற்பா னதுவரைக்குங்‌ கருணைகூறாய்‌ 
ப நிட்டையிலே மனமுறைத்தா ளாறாங்கால 
நிலையன்றியாதியென்ற தாளங்காணே. 
ல்‌ % x % * 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


(5) 


8.வது தெர்குப்பு 69 


செப்பினாரிப்படியே யிந்தமுறைசெய்தோன்‌ 

ஜெகஜ்ஜால மாடிடுவான்‌ குளிகைசித்தி 
யப்பினர்‌ சரக்கெல்லாங்‌ களங்கமாகும்‌ 

அதனாலே மெழுகாகுஞ்‌ செந்தூரமாகும்‌ 
முப்பினல்‌ வைப்பென்ற கற்பமாகும்‌ 

ஓகோகோ வதிற்கொல்லில்‌ தேகம்பொன்னாம்‌ 
ஒப்பில்லை யிந்தழுறை யொளியாமற்‌ சொன்னேன்‌ 

உமையாள்தான்‌ சொன்னபடி யான்சொன்னேனே. 

(௧௩) 
சித்தாத யோகம்‌ பாதமிரண்டாஞ்‌ சூத்திரம்‌ முற்றும்‌. 
ஆக விருத்தம்‌ 81. 


(௩) வைத்திய சூத்திரம்‌ 
சொன்னேனானிப்படியே வைத்தியத்தைச்‌ சொல்ல 

வெனக்குமோ சின்மயந்தான்‌ சொன்னாரப்பா 
பொன்னான வுமையாளுவிட்டுணுவுந்‌ தானும்‌ 

புகழ்பெற்ற பிரம்மாவுங்‌ கணேசன்றானும்‌ 
அன்னாளில்‌ விதித்தபடி எனக்குச்‌்சொன்னா 

ரப்பனே தாதுவைத்தா னறிவிப்பேனே. (௧) 


8 x xe He 38 


போட்டதற்குள்‌ ளறுகோண முள்ளேபோடு 

போக்காக வதற்குள்ளே வட்டம்போடு 
நீட்டியே அகாரமிடு றீங்காரம்போடு 

நிலைத்தை அவ்வை யதின்மேலே யூணிப்போடு 
காட்டியே ஓம்நம சிவாயமென்று 

கணக்கோடே யாறெழுத்துங்‌ கருதிப்போடு 
ஆட்டவென்றா லம்மையுங்‌ கிலியுமென்று 

அப்பனே உம்முடன்சவ்வு மோதே. (௧௨) 
வைத்திய சூத்திரம்‌ முற்றும்‌. ஆக விருத்தம்‌ 98. 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


Bi தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


(1) வாத சூத்திரம்‌ 

ஒங்கார மூலகுரு சின்மயத்தால்‌ 

ஓகோகோ வாதத்தைச்‌ சுருக்கிச்‌ சொல்வேன்‌ 
ஆங்கார மானதொரு கல்லில்‌ சுண்ணம்‌ 

அப்பனே வைரம்போல்‌ கல்லேயாகும்‌ 
நீங்காத மதுரையென்ற தட்டுக்குள்ளே 

நிலைத்ததடா மலையாக வெளுத்தகல்லாய்‌ 
ஆங்காணு மிதையறிந்தோ னவனேவாதி 

யறியாதான்‌ பாவியென்ற கழுதைமாடே, (௧) 


மாட்டுதற்குக்‌ குருசொல்வே னின்னங்‌ கேளு 
வாக்கான வாதமென்ற சயநீராலே 
கூட்டுவா யுவருப்புங்‌ கல்லுப்புரெண்டுங்‌ 
குறியான வப்போடே மூன்றுங்கூட்டி 
ஆட்டுவாய்‌ சாமமொன்று யிந்தநீரால்‌ 
அப்பனே நாதத்திற்‌ கற்சுண்ணம்‌ போட்டே 
நீட்டிடுவாய்‌ சூடனைத்தான்‌ கூடப்போட்டு 
நிறைசமனாய்‌ யெடுத்துநள்றாய்‌ நீராலாட்டே. (௨) 


ஆட்டிடுவா யிப்படியே யஞ்சுநாட்டாள்‌ 
அப்புறமே வில்லைதட்டி ரவியிற்போடு 
ஏட்டிலே எழுதவென்றால்‌ வருஷம்போதா 
என்மக்கா ளிந்தவில்லை யுலையிலூதக்‌ 
காட்டிலே யலைவானே வாதமெல்லாங்‌ 
கைக்குள்ளே சுண்ணாம்பால்‌ பொன்னேயாச்சு 
நீட்டையிலே மண்ணும்விண்ணு மலைபொன்னாச்சு | 
நிறையான சரக்கெல்லா மிதனால்‌ சாமே. கு 


வாத சூத்திரம்‌ முற்றும்‌. ஆக விருத்தம்‌ 96. 
கொங்கணமூர்த்தி பாதாரவிந்தமே கதி. வாலைத்தாய்‌ துணை 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 85 
(1) ஞான சூத்திரம்‌ 5 
முப்புமுடித்தபின்‌ முதல்வனான சிவனடா 
வப்புவாரபோ திலே யடக்கலாஞ்‌ சரக்கெலாம்‌ 
ஒப்பமான அண்டத்தி லொடுக்கியதென்னூலப்பா 
அப்பனே கருக்குருரண்டானவாருசத்தியே. (ரூ) 


சூத்திரம்‌ முற்றும்‌. வாலாம்பாள்‌ துணை. நமச்சிவாய 
குருசாமி துணை, சாமினாதய்யன்‌ வாலைத்தாய்‌ துணை. 


(ஈ) போகர்‌ பூசாவிதி 


பாரப்பா வாலைதனைப்‌ பூசைசெய்து 
பாங்காக நவகோணமெட்டுஞ்‌ சூழ 
சேரப்பா இருவிளைப்பூ வாசல்‌ காலு 
சிறப்பாக றீங்கார மிட்டு ஈன்றாய்‌ 
காரப்பா கீழ்வாசல்‌ கணபதியுங்‌ கந்தன்‌ 
கருணையுள்ள ஜயவீர வாஸுதேவர்‌ 
ஆரப்பா அவைகளிலே கிழக்கே தொட்டு 
அகாரமுட னுகாரஞ்‌ சவுகாரம்‌ போடே. (௧) 


ஆமப்பா இதுவல்லோ தசதீட்சை யென்று 
அறிவுடைய பெரியோர்கள்‌ அறிவிப்பார்கள்‌ 
ஓமப்பா மூலமென்ற மந்திரத்தைக்கேளு 
ஒருமொழியாய்‌ மூலருக்கு உபதேசித்தார்‌ 
வேமப்பா ஐயென்றுங்‌ கிலியும்மென்றும்‌ 
வீறுடைய ஸெளவென்றும்‌ மூலமென்றும்‌ 
தாமப்பா சஞ்சிதம்பிராரப்த மாகாமிய 
தலைமாறி ஓகப்பியே ரைநீட்டாயே. (௭) 


Te 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


86 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


864. சுவடி நெ. 996 (8) 
மகேச்வர பூஜா 
ஏடுகள்‌ 10. பக்கத்திற்கு 7 வரிகள்‌. 


இதில்‌ 6 வரி முத்திரை வடிவங்கள்‌ (சோவினி, யோகினி, 


குரு முத்திரை, திராவீனி முத்திரை) முதலியன கூறப்பட்‌ 
டுள்ளன. 


Beginning : 
கேளப்பா மகேசுரர்க்கு பூசை கிருபையுடன்‌ 
முறையேதன்றால்‌ 
வாளப்பா வன்னமுடன்‌ பலகாரங்கள்‌ வர்க்கவகை 
நெய்யுடனே பாயாசங்கள்‌ 
ஆளப்பா வெண்டயிரு வண்ட த்தோடு வருள்பெருகு 
வஸ்துவொடு சுத்திவைத்து 
காலப்பா தானறிந்து நைவேத்யஞ்செய்து கருணேபெறத்‌ 
தூபமுடன்‌ தீபங்காட்டே. (௧) 


3 x = 3 3] 


End : 

முத்தியுள்ள கரத்தின்விரல்‌ மகிமைதன்‌ னை 

மோனமொடு சொல்லுகிறேன்‌ ௩ஈன்றாய்க்கேளு 
பத்தியுள்ள அங்குட்டம்‌ பெருவிரலாம்நிற்கும்‌ 

பதிவாக வடுத்தவிரல்‌ தர்சணியாம்மைந்தா 
சித்தியுள்ள நடுவிரல்தான்‌ மத்திமையாய்நிற்கும்‌ 

திருவான பவித்திரந்தா னனாமிகைதானப்பா 
சுத்தமுள்ள சுண்டுவிரல்‌ கனிஷ்டையெனலாகுஞ்‌ 

சுகமாக யிதையறிந்து முத்திரையைச்செய்யே. (௩௪) 

ஸ்ரீ ஹரயே நம: 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 87 
965. சுவடி நெ, 296 (1) 


சுந்தரானந்திரதிசயம்‌ முப்பத்தாறு 
ஏடுகள்‌ 10. பக்கத்திற்கு 8 வரிகள்‌. 


இதில்‌ எலிவளை, அணில்‌ கூடு - வெண்காகம்‌ - பூஞ்சிட்டு - 
கரிக்‌ குருவி - கொண்டைக்‌ கரிச்சான்‌ - பூச்சிமுள்ளு - கவுதாரிக்‌ 
கூடு - தெண்டு புடையன்‌ - மூடம்‌ புடையன்‌ - மீன்கொத்தி - 
கொண்டைச்சிலாத்தி - செண்பக பட்சி - கூகை - தூக்கணாங்‌ 
குருவி முதலான பட்சிகளின்‌ கூடுகளில்‌ காணப்படும்‌ வேர்களை 
எடுத்துவந்து உருச்செபித்து உபயோகிக்கச்‌ சித்திகள்‌ 
உண்டாகும்‌ என்பனவற்றைக்‌ கூறும்‌ நூல்‌. 
Beginning : 
சீரான வுமைதேவி பாதம்‌ போற்றி 
சகமகிழச்‌ சுந்தரனார்‌ புவியோர்மெய்க்கு 
பேரான வதிசயறூல்‌ முப்பத்தாறிற்‌ 
பிரியமுடன்‌ பாடுதற்குக்‌ குருவைப்போற்றி 
தாரான பட்சியுடகூட்டில்‌ வேர்தான்‌ 
தனையறிந்து தொழில்வகைகள்‌ தானேசொல்ல 
காரானை முகனாணையுமையா ளாணை 
கருமுறைக ளிதுபோலு மில்லைபாரே. (௧) 
3 x 3 2 x 
End : 
போதுமடா பிராந்துனுட கூட்டில்தானும்‌ 
புள்ளிகருப்‌ பானதொடு வேரேயுண்டு 
நீதமடா யதையெடுத்து நசியோமென்று ர்‌ 
நீலெட்ச முருச்செபித்து விஷத்திற்‌ கெல்லாம்‌ 
வேதமுனி வெரந்நீரிலரைத்து மீய 
வேரதனை கடிவாயிலுரைத்துப்‌ போடு 
ஓதுமிந்த மந்திரத்தால்‌ தீர்ந்துபோகும்‌ 


ஓகோகோ முன்னூலும்‌ முதவாதென்னே. (௩௬) 


cc 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


88 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


866. சுவடி நெ. 297. 
பாலவாகடம்‌ பொதுக்காண்டம்‌ 
ஏடுகள்‌ 56. சுத்தமாக உள்ள பிரதி. பக்கத்திற்கு 6 வரிகள்‌. 
(நீள % அகலம்‌ 36 % 8 செ. மீ.) 


இதில்‌ குழந்தைகளுக்கு ஏற்படும்‌ நோய்கள்‌, அதற்கான 
மருந்துகள்‌ முதலானவை கூறப்பட்டுள்ளன. 6 காண்டங்களாகப்‌ 
பிரிக்கப்பட்டுள்ளன. (1) பொதுக்‌ காண்டம்‌ பாட்டு 11. 
(2) மகவில்லாக்‌ காண்டம்‌ பாட்டு 38. (2) கெற்ப உத்பத்தி 
காண்டம்‌ பாடல்‌ 89. (4) வியாதி உத்பத்தி காண்டம்‌ பாடல்‌ 58. 
(5) வியாதி காண்டம்‌ மொத்த பாடல்‌ 1968. (6) அலகை 
காண்டம்‌ மொத்த பாடல்‌ 29. மலட்டின்‌ லக்ஷணம்‌ - 
கருவழியும்‌ பதார்த்தம்‌. கரப்பான்‌ வர்க்கம்‌ - கணை நோய்‌ 
வர்க்கம்‌. கருங்கிரந்தி குணம்‌. மாந்தத்தின்‌ குணம்‌. மருந்து - 
கல்‌ மாந்தம்‌ - ஊது மாந்தம்‌ - வலிப்பு - போர்‌ மாந்தம்‌ - பேய்‌ 
மாந்தம்‌ - மாந்த சன்னிக்‌ குணம்‌ - துலை மாந்தம்‌ - மாந்த சுரம்‌ - 
கணை மாந்தம்‌ - நீர்க்கணம்‌ - வறட்கணம்‌ - சுழிக்கணம்‌ - 
முலக்கணம்‌ - முக்குகணம்‌ - விஷகணம்‌ - ஆமம்‌ - மந்தாரகணம்‌ - 
அந்தகக்கணம்‌ - குன்றி அக்கரக்கணம்‌ - நீராமைக்‌ குணம்‌ - 
மஞ்சக்காமாலை - ஊதுகாமாலை - கீரிப்பூச்சி - மசரிப்புமு - 
குளிர்சந்நி - கக்குவான்‌ - இளம்பிள்ளை வாதம்‌ - குழந்தைகளுக்கு 
ஏற்படும்‌ காற்றுச்‌ சேட்டைகள்‌ முதலானவைகளின்‌ குறிகளும்‌ 
மருந்துகளும்‌ கூறப்பட்டுள்ளன, 


Beginning : 


வையகத்தினில்‌ வாலையின்‌ வாகடம்‌ 

நொய்ய செந்தமி ழாற்சொல்ல நாடோறும்‌ 

செய்து காத்தளிக்‌ குந்திரு நாயகன்‌ 

துய்ய தாமரைச்‌ சேவடி சூட்டுவாம்‌, 

சீர்நிறைந்த கருணையின்‌ றேவனே 

பார்நிறைந்த வுதரம்‌ படைத்தவர்‌ 

யேர்நிறைந்த மெய்யன்புட வல்லவர்‌ 
கூர்நிறைந்தச்சொல்‌ லொன்றது கூறுவாய்‌, (௧) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 89 
End: 


பேய்தான்சேர்ந்து கனாவாகப்‌ பிதத்தும்‌ வெருவுமுடம்புலரும்‌ 
காயுமுடம்பு வெதும்பிவீடுஞ்‌ சொல்லுமெண்ணெய்‌ புண்ணாக்குத்‌ 
தோயுங்கருப்புக்‌ கட்டியுடன்‌ துய்ய மேதித்தயிர்‌ கூட்டி 

காயுஞ்‌ சடலைமாலை தனிற்காட்டிப்பூசை செய்துவையே. (மக) 


அலகை காண்டம்‌ முற்றும்‌. ஆக காண்டம்‌ க்கும்‌ 
பாடல்‌ 295. 


குறிப்பு : 

பாலை வாகடம்‌ எழுதி முகிந்தது முற்றும்‌. இது தம்பி 
கிருஷ்ண பிள்ளை பாடின பாடல்‌ முற்றும்‌. இது நயன செபித்து 
மிறுகான்‌ சுவடி. 


ஜய வருஷம்‌ மார்கழி மாதம்‌ 15ந்‌ தேதி எழுதி முகிந்தது. 
முற்றும்‌. 


367. சுவடி நெ. 228 (4) 
கயிலாசச்‌ சட்டைமுனிநாதர்‌ சாஸ்த்திரம்‌ 
ஏடுகள்‌ 41. பக்கத்திற்கு 10 வரிகள்‌. சுத்தமான பிரதி. 

(நீள % அகலம்‌ 17% % 8; செ. மீ.) 


இதில்‌ கிலசரிமைனம்‌ - சிலசரி மெழுகு - கிலசரி மருந்து - 
பஞ்சலோகச்‌ செந்தூரம்‌ - சிப்பி அரிசிக்குரு - மயூர அண்டக்குரு - 
குக்குட அண்டக்குரு - பூலகைக்குரு - இந்திர கோபக்குரு - 
உறுக்கினம்‌. ' நீத்தினம்‌ - உபரசச்‌ செந்தூரம்‌ - பரிசவேதை 
முறைகள்‌ - கல்நார்‌ சத்வம்‌ - சுன்னம்‌ இனம்‌ - அய நாகம்‌ - 
முதலான. ரஸவாதத்திற்கான மருந்து முறைகள்‌ கூறப்பட்டு 


உள்ளன. 
6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


00 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


Beginning : 
கானென்ற சிலசரியைச்‌ சொல்லக்கேளு 
சாதகமாய்‌ வெகுசுருக்குப்‌ பாற்‌... 
வேனென்ற பூமியொரு வட்டிலாச்சு 
வைத்ததொரு கிண்ணியெல்லோ...வாச்சு 
கானென்ற வாயுவது மெழுகுமாச்சு 
கலந்துவிட்ட சலமல்லோ கடலுமாச்சு 
ஊனென்ற சரக்கான சிவசக்திரெண்டால்‌ 
வேதையென்ற செந்‌ (தூரமது ) வாச்சே. (க) 
% % x ச்‌ க்‌ ச்‌ 


End: 

செப்பினே னுபரசங்கள்‌ நூத்திரெண்டு பத்தில்‌ 
திறமாக ஒளித்துரைத்த நாமமெல்லாஞ்‌ 

செப்பினேன்‌ பாஷாண மறுபத்துநாலுந்‌ 
தெரியாத பேரிட்ட பேரையெல்லாம்‌ 

செப்பினேன்‌ லவணமொடு காரசாரம்‌ 
திருக்காகப்‌ பேரிட்ட பேரையெல்லாம்‌ 

செப்பினேன்‌ நவலோகஞ்சேர்ந்த யினமெல்லாம்‌ 
திருட்டான நாமமெல்லாந்‌ தெரியத்தானே. (௪௧௧) 


தெரியலல்லோ மாயினுடசாஸ்திரங்க ளெல்லாந்‌ 

திறமாகப்‌ பார்த்தளைந்து தேவியைத்தான்‌ கேட்டு 
எரியவல்லோ மூலத்தில்‌ ஞானத்தீபம்‌ 

ஈன்றெடுத்த தாயோடு தந்தையுந்தான்‌ கேட்டுச்‌ 
சரியவல்லோ அமர்ந்து நின்றதாயாரான 

உன்மனையைக்‌ கேட்டு நன்றாய்‌ .......... 

திரியவல்லோ அண்டரண்ட பதங்க ளெல்லாஞ்‌ 

- செப்பினேன்‌ நிகண்டொன்று செப்பினேனே. (௪௧௨) 

குறிப்பு : 

கைலாசச்‌ சட்டைமுனிகாதர்‌ சாத்திரம்‌ 418 முற்றும்‌. 
இந்தச்‌ சுவடி யெழுதினது திருநெல்வேலியிலிருக்கும்‌ 
வன்னியப்ப வாத்யார்‌, 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


2-வது தொகுப்பு 91 
368. சுவடி நெ. 298 (ந) 
அகஸ்தியர்‌ பட்சணி 
ஏடுகள்‌ 12. பக்கத்திற்கு 6 முதல்‌ 11 வரிகள்‌. 


இதில்‌ அரிதாரவெள்ளை - புமுகுதம்பலத்தின்‌ பூச்சி - 
வழிவேதை - வசியம்‌ - அரவு விஷம்‌ போக்கி அம்ருதம்‌ 
உண்ணுதல்‌ - நேத்திரத்தின்‌ ஒளிவு - கதிரொளி தெரிதல்‌ 
முதலியன பரிபாஷையாக உள்ளது. 


Beginning : 


திருமகள்‌ சோதியாகும்‌ செகதல்லி வல்லிமாது 

மருமக ளவளே யுந்தி மவுனத்தி நந்தி தோணக்‌ 
கருவது நாமோ சொல்வோம்‌ கண்டதை வீண்டிடாதே 
பருவமாய்‌ மாதுகற்பம்‌ பட்சணி யறிந்து கொள்ளே (௧) 


அறிந்து கொண்‌ டென்னைத்தானே அந்தணன்‌ ஓதிக்காட்டி 
அறிந்து கொண்‌ டுன்னைப்போலே யடக்கமா யோடுங்காலை 
அறிந்து கொண்‌ டதுவே போத மாகமபுராண நூலாம்‌ 

அறிந்து கொண்டாரும்‌ பார்க்க வானந்த ஜோதியாமே. (௨) 


உதித்த வெண்கரு மதித்த செம்புனல்‌ 


துதித்த உந்தியில்‌ மதித்தெமும்‌ பாரே. (௩) 

பண்டறி வித்தை யுண்டறி சத்தை 

குண்டலி கத்தை மண்டல முட்டுமே. (௪) 
End : 


நிச்சயமாய்‌ வந்துதித்து சத்துகிலை பாரு 

அச்சமதுவில்லை முன்பு வச்சபொருள்‌ தேடு 

கைச்சுருதி  யாகவொரு சர்ச்சையினி வேறு 

புச்சை வர்ணருபியிப்‌ பட்சனியின்‌ முற்றே. (௧௩௭) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


09 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


திருவுரு வாக மேவி யருவுருவாக மேவி 
யருவுருவாகமுத்த அகஸ்தியனென்ற நாமக்‌ 
கருவதுகாட்டியீசன்‌ கையினாலணைத்தே பையன்‌ 
பருவமதிதவே யென்று பட்சணி யுரைக்கமுத்தே. (௧௨௮) 


தண்டலையாதி நாமுந்‌ தண்டக மோதும்‌ போது 
அண்டரு முனிவர்‌ போற்ற அகஸ்தியன்‌ என்றநாமம்‌ 
கொண்டனன்‌ ஈசன்வந்து குருமுனி யென்று கூற 
பண்டுள நந்தியென்பார்‌ பட்சணியென்பார்‌ முத்தே. (௧௨௯) 


பட்சணி நந்தி மூலர்‌ பாடலும்‌ நம்மைபார்த்து 

பட்சணி பாடினார்கள்‌ பாக்கிநற்‌ தண்டகத்தில்‌ 

நிட்சய மின்னூல்‌ தன்னில்‌ நிகழ்த்தினே மேகமொன்று 

யட்சமுமில்லையப்பா போர்க்காதியான சுரப்பான்‌ முற்றே. 
(௧௩௰) 


முற்றிலும்‌ நூறுங்கூட்டி முப்பத்தி ரெண்டும்பாரு 
உத்திடமது வாய்க்காணும்‌ முற்பனத்துறுதி தோணும்‌ 
கற்றவாரென்னூல்‌ தன்னை கருவுடன்‌ கருவைக்காணார்‌ 
செத்தபேரில்லை யிந்தநூல்‌ சேர்ப்பதுமுத்தியாமே. (௧௩௧) 


அகஸ்தியர்‌ பட்சணி முற்றும்‌. குரு முன்னிற்க - புறதேவதை 
துணையுண்டு - குமரன்‌ துணை. 


869. சுவடி நெ. 228 (௦) 
பலதிரட்டு 
ஏடுகள்‌ 12 முதல்‌ 27 வரை இல்லை. 28 முதல்‌ 46 வரை உள்ளன. 
பக்கத்திற்கு 10 வரிகள்‌. 
Beginning : 
போமென்ற தம்பனமும்‌ வசியம்‌ மோகம்‌: 
புகழான பேதனமும்‌ மாரணமுமொன்றாய்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 93 
நாமென்ற வாகர்ஷணம்‌ வித்வேசனமும்‌ மொன்றாய்‌ 
நலமான உச்சி யாடினம்‌ நாட்டினர்கள்‌ 
வேமென்ற அஷ்டகரும மெட்டோடு ந்தான்‌ 
விரைந்‌ தொன்றாய்‌ ஆடுதற்கு விபரங்கேளு 
ஆமென்ற உடலச்சக்கரத்தைக்கீரி 


அப்பனே வட்சரங்களை யறிந்து போடே. (௧௨௧) 


End : 


வைப்பாகக்கலை கலைசோதி யெல்லாம்‌ 
வளமாக வடக்கிவெகு 
அய்யப்பா நினையாதே பொய்‌ சொல்லாதே 
யாத்தாளை அனுதினமு மறவாதேநீ 
செய்யாத தீவினைகள்‌ கொடிது பாவம்‌ 
சேர்ந்து வெல்லாமீ சனென்று தெளிவாய்க்காணும்‌ 
மெய்யான குருபதத்தைப்‌ பணிந்துபோற்றி 
விளம்பினேன்‌ பலதிரட்டுத்‌ திறந்தான்‌ முத்தே. 
(௨௪௭ ) 
கையில்‌ முகிந்தது முற்றும்‌. சிவசுப்ரமண்யன்‌ துணை. 
ஓமென்ற உத்தமி துணை. சீயென்றவர்‌ துணை. 


பரதேவதை 
துணையுண்டாக வேணும்‌. குருகடாட்சமுண்டு. 


870. சுவடி நெ. 228 (ஓ) 
திருமந்திரம்‌ மூவாயிரத்திற்கு 
நிகண்டு வழலை சூத்திரம்‌ முன்னூறு 
ஏடுகள்‌ 47. 48 முதல்‌ 98 வரை. பக்கத்திற்கு 10 வரிகள்‌. 
சுத்தமாகவுள்ளன. 


வழலை தயாரிக்கும்‌ விதம்‌ - அதிமூலத்திற்கு லேகியம்‌ - 
தெய்வச்சரக்குப்பெற - கற்பம்‌ சாப்பிடுதல்‌ - வேதைக்கு - காரீயக்‌ 
களங்கு - குளிகை கற்பம்‌ - ஊசிக்காந்தச்‌ சத்து - தேவாசுரர்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


04 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
பிறப்பு - கண்ணுக்குச்‌ சொர்ணக்‌ குழம்பு - கோச பீஜ ஞானம்‌ - 
பூசை மகிமை - கருவூருக்‌ குணம்‌ - வழக்கம்‌ நீ தி - நாதவிந்து 
மகிமைநிலை - பெரியோர்கள்‌ லட்சணம்‌ - ஞானம்‌ - மெளனக்‌ 
குறிப்பு - ஊமை உபதேசம்‌ - ரச பற்பம்‌ - தேசவழக்காம்‌ புத்தி - 
உப்புக்கட்டு - சூத பற்பம்‌ - சூத சுத்தி - உப்புச்‌ சுண்ணம்‌ - 
சுன்ன லட்சணம்‌ - கட்டுவகை - சந்தனாதித்‌ தைலம்‌ - மகா 
சந்தனாதித்‌ தைலம்‌ - ரசம்‌ சுத்தி - பூரணக்‌ குளிகை. 


Beginning : 


சீரான தேவச்‌ சரக்கு நிகண்டுதான்‌ 
தாரா மறுகணி சத்திகணபதி 
பேரான தேவர்கள்‌ பேரையுரைத்திடக்‌ 
காரானை மும்மதன்‌ காட்சியின்‌ காப்பே. (௧, 
காட்சியாங்காரணங்‌ கன்னிதன்னாலே 
மீட்சியாஞ்சத்தமா லோகஞ்‌ சமுத்திர 
முட்சிதமாயெங்கு முறுதியாஞ்‌ சிற்பரை 
வாட்சியா மாநிலம்‌ வாழ்கின்ற தோற்றமே. (௨) 
End : 


சத்துருவெல்லாஞ்‌ க்ஷணத்திலே மாண்டிடு 

மித்துருவாகி வெகு மோகனங்‌ கொள்ளு 
புத்திராளெல்லாம்‌ சற்புத்திர ராவார்‌ 

குத்திராளெல்லாம்‌ குலட்சயமாவாரே. (௨௯௯) 


வாரமாயிந்தக்‌ குளிகையைச்‌ செந்தூரித்‌ 

தூரமாய்‌ யெண்பது லோகமும்‌ பேதிக்கும்‌ 

ஆரமாயிரதம்‌ தோன்றிட அன்பதாம்‌ 

பாரமாமாத்துப்‌ பறிகள்ளொப்‌ பல்லவே. (௩௦௦) 


ஒப்பறச்‌ செந்தூரம்‌ ஒருமாவருந்திடில்‌ 

அப்பனே சித்தி அரைச்சணந்‌ தன்னிலே 

'செப்பினே னிந்தப்‌ படியே மவுனத்தில்‌ 

எப்போதுஞ்‌ சென்று இருப்பார்க்கு முக்தியே. (௩௦௧) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


௦-வது தொடுப்பு 95 
871. சுவடி கெ. 328 (5) 
ராமதேவர்‌ அஷ்டாங்க பட்சணி 
ஏடுகள்‌ 11. பக்கத்திற்கு 10 வரிகள்‌, சுத்தமாக உள்ளது. 


இதில்‌ சயநீர்‌ வகைகள்‌ - அஞ்சன முறைகள்‌ - வசீகரணத்‌ 


திற்குத்‌ திலதம்‌ - முதலான முறைகள்‌ உள்ளன. முற்றிலும்‌ 
பரிபாஷையாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. 


Beginning : 


ஆதியிலே வாலைமனோன்‌ மணிதான்‌ கூவி 
அழைத்திட்டு ஆதியந்த மறியச்‌ சொன்னாள்‌ 
சோதியிலே கருவுருவை வுன்னிப்பாரு 
சொல்ல வொண்ணா வதிசயங்கள்‌ தானேதோத்தும்‌ 
நீதியிலே சதாநந்தி யென்னைப்‌ பெற்றாள்‌ 
கீழ்திசையிலுள்ள சித்தர்‌ மெச்சிக்‌ கொள்ள 
வாதியென்று வந்தோர்க்குத்‌ திறவுகோல்போல்‌ 
வசனித்தேன்‌ பத்துமொரு எட்டும்ரெண்டாய்‌. (க) 


ரெண்டாகி ஒன்றானக்‌ கருவைத்தொட்டு 

நின்றனடா ஆதியந்தம்‌ நிலைக்கவேதான்‌ 
ஒன்றானருபமடா யார்க்கும்‌ தோணா 

துண்மையடா மவுனியடா வாலைப்பெண்தான்‌ 
நீண்டாளே நகாரமேல்‌ மகாரங்கீழே 

நிற்விகற்ப சமாதியென நின்றாள்‌ வாழி 
சென்றாளே ஆதியந்த மறியவென்று 

ஜகமயக்குந்‌ திகைப்பூண்டு திலதம்‌ பூண்டாள்‌. (௨) 


End: 


எட்டுரெண்டு மறிந்தவர்க்கு யெய்துமெய்தும்‌ 
யில்லாட்டால்‌ யின்னூல்தான்‌ கிட்டாகிட்டா 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


96 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
துட்டருடனொருநாளும்‌ கூடவேண்டாம்‌ 
துடியாக வொருவரையும்‌ பேசவேண்டாம்‌ 
இட்டமுட னின்னூல்தான்‌ ஐம்பத்தொன்றும்‌ 
ஏகமாய்‌ மெளனமுடனிருந்து கொண்டு 
அட்டாங்க யோகமதைத்‌ தினமும்பாரு 


அருளான மனோன்மணிதான்‌ காப்பாள்முற்றே. (௬௧) 


குருபாதந்‌ துணை, மனோன்மணி கடாட்சமுண்டாக வேணும்‌. 


972. சுவடி நெ, 228 (1) 


ராமதேவர்‌ சூத்திரம்‌ முப்பது 
ஏடுகள்‌ 8. பக்கத்திற்கு 9 வரிகள்‌. 


இதில்‌ முப்புச்சுன்னம்‌ செய்முறை - துருசச்‌ சன்னம்‌ - 
வெள்ளீயச்‌ சுன்னம்‌ - நாகச்‌ சுன்னம்‌ - பிண்டவித்தை : மதிய 
முர்த பற்பம்‌ - அம்ருத சஞ்சீவி முதலியன உள்ளன. 


Beginning : 


ஆதிகுருவான தொரு பிருமன்‌ பாதம்‌ 
அனுதினமும்நெஞ்சில்‌ வைத்து அவளை நோக்கி 
சோதிவெளிக்‌ கப்பாலே துலங்குஞ்சத்தி 
துணையெனவே கருமானச்‌ சுருக்கஞ்சொல்வேன்‌ 
நீதியுள்ள வாலைமானோன்‌ மணிதான்‌ வந்து 
நிலைத்தபொருள்‌ கருமறைப்பை நிலத்துளோர்க்குச்‌ 
சோதனையாய்ச்‌ சொல்லுவையேர்மாராய்ச்‌ சொல்லி 
மனக்கச டகத்திவந்‌ துதித்தாள்‌ பாரே. (௧) 


பாரப்பா அவளுடைய கடாட்சத்தாலே 
பாடினேன்‌ ரண்டு பத்து பத்துங்கூட்டி 

தேறப்பா முப்பதென்ற பொருளைக்‌ காணார்‌ 
கேரறிந்த சிவயோகிக்‌ கென்னூல்‌ வேணும்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


வது தொகுப்பு b7 


காரப்பா சதாசிவத்தைக்கருத்துள்‌ வைத்துக்‌ 
கருவான உப்பெடுத்துக்‌ கலசத்திட்டு 
வாரப்பா சுத்த ஜலம்‌ படிதானென்று 
வளமான காரமது பலமும்‌ ரெண்டே. (௨) 


End : 


வரிசையுள்ள யென்னூலு மன்பத்‌ தொன்றும்‌ 
வகையுடனே துகைபார்க்க யெண்பத்தொன்றும்‌ 
உருசையுள்ள அமுதமென உன்னிப்பார்த்தால்‌ 
உண்மையுள்ள அஷ்டகர்மம்‌ சித்தியாகும்‌ 
பரிசுடைய பூரணத்தை வணங்கிப்‌ போத்திப்‌ 
பலகாலும்‌ கேசரத்தில்‌ மனத்தை வைத்து 
அருமையுட அமிர்தநிலை தன்னைப்‌ பெற்று 
அருள்பெருக திருவின்ப மனப்பர்‌ முத்தே. (௩௰) 


குருசாமி துணை. மீனாக்ஷி துணையாகவேணும்‌. 


873. சுவடி நெ, 228 (6) 


ரோமரிஷி சூத்திரம்‌ இருபத்தைந்து 
ஏடுகள்‌ 6; 18 முதல்‌ 18 வரை. பக்கத்திற்கு 10 வரிகள்‌. 


இதில்‌ கரியுப்புச்‌ செந்தூரம்‌ - கெந்தக மெழுகு - செம்புக்‌ 
கட்டு, சவர்க்காரவைப்பு - வழலைவைப்பு முறை - வேதைக்குச்‌ 
செந்தூர வகைகள்‌ முதலான முறைகள்‌ உள்ளன. 


Beginning : 
ஓமுலதந்தி முகவன்‌ சரணம்‌ முகந்தோன்று 
ஆமூலநந்தி யரசனை யானும்‌ தொழுது 
தான்மூலங்‌ காப்பாரைசரஸ்வதி யெந்தன்‌ வாக்கில்நின்று 
ஏமூலசூத்திரங்‌ காப்புத்‌ தொழுதான்‌ றாசனுக்கே (௧) 


எ 4angamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


08 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


மயமான சூத்திரத்திலுப்பு மார்க்கம்‌ 
வாதத்திற்காதியென விரித்துச்சொல்ல 
சயமான குருநந்தி யுபதேசித்தார்‌ 
சிவனோடு உமைபார்வதி கிர்வாணியும்‌ 
நயமாக வெப்போதும்‌ முன்னேநின்று 
நாடறிய சூத்திரத்தை நயந்து கார்க்க 
வயமாகச்‌ சொல்லுகிறே னிருபத்தஞ்சில்‌ 


வாதிகளே யென்னூலை வணங்கிக்கேளே. (௨) 


End 2: 

ஆமப்பா இக்குருவீற்குதங்‌ கட்டும்‌ 
அம்மாள்தான்‌ நந்திக்கு உபதேசித்தாள்‌ 

நாமப்பா சொல்லிவிட்டோம்‌' குருபா தந்தான்‌ 
நன்றாக யிந்நூல்தான்‌ சுருக்கமப்பா 

காமப்பா விரைதனையடுக்க வேண்டாம்‌ 
கைமுறைகள்‌ காட்டாதே கருச்சொல்லாதே 

ஆமப்பா முன்சாபம்‌ வந்துதீரும்‌ 


அருள்பொருளுஞ்‌ சூத்திரந்தா னிருபத்தஞ்சே 


அருளான நந்தீச ரெந்தனுக்கு 
அருளின ரென்மகனே ரோமரிஷியென்று 
கருசமலர்க்குருவைவிட்டால்‌ வானமேமென்ற 
பொறிவந்து நீரிப்‌ போவாய்‌ 
தஞ்சமென. வந்த விடசானும்‌ போற்றத்‌ 
தயவுசெய்வார்‌ சூத்திரந்தான்‌ முடிவுமுத்தே 
குருபாதந்துணே. மனோன்மணிதுணை, 


874. சுவடி நெ. 228 (ஐ) 


சுந்தரானந்தர்‌ சூத்திரம்‌ இருபத்தஞ்சு. 


ஏடுகள்‌ 4. 9 முதல்‌ 12 வரை. 


(௨௫) 


(௨௬) 


இதில்‌ கல்லுப்பு, வெளுத்த உப்பு, அப்பிலே விளைந்த உப்பு, 
வகைகள்‌, : வழலை செய்முறை, முப்பு முடிக்கும்‌ விதம்‌. கவுனக்‌ 
குளிகை - லிங்கச்‌ சன்னம்‌ முதலானவைகள்‌ காணப்படுகின்றன. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வ்து தொகுப்பு 69 
Beginning : 


பூமிநாத மேகமே புனல்‌ சொரிந்த பூவதாம்‌ 

ஆமடா ரவிமுகத்தி லாயிருந்த விந்தடா 

சோமநாத மீறியே சொருபம்‌ வைத்தசத்தியாம்‌ 
ஏமவித்தை பூரணம்‌ மிருக்கவஷ்ட சித்தியே. ்‌ (க) 
அஷ்ட சித்தியாம்புரி யஷ்டகருமம்‌ நேர்மைகேள்‌ 
கிட்டமா மெழுத்தும்‌ வகைப்‌ பிறப்பறிந்த யோகிகாள்‌ 
மட்டிலாத பஞ்சவாசல்‌ மனமொடுங்கக்‌ கருவிதான்‌ 
கொட்டிலேகல்‌ லுப்பிதென்று கூறுவார்கள்‌ மேகமே. (௨) 


End : 
வேதைகாட்டக்கைமுறை வேணுமல்லா தோர்தனக்‌ 
காதரவென்னூலடா யறிந்து பாரு வுண்மையாய்‌ 
ஓதிதம்போல்‌ நந்திவந்து உபதேசமே செப்புவார்‌ 
ஆதியான பூரண மறிந்து பாரு சோதியே. (௨௫) 
குருபாதந்‌ துணை. 
சுந்தரானந்தர்‌ மூர்த்தி சொன்ன இருபத்தைந்து முற்றும்‌. 


975. சுவடி நெ. 228 (1) 
சராயத்துமாலை 


கேள்வி பதிலாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ள இல்லாமிய மத 
நூல்‌ எனத்‌ தோன்றுகின்றது. 


Beginning : 


முன்னாளரவுபகல்‌ மூதுரையு மில்லாநாள்‌ 
யென்னவகை யாயிருந்ததுசொல்‌ - பொன்னாக 
விளங்குகின்ற ஞானவெளிச்‌ நதித்‌ : 
பிளக்கின்றார்‌ பேச்சறியார்‌ பின்‌. (க) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


400 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


பிணக்காத்து நீர்கொண்டு பேசிமுழங்குகின்ற 
தணக்குறிப்பு சொல்லும்‌ தலைவரே - தணங்குறிப்பு 
ஓப்பில்லை சொல்ல உபாயமாய்‌ சொன்னாரே 
தப்பாமல்‌ குருவென்று சாத்து. (௨) 
End : 
அறிந்துதவம்‌ பெருவீர்‌...மீனுக்கல்லாது 
முழுமோடர்கிட்டாது 
ஏகன்‌ ரகசியமுமுமெழுதி முடியாது கண்டீர்‌ 
பேதியெளியேன்‌ பிரார்த்தியர்‌ நயத்தை ்‌ 
தெரிந்தமட்டுந்தானும்‌ செப்பினேன்‌ 
்‌ தின்னோர்‌ கண்டு ஆமீன்‌ அல்லாக்கு 
ஆமீன்‌அறிந்து தவம்‌ பெருவீர்‌ 
நாதனிருப்பிடமும்‌ வெளியாகத்‌ 
தோணுதடா வேதமோதும்‌ பாவிகளே. 


Colophon : 


.... பட்டீச்சுரத்திலே இருமதுள்‌ புத்திரனாகிய குமாரன்‌ 
ராமசாமி யென்பவன்‌ எழுதினது. விருதிகிருது' வருஷம்‌ தை 
மாதம்‌ 30௨ எழுதி ராவுத்தர்‌ ராவானுக்குக்‌ கொடுத்தது. 
அப்துல்‌ சலீல்‌ ராவுத்தருக்குக்‌ கொடுப்பது. 


பின்னர்‌ கடைசி ஏட்டில்‌, சுந்திரானந்தசுவாமி கேசரி 
நூல்‌ என்ற தலைப்பில்‌ கீழ்கண்டுள்ள செய்யுள்‌ மாத்திரம்‌ 
காணப்படுகின்றது. 


கேளப்பா வினோதவித்தை கோடியுண்டு கேசரிபோல்‌ 
சுருக்கொன்று இல்லையப்பா 
௨ மாளப்பா மாண்டவுடனெடுத்துவந்து மாண்டேதான்‌ 
ஆள்புழங்க விடத்தில்போட்டு 
சூளப்பா சுவரைவைத்துமேலேமுடி சுகமாகக்‌ 
காத்துவெய்யில்‌ மழைபடாமல்‌ 
வாளப்பா மண்டலந்தான்‌ கிடந்தபின்பு வளமாகச்‌ 
சமூலமெல்லாம்‌ வாங்கு வாங்கே (௧) 


கடைசி ஏட்டில்‌ அகஸ்தீசர்‌ 206 என்ற பெயரில்‌ 
“துருசுப்போக்கு” ஒரே செய்யுள்‌ அபூர்த்தியாக எழுதப்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


வது தொகுப்பு 101 
- 876. சுவடி நெ, 299 
தேரையர்‌ வைத்யம்‌ 
ஏடுகள்‌ 60. பக்கத்திற்கு : 8 -வரிகள்‌. 
(நீள % அகலம்‌ 80 % 8 செ. மீ.) 


ஓலையின்‌ நுனிப்புறம்‌ சிதைந்துள்ளன. பிரதி கூடியவரை 
சுத்தமாக இருக்கின்‌ றது. 


இதில்‌, சுயமாய்‌ பிறந்த தாது. பரங்கி வைப்பு - 
'ப்ஞ்சதொட்டி வகை - நவலோகம்‌ - சத்துரு மித்துரு 
சாரக்குரு - துருசக்குரு-- காரக்குரு - உப்புக்குரு - பூரக்குரு - 
உபரசப்‌ போக்கு - கழங்கம்‌ மெழுகு - சூதப்‌ பெயர்‌ - புடம்‌ - 
ஊத்து எரிப்பு - செயநீர்‌ காலம்‌ - குருமுறை - படப்‌ 
செந்தூரம்‌ - சிங்கிக்‌ கிராவண வகை - மாதவீடாய்‌ - எக்கிலம்‌ - 
பெண்களின்‌ பெயர்‌ : முலைப்பால்‌; அமுரிப்‌ பெயர்‌ - ஞானம்‌. 
ஸெளவீரவைப்பு - செயநீர்குரு - வெள்ளிக்குரு - பஞ்சபாஷானக்‌ 
குரு - கிளிஞ்சிச்‌ சுத்தி - சாரஞ்சயம்‌ - வீர மெழுகு - துரிசக்குரு ்‌ 
கெந்தகப்‌ பாஷாணம்‌ - கவுன குளிகைக்குரு - சாரமுதல்‌ கயல்‌ | 
நூறுக்கு வகை - பாத்திரம்‌ -வீரம்‌ - துரிசுச்‌ செயநீர்‌ - சார - 
சார ஜயநீர்‌, - தங்கக்குரு -, கல்லுப்புக்குரு - பூரச்‌ சனம்‌ - 
தாளகச்‌ சன்னம்‌ - கெளரீசத்துச்‌ செந்தூரம்‌ - வீரச்‌ து = 
கண்டரசச்‌ சன்னம்‌. அண்டம்‌ 10க்கு வகை. அண்ட தலம்‌ - 
கல்லுப்புக்கட்டு - பஞ்சவண்ணக்கட்டு - கிராக்‌ - டப்ப 
வேதை - நிமிளை - மயிலண்ட வித்தை - தாளக்‌ வித்தை - பல்‌ - 
அப்பிரகம்‌ - நிலையான ருத்திரன்‌ ரஸம்‌ - சந்தானச்‌ சூதம்‌ - பால 
ரசப்‌ பெயர்‌ - நீலகண்ட சூதம்‌ - தத்துவம்‌ AUP வீபரம்‌ - 
காம நோவுக்குக்‌ கல்பம்‌ - தீட்சை - உயர்‌ தேவரசம்‌ - ஆதிமகா 
ரசம்‌ .- ருத்திர ரசம்‌ - நிர்மலச்‌ சூதச்‌ செர்தாரம்‌ - குவிஐகர்‌ 
'சாறணைத்‌ தைலம்‌ - குளிகைக்‌ கிடைத்திட்டம்‌ - கடுக்காய்‌ 
சதிரக்‌ கள்ளி - மிளகு - கற்றாழை - நாறு கரந்தை - பொத்த? 
கையான்‌. “ சீந்தில்‌ - வேம்பு - சிறுசெருப்படி - சிவனார்‌ வேம்பு - 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


108 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


வாலுளுவை - தூதுவளை : அழிஞ்சில்‌ - கண்டங்கத்திரி - 
அழுகண்ணி - தொழுகண்ணி - சாயாவ்ருட்சம்‌ - இவைகளின்‌ 
பெயர்‌ - வராகவித்தை (ஏடு 87) தேரையர்‌ சுந்தரருக்குச்‌ 
சொல்லியது - உப்புக்கட்டு - சைலோதகம்‌ - நூல்‌ தொகை 
முதலானவை. 


Beginning : 


சதை நிறம்‌ செந்தில்‌ ......... உதநிறமாநிற்‌ முடியகாரகிறம்‌ 
பந்நிறம்‌ புவுநிறம்‌ பறங்கிச்சிலைநிறம்‌ மதநிறம்போல 
மாங்கிலச்‌ சிலையே. (௧௨௭) 


மாந்துளிர்க்கல்‌ 
நவிநிறம்‌ தோனிறம்‌ ......... நல்நிறம்‌ செப்பின்சிலையாந்தவிநிறந்‌ 


தன்னிறந்‌ தனிமாதளைசிவ்வ மாந்துளிர்கல்லின்‌ பெயரே. 
(௧௨௮) 


End : 
தாமிரச்‌ செந்தூர முறை 


செம்பு கெந்தி சூதம்‌ லிங்கஞ்‌ சீத பூத மளவு கேள்‌ 

தேச பாஷை ராசி கேழ்‌ சிறந்த வாரம்‌ வேதமே 

அம்பரைந்து மரைத்துமோர்‌ கற்கமுள்ளடைத்தபின்‌ 

ஆனசில்லு மூடிச்சீலை ஏழுபோடுலர்த்தியே. 

செம்படாத தீபமுங்‌ கமலமுங்‌ காடாக்கினி 

தீநிறுத்திடாமலே யிராப்பகலறுபதும்‌ 

வம்பாடா தெரித்தெடு களங்கமே செந்தூரமாம்‌ 

வடர்ந்த கோயறிந்துசெய்‌ மருந்திலோர்‌ பணவெடை 
அறுந்த வாத மெண்பதும்‌ அகன்ற பித்தம்‌ நாற்பதும்‌ 

'துடர்ந்த சிலேத்மம்‌ தொண்ணூற்றாறுஞ்‌ சூலை வாயுவு 

சேரகையும்‌ 

படர்ந்த குஷ்டங்கள்‌ முவ்வாறும்‌ பதைக்குங்‌ குன்மமெட்டுடன்‌ 
- , பாரில்சூலை பதினெட்டுடனே பகருங்கிறாணி யறுவகை. 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு .. 109 


கிடர்ந்த சுரோணித வாயு மேகம்‌ காசஞ்சய மிருபதும்‌ ' 
காணு மூல மென்பதும்‌ கடிவிகார மானதும்‌ 

தடர்ந்த அண்ட வாதஞ்சன்னி தோழமுஞ்‌ சயித்தியந்‌ 
தானறு மென்றே வுலகில்‌ சாற்றினார்‌ செந்தூரமே, 


இதனுரை :- 

்‌ அரைப்பு: குன்மகுடோரி இலை. உத்தமாதாளி - குமரிச்‌ 
சாறு - பழச்‌ சாறு வகைக்கு $ சாமம்‌ என்றரைத்து உலர்த்திப்‌ 
பொடி செய்து ஒரு கலசத்திலிட்டுச்‌ சில்லிட்டுச்‌ சீலையேமு 
செய்துலர்த்தி ஒரு சட்டியில்‌ ஆற்று மணல்‌ 4 அங்குலம்‌ பரப்பி 
மேல்‌ மருந்தின்‌ கலசம்‌ வைத்து மேல்‌ சட்டி மூடி 7 சீலைமண்‌ 
செய்துலர்த்தி அடுப்பிலேத்தி தீபாக்கினி 20 நாழிகை, கமலாக்னி 
90 நாழிகை, காடாக்னி 20 நாழிகை விடாமலெரித்து, ஆறினவாறே 
எடுத்துத்‌ தூள்‌ செய்து, ஒரு கலையத்திலிட்டு மூடி, நெல்லில்‌ ஒரு 
மாதம்‌ புதைத்துவைத்து, எடுத்துப்‌ பரணியில்‌ அடைத்துக்‌ 
கொண்டு, வாதபித்த சிலேத்மத்திற்கு அனுபானமறிந்து சுக்கு, 
சீரகம்‌, மல்லி, கடுக்காய்‌, நிலாவாரை இவை சமனிடித்துத்‌ தூள்‌ 
செய்து, வெருகடித்‌ தூளுடன்‌ செந்தூரம்‌ பணவெடை சேர்த்துக்‌ 
கொடுக்கவும்‌. பித்தவெட்டை, சோகைக்குக்‌ கிட்டான்‌ சூரணத்தில்‌ 
பணவெடை சேர்த்துக்‌ கொடுக்கவும்‌. இன்னும்‌ அனுபானமறிந்து 
தேன்‌, நெய்‌, வெண்ணெய்‌, சீனி, இஞ்சிச்‌ சாறு இதுகளிலுங்‌ 
கொடுக்கலாம்‌. மருந்தெல்லாம்‌ நன்றாய்‌ சுத்‌ திசெய்து சேர்க்கவும்‌ 
எரிப்பிற்கு ஒரு சாதி விறகாலெரிக்கவும்‌. மருந்தில்‌ தனக்‌ 
இருந்தால்‌ பழச்‌ சாத்தால்‌ 4 சாமமரைத்து, முன்போல்‌ 4 IL 
எரித்தெடுத்துக்‌ கொடுக்கச்‌ சகல வியாதியும்‌ தீரும்‌. பத்தியம்‌ 
இச்சா பத்தியம்‌. புளி, புகை, கைப்பு, கடுகு, பூசணி, பாகல்‌, 
தவிறவும்‌. மருந்தின்‌ நிறை :- தேசம்‌ 56, பாஷை 18, 
ராசி 12, வாரம்‌ 7, வேதம்‌ 4, என்று அறியவும்‌. 


கோடாசூழி மாத்திரை 


- இரதங்‌. கெந்தக மரிதாரமிசைந்த நாபி யீருவீயுடன்‌ - 
்‌ சுரதந்திப்பிலி வெங்காரம்‌ துய்யமிளகு வேர்க்கொம்பு 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


104 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


உரதங்கடுக்காய்‌ நெல்லிதாணி வோங்கும்‌ வாளஞ்சரிகூட்டி 
வீரதங்கையாஞ்‌ சாத்தரைத்து மிகுத்தகோடா சூழியிதே. 


இதன்பொருள்‌ :- 
அரிதாரம்‌, லிங்கம்‌, நாபி, திரிகடு, திரிபலை, இதம்‌ இருவி 


வகைக்கு வராகனெடை 1, சுத்திசெய்த வாளம்‌ சமன்‌ கூட்டி, 
முருக்கிலைச்‌ சாத்திலரைத்துக்‌ குன்றிப்பிரமாண வுண்டை செய்து 
அனுபானத்திலிடவும்‌, சகல சுரமும்‌, வாயுவும்‌, குன்மமும்‌ தீரும்‌. 
கடைசி ஏட்டில்‌ 
பொன்னிலேக்‌ கந்தனண்‌ புகழ்பெறவே யான்படிக்கக்‌ 
கன்னிமுக வாரணமே காப்பு. 


என்று எழுதப்பட்டுள்ளது, 


877. சுவடி நெ, 290 
தன்வந்தரி குணவாகடம்‌ 
ஏடுகள்‌ 186. பக்கத்திற்கு 7 வரிகள்‌. 
(பல ஏடுகளில்‌ பூச்சியரிக்க ஆரம்பமாகியுள்ளன ) 
(நீள % அகலம்‌ 30 % 3செ.மீ,) 


இதில்‌, பாயிரம்‌, கெற்பசாரம்‌, சத்ததாது, வயதுநிலை, 
பஞ்சபூதப்‌ பிறநிலை, தசவாயு, பிராண, அபான, வியான, 
உதான, சமான வாயு கூர்மன்‌, கிரிசரன்‌, தேவதத்தன்‌, 
தனஞ்சயன்‌, முதலியவை. தசநாடி - நாடி பரிஷை, தச 
அவஸ்தை சுவாச விவரம்‌ - கருவிக்‌ குரைதல்‌ - வாத சரீரம்‌ - 
பித்த சரீரம்‌ - சிலேத்தும சரீரம்‌ - தேக பரிட்சை - சலப்‌ 
பரிட்சை - நாடியளவு - நாடி நடை லக்ஷணம்‌ - வாத, பித்த, 
தொந்த, வாதச்லேத்மம்‌ - நாடி யிடம்‌ தெரிய - மரண நாடி - 
சந்நி நாடி - சுர லட்சணம்‌ - ஸ்திரீசங்கம நாடி - நாடி அகவல்‌ - 
வாத நிதானம்‌ அகவல்‌ - பித்த நிதானம்‌ அகவல்‌ - பித்த நாடி 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


வட்டை 


வது தொகுப்பு 105 


அகவல்‌ - சிலேத்ம நாடி அகவல்‌ - அசாத்ய நர்டி அகவல்‌ - 
13 வகை சந்நி நிதான அகவல்‌ - அஸாத்ய குணம்‌ - வியாதி 
வராமல்‌ தடுக்கும்‌ விதம்‌ - நாடி பார்க்கும்‌ மாதம்‌ - வாத, பித்த, 
கப காலம்‌. வாத பித்த கோபம்‌ - பித்த கோபம்‌ - சிலேத்ம 
கோபம்‌, வாத பித்த கபக்கதிப்பு - நாடி லக்ஷணக்‌ குறி - சுர 
நிதானம்‌ - சுரலங்கன விதி- வாத, பித்த, கபச்‌ சுர வகை - விஷம - 
பூத - சந்நி நிதானம்‌ - சாத்யா சாத்யம்‌ - சந்நி பாதச்‌ சுரம்‌ - 
பித்த வெறி - பித்த வாத வெறி - மூத்திர பரீக்ஷை - மல பரீகைஷ - 
அண்டவாதம்‌ - வாத கரப்பான்‌ - பித்த குணம்‌ - கீழ்நோக்கிய 
ரத்த பித்தம்‌ - சயரோகக்‌ குணம்‌ - உளமாந்தை - விப்புருதி - 
மூலக்‌ குணம்‌ - வாத, பித்த, சிலேத்ம மூலம்‌ - அதிசாரம்‌. பிர 
மேகம்‌ - உதரக்கிரிகை - குன்ம நிதானம்‌ - எழுகாயறு குணம்‌ - 
ஒருத்தலைவலி - சூதக வாயு - காமாலை - விக்கல்‌ - குடல்‌ 
கொழுப்பு - அகுவை - நீராமை - பீலிகை - மகோதரம்‌ - கன்ன 
ரோகம்‌ - தந்த ரோகம்‌ - வீஷபாகம்‌ - சலமஞ்சரி. (நீர்‌ கட்டுக்கு) 
நீரழிவு மருந்து - குன்மக்‌ கட்டிக்கு மருந்து - திராவகக்‌ கரு - 
உபரஸங்களுக்குச்‌ சோதனை - பத்தியம்‌ - நடுக்குவாதக்‌ குணம்‌ - 
அசாத்யக்‌ குறிகள்‌ - சுரம்‌, சயம்‌, அதிசாரம்‌, சன்னி முதலியன. 
64 சுரத்திற்கும்‌ பெயர்‌ - மாறல்‌ சுரம்‌ - க்ஷய சுரம்‌ - தருண 
ஜ்வரகஷாயம்‌ - குடிநீர்‌ வகைகள்‌ - விஷ நிதானம்‌ - தேனில்‌ 
அவுஷதம்‌ - சூரண வகைகள்‌ - தாளிசாதி - அச்வசந்தி - 
கற்பூராதி - தானேந்திரக்‌ குளிகை - தாளகச்‌ செந்தூரம்‌ - 
வச்சிரவல்லி லேகியம்‌ - பாண்டுரோக மருந்து - பாரிச வாயு 
குணம்‌ - பரங்கிபட்டைச்‌ சூரணம்‌ - சூலை மருந்து - சுகவிரேசனம்‌ - 
கெற்ப வாயுக்‌ குளிகை - ராமபாணத்‌ தைலம்‌ - மாந்தத்திற்கு 
எண்ணெய்‌. - அக்கரத்திற்குக்‌ குளிகை - மூத்திர கிரிச்சம்‌ - 
பவுத்திரம்‌, கிராணி என்பன- 


Beginning 2 


மெய்யுடைய வடிவுடையார்‌ மேல்‌ 
விருப்புடையான்‌ கற்பூர வீளக்குப்போலேள்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


106 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


- பொய்யுடைய வருள்போதப்‌ பொருளுடையா - 
னருளுடையான்‌ பொரு எயந்தாலும்‌ 
மெய்யுடைய மனத்தாலும்‌ மயக்குடையார்‌ 
தங்களைத்தான்‌ மஃங்களாக்குங்‌ 
கையுடைய முகமுடையானைத்‌ தினந்தோரும்‌ 
கருத்தினிலிருத்தல்‌ செய்வாம்‌. (௧) 
சோதிட விவகாரங்கள்‌ சத்தியாம்‌ பிராயச்சித்தி 
நீதியாம்‌ வைத்தியங்கள்‌ நெறியுஞ்சாத்‌  திரப்படிக்கும்‌ 
ஓதிடப்பாவமில்லை யுத்தமக்கருமமாகும்‌ 
- நீதிடப்‌ பிரும்மஹத்தி செய்பவர்‌ மூடர்தாமே. (அ 
End : 


உடம்பு வெளுக்குங்‌ கருக்கை பசுக்கை 
உதிரம்‌ போலாகை ஓளியுண்டகை பலகால்‌ 
நித்திரை உதடும்நாக்கருகை 
திடம்படிடைக்கண்‌ குவளையிசிக்கை தீண்டர்‌ 
பரிமளமும்‌ திணறுஞ்சோத்தைத்‌ தாகமுமுன்னார்‌ 
திடவான குரலோய்தல்‌ வட்டிபெறு மேனியும்‌ 
வாயும்‌ நாறுங்கை மயிர்‌ தாரரையிடுகை 
வலுவில்லாதவர்‌ குரலுண்டாகை ரிக்‌ அலாய்‌ 
மாடமயில்‌ லவைநின்னம்‌ நெகிழகை நல்லறிவும்‌ கெடுகை 
நாடலிக்குணமே யதனிலுரைவார்‌ நாசமுமாவாரே. 
(௫௨௰) 
தலையிலு மெண்ணெய்‌ தடவி யெருமைதனிலும்‌ பன்றியிலும்‌ 
்‌ தீரவுயுரம்பில்‌ லொய்புலிகமுதை தானிவை மீதேறி 
கலையள்‌ சிவப்புமணியுங்‌ குளித்துக்‌ கருகினயம்‌ தினவெடங்‌ 
காணவுமொருவன்‌ தெற்கேபோகக்‌ காண்பதுமிவையன்றி 
மலைதனில்‌ நின்று கீழேவிழவும்‌ வளர்புத்தில்‌ நரியில்‌ 
வாழை முருக்கிலேறவு மெண்ணெய்‌ வாங்கி வந்தாலும்‌ 
பலவகை யிட்டிக்‌ கனாவில்‌ காண்பார்‌ பரியநோய்‌ கொள்வார்‌ 
டள திர்‌! பரம பதஞ்‌ சேர்வாரே. 
ம்‌ (௫௨௧) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 107 


878. சுவடி நெ. 281 (4) 
கொங்கண நாயனார்‌ அருளிச்செய்த 
கடைக்காண்டம்‌ ஆயிரம்‌ 

( மனோன்மணி ) 
ஏடுகள்‌ 116. பக்கத்திற்கு 8 வரிகள்‌. சிதிலமாயுள்ளன. 
(நீள % அகலம்‌ 30 % 8செ. மீ.) 


இதில்‌, உப்புக்கட்டு, உப்புச்சுன்னம்‌ - தாளகச்சுண்ணம்‌ - 
வங்கம்‌ - தாளகம்‌ - பூரவைப்பு - ஜயகீர்‌ வழலையிட - கெந்தி 
ஜயநீர்‌ - துரிசுச்‌ சுன்னம்‌ சவர்க்காரச்‌ சுன்னம்‌ - பூர ஜயநீர்‌ - 
“தாமிரச்சுத்தி - துரிசு வெண்ணெய்‌ - துருசு மகத்வம்‌ - கள்ளிப்‌ பரல்‌ 
நீர்‌; பொன்‌ வீளைவு - பஞ்ச பூதம்‌ - துரிசுச்‌ சுன்னம்‌ - லிங்கசுத்தி 
லிங்கக்‌ கட்டு - கட்டு - கட்டினத்துக்குரு - வங்கக்குரு - கருவங்கப்‌ 
பெருமை குளிகை கட்டச்‌ சாறணை - சித்திக்‌ குளிகை - உபமான 
திருடன்‌ - சிருஷ்டி விபரம்‌ - லிங்கக்கட்டு - லிங்கச்‌ சூதக்கட்டு - 
துத்தச்‌ சுண்ணம்‌ - தங்கமீர்‌ - வீரக்கட்டு - உப்புச்‌ சுன்னம்‌ - தனி 
முன்று வழலை - வீரமெழுகு - ரசிதச்‌ சுன்னம்‌ - , வாதிகுணம்‌ - 
ஞானம்‌ - சிவன்சத்தி மூலம்‌. தைலசிங்கி - உதகசிங்கித்‌ தைலம்‌ 
ராஜஸ தாமதம்‌ - இரும்பு உருக்க - இரும்பு செம்பிலூட்ட - 
நூலுட விபரம்‌ - மாத்துபலன்‌ - ஞானவாத .உகமை - கோடியில்‌ 
ஒருவர்‌ - நாகக்கட்டு - வாலைரஸம்‌ - நூல்‌ பாறிக்க - மட்டவிபரம்‌. 
உப்புச்‌ சுன்னம்‌ - இணங்கன்‌ சுன்னம்‌ - தங்கச்‌ சுன்னம்‌. உப்புஞ்‌ 
சூதம்‌ ரண்டுஞ்சமன்‌ - உலகத்திற்குப்‌ புத்தி - கன்னி ருதுவறிந்த 
ஐந்தாநாள்கூட - பஞ்சபூத மிஞ்சில்‌ பிண்ட உற்பத்தி - நினைத்த 
புத்திப்பிள்ளைக்கு அனுபோகம்‌ - உப்பு அப்பு - உப்பும்‌ கிண்ணம்‌ - 
உப்பு அடியைத்‌ தொட்டாடு - உப்புக்கட்டு, களங்கு வகை - 
செந்தூர வகை - குரு வகை - மெழுகு வகை. நித்தினம்‌ 
உருக்கினம்‌ - செந்தூரம்‌ -- வர்ண இனம்‌ - கட்டினம்‌ - யோகம்‌ - 
யோக நிஷ்டை - உப்பாய தண்ணீர்‌ வந்நி - துருசுக்குரு - லிங்கம்‌ 
கட்ட - கபாலவித்தை - மயினம்‌ - ஆதார தியான பூஜை - கசடர்‌ 


ஐயமார்க்கம்‌ -' சூஷ்ம வைரச்‌ சுன்னம்‌ - எழுசரக்கு - உப்ப 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


அடியைத்‌ தொடுவார்க்கு- குரு நடனம்‌ - வழலைச்சன்னம்‌ - வங்க ப 
தங்க - துருசுச்‌ சன்னவகைகள்‌ - வாத பூராதார வழலைச்சுன்னம்‌ ்‌ 
துடிவங்கம்‌ காணாதார்க்கு - ராலுக்கு விபரம்‌ - உப்பு - சூதச்‌ 
சுன்னம்‌ - உப்புப்‌ பெருமை - ஞானம்‌ - மூலா தாரம்‌ - பிராணாயாமம்‌ - 
6 ஆதாரம்‌ - பூரணம்‌ மூன்றும்‌ தொடும்‌ இடங்கள்‌ மூலம்‌ - 
துரியாதீதம்‌ - சுவாதி - பூரகம்‌ - சுழி அனாகதம்‌ - சுழுத்தி - விசுத்தி - 
கனா - மணித்தாய்சாக்கிரம்‌ - வெடியுப்பு மகிமை - வேதாந்த 
தத்துவம்‌ - சித்தாந்த தத்துவம்‌ - சிவனடக்கம்‌ - துரிசு - வங்கச்‌ 
சன்னம்‌ - புருஷன்‌ ஞானம்‌ - அயனாகம்‌ வித்தை - உபரசத்தின்‌ 
பெருமை அஞ்சு தொழிலுண்டு குருவைக்கேளு - நாகரச 
கெந்தகம்‌ - கபாலத்திற்குள்ளே எழுத்தென்பார்‌ - நத்தை, சங்கு, 
'கிளிஞ்சி, காட்டுஈத்தை - கபால அஸ்தி - பூகை அம்ருதசஞ்சீவி - 
இந்திரகோபம்‌ - எட்டும்‌ இரண்டும்‌ - விளக்கில்‌ கெந்திபோட - 
வழலை வங்கம்‌ சத்துவகை சேர்க்க - அப்ரகச்சத்து - பூகைச்‌ 
சத்து - உருக்கு முறை - அஷ்டகர்மக்‌ குளிகை - சஞ்சலப்‌ போக்கு - 
முத்தனுபாவுகமை சொல்‌ - மூலிகை உண்ணும்‌ வகை - குருபதம்‌ 
சதநித்தம்‌ உள்ளேபார்‌ - அகஸ்‌ தியரைக்‌ காணல்‌ - வற்றுவித்தை - 
பர்ப்பினி - புணர்ச்சிக்கு விபரம்‌ - அமுதநிலை - துரிசு சுன்னம்‌ - 
வாசிக்குதிரை - ஞானம்‌, சோதியெல்லாஞ்‌ சுன்னம்‌ - ரசங்கட்ட. 
கெந்தகச்சத்து - தாமிரக்குரு - சுக்கிலத்தினால்‌ சிகப்புநாதவிந்து - 
சடம்‌ - யெழுங்கைத்‌ தோற்றம்‌ அமுரிக்குரு - ஞானமதிப்‌ பலகை - 
வங்கங்கொண்டு கடைதிறக்க - அசந்திட்டயிடம்‌ - ஈவக்ரஹம்‌ - 
துருசுக்‌ கட்டுவகை - வங்கத்தில்‌ கெந்தியிட்டுத்‌ துத்தம்‌ சேர்க்க - 
வங்கம்‌ போனால்‌ சிங்கி - சிங்கியினல்‌ கலக்கோவிலெல்லாம்‌ 
பறிமடல்‌ - உதகப்பூரிப்பு - குளிகை மார்க்கம்‌ - உதகமெழுகு 
கற்பம்‌ - முதலியன. 


Beginning : 


மன்னன ஆயிரத்தை விரித்துச்‌ சொல்வேன்‌ 

பேறான தொழிலோட வழக்கங்‌ கோடி 

முன்னான கருக்கோடி களங்கங்கோடி 
மருவியதோர்‌ மெழுகு முதல்‌ குளிகைகோடி 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 109 
தன்னன வுதாரணச்சொல்‌ லதிலே கோடி 
மயங்காத சத்துடன்கைத்‌ தொழில்கள்‌ கோடி 
அன்னானப்‌ பிரக்‌ கண்டம்‌ பாதமென்றன்‌ 
அதுவிட்டால்‌ நடப்பேது அசடர்‌ பாரே, (க) 
He i i ச்‌ ந்‌ ட்‌ 
End 2 
போச்சென்று பார்த்தபடி யடியேன்‌ சொன்னேன்‌ 
புகமுத்த பெரியோரைக்‌ கோபம்‌ வேண்டாம்‌ 
ஆச்சென்று முணுகாண்டஞ்‌ சொன்னேன்‌ சொன்னேன்‌ 
அருள்‌ பொருளே தப்புகிலு மடிமைமேலே 
வாச்சென்று கோபம்‌ வந்தால்‌ மைந்தனென்று 
மகத்தான பெரியோர்கள்‌ பொறுத்து மாந்தும்‌ 
ஓச்சென்று யென்னூலி லுரைத்த கருமம்‌ 
ஓங்கியதோர்‌ மணித்தாய்க்குங்‌ குருவுக்காச்சே. (1049) 
குருவிற்குப்‌ பணிந்து நின்றேன்‌ இருபத்தொன்று 
கூறாகப்‌ பசினொருக்கால்‌ முலரைநான்‌ தொழுதேன்‌ 
கருவுரைத்த சித்தர்களை யேமுதிறந்‌ துதித்தேன்‌ 
கடாக்ஷித்த பெரியோர்கள்‌ பதத்தையென்றும்‌ பணிந்தேன்‌ 
திருவுறைந்த யென்னூலை படித்த வர்க்கெல்லாஞ்‌ 
சிவயோகத்‌ தவமுடைத்த பெரியோ ரய்யா 
பருகுகின்ற நாலி லொன்றிப்‌ பராபரமுமாவார்‌. 


கடைசி ஏடு சுவடியில்‌ காணப்படவில்லை. 


879. சுவடி நெ. 231 (9) 
கொங்கணர்‌ வழலைமுறை முப்பது 
ஏடுகள்‌ 2. பக்கத்திற்கு 8 வரிகள்‌ 


்‌ ரஸவாதத்திற்கு உபயோகமானது. 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


140 தமிழ்ச்‌ ச்வடிகளின்‌ 

Beginning : 
அஞ்சென்ற மனத்திற்கப்பால்‌ அகம்புறம்‌ ரெண்டுவுண்டு 
நெஞ்சுண்டகந்தான்‌ சாது நயனந்தான்‌ புறமுமாச்சு 

்‌ அஞ்சென்ற ரண்டுமங்கே யடைபட்டால்‌ போ தங்காணும்‌ 
தஞ்சென்றனாத்தாள்‌ சொன்னாள்‌ தான்தேடிப்‌ பார்த்தவாறே (௧) 


தேடிமுன்‌ சித்தர்‌ பார்த்துத்தெளிவான காலைக்கொண்டு 
ஓடிமுன்‌ சீச்சீயென்று ஒளித்தார்கள்‌ லோக மாய்கை 
நாடிமுன்‌ சுழிக்குக்கீழே நலமான யிடைபின்‌ ரண்டு 
வாடிமுன்‌ சிறந்துகாலும்‌ வன்னிக்குள்‌ ளடைத்தார்பாரே. (௨) 
End : 
சிவப்பான வயிற்றின்‌ மேல்த்தெளிவான வெளிமூன்‌ றுண்டா 
முவப்பான வயிற்றுள்ளேயே ஊறு மூன்றுண்டாம்பாரு 
நவப்பான கோணம்மேலே நவரத்தின வொளிகள்வீசும்‌ 
தவப்பான பாக்கியங்கே விதாகியுள்‌ ரோக்குவாறே. (௨௯) 
தாக்கியுள்‌ நோக்கினாக்கால்‌ தானமரஞ்சுவேறே தோன்றுஞ்‌ 
சாக்கிரங்‌ கண்டதெல்லாந்‌ தயாநிதி நிர்மலமாய்‌ 
தூக்கியுள்‌ ளோடும்பாரு சொற்பனங்களுருக்கினப்‌ போல்‌ 
தேக்கியுள்‌ எழுந்தினாக்கால்‌ தேற நாள்செல்லும்பாரே. (௩௰) 
கொங்கணர்‌ வழலைமுறை முற்றும்‌. 


980. சுவடி நெ. 2381 (௦) 
கொங்கணர்‌ சரக்குவைப்பு நூற்றுமூன்று 
ஏடுகள்‌ 14, 32 முதல்‌ 46 வரை. பக்கத்திற்கு 8 வரிகள்‌. 


இதில்‌, சீன வைப்பு - சூடன்‌ வைப்பு - வெங்கார வைப்பு - 
சார வைப்பு - துருசு வைப்பு - சீனப்‌ பாஷாண வைப்பு - கெளரி - 
தொட்டி பாஷாண வைப்பு - கெந்தி முறை - மிருதார்சிங்கி 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 111 


வைப்பு - சாம்பிராணி வைப்பு - துத்தநாக முறை - வெள்ளீய 
முறை - பெருங்காயம்‌ - அபினி வைப்பு - கவுன குளிகை 
முதலியன. 


குறிப்பு : 
இந்த சுவடி * கொங்கணர்‌ சரக்குவைப்பு நூறு” என்ற 
பெயரில்‌ ஏற்கனவே சரஸ்வதிமஹால்‌ நூல்நிலையத்தாரால்‌ 
அச்சிடப்பட்டுள்ளது. 
Beginning : 
ஆதியந்தமில்லாத வெளியுந்தாண்டி 
அகன்றுநின்ற போகருட பாதம்போற்றி ' 
சோதியென்ற சின்மயத்தின்‌ ஆயிபாதம்‌ 
துலங்கியதோ ரிஷிகளுட பாதம்போற்றி 
நாதமென்ற சுந்தரமே சொல்லக்கேளு 
நலமான முறையதுவோ துறந்துசொல்வேன்‌ 
நீதியென்ற ஆயியுட பாதந்தன்னை 


நினைவுகெட்டுச்‌ சொல்லாதே நிலத்துள்ளோர்க்கே. 


End 2 

தானென்ற செங்கதிரோன்‌ முறையேதென்னில்‌ 
தனித்துநின்ற வுப்பொன்று முலம்பாதி 

வேனென்ற மூலத்தில்‌ படிகம்பாதி 
விளங்கியதோர்‌ படிகத்தில்‌ தாயேபாதி 

கானென்ற திவையெல்லாம்‌ அரைத்துக்கொண்டு 
கைமுறையால்‌ தீபமதாயெரிக்கும்‌ போது... 

நானென்று உருகியல்லோ மெழுகுமாகும்‌ 
நலமாக வெயில்‌ வைக்கநீறுமாமே. (௰௨) 


ஆமப்பா கேசமான அமுரியாலே 
அப்பனே உடைந்து சுன்னம்பாதி 
சோமப்பா குழம்பாக்கிச்‌ சாய்த்துப்‌ போடு 
செகத்தைவென்ற வயிரவன்‌ தான்‌ ஏமத்தின்தைலம்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


112 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


நாமப்பா தொட்டிக்கு அரைத்துக்கொண்டு 
நன்றாகச்‌ சட்டிக்குள்‌ முடிப்பின்னை 

ஏமப்பா எடுத்திடுகில்‌ சொன்னேன்‌ சொன்னேன்‌ 
உத்தமனே துறைக்கெல்லாம்‌ ஆதிகூட்டே. (௰௩) 


முற்றும்‌ தேவி சகாயம்‌. இப்படிக்கு ரங்கசாமி எழுதினது 
முற்றும்‌. 


881. சுவடி நெ. 231 (ஓ) 
மச்சமுனி பாடல்‌ வழலைமார்க்கம்‌ 
ஏடுகள்‌ 6. பக்கத்திற்கு 8 வரிகள்‌. 


இதில்‌, பதி, பசு விளக்கம்‌ - முப்பு, கவன குளிகை, 
கார சார வகை முதலானவை வீளக்கப்பட்டுள்ளன. 


Beginning : 
நடுமைய்ய காகார வகாரத்‌ திரையங்‌ 
கடவிதடத்தானை முகனங்காப்பாம்‌ 
திடமான சார்த்துரையுந்‌ தனிச்சூடன்றன்னி 
ருங்காரத்‌ . துரைத்தனங்காண்பொன்னிமுலா போக்கி 
ரசவாதம்‌ நன்னயமாக நாட்டினான்‌ பாட்டில்‌ 
கன்னியிலுண்டைச்‌ சவுக்காரமன்றி 
பின்னொரு காரம்‌ பிதற்றுகின்றாரே, (௧) 
_ ஆரமிடுமுப்பூவை அறிந்தவன்‌ சீருள்ள 
- வாதியாதிட்டரு செலுத்துவான்‌ சாரில்‌ 
பதினெண்‌ முழத்துளாய்‌ தொண்டிருரை 
ஆதிசிவனன வாறே. (௨) 
ந ச்‌ % ந்‌ ன்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


6-வது தொகுப்பு 119: 
வித்தானவிந்துநிற மேவிடும்‌ வேதை யாம்‌ 
வித்தான நாதநீர்‌ விட்டிடும்‌ வேதையாம்‌ 
வித்தாம்‌ மகாரசமே தங்க வேதையாம்‌ | 
வித்தான வீரந்தான்‌ மேவப்‌ பலிக்குமே, - 589 
End : 


ஒப்பவைரவமாம்‌ அதிலுள்ளங்‌ கண்டவன்‌ 
எப்போதுஞ்சாகா 'னிறையவனென்னலாம்‌ 

அப்பா பராபரத்தான்‌ வெழுத்தைச்செப்பச்‌ 
செப்பச்சிவமாஞ்‌ சேரவும்‌ முற்றுமே. - 81 


மச்சமுனியார்‌ பாடல்‌ எண்பது முற்றும்‌. 
4 % ஸ்‌ * # 
. இருவதிருந்தயிடம்‌ எண்டிசையண்டம்‌ 
அரிபிரமாதிக ளாருமறிந்திலர்‌ 
பரிதியும்‌ சோமனும்‌ பவித்தநம்முள்ளே 
சுருதி முடிந்திடச்‌ சொல்லவொண்ணாதே. 
அடி முற்றும்‌. 


நை 


82. சுவடி நெ. 231 (5) 
அகஸ்திய நாயனார்‌ அருளிச்செய்த 
இரண்டாம்‌ பூரண ஸூத்ரம்‌ இருநூறு 
ஏடுகள்‌ 16. 16 முதல்‌ 81 வரை; பக்கத்திற்கு 8 வரிகள்‌. 


முப்பு முடிப்பதற்கான வழிமுறைகள்‌ - குருபூஜை - வாலை 


ர்ளன. 
லை முதன்‌ ஒள lection, Varanasi. An eGangotri Initiative 
15-16 


414. தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
Beginning : 


மேருவிலுதித்த பூரணமதாகி வெளிப்படுஞ்‌ சோதிய தனால்‌ 
கருவினிற்றங்கி நான்முகன்‌ விதிக்கக்‌ கணபதியுச்சியிடத்தே 
. யுருவினிற்றோன்றா மானிடப்பூரண முதிக்கின்ற சோ திமணியே 
திருவினிலுதித்தது ஞானவெளியெனத்‌ தெளிந்தவர்‌ 
மதியெனக்காப்பு. (௧). 


விதித்ததோர்‌ வட்டத்தில்மேவுதிருவடி 
பதித்ததோர்‌ பிரமன்பாதியிடமாக 
உதித்ததோரவ்விடம்‌' ஓங்காரத்துள்ளே 
சதித்ததோர்‌ பூரணந்‌ தானதுதாமே. (௨) 
End : 


வாதுசெய்யா பூரணத்தைக்‌ காட்டவேண்டாம்‌ 
மைந்தனேயுனக்கதுதான்‌ புத்தியப்பா 
மோதுசெய்யா வுலகுதனில்‌ திருடருண்டு 
பொய்கொலைகள்‌ செய்வாரைச்‌ சேரவேண்டாம்‌ 
நீதஞ்செய்யும்‌ பெரியோர்கள்‌ வேதாந்தியாகிலும்‌ 
நிலவரத்தைக்கண்டு மனந்‌ தேறிச்சொல்லும்‌ 
கோதைசெய்யும்‌ பெண்மாய்கை நீக்கிநீயும்‌ 
கொண்டேறிப்‌ பூரணத்தை நோக்கிப்பாரே. - 200 
நோக்குமப்பா புலத்தியனே யிருநூறும்‌ பார்த்தால்‌ 
நூலரு பக்கவெளிபோலே துலக்கமாகும்‌ 
வாக்குமப்பா வுந்தனுக்குப்‌ பூரணத்தை : 
மருவியே 'சொல்லிவிட்டு.- யிந்தேறிக்கொள்ளு 
போக்குவது ' வுயிரெழுத்து ஆக்கினையில்லை 
ர்‌ ,சொன்ன பொதுவாக்குக்கு வறிந்தடங்கிநீயும்‌ 
தாக்குவது மொன்றப்பா யூணிநீயும்‌ த்‌ 
* “* சதாநித்யம்‌ சிவயோகம்‌ பூட்டிவாழி. - 201 


ப பரண குத்திரம்‌ முற்றும்‌. . 


"> 
Maat Hig க உ ட 
[ 


௩ gen] $ 
க்‌ உச ௪ டசி 
ன்‌ - 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangortri Initiative. +. 


வது தொகுப்பு 115 
983. சுவடி நெ. 231 (6) 
கருவூர்‌ சுவாமியார்‌ சாஸ்திரம்‌ 


(அதிசயத்‌ திரட்டு சூத்திரம்‌ பாடல்‌ திரட்டு.) 
ஏடுகள்‌ 46 முதல்‌ 91 வரை. பக்கத்திற்கு 8 வரிகள்‌ 


இதில்‌, வங்கவேதை, சூத வித்தை, ரச சுத்தி, செம்பு சத்தி, 
நாக பற்பம்‌,” அஞ்சனம்‌, கலியுக சித்தி, சூத்திரத்‌ திரட்டு, 
ஞானு உருக்கு - தாளகப்‌ போக்கு - சவுக்காரம்‌ - சட்டி மூடு 
வரிசை - உப்புச்‌ செந்தூரம்‌ - ஞானு மூலம்‌ - பாஷாணக்‌ கட்டு - 
தங்கச்‌ செம்பு அரிசி - தம்பனக்‌ குளிகை - தம்பனம்‌ விந்து கட்ட - 
நாக சுத்தி - அயச்‌ செம்புச்‌ செந்தூரம்‌ - வெள்ளி வித்தை - 
பீங்கான்‌ வெள்ளி முறை - துரிசு மெழுகு - செம்பு சுத்தி - 
கிளிஞ்சிச்‌ சுண்ணாம்பு நீரில்‌ ( சார நீரில்‌) வேதை - அயக்கிண்ணி - 
வராகத்திண்‌ வயணம்‌ - செம்பு சுத்தி - சாதி வயணம்‌ - 
நாகத்தில்‌ மருந்து - உப்புச்‌ செந்தூரம்‌ - விந்து ரஸ மகிமை - 
நாகத்திரா மருந்து - பூரணத்தில்‌ சூதம்‌ சேர்க்க - சித்தச்‌ 
செந்தூரம்‌ - செந்தூர அஞ்சனம்‌ - செந்தூர கெவுன பூசைவிதி 
சக்கரம்‌ - போகர்‌ கல்லைப்‌ பெண்ணாக்கியது - லிங்கமணி - 
சவ்வீர வைப்பு - கலியுகத்து மகிமை - அஷ்ட கர்மம்‌ - மாரணம்‌ - 
காய மருந்து - கோரக்கர்‌ கற்பம்‌ - வெள்ளைக்‌ குராமுலம்‌ - 
விஷ்ணுக்ராந்தி - கருஞ்செம்பை - வெள்குன்றி - நாயுருவி - 
தண்ணீர்‌ ஸ்தம்பனம்‌ - கட்டுக்கொடி - பால்குமட்டி - பரட்டை - 
நீர்முள்ளி - நத்தைச்சூரி - சத்திச்சாரணை கற்பம்‌ - பூமிச்சக்கரை- 
குதிரைவால்‌ புல்‌ கற்பம்‌ - மான்செவி - அண்டி - நரிக்கொம்பு - 
கண்டங்கத்திரி - தேள்‌ - பச்சை ஓந்தி - நாறுகரந்தை - திருகு 
கள்ளிக்‌ குளிசம்‌ - சங்கதாரி - கீழாநெல்லி - பாதாளமுலி - 
ஆகர்ஷணம்‌ - புலிதொடரி - மிருகவசியம்‌ - அழுகண்ணி - 
குக்குடத்தின்‌ வேர்‌ - வட்டத்துத்தி சங்கம்‌ வேர்‌ - மாவலிங்கம்‌ - 
நீர்மேல்‌ நெருப்பு - சீந்தில்‌ - பாதிரி வேர்‌ - ஈச்சுப்புல்‌ - 
மருதோன்றி - தென்னமாலை - செத்தவனையெழுப்ப - முதலான 
விபரங்‌ கஞ்‌.அடங்கியள்ளள்‌ Collection, Varanasi. Af eGangotri Initiative 


116 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌. 


Beginning : 
பாடுகிறேன்‌ பலதிரட்டு முடிவையெல்லாம்‌ 
பதறாமல்‌ ( கேளுங்கள்‌ ) பண்பாய்‌ மக்காள்‌ 
பாடுகிறேன்‌ சூத்திரமுஞ்‌ சாஸ்திரமும்‌ தேர்ந்து 
பாஷையெல்லாஞ்‌ சுறுக்கியொரு மாலையாக 
பாடுகிறேன்‌ குருக்கிடையுங்‌ கருக்கெடையும்பார்த்து 
பராபரத்தி னினிமுதலாய்‌ பக்தியாகப்‌ 
பாடுகிறேன்‌ வேதாந்த முடிவையெல்லாம்‌ 
பண்பானபரை கணேசன்குகன்‌ பதத்தைப்பார்த்தே. 
(க) 
பார்த்திடவே நந்தீசர்‌ மூலமூர்த்தி 1 
ட்‌ பண்பான அகத்தீசர்‌ சட்டநாதர்‌ 
சேர்த்திடவே பதஞ்சலி வியாக்ரபாதர்‌ 
கோரக்கர்‌ கமலமுனி கூனக்கண்ணர்‌ 
காத்திடவே இடைக்காடர்‌ சண்டிகேசர்‌ 
கைலாசப்‌ போகரொடு சிவவாக்யசித்தர்‌ 
போத்திடவே காலாங்கி புண்ணாக்கீசர்‌ -- 
புகழ்மச்சர்‌ கொங்கணருங்‌ காப்புத்தானே. (௨): 


End 2 
்‌ குறையாத சத்திசிவங்‌ காரசாரம்‌ ்‌ 
கொத்தோடே நிறக்கசடச்‌' சீனஞ்சேரில்‌ ' 
,நிறையாகத்‌ தொட்டதெல்லாங்‌ கட்டிக்கொள்ளும்‌ 
நிகரில்லா பூனீருக்குண்பித்தானால்‌ 
துரையோடே முழைகோடி தோரத்தங்கோடி 
' சூட்டிவைக்கும்‌ நட்டிவைக்குஞ்‌ சுருதியந்தம்‌ 
மறையாக மறைத்துவிட்டார்‌ பெரியோரெல்லாம்‌ 
மறைப்பையெல்லாம்‌ வாய்திறந்து வழங்கினேனே. 
்‌ 9ல்‌ (௨௯௯) 
வழங்கினதோர்‌ சாஸ்திரமும்‌. மைந்தாகேளு. ் 
வாசையுடள்‌ பலதிரட்டுப்‌ பலகற்பமோடு 
வழங்கிநிறை கருக்கிடையுங்‌ குருக்கிடையும்‌ நன்றாய்‌ 
வீபரமுடன்‌ பலதிரட்டில்‌ விரித்துச்‌ சொன்னேன்‌ 
அளங்கநின்று அலையாமல்‌ பலநூல்தேடி 
1. ஆத்தாளைப்‌ பூசித்து அம்ருதங்கொண்டு' 
. தளங்கி நின்ற மனத்தோடே கற்பங்கொண்டு ்‌ 
சதாநித்ய மேறிடுவாய்த்‌ திரட்டுமுற்றே.. (௩௰). 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


வது தொகுப்பு 7 117 
884. சுவடி நெ. 2382 
வைத்தியத்திரட்டு 
ஏடுகள்‌ 18 முதல்‌ 218 வரை. ' சிதிலமானது. 

(நீள % அகலம்‌ 40 % 3செ. மீ.) 


இதில்‌, ரசபூபதி, காலாக்னிருத்ரன்‌, சுவச்சந்தவயிரவம்‌, 
ராஜமிருகா ங்கம்‌, கண்டங்கத்திரி நெய்‌ - திப்பிலி நெய்‌ - கண்டக்‌ 
கத்தரி நெய்‌ வேறு - க்ஷயத்திற்குக்‌ கஷாயம்‌ - கதலிகந்த மட 
.பெரும்பாட்டுக்குச்‌ சதாவரி நெய்‌ - அமுக்குரா நெய்‌ - So 
சந்தன விபரம்‌. - கற்பூரவல்லி நெய்‌ - கிரிச்சனம்‌ ஆறுக்கும்‌ 
இளநீர்‌ நெய்‌ - சயத்திற்குப்‌ பூஷணிக்காய்‌ நெய்‌ - வெள்ளுள்ளி 
நெய்‌ - தயிர்‌ நெய்‌ - பஞ்சகவ்ய நெய்‌ - தசமூல: கிருதம்‌ ' - 
தூர்வாதி கிருதம்‌ அல்லது வெள்ளருகு கிருதம்‌ - சீந்தில்‌ ்‌ 2 - 
ரெத்தம்‌ விழுவதற்கும்‌ .. - வெள்ளுடைப்பிற்கும்‌ - நஸ்யம்‌ ்‌ 
சடைச்சி நெய்‌ - குடல்வாத குன்மத்திற்கு முலிகைப்‌ பிரயோகம்‌. 
பூதவயிரவன்‌ குளிகை - ருத்திரபைரவன்‌ - பக்க வட்ட 
சூரணம்‌. - கலிங்கம்‌ - அஞ்சனம்‌ - வெறிக்கு மருந்து! - சூலை 
18க்கும்‌. கெந்தக தைலம்‌ - பொரிமா - புண்ணுக்கு? புதை 
நேத்திரத்திற்கு மருந்து -- சுடர்க்காலஞ்சனம்‌ ங்‌ நேத்திரப்‌ 
புகைச்சலுக்கு. - வெள்ளெழுத்திற்கு -- மாலைக்கண்ணுஃகு - 
சந்நிபேய்க்கு அஞ்சனம்‌ - உன்மாதத்திற்குப்‌ பத்தியம்‌ - எலி 
கடிக்கு - பூச்சு மருந்து - பொரி மயக்கத்திற்கு - வெற 
மயக்கத்திற்கு மருந்து - பிரகடத்திற்கு மருந்து. சாமு வெறிக்கு 
மருந்து - நீகாமை ( நீராமை) கவுசைக்குத்‌ துருசு பற்பம்‌ - 
பெருவயிறு கவுசைக்கு மருந்து - படுவன்‌, பரு, படர்தாமரைக்கு - 
மலக்கட்டு வலிக்கு - பவுத்திரத்திற்கு மருந்து - த்க்‌ 
மருந்து - கரப்பான்‌ சிலந்திக்கு - சடைக்‌ ட்‌ Sa 
நெய்‌ - இருமலுக்கு அரிதாரப்‌ புகை - ப்பட்‌ HI - கன்ட 
குடோரி - சூலைக்கு ராமபாணம்‌ - அரிதார பதில ol ரச ப = 
பரங்கிப்பட்டை ரஸாயனம்‌ - தேவமுக உதையாக்னிச்‌ செந்தூரம்‌ - 
உதையாக்கினி பற்பம்‌ - கோடாசூழிக்‌ குளிகை வாயுக்குத 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


118 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


தைலம்‌ - ஆனந்தவைரவன்‌ செந்தூரக்‌ குளிகை - ரஸாயன 
வைரவன்‌ - சிலபான குளிகை - சுவாசகுடோரி - நாபி சுத்தி - 
கர்ப்பூராதி காயத்ரி மாத்திரை - சசாங்க ரஸம்‌ - மகோதரத்‌ 
துருண்டை - கிரிச்சனத்திற்குச்‌ சிலோதாரி உருண்டை - சுராங்குச 
மாத்திரை - துத்தரஸ மாத்திரை - பாஷாண உருண்டை - 
சூலைக்கு மூலிகைச்‌ சம்பிரதாயம்‌ - மண்டைச்‌ சூலைக்கு மூலிகை - 
இருமலுக்குக்‌ கஷாயம்‌ - சிறுக்குன்மத்திற்குக்‌ கஷாயம்‌ - ரஸ 
முறிவு - இரத்த பித்தத்திற்கு மருந்து - மலமடைப்பிற்கு - 
சல உடைப்பிற்கு - கல்லடைப்பிற்கு - வல்லாரைச்‌ சூரணம்‌ - 
கல்லடைப்பிற்குக்‌ கருவங்க பற்பம்‌ - நீரழிவுச்‌ சூரணம்‌ - சூத 
பற்பம்‌ - கிரிச்சினத்திற்கு மேகாதிச்‌ சூரணம்‌ - வங்க பற்பம்‌ - 
செந்தூரம்‌ - லோகமுதச்‌ செந்தூரம்‌ - சலக்‌ கழிச்சலுக்கு மருந்து - 
மதுராதித்‌ தைலம்‌ - நாக பூபதி - கெந்தகத்‌ தைலம்‌ - சூதச்‌ 
செந்தூரம்‌ (குப்பிவைப்பு ) - காது கேழ்க்க - சயகுலாந்தகம்‌. 
- சந்நிக்கு அஞ்செண்ணெய்த்‌ தைலம்‌ - சந்தனாதித்‌ தைலம்‌ - 
முத்தோஷச்‌ சுரக்‌ கஷாயம்‌ - வாத சீத சுரக்‌ கஷாயம்‌ - மகா 
பில்வாதி லேகியம்‌ - குண்டலாதி லேகியம்‌. சுவாசகுடோரி 
சூரணம்‌ - அரக்கெண்ணெய்‌ - மந்தாரகாசத்‌ தைலம்‌ - 
அமுக்குராச்‌ சூரணம்‌ - மாதவிடாய்‌ ஆக மருந்து - காயசித்தி - 
கண்டங்கத்திரி லேகியம்‌ - வாத சந்நித்‌ தைலம்‌ - சண்டமாருத 
லேகியம்‌ - இருமலுக்குக்‌ கஷாயம்‌ முதலான முறைகள்‌ உள்ளன 
சுத்தமாக எழுதப்பட்டிருக்கின்றன. 


Beginning : 


சேர்த்திடவும்‌ சயமுமிகுவாதந்தானும்‌ 
பொல்லாத வீக்கமுடன்‌ வறட்சிபோமே. (௫௮) 
ரசபூபதி 
_வரட்சிபோம்‌ வெட்டைபோம்‌ வலுக்குந்தேகம்‌ 
மைந்தனே சஞ்சீவி மகத்தாம்சித்தி 
இரட்சியொடு நரம்பெல்லாமமிருத மூறும்‌ 
மூர்த்தமென பூபதியை யியம்பக்கேளு 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு : 119 
வரட்சிபோமிந்த பற்பம்‌ தாம்பிரபற்பம்‌ 
வாங்காத நாபியிவை நேர்தான்தூக்கி 


..குரைத்திடாய்‌ கெந்திரெண்டு திரிகடுதிரிபலையும. . 
கூறாகயிவை .யெல்லாம்‌ நொறுக்கிடாயே. (௫௯) 


நொறுக்கியபின்‌ தமுதாழை கண்டங்கத்திரி 
நொச்சியுடன்‌ பேய்த்துமட்டி யிவைகளெல்லாம்‌ 
நறுக்கியதோர்‌ கொடிவேலி தீண்டாப்பாளை 
நாட்டடா கஷாயமிட்டு வாங்கிமைந்தா 
சிறுக்கடா யிருபதுநாளாட்டிவாங்கிச்‌ 
சீரான உழுந்திடைக்கிக்‌ குளிகைகட்டிச்‌ 
சுறுக்கான சந்நிக்கு யீய்ந்தாயானால்‌ 
. தொட்டவுடன்‌ பதின்மூன்றுந்தூள்‌ நீராமே. (௬ம) 
End: 
ஆட்டடா கோழிமுட்டைத்‌ தைலம்வாங்கி 
வதிலேதா னிருகழஞ்சு தைலந்தன்னில்‌ 
பூட்டடா செந்தூரம்‌ பணவெடைதானென்று 
போதி......... தான்‌ பூட்டுபூட்டு 
மூட்டடா யுன்மத்தம்‌ பிசாசுபேய்கள்‌ 
மூரணான சயகாசமேம குட்டம்‌ 


நீட்டடா மேகவகை நீரழிவுநிலை 
நில்லாது கிராணியொடு பவுத்திரங்கள்‌ போமே. 
- 1380 


போமப்பா பவுத்திரமும்‌ கரப்பனேடு 
கிரந்திப்புண்‌ பொடிகள்‌ அரையாப்பு.” 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


190 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
885. சுவடி நெ. 299 


ஓசீயத்து 
ஏடுகள்‌ 1 முதல்‌ 78 வரை. பக்கத்திற்கு 8- வரிகள்‌. 
(ல்லி ஆரம்பத்தில்‌ சிறிது சிதைந்துள்ளது. - 
(நீள X அகலம்‌ 22 % செ. மீ.) 


இது, மகமதியர்களின்‌ மத சம்மந்தமான சுவடி. 


Beginning : 


எல்லாம்‌ புகழ்‌......ஃஃ வுக்காம்‌ 
எல்லாம்‌ படை......... கையாலே 
எல்லாம்‌ அவனாலே சொல்லவே யாம்‌ 


ல்‌ தீன இசுலாம்‌. (இஸ்லாம்‌) 


மாட்டார்க்கெல்வாம்‌ நற்கத்துள்ளே 
நல்லாற்‌ புகழ்‌ எல்லாம்‌ ௩பி சொர்கத்தே 
நடந்த அதீதுத்தான்‌ நடத்தலுத்தேன்‌. (௧) 


3 x 3 % 


காசையும்‌ பணத்தையும்‌ கவன்‌ றுதேடியே 

பூசையும்‌ புலத்தையும்‌ பொழுது போக்கியே 

மீசையும்‌ தாடியும்‌ வெளுத்தும்மெய்தொழார்‌ 

“ஆசையும்‌ அகத்தீயு மகன்று நாயனே: (௩.) 


End: 
இதமாமென்‌ . யின்னயின்மையிற்‌ துணையின்ன 
மகம்மது மாயத்தை உடனெழுந்து 
தீன்சேதிக்காட்டி உமறு உஸ்மானார்‌ 
போதக்கேட்டு போது மானிலத்திலே 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 121 


வாளைப்போட்டாற்‌ பொடியாற்‌ தூனிலே தொளை: . ' 
போட்டாற்‌ சாதீமானபட்டு அவரவரே 
தம்மை தமக்கே தேவாத்திருந்தார்‌. (௪௨௨) 


அல்லாவுடைய அனுக்கிரகமாய்‌ ...... கதாகவும்‌. 
ஆமீன்‌ ஆமீன்‌ யாற்புலாலமீன்‌ - 


குறிப்பு : 
தமிழ்‌ விரோதிகிருது வருஷம்‌ வைகாசி மாதம்‌ 78௨ 
வெள்ளிக்‌ கிழமை அம்மாவாசை காலமே மணி 8க்கு தஞ்சாவூர்‌ 


வைத்திய படேசாயபுவுடைய ஓசீயத்து எழுதி முடிந்தது. 
யாராவது இந்த சுவடியை எடுத்தவங்கள்‌ படித்து இதிலே 
ஏதாகிலும்‌ பிழையிருக்‌ தால்‌ நீக்கிக்கொடுக்கவும்‌. 


ஆமீன்‌ யாற்புல்லாலமீன்‌ அல்லா துணை. 


986. சுவடி நெ. 294 (4) 
அகஸ்தீசர்‌ சூத்திரம்‌ நூற்றுப்பத்து 
( லோகமாரணம்‌ ) 
ஏடுகள்‌ 1 முதல்‌ 21 வரை. பக்கத்திற்கு 8 வரிகள்‌. 
(நீள % அகலம்‌ 240 % 2 செ. மீ.) 


இதில்‌, சுவர்ணச்‌ செந்தூரம்‌, . வெள்ளிச்‌ செந்தூரம்‌, 
வெங்கல பற்பம்‌ - பித்தளை பற்பம்‌ - காரீயச்‌ செந்தூரம்‌ - மட்‌ 
செந்தூரம்‌ - சிங்கி பற்பம்‌ - அரிதார பற்பம்‌ - கெந்தக 1321) 2 
ரச செந்தூரம்‌ - ஆனந்தவைரவன்‌ மாத்திரை - வக்கார்‌ 
சஞ்சீவி - அக்கினி குமாரன்‌ - உத்தண்ட அக்கினி குமார்‌ - 
காளமேக நாராயணச்‌ செந்தூரம்‌ - க்ஷய! சிந்தாமணி - மகாபூர்ண 
சந்திரோதயம்‌ - வாதராசன்‌ - மண்டூரச்‌ செந்தூரம்‌ - திரிலோக 
மண்டூரம்‌ - மகாதிராவகம்‌ - காசகுலாந்தகன்‌ - குடோரி 

மாத்திரை - பூனீறுத்துறை முதலானவைகள்‌ உள்ளன. 


C-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


122 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
Beginning : A 


(6 பப்சொல்லுகிறேன்‌ பூனீரும்‌ பூச்செம்புத்துத்தநாகம்‌ 
. துடியானகாரீயம்‌ வெள்ளீயம்‌ முதலாய்‌ 

சொல்லுகிறமித்திர வகையைக்‌ கேளும்‌ 

கோமியமோர்‌ காடியெண்ணெய்‌ யெருக்கம்பாலில்‌ 
நல்லதொரு சம்பழச்‌ சாறுதான்‌ சாத்தில்‌ 

நலமான வெண்தேவி தோய்க்க (வெல்லாம்‌) 
, வெல்லரிய வங்கமொடு மூன்றும்‌ தீயில்‌ 

வெக்குடனு முருக்கிய தில்‌ சாய்க்கநன்றே. .. .: (௧) 


சாய்த்திடுவா -யொவ்வொன்றில்‌ காய்ச்சிமுக்கால்‌  : 
தான்‌ தோய்க்கச்‌ சாய்க்க வுள்ளநீரம்பேதித்து 


காய்ப்பேறி வலுவேறி சாதாலோகங்‌ 
கள்ளமறும்‌ நிசமான சுத்தியாகும்‌ 


வைத்தசேர்‌ செந்தூரம்‌ பற்பமாகும்‌ 
வறுப்பதற்குக்‌ களங்குநிசங்குரு வேயாகும்‌ 
பந்தீபாவும்‌ வீழ்ச்சதங்கட்‌ கெல்லாம்தம்‌ 
செய்திடுவாய்‌ சுத்திசுத்தி முறையீதாமே. (௨) 
End : 


தெரித்ததொரு வங்கத்தை வெள்ளி ரெண்டில்‌ 
சேரப்பா விதுவொன்றிந்து வதுவுந்தூளா 

மரித்ததொரு வெள்ளியிடை சூதம்போட்டு ப 

மாட்டு விந்த ரெண்டுக்கு முத்துவெள்ளை 
ப நெரித்ததொரு முன்பாலில்‌ நீரைவார்த்து 

.., கேராகவரைத்து நன்றாய்‌ உருட்டிக்கட்டி 

- பொரித்ததொரு உண்டையின்‌ மேல்‌' பெலக்கக்கட்டி 
பொங்கியதோர்‌ வெங்காரம்‌ மேலேபூச, (ளஅ௮) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


வது தொகுப்பு 199 
பூசியது மேலைந்து சீலைசெய்து 


புகழாக வுண்டையின்மேல்‌ மணலைக்கொட்டி. 
மாசதியின்‌ மேலிருக்க ஈசானத்தில்‌ 

வைரவர்க்குப்‌ பூசையிட்டுப்‌ புடத்தைப்போடு, 
காசினியோர்‌ மெச்சுதற்குக்‌ குருவேயாகும்‌ 

காட்டப்பா வங்கத்தில்‌ நூற்றுக்கொன்று 
பேசிவென்ற ரசவாத வெள்ளிவித்தை 

வித்தையென்ன பதினாறு மாத்துத்தானே.. (எ௯) 


அகஸ்தீசர்‌ சூத்திரம்‌ நூற்றுப்பத்து முற்றும்‌. , 


887. சுவடி நெ. 284 (8) 


கொங்கண நாயனார்‌ சுவாமி 
கடைக்காண்ட சூத்திர தீட்சை விபரம்‌ 
ஏடுகள்‌ 23 முதல்‌ 37 வரை. 
இடையிடையே சிதிலமாகவுள்ளது, 


இதில்‌, மனமடக்கும்‌ முறைகள்‌ - வழலை ப்ப 
சவர்க்காரம்‌ செய்முறை - உவர்ச்சாரம்‌ எட்டுவிதம்‌ - கல்லுச்‌ 
சண்ணம்‌ - வெடியுப்புக்கட்டு - மச்சமுனி தீட்சை பவம்‌ - 
கும்பமுனி தீட்சை 200 பார்க்கவும்‌ - 12 வருடம்‌ EG - 
6 தீட்சை விபரம்‌ - சிவ தீட்சை, சத்தி தீட்சை, CE தீட்சை, 
போலி குருக்கள்‌ உண்டு - அவர்‌ லக்ஷணம்‌ - பக்‌ 
தீட்சை, திரிபுரை தீட்சை - சியாமளா தீட்சை - அம்போ 
தீட்சை: - சத்தி தீட்சை - வல்லபை தீட்சை - மயேச்வரி தீட்சை - 
-ஆறு ஆதாரங்கள்‌ தீட்சை - கடைசியில்‌ சமாதி Fe 
முதலியன, வழர 8 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


124 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
Beginning : 
ஆதியந்தங்‌ கடந்துநின்ற பூரணந்தான்‌ போற்றி 
அம்மனெடு மூலத்தில்‌ கணேசன்‌ காப்பு 
பாதியிந்து மலர்கடந்த மூவர்‌ காப்பு 
பரமாகி யடியிருந்த போகர்‌. காப்பு . 
சோதியாய்‌ -நின்றதொரு பெரியோர்‌ காப்பு 
துரியவெளிக்குள்ளான ரிஷிகள்‌ காப்பு 
. .. நீதிபெறு அறுபதுக்குள்‌ தீட்சை மார்க்கம்‌ 
நெறியாக வுள்ளபடி நிலைக்கின்றேனே. (௧) 


End : 


கள்ளமென்றுந்‌ தெரியாதே தீட்சை மார்க்கம்‌ 
கைலாசத்‌ தேகுடியி ருக்கப்பண்ணும்‌ 

வெள்ளனென்ற மனங்கண்டால்‌. வீழ்வாரன்பாய்‌ 
வேறுவீணர்‌ போல்திரிந்தா லேதுமில்லை 

உள்ளபடி முப்பாமுக்‌ கப்பால்‌ நின்ற 

ஓகோகோ சுருதிமுடிந்‌ திட்டவாறு 

வள்ளவே பூரணத்தின்‌ தீட்சைசொன்னேன்‌ 
வளமான: கனியொன்றாய்க்‌ கனிந்தமுத்தே. (௬௧) 


ஹரி : ஓம்‌ நன்றாகக்‌ குருவாழ்க குருவே துணை. 
, கொங்கண சுவாமியார்‌. பிற்காண்ட சத்திரம்‌, சீட்சவித 
பனிக்‌ முகிந்தது முத்தும்‌. ப 
் சத்குரு பாதமே கதி. 
குறிப்பு : 


இர்சுவடியில்‌, சுமார்‌ 20 ரத்‌ ஏடுகள்‌, வோர்க்கப்ப்பீடு 
- உள்ளன. கடைசியில்‌ .திருபலா சூரண முறை, தாளீசபத்திரிச்‌ 
"சூர்ணம்‌, மகாதாளீசாதிச்‌ சூரண முறைகள்‌ -:முதலானவைகள்‌ 
உள்ளன. 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு ' - 125 


388. சுவடி நெ. 285 (&) | கம்‌ 
அதஸ்தியா்‌ வைத்ய . சூத்திரம்‌ . முன்னூறு 
(செந்தூரம்‌) 


ஏடுகள்‌ 1 முதல்‌ 9௦ வரை: 
(நீள % அகலம்‌ 86 % 8 செ. மீ.) 


இதில்‌, காந்த சத்து - கார சத்து - ஈயம்‌ - வாலை ரஸம்‌ - 
வாலை ரஸச்‌ செந்தூரம்‌ - கற்பூர சிலாசத்துநீறு - அப்பிக வெள்ளை : 
பொன்னிமிளைச்‌ செந்தூரம்‌ - தாளக வெள்ளை -. ரஸ பற்பம்‌ - 
ரஸச்‌ சுன்னம்‌ - குட்டத்திற்கு லேகியம்‌ - அம்பிகா செந்தூரம்‌ ல 
சீந்தில்‌ சர்க்கரை - சீந்தில்‌ சர்க்கரைச்‌ சூரணம்‌ 5 அம்ருத 
ஸஞ்சீவி - நீரிழிவு - மேகவகைக்கெல்லாம்‌ லேகியம்‌ - கருவங்கச்‌ 
செந்தூரம்‌ - லிங்கப்புத்துக்கு - நீரிழிவுக்கு அயச்‌ செந்தூரம்‌ - 
சூக கண்டத்திற்குச்‌ துர்சு செந்தூரம்‌ - பாண்டுவுக்கு அயச்‌ 
செந்தூரம்‌ - துருசுச்‌ செந்தூரம்‌ வேறு - வெங்கலச்‌ செந்தூரம்‌ - 
தாமிர ரஸச்‌ செந்தூரம்‌ - நவசிந்தாமணி லேகியம்‌ - காந்தச்‌ 
செந்தூரம்‌ - ஆறுவகைக்‌ பாணிக்கு நோயாளிக்கான வைத்ய 
விருத்தி - கிளிஞ்சிச்‌ சுன்னம்‌ - முப்புச்‌ சன்னம்‌. - அயச்‌ 
செந்தூரம்‌ - சாதிலிங்கச்‌ செக்தூரம்‌ - உளுந்தடை - நாகச்‌ 
செந்தூரம்‌ - வங்கச்‌ செந்தூரம்‌ . ஓடுகாடிக்குச்‌ குரணம்‌ - 
கிராணிக்கு, வாயுவுக்கு - வங்கச்‌ செந்தூரம்‌ - தங்கச்‌ செந்தூரம்‌ - 
அக்கினி குமாரன்‌ த ஆனந்த வைரவன்‌ - வைர பற்பம்‌ - 
பேதிக்கு லேகியம்‌” - “ குன்மத்திற்குச்‌ செந்தூரம்‌ - அயச்‌ 
செந்தூரம்‌ -: காந்தச்‌ செந்தூரம்‌ - மண்டூரச்‌ செந்தூரம்‌ - 
பதங்கால்‌ செந்தூரம்‌ - வீரசூர சங்கார பூபதி - சுகபேதி- 
நாகச்‌ செந்தூரம்‌ - சரக்கு சுத்தி - காந்த செந்தூரம்‌ - மண்டூரம்‌ - 
நாகச்‌ செந்தூரம்‌ - குன்மத்திற்கு - நாக பற்பம்‌ - சிலாசத்துச்‌ 
செந்தூரம்‌ - காந்தச்‌' செந்தூரம்‌ - சயத்திற்கு அனுபானம்‌ - 
வாதத்திற்கு வேப்பெண்ணெய்த்‌ தைலம்‌ - டிக்கு சுவுரித்‌ 
தைலம்‌ காமிக்க ட்டென்னெய்‌ முதலியன. 


ath Collection, Varanasi. An eGangotri Initiative 


126. தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
Beginning : 


காலுந்தலையுங்‌ கடந்துநடு வாகிநின்ற 

மேலுந்தரிய விளக்காம்‌ மெய்க்கனலாம்‌ - வால 

வைத்திய முன்னூறு சூத்திரமாய்‌ விளங்கிய 

வைத்தியங்‌ காணே சம்பார்‌. 
பூதலத்தில்‌ தென்பொதிகை தன்னில்வாமும்‌ 

பூரணமேயென்குருவே சிவமே அய்யா 
மாதவத்தாலஷ்டசித்து யெட்டும்‌ பெற்று 

வரிசையினால்‌ வைத்தியநூல்‌ வகையாய்ச்சொல்வேன்‌ 
பூதலத்தின்‌ முகத்தானை கைக்கோட்டானை 

புழுக்குழியில்‌ வீழ்ந்தானைப்‌ புதல்வன்றன்னைச்‌ 
சாதகமாய்‌ மனம்டங்கிவறிவிற்‌ கூடித்‌ 

தற்பரமாய்‌ நின்றகண பதியே காப்பு. (க) 


ன * % 38 % 


காணப்பா தங்கமது பலந்தானென்று 
கடியதொரு குகைதனிலே யுருகும்போது 
தோணப்பா சூதமொடு மிருதார்சிங்கி 
சுத்திசெய்த வெள்ளீயஞ்‌ சாதிலிங்கம்‌ 
பேணப்பா வரிதாரம்‌ நிமிளை வீரம்‌ 
பேரான வெங்கார மெட்டுங்‌ கூட்டி 
- பேணப்பா வகையொன்று பலமுங்‌ கால்தான்‌ 
. புகழான பழச்சாற்றா லரைத்துக்‌ கூட்டே. (௧௮௪) 
* ்டுப்க க்‌ ட ட்‌ ப 
End : 
காணப்பா பார்த்துணர்ந்த வர்தம்கண்ணா 
ட... கவனந்‌ தப்பாமல்வைத்யம்‌ செய்வாய்‌ 
ரு தோணப்பா வடுகஜேடு. பூசை செய்வாய்‌ . 
.... சொல்குருவை மறவாதே லட்சியத்துள்ளே 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


அது தொகுப்பு 


தோணப்பா நந்தி குரு யுபதேசித்தே 
coon ass சூட்சுமமாய்ப்‌ பேணிப்பாரு 


ஆணப்பா ஆணவத்தை விட்டுக்கற்பம்‌ 


127 


, கொண்டவர்‌ காசங்கொண்டு மூலங்காணே. (௨௯௰) 


ஓம்‌அம்‌ஏச்சப்பா நீபராணி அகஸ்தியநாயன்‌ 
பாதமே துணை 

'மூலாக்கினி யெழுத்தாலெ மவுனங்கொண்டு 
மூட்டினாள்‌ வடுகனங்கே நிருத்தஞ்‌ செய்வான்‌ 

ஞாலத்தின்‌ குண்டலிக்குள்‌ ளொடுக்கப்பாரு 
ஆசையவன்‌ வைப்பதற்கு வடமாலைச்‌ சாற்று 

நீலத்தில்‌ நந்தியுட பூசைபண்ணு 
செகன்னுத வொலிமணியினோசை (கேட்கும்‌) 

காலத்தின்‌ கருவறிந்து பூசைசெய்தால்‌ 


கைக்குள்ளே வைத்தியமுன்‌ னூறும்‌ முற்றும்‌. (௩௰) 


889. சுவடி நெ. 235 (8) 
தன்வந்தரி வைத்யம்‌ இருநூறு 
ஏடுகள்‌ 26 முதல்‌ 42 வரை. பக்கத்திற்கு 8 வரிகள்‌. 
76 செய்யுட்களே உள்ளன. அபூர்த்தி. 


இதில்‌, வைத்திய வழலை - சுரம்‌ 64 வகைக்கும்‌ மாத்திரை - 
குங்குமக்‌ குளிகை - வயிரவ மாத்திரை - கிரந்தி 7க்கும்‌ மாத்திரை 
(நந்தி சொன்னது) - பத்தியம்‌ - கலிக்க மாத்திரை ச CN 
மாத்திரை - மேகராசாங்கத்தெண்ணெய்‌ - வாதத்திற்குத்‌ தைலம்‌- 
மேகத்தெண்ணெய்‌' - பத்‌ தியம்‌ - பெரும்பாட்டுக்‌ கெண்ணெய்‌ - 
புடத்‌ தைலம்‌ - புங்கம்‌ தைலம்‌ - அருகம்‌ வேர்த்‌ தைலம்‌ - 


ரணங்களுக்குத்‌ தைலம்‌ - சயகாசத்‌ தைலம்‌ - முதலியன. 


Beginning : 


சோதியந்த வாள்மயிலே சொற்பெரிய - வாதியேகேள்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


198 ்‌ தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


ஆதியந்தமான நல்லதெர்ரு சரஸ்வதியே 
வாதியெந்தன்‌ பங்கிலுறை வா ழ்கவே. (க) 


வாதியென்ன வல்லபையின்‌ வளர்முகத்தான்‌ கணபதியே 
சோதியன்னமன விளக்கின்‌ சொற்பரிய - நாதிமறை 
.ஆதியன்ன நான்முகவன்‌ நல்லதொரு பிரும்மாவின்‌ 
காதியென்னாவில்‌ கணக்கே. (௨) 


End: 


போடப்பா குழித்தைலம்‌ தன்னைவாங்கு 
புகழான சீசாவில்‌ பதனம்பண்ணு 
ஆடப்பா மனிதருக்கு வுள்ளுக்கீய்ந்தா 
லப்பனே புண்புரைகளாறும்‌ புண்ணும்‌ 
வாட்டப்பா பதினெட்டில்‌ பிறந்தரோகம்‌ 
வளமாகப்‌ பறந்துவிடு மோடிப்போகும்‌ 
நாட்டப்பா ரணத்தின்மேல்‌ தைலம்போடு 
நலமாகப்‌ பறந்துவிடும்‌ ரணங்கள்‌ தாமே. (௭௫) 
தானன ரணத்தைலம்‌ மசான்னேனப்பா 
தயவான சயத்திற்குத்தைலம்‌ கேளு 
-சேனைனை செம்முள்ளிவேர்‌ வீசைரெண்டு 
செயமான சங்கம்வேர்‌ வீசைரெண்டு 
ஆனான ஆடாதோடை முலிவேரும்‌ 
அப்பனே வீசையது ரெண்டுங்கூட்டி 
_ வானான  யிதுமூன்றுங்‌ குழித்தைலம்வாங்கு . 


வளமான தைலத்தைப்‌ பதனம்பண்ணு. ... (௪௬) 


பண்ணப்பா பணவெடைதான்‌ கொள்ளச்சொல்லு 
பரிவான யிருபோது ...4ஃஃ௩ஃ5%% 


சுவடி. முற்றுப்பெறவில்லை. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 129 
390. சுவடி நெ. 296 (௦) 
சுந்தரானந்தர்‌ தண்டகம்‌ 
ஏடுகள்‌ 1 முதல்‌ 7 வரை, பக்கத்திற்கு 7 வரிகள்‌. 
செய்யுட்டொகை 23. அபூர்த்தி. 


இதில்‌, அஷ்டகர்மத்‌ தகடு - தாம்ரவங்கம்‌ - ஆவாரைக்‌ 
குழித்தைலம்‌ - திலதம்‌ - ஸகல விஷங்களுக்குத்‌ தகடு - கோரக்கர்‌ 
மெழுகு - நந்தைமருந்து - திகைப்பூண்டுப்‌ பூச்சி குணம்‌ - 
மை - முதலியன. 


Beginning : 
அரஹரா ...... அக்கனுவுமாகி 
யதிலேதான்‌ சுழித்தயிருசுழியுமாகி 
தெரியாத பொருளாகி சித்தரியுமாகி 
சிவனுமாய்‌ சத்தியுமாய்‌ ரெண்டும்‌ ஒன்றாய்‌ 
தெரியாத தனமோடா யிதையறிந்தால்‌ 
தாயான மெளனத்தை யறிவானப்பா 
விரிகமலத்‌ தோன்றியா னந்தமுல்‌ 
வேதாந்தச்‌ சித்தாந்தம்‌ வெளிவிட்டேனே. (க) 
விட்டதொரு கொம்புசுழி அகாரமாகி 
உன்மனதே வேதாந்த மூலமந்திரமிதுவே யாச்சு 
தொட்டதொரு மூலமந்திரங்‌ கருமத்துக்குதீ 
தொம்தோமென்‌ ராடிடவே மூன்றெழுத்துஞ்சொன்னேன்‌ 
கட்டிவிக்கும்‌ கட்டறுக்கும்‌ காலனையும்தள்ளும்‌ 
கடியதோர்‌ அஷ்டகர்மமிதனாலாகும்‌ 
வெட்டவெளி யானதொரு மெஞ்ஞானாதீ தம்‌ 
டயம்‌ வபய்‌ eGangotri Initiative (௨) 


190 கமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
End : 
ஊட்டியே தேசிரத்தம்‌ சத்தேகூட்டு 
உருதிட்ட வேணுமென்றால்‌ பிரங்கால்‌ சடையுங்கூட்டு 
நாட்டிலுள்ளோர்‌ கொண்டாடும்‌ சீலையிலைப்பொடியை 
நன்றாய்‌ பரத்தித்‌ திரித்துக்‌ கொண்டு 
வாட்டமில்லா தெரியாத யெண்ணெய்‌ வாங்கு 
_ மகத்தான வித்தையடாசித்தம்‌ மெச்சத்‌ 
தேட்டன்ன யிதைவிட்டால்‌ தேட்டுமுண்டோ 
செகமெல்லாம்‌ மெச்சிடவே மையைவாங்கே. (௨௩) 
மைவாங்கும்‌ குணங்கேளு வரிசைகேளு 
மன்னர்‌ மெய்க்க வானைக்கண்‌ சட்டிவாங்கு 
வகுப்பான தலைமண்டை வோட்டில்‌ பாக்ய 
வல்லிய மாகவென்றா லெண்ணெயிட்டுக்‌ 
கடுகவே திரிபோட்டுச்‌ சட்டிமூடி 
அய்யாநீ மையிறங்கும்‌ வித்தைபாரு 
ஆத்தாளும்‌ ப 


991. சுவடி நெ. 296 (1) 
வைத்திய அட்டவணை 
ஏடுகள்‌ 13. பக்கத்திற்கு £ முதல்‌ 8 வரிகள்‌. 


இதில்‌, ஈவலோகச்‌ செந்தூரம்‌ - லிங்க செந்தூரம்‌ - லிங்கக்‌ 
கட்டு - கந்தக மெழுகு - பாஷாணக்‌ கட்டு - கருஞ்சைம்பைத்‌ 
தைலம்‌ - சுரத்திற்கு மாத்திரை - பூநீர்‌ எடுக்கும்‌ விதம்‌ 
முதலியன உள்ளன. 
௩வலோகச்‌ செந்தூரம்‌ 
Beginning : 
அரப்பொடி வராகனெடை 14 பழச்சாறு விட்டு :. 


சாமம்‌ அரைத்துக்‌ கழுவிப்போட்டு 2வராகனெடை 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative. 


5வது தொகுப்பு 19] 
நெல்லிக்காய்‌ கெந்தகம்‌ பொடிபண்ணிக்‌ கூடப்போட்டுப்‌ 
பீங்கானில்போட்டுக்‌ காட்டாமணக்குப்பால்‌ விட்டு 
வெயிலில்‌ வைத்துக்கொண்டு வரவும்‌, பால்விட்டுவிட்டு 
வெயிலில்‌ வைக்கவும்‌. இதற்குப்பதம்‌ :- கையினால்‌ 
தொட்டுப்பார்க்க மைபோலே ஆகிறவரைக்கும்‌ பால்‌ 
விட்டுவைத்துக்‌ கொண்டுவரவும்‌. பிறகுகல்வத்தில்‌ 
போட்டு மேற்படி அந்தப்பாலை விட்டு, அரைத்து, வில்லை 
செய்து நிழலில்‌ உலர்த்தவும்‌. நன்றாக உலர்ந்த பிற்பாடு 
ஆவாரம்‌ இலை, நிழல்‌ உலர்த்தி இடித்துத்‌ தூள்செய்து 
சவுக்கத்துணியிலே ஒருகுடைதூள்‌ பரப்பி. அதின்‌ பேரில்‌ 
வில்லைவைத்து, அதன்‌ பேரில்‌ ஒருகுடை தூள்பரப்பி 
நாலு சவுக்க மூலையுமடக்கிமுடிந்து, முடிச்சு அமுங்கப்‌ 
பள்ளம்‌ செய்து முடிச்சு பள்ளத்தில்‌ நிற்கும்படிவைத்து 
மேலே நடுவே நெருப்பு ஒரு புளியங்கொட்டை 
யளவு வைக்கவும்‌. 

# ட்‌ # # # 


End: 
லிங்கக்‌ கட்டு 
அமுரியில்‌ பூனீறுகலக்கி சுறுக்குக்கொடுக்கவும்‌ 
கட்டுக்‌ கொடியில்‌ கவசம்செய்து புடம்போடவும்‌ 


பூனீறும்‌ பச்சைச்‌ சுண்ணாம்புக்கல்லும்‌ கலந்து, ஒரு 
சாலில்‌ அடியில்‌ கரியும்‌,உமியும்‌ கலந்து போட்டு அதின்மீதில்‌ 
காட்டு விராட்டியும்‌ பரப்பி அதன்‌ மீது முன்‌ கல்லைக்‌ கொட்டி 
மேலும்‌ அந்தப்பிரகாரம்‌ செய்து வேகவைக்கவும்‌. 

வெந்த பிறகு பூநீறை வாரிக்கொண்டு அந்தப்பூனீறைஜலம்‌ 
விட்டு அலம்பி. அந்த ஜலத்தைப்‌ பீங்கானில்‌ வார்த்து 
ரவி மதியில்‌ வைக்கவும்‌. பூவாகும்‌. கல்லுப்பைப்‌ 
பூசெய்து, கூடக்‌ கலக்கவும்‌. சத்தித்தியானம்‌ செய்யவும்‌ 
வைரவன்‌ பூசை செய்யவும்‌. 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


192 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
992. சுவடி நெ, 236 (௧) 
அகஸ்தியர்‌ கலைஞானச்‌ சுருக்கம்‌ 120 


ஏடுகள்‌ 29. பக்கத்திற்கு 6 வரிகள்‌. 
இடையிடையே செல்லரித்திருக்கின்றது. 


இதில்‌, முப்புவின்‌ கரு, கேசரி. ரவி, மதி, அண்ட மெழுகு - 
கேசரி வித்தை - காரம்‌ - சாரம்‌ - வெடியுப்பு - மெழுகு - வெள்ளி - 
எட்டு ரெண்டு கந்தகம்‌ :- ரஸமணி - மாரண மெழுகு - வசிய 
விபூதி - திலதம்‌ - அஞ்சன மை - ஆலத்திக்‌ கர்ப்பூர வைப்பு - 
அண்ட மெழுகு வேதை - வெள்ளி முறை - அஷ்ட கித்து - 
அஷ்ட சித்துக்‌ கரு - பூர பற்பம - அங்கோலத்‌ தைலம்‌ - கார 
சாரம்‌ - ரவிமதிநாதவுப்பு - சாரைப்‌ பாம்பு - குடவன்‌ - 
கலப்பதற்குப்‌ பத்தியம்‌ - நவக்கிரக வீடு - சவுக்காரம்‌ - முலிகை 
விபரம்‌ - முதலியன கூறப்பட்டுள்ளன. 


Beginning : 


ஆதிசத்தி சிவமான சோதிகாப்பு 

அண்டமெனப்‌ பூரணத்தின்றிருவே காப்பு 
சோதியென்ற வாலைமனோன்‌ மணியேகாப்பு 

சொல்லடங்கா விண்ணொளியின்‌ சுடரேகாப்பு 
நீதியுள்ள சத்குருவின்‌ பாதங்காப்பு 

நீயென்றும்‌ நானென்றும்‌ நின்றோன்காப்பு 
சத்தியெனுஞ்‌ சிவசக்தி சக்தி( யான) 

சிவமானதற்பரத்தின்‌ பொருள்‌ காப்பாமே, (௧) 
ஆமப்பா சகலகலை ஞானபீடம்‌ 

ஆயிரத்திலிருதூற்றி லன்பாய்ச்‌ சொன்னேன்‌ 
நாமப்பா யதைக்குறுக்கிப்‌ பத்துக்கொண்டு 

. நாட்டினேன்‌ புலத்தியனே நன்றாய்க்கேளு 

காமப்பால்‌ கானல்பா லிரண்டுங்கொண்டு 

கருவான பூரணத்தின்‌ கருணைவைத்து 
வாமப்பால்‌ கொண்டவனே சித்தயோகி 

வலிமையுள்ள சிவயோகி மெளனியாமே. (௨) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தாகுப்பு 133 
End : 


போற்றிநின்று வெருகடிதா னெடுத்துக்கொண்டு 
புதுமையுள்ள தேனதிலே கொண்டால்மைந்தா 
பார்த்திபனே தேகத்தில்‌ வாதபித்தம்‌ 
பாதகனே சயந்தெழுந்த நோய்கள்யாவும்‌ 
தேத்தியே மண்டலந்தா னுண்டாயானால்‌ 
சிவசிவா தேகத்தையென்ன சொல்வேன்‌ 
சாத்தியமாய்‌ நின்றதொரு தேகந்தன்னில்‌ 
சட்டையொன்று வெளுப்பாகத்‌ தள்ளுந்தானே. 
(௧௧௮) 
தானேதான்‌ தேகமதுதங்கமாகும்‌ 
தன்மையுள்ள தாம்மருகிப்‌ பாயுமப்பா 
ஊனேதான்‌ நரைதிரைக எற்றுப்போகும்‌ 
உத்தமனே வாசியது வுறுதியாகும்‌ 
மானேகே எம்ருதரஸ மருவிபாயும்‌ 
மகத்தான மவுனமது முறுதியாகும்‌ 
தேனேதான்‌ தீபவொளி கண்ணில்காணும்‌ , 
காய்ந்ததொரு பால்போலே யமிர்தமூறும்‌. (௧௧௯) 


கனியான யமிர்தத்தைத்‌ தினமும்கொள்ளுஞ்‌ 
சிறந்ததொரு பூரணத்தைதினமுங்‌ கொண்டு 
சிவமான மெளனத்தைச்‌ சேரச்சித்தே. (௧௨௦) 


குருவே துணை. 


999. சுவடி நெ. 296 (A) 
அகஸ்தியர்‌ பூரண கர்மகாண்டம்‌ முப்பத்தாறு 
ஏடுகள்‌ 6. பக்கத்திற்கு 7 வரிகள்‌. 


ள கலம்‌ 80 % செ.மீ. 
6-0. ட்ட ர்‌ பகன்‌, Varanasi. An eGangotri Initiative 


194 


தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


இதில்‌, புதையல்‌ எடுக்க - அஞ்சன மை - பாதாளம்‌ - 


எதிரி மாரணம்‌ செய்ய - சரக்கு நிவ்ருத்தி - அஞ்சுவகைச்‌ சரக்கு 
முதலியன உள்ளன. 


Beginning : 


End : 


பூரணமாங்‌ ஞானங்‌ காப்பு 
புவிநீருந்‌ தீயுங்காப்பு 
ஆரணமாம்‌ வாயுங்‌ காப்பு 
ஆகாசகணேசன்‌ காப்பு 
காரண நாத விந்து 
கன்னமார்‌ போதங்காப்பு 
வாரண முகத்தோன்‌ பாதம்‌ 
வல்லபையுங்‌ காப்புத்தானே. (௧) 


போமென்று சொன்னா லப்போது 
பொறிகளை யடக்கிச்‌ சொன்னேன்‌ 
ஓமென்று நம்பிக்‌ கொண்டு 
உலகமெல்லாம்‌ நிவ்ருத்தியாகும்‌ 
ஆமென்று நிறுத்தி நெஞ்சில்‌ 
ஆகார உகாரங்‌ கூட்டி 


மாமென்று மகரஞ்‌ சித்தி 


மவுனத்தால்‌ கருமந்தீரும்‌. (௩௫) 
தீருமே பூரணகர்மம்‌ 
செகத்தினி லறிந்துகொண்டால்‌ 
ஆருமே செய்வாரப்பா 
அறிவரி யோர்கள்‌ செய்வார்‌ 
பாருமே வைத்யர்க்‌ கெல்லாம்‌ 
பார்த்துச்‌ செய்‌ முப்பத்தாறில்‌ 
ஊருமே அதிக முற்றும்‌ 
பூரண கருமமுற்றே. (௩௬) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


3-வது தொகுப்பு 1949 
பூரணகர்மகாண்டம்‌ 
புதுமையைச்‌ சொல்லிப்போட்டேன்‌ 
ஆரணமா மஞ்சாம்‌ 
மதிகமா மூலமப்பா 
காரணவல்லிசொன்ன 
கர்மத்தை மிவ்ருத்திபண்ணி 
வாரணம்‌ போகசுவாமி 


வகையெல்லாம்‌ சொன்னார்‌ முற்றே. (௩௭) 


குருவே துணை. தக்ஷிணாமூர்த்தி பாதம்‌ துணை. 


394. சுவடி நெ. 290 (8) 
அகஸ்தியர்‌ சூத்திரம்‌ முப்பது 
ஏடுகள்‌ 9. பக்கத்திற்கு 8 வரிகள்‌. சுத்தமான பிரதி. பூர்த்தி. 


இதில்‌, வழலை வகைகள்‌ - கல்‌ சுண்ணம்‌ - வாடைப்‌ பொடி 


முதலியன கூறப்பட்டுள்ளன. 


Beginning : 

ஆதியெனை யாண்டதொரு சோதிபாதம்‌ 
அம்பரத்தில்‌ நின்றதொரு அய்யர்பா தம்‌ 

நீதியெனை யாண்டதொரு குகன்தன்பாதம்‌ 
நினைவாக முப்பதிலே நிறைந்துவாமும்‌ 

பாதிமதி தனையணிந்தபர ஞானசோதி 
பாதமல ரெண்ணாஞும்‌ பணிந்துமிக்க 

வாதியெனப்‌ பேர்படைத்த புலத்தியனே யய்யா 


வரிசையாய்‌ வழலையுட வகையைக்கேளே. (க) 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


196 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
கேளப்பா வழலையுட வகையைக்கேளு 
கெடியான உவச்சாரம்‌ படியோயெட்டு 
நாளப்பா கல்சுன்னம்‌ படியோ ரெண்டு 
நலமான கல்லுப்புப்‌ படியோவொன்று 
வேளப்பா வமுரிபடி பதிநாலுக்குள்‌ 
விரவியே யிதுவெல்லாம்‌ கலக்கிக்கொண்டு 
கேளப்பா சொல்லுகிறேன்‌ தெளியவைத்துக்‌ 
குறுகவே யடுப்பேத்தி யெரித்திடாயே. (௨) 


End: 


ஆச்சப்பா முப்பதிலே வழலைசொன்னேன்‌ 
ஓகோகோ யிந்தநூல்‌ போலக்காணேன்‌ 
நீச்சப்பா மற்றநூல்‌ கடுநீச்சாகும்‌ 
நினைவாகப்‌ பூரணத்தை வெளிவிடாதே 
பேச்சப்பா பேச்சினால்‌ வருவதேது 
பேய்மக்காள்‌ நினைவுவிட்டா லெல்லாம்போச்சு 
முச்சப்பா வடங்குமுன்னே சித்தியாகும்‌ 
முறையான முப்பதுதான்‌ முடிவுமுற்றே, (௩ம்‌) 


அகஸ்தியர்‌ பாதமே கதி ௨ குருவே துணையாகவேணும்‌. 
மனிக்கார்‌ வாடேசாயபு சுவடி முற்றும்‌. 


ம 


995. சுவடி நெ. 286 (௦) 
அகஸ்தியர்‌ முப்பு பதினாறு 
ஏடுகள்‌ 6. பக்கத்திற்கு 8 வரிகள்‌. சுத்தமான பிரதி. 


இதில்‌, முப்புதீகை மார்க்கம்‌ - அறுவகை நிறச்‌ சுன்னம்‌ - 
வெடியுப்பு ஜயநீர்‌ - முதலியன உள்ளன. 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


௦-வது தொகுப்பு 137 
Beginning : 
பூரணமாம்‌ பகவன்தான்‌ பாதம்போற்றி 
புகழ்பெறவேசிவகாமி ஆத்தாள்‌ பாதம்‌ 
காரணமாம்‌ அறிவில்நின்ற மனதைப்போற்றிக்‌ 
கந்தனுக்கும்‌ கருணேபெறச்‌ சீஷனாகி 
வாரணமாம்‌ முகத்தானைப்‌ பணிந்துபோற்றி 
வல்லமையா யின்னூலின்‌ பொருளைக்காண 


சீரணமாய்ப்‌ போகாமல்‌ தெளிந்து சொல்வேன்‌ 
சித்தர்பதம்‌ மனதில்வைப்பா யொன்றுகாப்பே. - (௧) 


End : 
ஆறியபின்‌ வில்லைவைத்துச்‌ சீலைசெய்து 
அடைவாக நூறெருவில்‌ புடத்தைப்போடு 
தேறியபின்‌ நாலிலொன்று சாரம்சேர்த்துச்‌ 
சிறப்பாக வாட்டியபின்‌ பீங்கானில்வைக்க 
கூறியபின்‌ நீரச்சு வீரம்பூரம்‌ 
கூடயிட்டுச்‌ சரக்குகளில்‌ தடவிவாட்டம்‌ 


ஆறியபின்‌ கடிகையஞ்சு சுருக்குத்தாக்க 
மாண்டுபோம்‌ நவலோகம்‌ பொன்னாம்பாரே (௧௭) 


பாரிந்த நூலை பகர்ந்தா லெழுநரகம்‌ 

பாரிந்த நூலை பண்பாகப்‌ பூசைசெய்‌ 

பாரிந்த நூலை பதினாறு சுருக்கமே 

பாரிந்த நூலைப்‌ பகறார்‌ பெரியோர்கள்‌. (௧௪) 


ஓம்‌ இம்‌ வம்‌ அம்‌ உம்‌ மம்‌ மகத்தான அகஸ்தியர்‌ 
சுப்ரமண்யர்‌ சிவாய நம: 


ணன அ னை 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


138 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
896. சுவடி நெ. 236 (ஓ) 


அகஸ்தியர்‌ காவ்யம்‌ பதினாறு 
ஏடுகள்‌ 5. 40 முதல்‌ 44 வரை, 
பக்கத்திற்கு 6 முதல்‌ 8 வரிகள்‌. 


இதில்‌, யோக முறைகள்‌ - புலத்தியருக்கு உபதேசம்‌ 
செய்தமாதிரி எழுதப்பட்டுள்ளது - ராசயோக முறைகள்‌ 
உள்ளன. 


Beginning : 


ஆதிமுதல்‌ சாஸ்திரங்கள்‌ பிறந்தவாறும்‌ 
அடிமுடியின்‌ நடுவாகிப்‌ பொருளுண்டாகி 
வேதியனும்‌ மால்சிவனும்‌ நின்றவா றும்‌ 
வேதமுட னாகமங்கள்‌ பிறந்தவாறும்‌ 
சாதிபலதொழில்‌ முறைக ளானவாறும்‌ 
தன்னுக்குள்‌ அஷ்டாங்கஞ்‌ செய்தவாறும்‌ 
ஆதிநூல்‌ வாகடங்கள்‌ செய்தவாறும்‌ 
ஆதிமகா கணபதியே காப்புத்தாமே. (க) 


காப்பானகணபதியை யெழுப்பி மேலே 
கருத்தினால்‌ மனமாகுங்‌ கருத்திலுன்னி 
சேப்பான கும்பகத்தில்ச்‌ சா ரமுண்டு 
சிவசிவா நடுவாகி நிலையில்நின்று 
கோப்பான புலஸ்தியனே நா தமதுக்கும்‌ 
கும்பகமே சதாநித்தம்‌ மெளனம்பூண்டு 
வாப்பான வதுவல்லோ மெளன யோகி 
மத்தெல்லாம்‌ யோகமல்லோ மடையர்தாமே, (௨) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 199 
Ind : 
ஆச்சப்பா கும்பகமும்‌ கீர்ந்தபின்பு 
அரஹரா சுழிமுனையில்‌ வுத்துநில்லு 


பேச்சப்பா ஒன்றுமில்லை வாசியோகம்‌ 
பெருமைசிவ ராஜயோகம்‌ புகழைப்பாரு 


பூச்சப்பா மத்துமிந்த யோகமெல்லாம்‌ 
பொய்யாச்சு வல்லாமல்‌ விதியுமில்லை 
ஆச்சப்பா வென்றுசொல்லி யுண்ணாமேலே 
காட்டினேன்‌ சிவராஜ யோகங்காணே. (௧௫) 


997. சுவடி நெ. 286 (5) 
அகஸ்தியர்‌ பகவதி தியானம்‌ 
ஏடுகள்‌ 4. பக்கத்திற்கு 7 வரிகள்‌. 


இதில்‌, பகவதி தியான முறைகள்‌ - ராஜராஜேச்வரி 
தியானம்‌ - திருநீறணிதல்‌ - மலையாளபகவதி தியானம்‌ - அம்ருத 
ரஸபானம்‌ முதலியவை செய்யலாம்‌. 


Beginning : 
செளியான பரவெளி தன்னைக்காட்டி 
வேதாந்த ப்ரும்மவெளி தன்னிலேதான்‌ 
சுளியான சோதிபரஞ்‌ சோதியான 
உத்தகலை யானயிரு நயனங்காட்டி 
விழியான நயனமிரு சூட்ச்சுமங்காட்டி 
மேலான வனுக்கிரக வீடுஞ்சொல்லித்‌ 
தெளிவான சிந்தையை நாட்டம்வைத்துச்‌ 
சிவகிவா சிவயோகத்‌ திறனாம்‌ பாரே, (க) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


140 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


பாரப்பா யின்னமொரு தீட்சைமார்க்கம்‌ 

புத்தியுள்ள புலத்தியனே சொல்லக்கேளு 
நேரப்பா பகவதியாள்‌ தியானந்தன்‌ னை 

நேர்மையுடன்‌ சொல்லுகிறேன்‌ நிசமதாகச்‌ 
சாரப்பா வதின்சமான நிலையில்நின்று 

சங்கையுடன்‌ ஓம்ரீம்‌௮ங்‌ கென்றேதான்‌ 
காரப்பா புருவாடுக்‌ கமலத்தேகிக்‌ 

கருணையுட னாயிரத்தின்‌ உருவேசெய்யே. (௨) 

End : 


நோக்குவதைத்‌ தீபமதை நோக்கவேனும்‌ 
நொடியான சிவுநிலை காணவேணும்‌ 
மூக்குநுனி முனையறிந்து முன்மையத் தில்‌ 
முத்தியுடன்‌ சிவயோகம்‌ முடிக்கவேணும்‌ 
வாக்குமன மொன்றாகி மனக்கண்‌ கொண்டு 
மகத்தான சத்திசிவ பூஜைவேணும்‌ 
தூக்கியதோர்‌ கெவுனரச வாசிவேணும்‌ 
சுகமான இடமறிந்து தூங்குவாயே, (௧௪) 


398. சுவடி நெ. 286 (F) 
அகத்தியர்‌ முப்புச்‌ சுருக்கம்‌ ஆறு 
ஏடுகள்‌ 2. பக்கத்திற்கு 7 வரிகள்‌. 
Beginning : 


பாடுகிறேன்‌ சூட்சமது ஆறினுள்ளே 
பண்பான பிள்ளைகளுக்‌ கடக்கித்தானே 
ஊடுகிறேன்‌ இரண்டெழுத்தும்‌ சராசரந்தானாச்சு 
உத்தமனே மனோன்மணித்தா யிருந்தவீடு 
நாடு நீ அகாரத்தில்‌ மேலேதாக்கு 
அண்டமெல்லாம்‌ படைத்ததொரு ஆயிதாளைத்‌ 
தேடியே யொன்றாக்குச்‌ சித்தெல்லாம்‌ பாரு 
திறந்துவிட்டேன்‌ ஞானத்தின்‌ திறவுதானே, (௧, 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு i4i 


தானென்ற பதினாறில்‌ முதல்‌ நாதந்தான்‌ 
தயங்காதே உப்பினுட வேகந்தானே 
கோளென்ற விராட்டி யெனுங்‌ கூடிநின்று 
குவிந்தவிடம்‌ நோக்கியந்த வழலைவாக்கு 
தேனென்ற பொற்றலையின்‌ வேகங்கேளு 
தென்டிறைசூழ்‌ வையமெல்லாந்‌ தொட்டியாகும்‌ 
கோனென்ற முப்புவது முப்பூவாச்ச 
கைகடந்த வோசையிது விந்துவாச்சே. (௨) 


ஆச்சப்பா யிவ்வளவும்‌ பெரியோர்‌ செய்வார்‌ 
அம்புவியில்‌ மானிடர்க்குத்‌ திறவுகேளு 
பாச்சென்ற சூதத்தைச்‌ சுத்திசெய்து 
பாங்காகச்‌ சிவகரந்தைக்‌ குகையிலிட்டு 
வீச்சென்ற மூணுகாள்‌ வைத்தபின்பு 
வீரான சூதமொரு சேர்தானென்று 
காச்சென்ற லிங்கமொரு சேர்தானென்று 
கனமான வீரமொரு சேர்தானென்றே, (௩) 


ஒன்றான வெடியுப்புச்‌ சேர்தானொன்று 
உத்தமனே தில்லம்பால்‌ தன்னிலாட்டிக்‌ 
கன்றான சூதத்தை தன்னில்‌ வைத்து 
கமலத்தீ யாகவொரு நாள்தான்‌ செய்து 
மன்றான குப்பிவிட்டு இறக்கிவைத்துப்‌ 
பாரப்பா செந்தூர மருணனகும்‌ 
கொண்டாடும்‌ நூற்றுக்கு ஒன்றேயாகும்‌ 
குறிப்பான தாம்பிரத்தி லீவதாமே. (௪) 


ஆமப்பா கற்பத்திற்‌ காகுமாகும்‌ 

ஆச்சரிய மென்னசொல்வேன்‌ சடமேபொன்னாம்‌ 
போமப்பா சட்டையது ஏழுந்தள்ளும்‌ 

பொற்பதுமை பேர்லாகும்‌ தேகமெல்லாம்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative’ 


142 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
காமப்பால்‌ விட்டக்கா லொன்றுமில்லை 
கனமான துறையெல்லாம்‌ பொய்யாய்ப்போகும்‌ 
நாமப்பா வுள்ளபடி சொன்னோம்‌ சொன்னோம்‌ 
நாடிப்பார்‌ மாணாக்கா ! நாடிப்பாரே. (௫) 
பாரப்பா ஐங்கோண யெழுதீதினாலே 
பராபரத்தி னொளிகாட்டும்‌ பாருபாரு 
ஆரப்பா விந்துவிட யெழுத்தேயாகும்‌ 
ஆச்சரியம்‌ வேறொென்றால்‌ ஆடாதப்பா 
காரப்பா பெரியோரை பனிரெண்டாண்டு 
கருத்தறிந்து திறங்கண்டு கையிலீவார்‌ 
வேரப்பா வேதைக்கு யிதுதானாறு 
வேதாந்தி யானாக்கால்‌ செய்யநன்றே, (௬) 
அகஸ்தியர்‌ அருளிச்செய்த முப்புச்‌ சுருக்க மாறும்‌ முடிவு - 


முத்தும்‌. அங்கப்பன்‌ ஹஸ்த லிகிதம்‌. ஸ்ரீ ராமஜெயம்‌ - 
சிவமயம்‌ - குருவே துணை. 


999, சுவடி கெ, 286 (6) 
சுந்தரானந்தர்‌ சூத்ரம்‌ மூன்று 
ஏடு 1. பக்கத்திற்கு 6 வரிகள்‌, 
Beginning * 


ஆவேணா உள்வு சுமந்ததோர்‌ பத்தாம்‌ 
ஈருணா ஒன்றும்‌ இசைந்தோர்‌ நாவாம்‌ 
பூவனாக்‌ கொண்டு பொருளறி வாளருக்கு 
சீவனா யீசன்‌ தெளிந்துரைத்‌ தானே. (௧) 
உரையது அஞ்சு புதாதி னவை 
'.மறையிது வேதம்‌ மறைத்தார்‌ பெரியோர்‌ 
கரையிது வென்று காணவல்‌ லார்க்கு 
நிரையிது வாகும்‌ நீள்‌ சடையொக்குமே. (௨) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


2-வது தொகுப்பு 148 
ஒக்குமே சூத்திரம்‌ ஒருமூன்று பாட்டினில்‌ 
தக்குமே ஞானம்‌ தண்டல மாடிடும்‌ 
பக்குவ மேத்தி தேகம்பன்னீர்‌ கொடிபோல்‌ 
சிக்குமே வாசி தெளிவிது முற்றே. (௩) 


குருவே துணை. அல்லாவுதவிசெய்யவும்‌. 


400. சுவடி நெ. 290 (௪) 
அகஸ்தியர்‌ ஐந்து 
ஏடு 1. பக்கத்திற்கு 8 வரிகள்‌ 


நாட்டியதோர்‌ நந்திமுகந்‌ தனைப்பணிந்து 

இனமாக வுரைத்திடுவார்‌ நந்தி பின்னும்‌ 
தேடியதோர்‌ மந்திரத்தி லஷ்டசித்திக்‌ 

கிரமமாக வுரைக்கிறேன்‌ யோகியோர்க்கும்‌ 
கூடியதோர்‌ கெந்தமதைச்‌ சிதம்பரத்தில்‌ 

குணமான வாஃைதனைக்‌ கூட்டிமுட்டி 
ஓடியதோ ரைம்புலனை மூலத்துள்ளே 

அரஹரா மூலகண பதியே காப்பு. (க) 


காப்பான பூரணசூத்‌ திரம்நாநூறும்‌ 
கட்டான ஐம்பதுந்தான்‌ பதினாறுக்கும்‌ 
வாய்ப்பான வழிதுறைக்கும்‌ குருமுறைக்கும்‌ 
வாங்குமத்த வுள்கருவும்‌ வழியேகாட்டும்‌ 
கோப்பான வேதைமகா லிங்கப்போக்கும்‌ 
குணமுடனே வாழ்வதற்குக்‌ குருவாய்ச்செய்யே 
காப்ரப்பான நூத்திலேகால்‌ தலையாய்ப்பாடிக்‌ 
கட்டாகச்‌ சொல்லிவிட்டேன்‌ கருச்சேராமல்‌ (௨) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


144 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
சேராமல்‌ சொன்னதொரு லிங்கப்போக்கே 
திறமுடைய யேகமு லிகையேமுன்னே 
பாராமல்‌ செய்துகொண்டு சுத்திசேரப்‌ 
பாங்குடனே சுறுக்கிடுநீர்‌ சுத்தியாச்சு 
வீராகச்‌ சுத்தியது செய்தபின்பு 
விளங்கியதோர்‌ கட்டதுவே பின்னாகச்செய்து 
கூறாகச்‌ செய்ததொரு லிங்கந்தன்னைக்‌ 
குணமாகச்‌ செய்துகொண்டு கூட்டியாட்டே, (௩) 


ஆட்டியதோர்‌ லிங்கத்தை வங்கம்போல்செய்து 
அடவாக யுருக்கியொன்றாய்‌ மணியாய்வாங்கி 
கூட்டியதோர்‌ மணியதனை வெள்ளியேமும்‌ 
குணமான செம்பதுதான்‌ முன்‌ றுங்கூட்டி 
நாடியதோர்‌ குருவதுதான்‌ ஒன்‌ றுங்கூட்டி 
நலமாக வருக்கியதைத்‌ தெளிந்தேநீயும்‌ 
கூட்டியதோர்‌ வைத்தெருமக்‌ கடைக்கியேற்கும்‌ 
சொல்லாதே கருவெல்லாம்‌ சொன்னால்தோஷம்‌, (௪) 


தோஷமது தீர்வதற்கு பீசங்கேளும்‌ 
சொல்லுகிறேன்‌ அகாரமொடு உகாரம்சேரும்‌ 
வாசமுடன்‌ மகரமுடன்‌ சிகரந்தன்னும்‌ 
வகாரமுடன்‌ பிராணநகர்‌ நிலையேயாகும்‌ 
பாசமுடன்‌ நீசேர்ந்து மவுனியாகிப்‌ 
பாங்கான நாதவொளி சிதம்பரத்தில்‌ 
ஓசையுடன்‌ உறுதியாய்த்‌ தேறும்பாரு 
ஒருவருக்கும்‌ விள்ளாதே அஞ்சுமுத்தே. $௫) 


% 


அகஸ்திய நாயனார்‌ அருளிச்செய்த ஐந்து முத்தே. 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 145 
401. சுவடி நெ, 286 (1) 
அகஸ்தியர்‌ சூத்திரம்‌ ஐம்பது 
ஏடுகள்‌ 12. . பக்கங்கள்‌ 30 முதல்‌ 41 வரை, 
பக்கத்திற்கு 6 முதல்‌ 7 வரிகள்‌. 


இதில்‌, முப்பு முடிக்கும்‌ விதம்‌ - நீத்துவகை தெரிந்தவன்‌ 
வைத்தியன்‌ - உப்புச்‌ சுன்ன முறை - வீரச்‌ சுன்னம்‌ - பூனீறு - 
காரச்‌ சுன்னம்‌ (உருக்கினம்‌) - அயமணி - அப்பிரக மணி - 
கருடப்‌ பச்சை மணி - கல்நார்‌ மணி - சங்கு மணி - சலாசத்து 
மணி - நவரத்தின மணி - மனித எலும்பு மணி - மான்கொம்பு 
மணி - ஆமையோடு மணி - எல்லா மணியோடும்‌ கெந்தி சேர்த்து 
செந்தூரம்‌ செய்யவும்‌. நவரத்தினங்களிலே செந்தூரங்களின்‌ 
குணம்‌, அனுபான விசேஷம்‌ முதலியன உள்ளன. 


Beginning : 


ஆதியாய்‌ ரஸவாதமான வைத்யமும்‌ 

பொதிகை யன்பதிலே முப்பூவும்பூட்டினேன்‌ - துதிகை 
வாரணத்தன்‌ பாதம்‌ மறவாமல்‌ யென்னாளாங்‌ 
காரணமான தேவிபாதங்‌ காப்பு (க) 


வானும்‌ புவியும்‌ மதியும்‌ கதிரொளியும்‌ 
தேனும்‌ தெளிந்த சிவகுருவை - தானுந்தான்‌ 
நால்‌ மறையுமாராய்ந்து ஈண்ணுவா னென்பதையும்‌ 
கோலமுடன்‌ கணேசன்‌ கூறு. (உ) 
மயமான முப்புவின்‌ மார்க்கந்தன்னை 

வைத்தியர்க்‌ காக்கியே விரித்துச்சொல்லச்‌ 
செயமான கணபதியுங்‌ கந்தந்தானும்‌ 

சிவனோடு பார்வதியும்‌ நிர்வாணிதானும்‌ 
நயமாக வெப்போதும்முன்னே நின்று 

நாடறிய முப்பூவை நயந்துகேட்க 


மயமாகச்‌ சொல்லுகிறே னன்பதுக்குள்‌ 
்‌ வைத்தியரே .யெப்போதும்‌ வணங்கிக்கேளே. (௩) 
19 520: angamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


146 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
End : 


உலகத்தோர்‌ பிழைக்கவென்றும்‌ குருவைச்சொன்னேன்‌ 

உரையப்பா வைத்தியத்தை உன்னிச்சொன்னேன்‌ 
நிலைகெட்ட “மான்பருக்கு ஆகச்சொன்னேன்‌ 

நிலைத்துவரும்‌ புண்ணியத்தை நிகழ்த்தினேன்‌ நான்‌ 
வலைகட்டி மீன்பிடிக்கு மிந்தமாயம்போலே 

வையகத்தில்‌ நோய்களுக்கு வலைதானாமே 
சிலையொத்த தேகமடா மானிடவர்‌ தேகம்‌ 

செய்கையினால்‌ அழிந்துசெத்துப்‌ போகுங்காலை (௪௯) 


காலான வைத்தியத்தை யருதியாகக்‌ 
கைமுறைகள்‌ தப்பாமல்‌ கருதிச்செய்தால்‌ 
பாலான நிறமுடைய பிரும்மனாவான்‌ 
பாரிலே வாழ்வதற்குக்‌ குருவுமாவான்‌ 
சேலான திறமுடைய செல்வனாவான்‌ 
சிந்தையிலே களங்கமற்றால்‌ சித்தனவான்‌ 
நாலான மறைபோதப்‌ பிரும்மா சொன்ன 
நலமுடைய முனிவர்மொழி நாடிமுத்தே. (௫ம்‌) 


சிவமய குருவே துணை. 


402. சுவடி நெ. 236 (1) 
நந்திதேவர்‌ முப்பு சூத்திரம்‌ முப்பது 
ஏடுகள்‌ 6. பக்கத்திற்கு 6 வரிகள்‌. 


இதில்‌, முப்பு முறைகளை 18 சித்தர்களும்‌ ஒரேவிதமாகவே 
பகர்ந்திருக்கின்றார்கள்‌ என்ற குறிப்புடன்‌ உப்பு தீட்சை - 
மெஞ்ஞானம்‌ பெறவேண்டிய அதம்‌ - க உப்பு - உப்பு 


திராவகம்‌ செய்முறை - சவர்காரத்தீ - முத தலியன உள்ளன. 
CC-0. Jangamwadi Math Collection, MA i eGangotri Initiative . 


5-வது தொகுப்பு 


Beginning : 


End 


பூரணமான பொன்னடிமூலம்‌ 
காரணமான கணபதிசத்திச்‌ 

சாறணை மேலாய்‌ சார்ந்திடுஞ்சோதி 
ஆரணஞானத்‌ தடிமூலங்‌ காப்பே. 


கார்ப்பது மீசன்‌ கருணேயினலே 
கூர்ப்புடன்‌ வாதக்‌ குறிப்பறிந்திட்டேன்‌ 


. சேர்ப்பது வாதத்‌ தெளிவு முன்னுரை 
பார்ப்பவர்க்கல்லோ பலித்திடுஞ்‌ சித்தியே. 


சித்தியாம்‌ நந்தி தேவனென்‌ றென்பெயர்‌ 
அத்தினாற்‌ கூப்பிட்டருள்கின்ற வாதம்‌ 
பேதத்தினலே பேர்‌ எனக்காச்சு 
முத்தமிழாலே மொழிந்த முன்னூறே. 


ஆமேயிவைசவுக்‌ காரத்தீனீறால்‌ 

ஓமி மிருதார சிங்கி லூட்டியே 

வாமே சுண்ணாம்பில்‌ வைத்திட்‌ டெரித்திட 
தாமே நிறைந்த சற்குரு வென்னே. 


குருவினில்‌ பச்சைத்‌ துருசது சுன்னம்‌ 
குருவினி லென்ன சரக்குகள்‌ சுன்னம்‌ 
குருவினிலுபரசக்‌ கூட்டமிதெல்லாம்‌ 
குருவது வாசிக்‌ கோலமாமுலமே. 


கோலமிதென்னும்‌ குருவிதுகாலே 
காலனுமில்லை கலயனுமில்லை : 
பாலெனு மமுத மானமுமுண்டாம்‌ 
மூலமிதான முப்பதுமுற்றே. 


147 


(௧) 


(௨) 


(௩) 


(௩௧) 


(௩௨) 


(௩௩) 


CC-0.. Jangamwadi (கருட திக்க An eGangotri Initiative 


148 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
403. சுவடி நெ. 296 (%) 


தஷிணாமூர்த்தி ரஸக்‌ குளிகை 
ஏடுகள்‌ 4. பக்கத்திற்கு 7 வரிகள்‌. 


புலத்தியருக்கு உபதேசித்தது - ரஸ மணி - கவுன குளிகை - 
நுனி நாக்கை அண்ணாக்கில்‌ மோதி லம்பினி யோகம்‌ செய்தல்‌ 
சுவாசபந்தனம்‌ செய்யவும்‌. இம்முறையை வெளியில்‌ சொன்னால்‌ 
கமுதையாய்‌ பிறப்பார்கள்‌ என்றும்‌ காணப்படுகிறது. 
Beginning : 
ஆதியந்த மில்லாத சின்மயத்தின்‌ பாதம்‌ 
அகண்டபரி பூரணமாமாத்தாள்‌ பாதம்‌ 
சோதி நிறமாகி நின்ற கணேசன்‌ பாதம்‌ 
சொல்‌ தனக்கு மெட்டாத சூட்சாசூட்மம்‌ 
வீதி யென்ற பராபரத்தில்‌ நந்திபாதம்‌ 
வேதாந்த சாஸ்திரத்தின்‌ வெளியின்‌ மார்க்கம்‌ 
சோதி யெனு மம்பரத்தில்‌ நடனம்செய்த 
சுடரொளியின்‌ பாதமது காப்புத்தானே. (க) 
தானென்ற ஞானிக்குக்‌ குளிகையுண்டு 
சாத்துகிறேன்‌ புலத்தியனே சார்ந்துகேளு 
தானென்ற விந்துவல்லோ ரஸமுமாகும்‌ 
திரண்டமணி யாவதற்கு வகையைக்கேளு 
மானென்ற அக்கினியே புடமுமாகும்‌ 
மக்களே ரஸமணியின்‌ மார்க்கத்தாலே 
ஊனென்ற சடத்திலே மணிபோல்ச்‌ செய்து 
உத்தமனே கவுனத்தி லோடலாமே, (௨) 
End : 


ஆமென்ற ரஸமணியின்‌ வேகத்தாலே 
அண்டர்களும்‌ முனிவர்களு மயங்கினார்கள்‌ 
“தேனென்ற யிம்முறையைச்‌ சொன்னேன்‌ யானும்‌ 
6-0. வு ரித்‌ குட்‌ மனிக்கு ழ்‌, தொன்‌ தல 


வது தொகுப்பு 149 


ஊனென்றே பிறந்தோர்க்கும்‌ மான்பருக்கும்‌ : 
உலுத்தருக்கு மிம்முறையைச்‌ சொன்னாயானால்‌ 
கானென்ற கழுதையுட ஜன்மமாகி 
கடைப்பிறப்பாய்‌ பிறந்திடுவார்‌ கருதிப்பாரே. (௧௩) 


பார்க்கவே யிம்முறையைச்‌ சொன்னாயானால்‌ 
பாழான நரகமெய்தும்‌ பாருபாரு 
கார்க்கவே சீஷனுட மனத்தைக்கண்டு 
கைமுறையாய்‌ சொல்லிவிடு ஞானமார்க்கம்‌ 
ஏற்கவே ரஸமணியின்‌ மார்க்கந்தானும்‌ 
யென்மக்காள்‌ சொல்லிவிட்டேன்‌ ஞானமார்க்கம்‌ 
சேர்க்கவே யிம்முறையை யுனக்குச்‌ சொன்னேன்‌ 
செழுங்கருணை பதினாலில்‌ கடாக்ஷமுற்றே. (௧௪) 


404, சுவடி நெ, 286 (1) 
சுந்தரானந்தர்‌ தர்க்கப்பத்து 
ஏடுகள்‌ 8. பக்கத்திற்கு 8 வரிகள்‌. சிதிலமாக்வுள்ளது. 


இதில்‌, பரம்பொருளைப்பற்றி கேள்வி பதிலாக அமைந்து 
இருக்கின்றது. 
Beginning 2 
ஆதிபரம்‌ வடிவாகி நின்றநிலையெங்கே 
அகார வெளிதிறந்து : மனதறிவதெங்கே 
சோதியாய்‌ மூன்றில்வந்த சுரூப்மெங்கே 
சொல்லடங்கி நின்றசக சாலமெங்கே 
பாதியாய்‌ யறனுமையுஞ்‌ சேர்ந்த விடமெங்கே 
' பாழ்கடந்து பரமாகி நின்ற வீடமெங்கே 
'கோதில்லா ஞானிக்குக்‌ கூட்டமெங்கே 
குறிப்புடனே எந்தனுக்கு அருள்செய்வீரே. (க) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


150 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 

ஆதிபரம்‌ வடிவாகி நின்றதுதான்‌ நாதம்‌ 
அகாரவெளி திறந்ததுதான்‌ விந்துவாகும்‌ 

சோதியாய்‌ மூன்றில்‌ வந்தபொருள்‌ நீயாகும்‌ 
சொல்லடங்கி நின்ற சகஜால மேனி 

பாதியாய்‌ ருனுமையுஞ்‌ சேர்ந்த வீடஞ்ஞானம்‌ 
பாழ்கடந்து பரமாகி நின்றது தானரவு 

கோதில்லா ஞானகுரு கூட்டந்தா னசைவு 
குறிப்புடனே யிப்பொருளைக்‌ குறித்துக்கொள்ளே (௨) 


End: 


வல்லமையுமாய்‌ கையுடமாய்கை நிலையெங்கே 
மணவாசி யேறிவருந்‌ தேசிகனுமெங்கே 
அல்லுபக லற்றவிட மருவுரூபமெங்கே 
அண்டரண்ட மூடுறுவி அகண்டவெளியெங்கே 
சொல்லுறுதி யுற்றவிடஞ்‌ சோதிநிலையெங்கே 
சும்மாவீருக்கவும்‌ நான்‌ பெற்றவிடமெங்கே 
யெல்லை கடந்தெப்பொருளு மிருக்குமிடமெங்கே 


என்குருவே என்மணி எனக்கருள்செய்வாயே, (௯) 


வல்லமையு மாய்கையுடன்‌ மாய்கை......... 
பகையான வாசியேறிவரும்‌ தேசிகனின்போ தம்‌ 
அல்லுபகலற்ற விடமருவுரூப மனமாம்‌ 
அண்டரண் டமூடுறுவி அகண்ட வெளிபரையாம்‌ 


சொல்லுறுதி யுற்றவிடம்‌ சோதிமதி வீடாம்‌ 
சும்மாவிருக்கவும்‌ நான்பெற்ற விடசர்க்கும்‌ 


எல்லைகடந்‌ தெப்பொருளுமிருக்குமிடம்‌ நீயாம்‌ 
யென்மகனே யெனத்தெளிந்து 
தெளிந்துயிசைத்தானே. (0) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5.வது தொகுப்பு 151 
405. சுவடி நெ, 296 (M) 


ரோமரிஷி நாயனார்‌ அருளிச்செய்த சூத்திரம்‌ 
இருபத்தைந்து ப 
ஏடுகள்‌ 6. பக்கத்திற்கு 7 முதல்‌ 8 வரிகள்‌. 


இதில்‌, கரியுப்புக்கட்டு - உப்பு செந்தூரம்‌ - வாதத்திற்கு 
நந்தி அருள்பெறவேண்டும்‌ - கெந்தக மெழுகு - செம்புக்கட்டு - 
பூனீர்‌ வித்தை - சவுக்காரவைப்பு - வழலையுப்பு - துருசுச்சுன்னம்‌ 
முதலியன உள்ளன. 


Beginning : 
மயமான குத்திரத்தி லுப்புமார்க்கம்‌ 
வாதத்திற்‌ காதியாய்‌ விரித்துச்சொன்னேன்‌ 
செயமான குருநந்தி யுபதேசித்தார்‌ 
சிவனோடு பார்வதியும்‌ நிர்வாணியும்‌ 
நயமாக யெப்போதும்‌ முன்னேநின்று 
நாடறிய சூத்திரத்தை நயந்துகார்க்க 
வள்மாகச்‌ சொல்லுகிறே னிருபத்தைந்தில்‌ 
வாதிகளே யென்னூலை வணங்கிக்கேளே. (௧) 
கேளடா கரியுப்பைக்‌ கட்டிதானும்‌ 
கணேசனையுந்‌ தேவியுட பதத்தேபோற்றி 


ஊரடா திரிந்தலையும்‌ உலுத்தருக்கு 
ஒளித்து வைத்தேனின்னூலைக்‌ கைக்கொடாதே 
வாளடா தீக்ஷ்ணமாங்‌ கவந்தமோடு 
வளமான தக்காளி முசுமுசுக்கை 
ஆளடா வகையொன்று சாறுபடிகால்தா 
னதிற்சொல்வேன்‌ கரியுப்புக்‌ கால்தான்பாரே. (௨) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


159 ப தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
End : 
அஞ்சான நந்திகுரு ஆசான்றானும்‌ 
அருளினற்‌ யென்மகனே ரோமரிஷியென்‌ று 
கஞ்சமலர்‌ திருப்புயனே சுரூபானந்தர்‌ 
கடாட்சித்தா ரெந்தனுக்கு யானுஞ்சொன்னேன்‌ 


வஞ்சகமாய்‌ திரியாதே குருவைவிட்டு 
வானென்ற பொறிவந்து நீறிப்போவாய்‌ 


தஞ்சமெனவந்தடைந்து சரணம்‌ போற்றத்‌ 
தயவுசெய்வார்‌ சூத்திரந்தான்‌ முடிவுமுற்றே (௨௬) 


ரோமரிஷி நாயனார்‌ அருளிச்செய்த சூத்திரம்‌ (௨௬) முற்றும்‌. 


_— கையமாமா கைய 


406. சுவடி நெ. 296 (3) 
தேரையார்‌ பற்பவகை பதினாறு 
ஏடுகள்‌ 4. பக்கத்திற்கு 5 முதல்‌ 8 வரிகள்‌. 


இதில்‌. அய பற்பம்‌ 5 தங்க பற்பம்‌ - தாமிரத்துட்டு பற்பம்‌ - 
வெள்ளி பற்பம்‌ - காரீய பற்பம்‌ - சூத பற்பம்‌ - வெள்வங்க ' 
பற்பம்‌ - நாக பற்பம்‌ - பித்தனை பற்பம்‌ - வெங்கல பற்பம்‌ - 
உருக்கு பற்பம்‌ - முத்து பற்பம்‌ - முதலியன காணப்படுகின்றன. 


Beginning : 


கங்கை சடை தரித்தபர னீன்ற தந்தி 
... கணபதிபொற்‌ பாதமதைக்‌ கருத்துள்‌ வைத்து 
யெங்கள்‌ பிரான்‌ குறுமுனிவர்‌ பாதம்‌ போற்றி 
யெனையாண்ட கும்பமுனி யருளே போற்றி 
மங்களஞ்செய்‌ யாயுருவே தத்திலுள்ள 
பரநடனமுஞ்‌ கசூத்திரமு மழைத்துப்பார்த்து 
அங்கமுள்ள நல்லோர்கள்‌ நீற்றினத்தை 
அழகான பதினாறி லருளூவேனே, . (க) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


வது தொகுப்பு 153 

அருளுவேன்‌ முன்னுரைத்த நூல்களெல்லாம்‌ 

அரகரா காரசா ரத்தால்‌ நீறும்‌ 
பெரியோர்கள்‌ உரைத்திடும்ஈநற்‌ காரசாரம்‌ 

பெருமையினால்‌ நீத்தினங்கள்‌ பலமுண்டாச்சு 
தெரியாத நானடியேன்‌ சித்தரருட்ச்‌ 

சீஷனெனுந்‌ தேரையன்நான்‌ செப்பும்நூல்கள்‌ 
பெருமையீனால்‌ மூலிகையினால்‌ நவலோகத்தைப்‌ 

பலமாக நீத்துவகை பேசுறேனே. (உ) 


End : 


முத்துநீறு தன்னாலே வியாதியெல்லாம்‌ 

முன்னிற்க மாட்டாது சிற்றின்பம்‌ போம்‌ 
குத்தமில்லை நான்சொன்னபற்‌ பத்திற்கு 

கூர்மையா மனுபான மறிந்துண்‌ டாக்கால்‌ 
பித்தமில்லை வாதமில்லை சிலேத்துமத்தின்‌ 

பிறந்தபல ரோகமெல்லாம்‌ பிரிந்துபோகுஞ்‌ 
சாத்தியமாய்ச்‌ சொல்லிவிட்டேன்‌ இந்நூல்மார்க்கந்‌ 

தப்பாத தேரையர்சொல்‌ தமிழ்தான்முத்தே (௧௬) 


407: சுவடி நெ. 2380 (0) 
வைத்திய அட்டவணை 


ஏடுகள்‌ 82. பக்கத்திற்கு 6 முதல்‌ 10 வரிகள்‌. 


இதில்‌, பச்சைத்‌ தண்ணீரில்‌ குடிக்கப்‌ பேதி மாத்திரை - 
சர்வ ஸஞ்சீவி மாத்திரை - ஆனந்தபைரவன்‌ - பலகரை லேகியம்‌ - 
உப்புக்கட்டு - நாக பற்பம்‌ - இருமல்‌ இனைப்பிற்குத்‌ தாமிர 
பற்பம்‌ - கல்நார்‌ பற்பம்‌ - அய பற்பம்‌ - கந்தக பற்பம்‌ - தாமிரச்‌ 
செந்தூரம்‌ - ரஸ பற்பம்‌ - காரீய பற்பம்‌ - வெங்கல பற்பம்‌ - 
திராய்‌ பற்பம்‌ - கல்நார்‌ பற்பம்‌ - அஞ்சனக்கல்‌ பற்பம்‌ - 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


154 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


சங்கவேர்‌ தைலம்‌ - வேப்பம்பட்டைத்‌ தைலம்‌ - அமுக்கிராத்‌ 
தைலம்‌ - இஞ்சித்‌ தைலம்‌ - அருக்கன்‌ வேர்‌ தைலம்‌ - சாரணைத்‌ 
தைலம்‌ - சவுரித்‌ தைலம்‌ - ஆமையோடு பற்பம்‌ - கர்ப்பூர பற்பம்‌ - 
சாதிலிங்கக்‌ குழம்பு - பூரணாதி லேகியம்‌ - கோரோசனைக்‌ 
குளிகை - வடுக வெங்காரக்‌ குளிகை - சவுரி எண்ணெய்‌ - 
கோரோசனைக்‌ குளிகை - கெந்தகச்‌ செந்தூரம்‌ - பெரும்பாட்டுக்கு 
மருந்து - சன்னிக்கு நஸ்யம்‌ - செந்தூரம்‌ - ரஸ பற்பம்‌ - பூரணாதி 
லேகியம்‌ - சந்தனாதிச்‌ சூரணம்‌ - வருவங்க வெட்டை - 
சில்விஷத்திற்கு மருந்து - ரத்த காசத்திற்கு - பின்ளை பெற 
மாட்டாதற்கு வளையம்‌ - வெள்ளீய பற்பம்‌ - சாம்புறாணிக்‌ 
குளிகை - நாகக்கட்டு - முதலியன உள்ளன. 


Beginning : 
சாதிலிங்கம்‌ வராகனெடை — — 1 
வெங்காரம்‌ வராகனெடை — — 1 
அரிசித்திப்பிலி வராகனெடை — — 1 
நாபி வராகனெடை — — J 
தலைச்சுருளி வேர்‌ சுட்ட சாம்பல்‌ வராகனெடை - 70 
வாளம்‌ வராகனெடை ௮ _— ௪ 


பழச்சாறு விட்டு அரைத்து உளுந்துப்‌ பிரமாணம்‌ 
உருண்டை செய்து வைத்துக்கொண்டு 3 உருண்டை பச்சை 
தீதண்ணீரில்‌ குடிக்கப்‌ பேதியாகும்‌, 
+ # ன்‌ # ன்‌ 
தாமிரத்துட்டுக்‌ காய்ச்சித்‌ தட்டிக்‌ காய்ச்சி எருக்கம்பால்‌ 
1 படி அல்லது $ படி கொண்டுவந்து அதில்‌ 7 திறம்‌ காய்ச்சி 
காய்ச்சித்‌ தோய்க்கவும்‌ அந்தப்‌ பாலிலே 1 படி ஓமத்தை 
மைபோலரைத்து 2 அடையாகத்‌ தட்டி அந்த அடையில்‌ 
துட்டை வைத்து மேல்‌ அடை மூடிப்‌ பொதிந்து நன்றாகக்‌ காய 
வைத்துக்‌ கஜபுடம்‌ போடவும்‌. அதை நன்றாக ஆறவைத்து 
எடுத்துக்‌ கவசம்‌ நீக்கிப்‌ பார்க்க வெள்ளை பற்பமாகும்‌. 
* % % 3 % 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 155 
End : 
தாக்குவதும்‌ தாமிரம தனையுருக்கிச்‌ 
சதிராக அவி புடத்தில்‌ மருந்தைச்‌ சேர்த்து 
முருக்கமுள்ள தாம்பிரம்‌ கட்டிம்போகும்‌ 
முத்தியுள்ள வெள்ளியெட்டில்‌ ரெண்டே சேரு 
திறக்கமுடன்‌ உருக்கினம்டா பார்க்கும்போது 
சிவசிவா பொன்னொளி யென்னசொல்வேன்‌ 
்‌ மார்க்கமுள்ள தங்கமடா பத்துக்‌ கொன்று 
வைத்து உருக்கத்‌ தங்கமது ஆகும்‌ மைந்தா. 


408. சுவடி நெ. 236 (5) 


மச்சமுனி ஞானம்‌ இருபத்தைந்து 
ஏடுகள்‌ 2. பக்கத்திற்கு 7 வரிகள்‌. செய்யுட்தொகை 8. 


இதில்‌, அங்கநிலை விவரணம்‌ 9 - ஆறு ஆதாரங்கள்‌ 
முதலியவை உள்ளன. அபூர்த்தி. 


Beginning : 


முத்திதரும்‌ வேதாந்தக்கடலே போற்றி 
முதலானபூரணமே தாயே போற்றி 

அத்திமுக னாறுமுகற்‌ தன்னைப்‌ போற்றி 
ஆனந்த ஆறுமுகன்‌ ஆயிபோற்றி 

எத்தியிலும்‌ எத்திசையும்‌ மீன்றாய்‌ போற்றி 
ஈசன்முதல்‌ மூவருக்கு மரசே போற்றி 

பத்தியுள்ள மனந்தோரும்‌ மறைந்தாய்‌ போற்றி 
பார்வதியுன்‌ பாதமலர்‌ காப்பதாமே, (க) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative ° 


156 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


End : 
போகாமல்‌ பரத்தி லொன்றாய்‌ நின்ற 
புண்ணியமாஞ்‌ சூட்சமது சொல்லார்‌ சொல்லார்‌ 
ஆகாச பூமியென்று மில்லையப்பா 
அம்பரமாய்த்‌ தோன்றுமது அகண்டமாச்சு 
வாகான ஞானிக்கும்‌ சித்தர்க்கெல்லாம்‌ 
விளங்காது விளங்காது மத்தோர்க்கப்பா 
சாகாமல்‌ லிருக்கவென்றால்‌ தீட்சைபத்தும்‌ 
சாதிப்பாய்‌ குருவருளால்‌ சாதிப்பாயே. (அ) 


409. சுவடி நெ, 286 (9) 


வைத்திய நூல்‌ 
ஏடுகள்‌ 44, பக்கத்திற்கு 6 முதல்‌ 10 வரிகள்‌. 
பூச்சி அரிக்கவாரம்பித்துள்ளது. 


இதில்‌, பல மருந்து முறைகள்‌ செய்யுட்களாகக்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளன. மொத்த செய்யுட்டொகை ௨௩௯ முறையாவன : 
சந்தானபைரவன்‌ மாத்திரை - வாதாராக்ஷஸன்‌ - சுயமக்கினி 
கர்ப்பக மாத்திரை - பேதி மாத்திரை - ரஸ சிந்தூர மணி - 
கோரோசனைக்‌ குளிகை - அர்த்தநாரீச்வர மாத்திரை - சிலோதார 
மாத்திரை - கரிசாலை லேகியம்‌ - கண்டங்கத்திரி லேகியம்‌ - 
பஞ்சதீபாக்னி லேகியம்‌ - சித்தாதி லேகியம்‌ - மகா பில்வாதி 
லேகியம்‌ - சரபங்க வில்வாதி லேகியம்‌ - திப்பிலி ரசாயனம்‌ - 
மதுஸ்னுஹி ரசாயனம்‌ - செளபாக்ய சுண்டி - கூஷ்மாண்ட 
லேகியம்‌ - அக்னீச்வரன்‌ - ௮ச்வகந்‌ திச்‌ சூரணம்‌ - கண்டங்கத்திரி 
சூரணம்‌ - தாளீசபத்திரிச்‌ சூரணம்‌ - வல்லாரைச்‌ சூரணம்‌ - 
இஞ்சிச்‌ சூரணம்‌ - ஏலாதிச்‌ சூரணம்‌ - அச்வகந்தி பலா - 
குடூசித்‌ தைலம்‌ - கொம்பரக்குத்‌ தைலம்‌ - பிருங்காமலகத்‌ 
தைலம்‌ - சந்தனாதித்‌ தைலம்‌ - பொன்னாங்காணித்‌ தைலம்‌ - 
கீ ழாநெல்லித்‌ தைலம்‌ - கிரச்சூலைக்கு கெய்‌ - நிலப்பனைக்‌ கிருதம்‌ - 


“0060-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


வது தொகுப்பு 157 


புளியாரைக்‌ கிருதம்‌ - வல்லாரைக்‌ கிருதம்‌ - கூஷ்மாண்ட 
கிருதம்‌ - தூதுவேளைக்‌ கிருதம்‌ - கண்டங்கத்திரிக்‌ கிருதம்‌ - கணை 
எண்ணெய்‌ - மாந்த எண்ணெய்‌ - மேக எண்ணெய்‌ - அஞ்செண்‌ 
ணெய்‌ - சுகசீதபேதி எண்ணெய்‌ - எலுமிச்சப்பழவெண்ணெய்‌ - 
விப்பிருதி வீக்கத்திற்கு ஆக்ராணம்‌ - கண்டெளஷதம்‌ - சூரண 
சுத்தி - லோகச்‌ செந்தூரம்‌ - காந்தச்‌ செந்தூரம்‌ - அயச்‌ 
செந்தூரம்‌ - திரிலோகச்‌ செந்தூரம்‌ - பஞ்சலோகச்‌ செந்தூரம்‌ 
முதலியன உள்ளன. 
Beginning : 
பாரப்பா புலத்தியரே சத்தான பரிவான 
வைரவந்தான்‌ சொல்லக்‌ கேளும்‌ 
. .சேரப்பா திரிகடு சிகப்பு நாபி 
திறமான யெரிச்ச லொடு பொரிச்ச லேனாம்‌ 
தீரப்பா சமன்கூட்டி பழச்சாறுபடி 
நிசமாக நால்‌ சாமம்‌ அரைத்துக்கொண்டு 
தாரப்பா குன்றிபோல்‌ நிழலுலர்த்தித்‌ 
தப்பாமல்‌ செப்பில்‌ வைத்துச்‌ சொல்லக்கேளே. (க) 
கேளப்பா இஞ்சிநீர்‌ உள்ளித்தைலம்‌ 
கெடியான முலைப்பாலில்‌ கொடுத்தாயானால்‌ 
நாலப்பா சன்னிவகை யெல்லாம்‌ போகும்‌ 
நலமான தேன்‌ கூட்டிக்‌ கொடுத்தாயூனால்‌ 
தாளப்பா தோஷமென்ற தெல்லாம்‌ போகும்‌ 
தப்பாது கன்னலிடத்‌ தீரும்‌ தீரும்‌ 
தேளப்பா ரசானந்த வயிரவந்தான்‌ 
செப்புகிறேன்‌ சிகப்புகாலு பொரிதானெட்டே. (௨) 
End: 
கொள்ளடா பஞ்சலோகச்‌ கிந்தூரந்தான்‌ 
கெடியான தங்கமொடு வெள்ளிசெம்பு 
நாளடா கெந்த மொடு இரும்பு அஞ்சு 
௦௦0 கக்கின பறித்த வமிச i Initiative 


158 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
வேளடா கெந்தகந்தான்‌ ரெட்டிப்பிட்டு 
வெருளான சூதமரை வராகன்‌ கால்தான்‌ 
ஆளடா முப்பூவின்‌ சுன்னமொன்று 
அப்பனே பழச்சாறதால்‌ சாமம்‌ நாலே. (௨௩௭) 


நால்சாம மரைத்துமே உலரவைத்து 

நன்றாக ஓட்டிலிட்டு ஓடுமூடி 
சீலானச்‌ சீலைசெய்து முழப்புடத்தில்‌ 

சேர்த்துநீ வாறினபின்‌ னெடுத்துக்‌ கொண்டு 
காலான கரிசாலைச்‌ சாற்றாலாட்டிக்‌ 

கச்சாமல்‌ நால்‌ சாமமரைத்துக்‌ கொண்டு 
வேளடா முழப்புடத்தில்‌ செந்தூர மாகும்‌ 

வெருதான செருப்புக்கால்‌ சாமம்காலாட்டே, (௨௩௮) 
ஆட்டியே முழப்புடத்தில்‌ செந்தூரம்‌ தான்‌ 

அருணனைப்‌ போல்‌ நிறமாகு மெடுத்துக்கொண்டு 
மூட்டியே திரிகடுகு பணந்தான்‌ கொள்ள 

மூதண்டத்தேன்‌ கூட்டி மண்டலங்கொள்ள 
நாடியே வாயுவென்ற எண்பதும்‌ போம்‌ 

நாடாது பித்தத்தின்‌ மூலந்தீரும்‌ 
காட்டியே சிலேத்மங்க ளிருபதும்‌ போம்‌ 

கருவான இன்னமொன்று கருதத்கேளே. (௨௩௯) 


410. சுவடி நெ. 287 (8) 
முகைதீன்‌ காப்பாடு 
ஏட்கள்‌ 8. பக்கத்திற்கு 7 வரிகள்‌. சிதிலமாகி உள்ளது, 
(நீள % அகலம்‌ 88% 8 செ. மீ.) 


உ முஸ்லீம்‌ மத சம்மர்‌ 
இது, முஸ்லி! Math ol OI i. ABE got Initiative 


ச்‌ 


5-வது தொகுப்பு . 159 
Beginning : 
கத்‌ நாமம்‌ இருபத்தினாலெழுத்துஞ்‌ 
சொல்லெல்லாம்‌ நிறைந்துநின்ற சோதியாம்‌ பொருக்கானேதீ 
அல்லல்லாம்‌ இருளைக்கேளு அருணன்போ லறிவதான 
வெல்லல்லாம்‌ இவீலீசனை பினையனை விம்மிக்கொண்டேன்‌. (௧) 
வெளியிளில்‌ லொளிவதான வெத்ததை சபீறைகிலும்‌ 
ஒளியினில்‌ உருவதான உண்மையாய்‌ நபிக்கென்றீய்ந்து 
தெளியவே அதனைஓதித்‌ தெரிந்திடும்‌ அறிவிலே 
நளியெனும்‌ ஞானத்தோடே நாயனை வணங்கினாரே. (௨) 


End : 


ஆய ஜெருவனை அருவினையகல 
தூய நாயகனைத்‌ தொழுவோம்‌ நாமே. (௧௬) 


ஆயோர்‌ நாயனொருவனை நாழிநினைப்பவர்‌ 

மாய டலர்பர வாழ்வு பெருவரே. (௧௭) 
வேதாம்பரேயி ரசூல்விளக்கும்‌ 

மகமது நபி ஆதாரமே அல்லா. (௧௮) 


411. சுவடி நெ. 237 (8) 
அகஸ்தியர்‌ நயனவிதி 500 
ஏடுகள்‌ 46. பக்கத்திற்கு 7 வரிகள்‌. 
இடையிடையே செல்லு அரித்துள்ளது. 

(நீள % அகலம்‌ 38 % 2 செ.மீ.) 


இதில்‌, கண்‌ ரோகங்கள்‌ 96 - கண்‌ நோய்‌ நிதானம்‌ - 
அதற்கான மருந்து முறைகள்‌ முதலானவை கூறப்பட்டுள்ளன. 
847 பாடல்களேயுள்ளன. இது ஏற்கனவே அச்சிடப்பட்டுள்ளது. 
இது முஸ்லிம்‌ வசமுள்ள சுவடியானபடியால்‌ காப்புச்செய்யுள்‌ 


னியாதக்‌ ப்பட்டிருக்கிறது. ்‌ 
ஜி ம்‌. ணன்‌ விக, Varanasi. An eGangotri Initiative 


160 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
Beginning : 


நூரினைப்‌ பகுந்தநூறு மூகமது ஒழிவா லெல்லாம்‌ 
தேரிஞர்‌ ஆதம்தன்னை திரிதின்னம்‌ ரோகம்தன்னால்‌ 
யேறின வியாதிக்கெல்லாம்‌ மருந்துண்டு லுக்குமாணென்‌ 
டோதின ரகிமான்‌ ஆதி யொருபொருள்‌ காப்பதாமே. 


அமானல்லா கிருபைசெய்யவும்‌. 


கார்‌ நிறவண்ண மாலுங்‌ கைலையான்‌ கடவுளானும்‌ 

தார்‌ நிறையான வேலோன்‌ தந்திமாமுகனும்‌ வேத 

சீர்‌ நிறை வடநூல்‌ தன்னில்‌ செப்பின நிதானம்கண்டு 

பார்‌ நிறை தமிழினாலே பகர்ந்திடக்‌ காப்புத்தானே. (௧) 
End : 


துத்தக்‌ துரிசு அரிதாரம்‌ துய்ய இரதங்‌ கெந்தகமும்‌ 
மத்துஞ்‌ சிலையிரேர்வாளம்‌ வடிவாம்‌ வெள்ளையுடன்கூட்டி 
மெத்துமேனி யிலைச்சாற்றில்‌ மேலாயரைத்து . உண்டைசெய்து 
கொத்துக்‌ கட்ட கண்ணோய்கள்‌ குலைந்தேபோகுங்‌ கண்டீரே. 
(௩௪௭) 


412. சுவடி நெ. 287 (௦) 
வைத்ய அட்டவணை 
ஏடுகள்‌ 54 முதல்‌ 245 வரை, பக்கத்திற்கு ? முதல்‌ 10 வரிகள்‌. 


இதில்‌, 81, 82, 98, 94, 110 முதல்‌ 182 வரை ஏடுகள்‌ 
காலியாக விடப்பட்டுள்ளன, ரொம்பவும்‌ பூச்சி அரித்துள்ளது. 
ஆனால்‌ எழுத்து மிகவும்‌ சுத்தமாக உள்ளது. 


கீழ்கண்ட மருந்து முறைகள்‌ உள்ளன. ரெத்னாதி 
மாதீதிரை - செம்பூராதி மாத்திரை - வெண்ணெய்‌ மருந்து * 
கோரோசனாதி மாத்திரை - பீதரோகினி மாத்திரை - தாமிராதி 
மாத்திரை - செம்பீராதி மாத்திரை - மஞ்சக்காமாலை மருந்து - 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. AN eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 161 


கண்ணில்‌ சீழ்பிடித்தால்‌ மருந்து - சிவகாம ரஸம்‌ - மூக்கு 
ஆக்ராணம்‌ - வத்தித்‌ துணி - அத்திப்பால்‌ வத்தித்‌ துணி - . 
கள்ளிப்பால்‌ வத்தி - குறட்டைப்பழ வத்தி - கபாலைச்சூலை வத்தி * . 
சுராங்குசம்‌ - நாரத்தப்பழ-நெய்‌  - அக்கினி மாந்தியத்திற்கு , 
மருந்து - சூத சலமஞ்சரி - வங்க பற்பம்‌ - கெந்தகச்‌ செந்தூரம்‌ - 
வெள்ளைப்பாஷாணச்‌ செந்தூரம்‌ - லிங்கச்‌ செந்தூரம்‌ - தாளகச்‌. 
சிந்தூரம்‌. - கரப்பான்‌ கிரந்திக்கு எண்ணெய்‌ - லசுனத்‌ தைலம்‌ 
(விரைவாதத்திற்கு) - சலமஞ்சரி பண்ணும்‌ விதம்‌ - புளியாரை. 
எண்ணெய்‌ - சன்னிவாத பயிரவன்‌ - ஜ்வராங்குசம்‌ - செளவீர 
பற்பம்‌ (எடை குறையாமல்‌ எடுக்க முறை) அம்ருதவல்லா திப்‌ 
பிரயோகம்‌ - காதில்‌ சீழ்‌ விழுவதற்கும்‌, மண்டை ரணத்திற்கும்‌ 
எண்ணெய்‌ - இலகு வல்லா தி லேகியம்‌ - அண்டவாதத்திற்குக்‌ 
குக்குளு மருந்து - சொறிசிரங்கு எண்ணெய்‌ - நீரழிவுக்கு . 


எண்ணெய்‌ - நவசாரக்‌ கட்டு -. மூலத்திற்கு கெய்‌ -. சகல 
வியாதிக்கும்‌ உருக்கு உப்பு - கணையின்மேல்‌ பேதிச்‌ சுரம்‌, 
இருமலுக்குக்‌ கபாட நெய்‌ - மகாகிராணி கபாட மாத்திரை, 


அந்திரவாயு, விரைவாதத்திற்கு - சுழி மாந்தக்‌ கஷாயம்‌, -. 
சிரோவாயு ஆக்கிராணம்‌ - மன்மத சிந்தாமணி லேகியம்‌ -.. 
பீனிஸ இருமலுக்கு - வாயில்‌ கண்ட மேகக்‌ கட்டிகளுக்கு. 
ஒண்ணிப்போடுகிற நெய்‌ - புகை - கரப்பானுக்கு எண்ணெய்‌ -. 
கிரந்திக்குக்‌ களிம்பு - தீராத கரப்பான்‌, கிரந்திக்குக்‌ காரத்‌. 
துணி - கிரந்திப்‌ புண்ணுக்குக்‌ களிம்பு - பல்பொடி - செளபாக்ய 
சுண்டி - தாளீசாதி. வடகம்‌ - அக்கினி முகச்‌ சூரணம்‌. ஃ. 
அஸ்வகந்திச்‌ சூரணம்‌ - வேப்பெண்ணெத்‌ தைலம்‌ - காரத்தைக்‌ 
கஷாயம்‌ - ரத்த க்ஷயத்திற்குக்‌ காரீய பற்பம்‌ - தலைமுழுகத்‌ தைலம்‌ - - 
தாளீசபத்திரி வடகம்‌ - மது மேகத்தில்‌ நீர்‌ இறங்க சன்யாசி , 
அப்புராவ்‌ சொல்படி - வாயு மாத்திரை - சிவகாம ரஸம்‌. 
(ஈன்னு சாயபு. மகன்‌ பெரிய பாவா சுயம்‌ பாடியது) -. 
தோஷத்திற்குக்‌ கண்டெளஷதம்‌ - செளபாக்ய. சுண்டி... 5. 
கருங்கோழிச்‌ சூரணம்‌ - பூவரசங்காயெண்ணெய்‌ - துரிசு 
“உ பற்பம்‌ - பாஷாணக்‌ கட்டு - வங்க பற்பம்‌ - ஈச்வரமுலிக்‌ கற்பம்‌ * . 


NN ன்‌ 
~~ 2-0. Jangaimwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


162 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


ப்ரும்மதண்டுக்‌ கற்பம்‌ - பூவரசம்பட்டைக்‌ கற்பம்‌ - குறட்டைக்‌ 
கற்பம்‌ - கத்தரிநாயகன்‌ கற்பம்‌ - துத்திக்‌ கற்பம்‌ - அகத்திக்‌ கற்பம்‌- 
இலைக்கள்ளிக்‌ கற்பம்‌ - கொல்லங்கோவைக்‌ கற்பம்‌ - நத்தைச்சூரிக்‌ 
கற்பம்‌ - சிறுகீரைக்‌ கற்பம்‌: - வெள்ளைக்காக்கணைக்‌ கற்பம்‌ - 
எரிகுன்மத்திற்கு - சித்திரமூலச்‌ சூரணம்‌ - சிவனார்வேம்புச்‌ 
சூரணம்‌ - கருப்பம்‌ தரிக்கச்‌ சாறுவகை - நீர்‌ கட்டுக்கு - மேகம்‌, 
எலும்புருக்கி, மலட்டுக்கும்‌ - மலட்டு வலிக்கு - பால்‌ சுரக்க - 
ஆறாத புண்ணுக்கு - சகல கிராணிக்கும்‌, பவுத்திரத்திற்கும்‌ - 
ஆசைகொள்ள வசியமருந்து - நிலவாகைக்‌ கற்பம்‌ - முருங்கையிலைக்‌ 
கற்பம்‌ - செளபாக்ய சுண்டி - வங்கச்‌ செந்தூரம்‌ - கெந்தக பற்பம்‌ - 
உள்நாக்குக்கு - அண்டவாதம்‌ - விரைவாதத்திற்கு - மகோதரக்‌ 
கட்டிக்கு - வீப்புருதி - இறங்கு வாதத்திற்கு - பைத்தியத்திற்கு - 
வெள்ளைச்‌ சாறுணைவேர்‌ கண்‌ பூவிற்கு - இன்னும்‌ பல கண்‌ 
ரோகங்களுக்கு - ரச சுத்தி - ரஸ பற்பம்‌ - தாளக பற்பம்‌ - 
இரும்புத்‌ தாம்பூரம்‌ - பூகாகச்‌ செம்பும்‌ மயிலிறகுச்‌ செம்பும்‌ - 
நவலோக பற்பம்‌ - பாஷாணக்‌ கட்டு - கன்னப்புத்துக்கு - 
கண்டமாலைச்குப்‌ பத்து - வண்டுகடி குஷ்டத்திற்கு, க்ஷயத்திற்கு, 
சூதிகாக்கிராணிக்‌ கழிச்சலுக்கு - சூதக வாயு, கால்‌, கை 
எரிச்சலுக்கு - அண்ட வாதத்திற்கு - சோகை - சீதக்‌ கடுப்பிற்கு - 
சூலைக்‌ கட்டுக்கு - நரம்புச்‌ சிலந்திக்கு - மார்‌ வலிக்கு நிலப்பனை 
அடை - இடுப்புவலி - வாயு, மூச்சுக்கு - காது வலிக்கு - 
அரையாப்புக்‌ கட்டிக்கு - ரெத்தப்‌ பிரமியத்‌ திற்கு - கெந்தக 
தைலம்‌ - கெந்தகப்‌ பற்பம்‌ - தாளகப்‌ பற்பம்‌ - அனுபானத்துடன்‌ - 
பிள்ளையுண்டாக - பிள்ளையுண்டானபேருக்கு வயிற்று வலிக்கு - 
கர்பத்தின்மேல்‌ உதிரம்‌ விழுந்தால்‌ - பீனச வாயுவிற்கு. முழுக 
நஸ்யம்‌ பண்ண - தீராத சிரங்குக்கு எண்ணெய்‌ - கரப்பான்‌, 
கிரந்தி, கஷ்டம்‌, பெருவியா திக்கு, பீனிசத்திற்குத்‌ தைலம்‌ - 
இருமலுக்குச்‌ சூரணம்‌ - சர்வ ரோகத்திற்கும்‌ சிந்தாமணிக்‌ 
குளிகை - இருமல்‌, சுவாசம்‌, பீனிஸத்திற்கு மருந்து - பாண்டு, 
வீக்கத்திற்கு உச்சிதம்‌ - மன்மக சிக்தாமணி லேகியம்‌ - 
கணத்துக்கு எண்ணெய்‌ - பீனிஸ எண்ணெய்‌ - பிள்ளையுண்டாக - 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 465 


மேகத்திற்கு எண்ணெய்‌ - மூலபவுத்திர எண்ணெய்‌ - சர்பத்‌ - 
அஷ்ட குன்மத்திற்கு - தாதுவிருத்திக்கு - மன்மத சிந்தாமணி 
பணியாரம்‌ - சர்வாங்க (சரபுங்க) வில்வாதி லேகியம்‌ - சகல 
மேகத்திற்கு எண்ணெய்‌ - மேகம்‌ 20க்கும்‌ மதுஸ்நுஹி ரஸாயனம்‌. 
திரிதோஷக்‌ கஷாயம்‌ - இருமலுக்கு மருந்து - சலமஞ்சரி, நீர்க்‌ 
கட்டுக்கு மருந்து - தம்பனத்திற்கு - பிள்ளையுண்டாக - வசிய 
முறைகள்‌ - ஸ்தம்பன முறைகள்‌ - மயிர்‌ உதிர - அக்கினிக்கட்டு - 
செக்கில்‌ எண்ணெய்‌ வராமல்‌ செய்ய - பாதாள அஞ்சனம்‌ - முத 
லஞ்சனம்‌ - பாதாள அஞ்சனம்‌ - கட்டிகளுக்கு - மேகம்‌, மூலம்‌, 
மூலப்‌ பவுத்திரம்‌, கிரிச்ரம்‌ இவைகளுக்கு நெய்‌ - சுழிகணத்திற்கு 
எண்ணெய்‌ - மூலத்திற்குப்‌ பாஷாணம்‌ - சகல சுரத்திற்கும்‌ மகா 
கோடாகுழிக்‌ குளிகை - மாந்தத்திற்கு ஓம பாவனை - தீராத 
ரணத்திற்கு எண்ணெய்‌ - சகல குன்மத்திற்கும்‌ மருந்து - 
கணத்துக்கு மருந்து -  சுழிமாந்த உருண்டை - சூதிகா 
வாதத்திற்கு காரத்தங்காய்க்‌ கடுகு - ஆரோக்கியத்திற்குச்‌ 
சிந்தாமணி ' - பீனிசத்திற்கு நஸ்யம்‌ - சிரங்கு எண்ணெய்‌ - 
- மெழுகு - கரப்பான்‌ எண்ணெய்‌ - கிரந்திக்கு - பீனிஸத்‌ தைலம்‌ - 
ஈளை இருமலுக்குச்‌ சூரணம்‌ - விக்கலுக்கு மருந்து - சர்வரோக 
சிந்தாமணி - இருமல்‌, சுவாசத்திற்கு மருந்து - வெண்ணோக்‌ 
காட்டுக்கு ஒத்தடம்‌ - பாண்டு வீக்கத்திற்கு - தலைமுமுகத்‌ 
தைலம்‌ - தனுர்வாதம்‌, கெர்பிணிமேல்‌ சன்னிக்கு - கைவிட்ட 
சந்நிக்கு நஸ்யம்‌ - சகல வியா திக்குஞ்‌ சூரணம்‌ - கெந்தக சுத்தி - 
பொட்டிலுப்பு சுத்தி - பீனிசத்திற்கு எண்ணெய்‌ - க்ஷபத்திற்கு 
முயல்‌ மருந்து - மேகத்திற்கு மேல்‌ இருமலுக்கு - சுவாசகபம்‌, 
பீனிசம்‌ வாந்திக்கு ஆயில்பட்டைத்‌ தைலம்‌ - சிலேத்மத்திற்கு 
வாந்திக்கு - கிரந்தி சூலைக்கு மருந்து - பரங்கிப்பட்டைப்‌ புகை - 
நெற்றி கபால சூலைக்கு ஆக்ராணம்‌ - குதிகா, முலக்கிராணி, 
வரள்வாயுவுக்குச்‌ செந்தூரம்‌ - மேக வாயுவுக்கு மருந்து - 
பெரும்பாட்டுக்கு மருந்து-செகராச்சின்னித்‌ (ஒகர க்ஷ்ணி) தொழில்‌ 
பீனிசத்திற்கு மருந்து - ஆனந்தபைரவன்‌ - குதிகா வாயு, 
கெர்ப்ப சூலை - கிரந்தி வெட்டைக்கு மருந்து - சிலேத்ம சுவாச 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


164: | தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


காசத்திற்கு மருந்து - பீனிசத்திற்கு - பீனசத்திற்கு - சிலேத்ம . 
மஞ்சக்காமாலைக்குக்‌ கஷாயம்‌ - இந்திரியம்‌ பேதிக்க மருந்து - 
நயனாமுதத்‌ தைலம்‌ - மதுமேக ரஸாயனம்‌.- மேகத்திற்கு மேல்‌ 
வரட்சிக்கு- - பீனிசத்திற்கு எண்ணெய்‌ - புகை - செம்பீரத்‌ 
தைலம்‌ - நேத்திர வாயு, தலை வாயு, கபால வாயு, பீனிசத்திற்கு 
எண்ணேய்‌ - முணுவகை பினிசத்திற்கும்‌. எண்ணெய்‌ - 
பீனிசத்திற்கு - சீழ்‌ பீனிஸம்‌ - பீனிஸத்‌ தலைவலிக்கு - பீனிஸத்‌ 
திற்குத்திரி - நீர்‌ பீனிஸம்‌ - நஸ்யம்‌ - சல பீனிஸத்திற்கு மருந்து - 
சகல குன்மத்திற்கும்‌ லவணச்சார உருக்கு - சுவாஸம்‌ வாத 
சிலேத்மச்வாலத்திற்கு. மருந்து - மேகத்திற்குக்‌ கைகண்ட 
மருந்து: - வெல்லச்‌ சயநீர்‌ - கட்டிகளுக்கு -: பீனிச வாயுவிற்கு - 
மூழுக.ஈஸ்யமிட - தீராத சிரங்குக்கு எண்ணெய்‌ - குமரகண்ட 
வலி - முயல்‌ வலிப்புக்கு - குன்மம்‌, அகுவை - கவுசை - 
மகோதரம்‌ - நீராமை - கிணிசை, கெர்ப்ப விப்புருதி முதலான , 
வியாதிக்குப்‌ போஜன சஞ்சீவி. - வங்க பற்பம்‌ - சுராங்குச. 
மாத்திரை - முயல்‌ வலிப்பிற்கு - ஒரு விரை வீக்கத்திற்குப்‌ 
பூரணச்‌ : செந்தூரம்‌- - அஷ்ட குன்மத்திற்குப்‌ பஞ்சலவணச்‌ 
செந்தூரம்‌ - இருமலுக்குத்‌ தாளிசபத்திரி. வடகம்‌ - குன்மத்திற்கு - 
வயிற்றுக்‌ கட்டி வலி குன்மத்திற்கு - குன்மத்திற்குக்‌ கெந்தக 
பற்பம்‌ - மணிகண்டாதிச்‌ சூரணம்‌ - .சர்வ குஷ்டத்திற்குத்‌ 
தாளக பற்பம்‌ - தாமிரச்‌ செந்தூரம்‌ - மதனகாமேச்வரம்‌ - 
வங்கச்‌ சிந்தூரம்‌ சகல நீரிழிவுக்கும்‌ - பிரமியத்‌ திற்குச்‌ சோதனை 
கைகண்ட மருந்து..- சுக்கிலப்‌ பிரமியத்திற்கு - ரத்தப்‌ பிரமியத்‌ 
திற்கு - நீர்க்‌ கடுப்பு. - கண்டமாலை பவுத்திரத்திற்கு --- அஸ்தி 
ஜவரத்திற்குச்‌ சாறணை கற்பம்‌ - முலத்திற்குப்‌ புகை - ரசச்‌: 
சிந்தூரம்‌.- பொட்டிலுப்புச்‌ செயநீர்‌ - இளம்பிள்ளை வாதத்திற்கு - 
ரசஜெய பற்பம்‌ - குளிர்‌ சுரத்திற்கு ராமபாணம்‌. - -உப்பு வத்த = 
நரைதிறை மாற - பெருவயிறுக்கு - தண்டு பெருக்க - ரஸகுளிகை 
தம்பனம்‌ - ரஸகுளிகை - தம்பனகுளிகை -. மண்டை வியாதி, 
பீனிசம்‌ என்ற வகைக்கெல்லாம்‌ பாஷாணக்கட்டு, நாக பற்பம்‌ - 
தங்க: பற்பம்‌ - பறங்கிப்பட்டைச்‌ சூரணம்‌. - எஃகு பற்பம்‌ த 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது. தொகுப்பு 1165 


தங்கச்‌ சுண்ணம்‌ - சன்னி பதிமூன்றிற்கும்‌ .திராச்‌ செந்தூரம்‌ - 
நல்லபாம்பு, விரியன்‌, பேய்நாய்‌ கடிக்கு மருந்து - ராமபாணத்‌ 
தைலம்‌ - லசுனத்‌ தைலம்‌ விரைவாதத்திற்கு - மூலத்திற்கு கெய்‌ - 
குக்குடாதி லேகியம்‌ - கிறாணிக்கு - மாந்தகணத்திற்கு 
எண்ணெய்‌ - பினிசத்திற்குத்‌ தைலம்‌ - மேகத்திற்கு மருந்து - 
பீனிசத்திற்கு ஈசியம்‌ - மூலத்திற்குப்‌ புகை - மேகத்திற்கு 
எண்ணெய்‌ - சுவாசத்திற்கு மருந்து - சிலேத்மம்‌ கபத்திற்கு 
அண்டவுப்பு - சகல ரோகத்திற்கும்‌ கெந்தக பற்பம்‌ - புளிகுடித்த 
பேர்களுக்கு - மேக வாயுவுக்குக்‌ கஷாயம்‌ - வாயுவுக்கு உருக்கு 
உப்பு - பச்சைக்கற்பூரக்‌ கட்டு - நீர்க்கட்டுக்குச்‌ சலமஞ்சரி - 
அண்ட வாதத்திற்கு ஏண்ணெய்‌ - பரங்கிப்பட்டைச்‌ சூரணம்‌ - 
ஆக்கிராணம்‌ - சுவாசத்திற்கு மருந்து - குன்மத்திற்கு லவணச்‌ 
சாறு உருக்கு உப்பு - மேகம்‌, மூலம்‌, பவுத்திரத்திற்கு நெய்‌ - 
சுழிகணத்திற்கு எண்ணேய்‌ - கோடாகுழி மாத்திரை - சுழிமாந்த 
சந்நிக்கு உருண்டை - சரபுங்க வில்வாதி லேகியம்‌ - வல்லாதி 
லேகியம்‌ முதலிய பல மருந்து முறைகள்‌ உள்ளன. 


Beginning 2 


சிகப்பு இரத்னப்‌ பொடி வராகனெடை -- 
வெள்ளி சரிகை சுட்டது ள்‌ — 
துத்தம்‌ த்‌ 
சிலாஜது 9 
பவளப்‌ பொடி 5 
--சீனக்காரம்‌ 1 
- அதிமதுரம்‌ 1 
சுக்கு T 
மிளகு 1 
யானைசீவதந்தம்‌. டர 
தேத்தாம்‌ விரை ்‌ 13 
வெள்ளை காக்கரட்டான்‌ வேர்‌ 9) 
. தூம்பிர அரப்‌ பொடி 1 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


டு ர. ~~ J ooo =o உ 


| 
ரஷ 
2 


166 . தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


பொன்‌ மெழுகு 19 ணை டு 
படிகக்‌ கல்லு 99 னை 16 
கடல்‌ நுரை 4 _— 


கருங்‌ கொள்ளு 55 ன தை 
பீங்கான்‌ பொடி i — 
சன்ன முத்துப்‌ பொடி ர்‌ 


௮ மே ம 20 மி 0 00 00 ப 


தங்க ரேக்கு 2 மல 
துரிசு க்‌ ஆ 
சங்குப்‌ பொடி ன்‌ 2 
தேசாவரிக்‌ கடுக்காய்‌ & — 
பீதரோகிணி ந — 
கலைமான்‌ கொம்பு 
அரைத்துக்‌ காயவைத்தது ,, வை 6 
திப்பிலி ணம்‌ 2 6 
கடுக்காய்‌ ட்‌ = 6 
கஸ்தூரி மஞ்சள்‌ 2 ய 6 
வெள்ளைச்சாரணை வேர்‌ Ne — 6 
வங்காளப்‌ பச்சை 5 — 3 
வெங்கல அரப்‌ பொடி 5 _ 98% 
குருந்தக்‌ கல்லுப்‌ பொடி 1 ல 2 / 
பூங்காவி ன 2 
 வீரால்மீன்‌ கல்‌ ள்‌ ல்‌ 6 
பித்தளைப்‌ பொடி ன்‌ ட 170) 
முட்டைக்‌ கூடு 1 ட்‌ 6 


இந்த மருந்தெல்லாம்‌ இடித்து வஸ்திரகாயம்‌ செய்து பெரிய 
அம்மியில்‌ போட்டு அரைக்கிறது. இதற்குச்‌ சாறுவகை. 
எலுமிச்சம்பழச்‌ சாறு விட்டு 3 நாள்‌ - கோவையிலைச்‌ சாறு 
விட்டு 3 நாள்‌ - கையாந்தரைச்‌ சாறு விட்டு 8 நாள்‌ - மறுபடி 
நாகர வண்டு 30 போட்டு 1 நாள்‌ அரைக்கிறது. முசுமுசுக்கைச்‌ 
சாறு வீட்டு 3 நாள்‌ - அவரையிலைச்‌ சாறு விட்டு 3 நாள்‌ * 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 167 


புளியிலைச்‌ சாறு விட்டு 3 நாள்‌ - இதில்‌ கடைசியில்‌ எலுமிச்சம்‌ 
பழச்‌ சாறு விட்டுக்‌ கம்பிபோல்‌ மாத்திரை செய்து நிழல்‌ 
உலர்த்தாக உலர்த்திப்‌ பதனமாக வைத்துக்கொண்டு. 
கண்ணுக்கு அனுபானம்‌ அறிந்து போட்டால்‌ 96 ரோகங்களும்‌ 
தீரும்‌. (நாகாரவண்டை கடைசியில்‌ அரைத்து மாத்திரை 
செய்யவும்‌.) 


End : 
வல்லாதி லேகியம்‌ 
சேங்கொட்டை சேர்‌ 3 நீரடிமுத்து ஓடுபோக்கிப்‌ பலம்‌ 2 
கஸ்தூரிமஞ்சள்‌ பலம்‌ 1, கார்த்திகைக்‌ கிழங்கு பலம்‌ ₹ 
வெண்ணாபி பலம்‌ 3, கருகாபி பலம்‌ 3, எள்ளு படி $ இதுவெல்லாம்‌ 
கல்லுரலிலிட்டு கனப்பாரை கொண்டு இடித்துவைத்துக்கொண்டு 
சகல வாயுவிற்கும்‌ கொடுக்கலாம்‌. 


413. சுவடி நெ. 987 (ஓ) 
சுல்தான்‌ சிக்கந்தர்‌ பசருபந்து 
ஏடு 1. 47வது. வரிகள்‌ பக்கத்திற்கு 8 வரிகள்‌. 


இது, முஸ்லீம்‌ மத சம்மந்தமான நூல்‌. 


Beginning : 
வீசமில்லாஹீ சாயீ பிசமில்லாகீ 
முகா பீ- சுகற்சின்னூ - கூறுசால்சின்னூ 
முகம்மது காத்திபா சிலையுமான்‌ நபிக்கே பந்பந்‌ 
கேகையீறக்கே பந்பந்‌ - றகிமானக்கே பந்பநீ 
அல்லாக்கே பந்பந்‌ ரசூல்‌ கேபந்பந்‌ 
உமர்க்கே பந்பந்‌ உமர்கத்தாக்கே ப்பம்‌ 
மீரான்கே பற்பந்‌ மீரான்‌ சாயபுக்கா புந்பட்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


‘168 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
“End : 
சுலையுமானீ பயகாம்பற்‌ திலக்கரே திலப்பாக்கரே 
காமதாமக்கரே - உடுக்கும்‌ பேதுக்கரே - ரெட்கடாணா 
ரெட்டணா சாதுக்‌ கொணக்கரே ஒமீ சலாமரே 
அக்குலாமீ லாகயில்‌ லல்லாஹூ 
முகம்மது ரசூலுல்லாகீ பந்பந்‌ சாடு சாடு - , 


rn 


414. சுவடி நெ, 287 (௩) 
: மனை சாஸ்திரம்‌ 


ஏடுகள்‌, £248 முதல்‌ 249 வரை, 
பக்கத்திற்கு 8 வரிகள்‌. சிதிலம்‌. 


வீடு கட்டப்படவேண்டிய முறைகளைக்‌ குறிக்கும்‌ சாஸ்திரம்‌. 
Beginning : 


திருவெனும்‌ மடவாய்‌ கேளாய்‌ 
சீர்‌ மனை கட்டவேண்டில்‌ 
அரியதோர்‌ அடியிலே 
அளந்திடும்‌ .வகையைக்கேளு 
உரியதோரடி ஏழானால்‌ 
மிடியினி லுழல்வாரென்று: 
விரியுநூல்‌ விதியினலே 
விளம்பினர்‌ மேலோர்தாமே, (க) 


End : 


சிலையதே சிலையதாகும்‌ 
செங்கல்லே கனகமாகும்‌ 
நிலமதில்‌ வேரதாகில்‌ 
நிச்சயம்‌ வியா தியுண்டாம்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


௦-வது:தொகுப்பு 169 
விலகு வெண்டலையதனால்‌ 
வேந்தரால்‌ கோளே சொல்லும்‌ 
கலைதருகரிய தானால்‌ 
கனப்பகை யாகுமன்றே. (௧௩) 
ஆடித்திங்களிலார்‌ வண்ணப்பட்டநாள்‌ 
ஆலித்துப்‌ பொரும்‌ பாரதம்‌ மார்கழி 
வீடுற்றுன்‌ புரட்டாசியி ரண்யன்‌ 
வேதத்‌ தோர்‌. 


415. சுவடி நெ, 297 (F) 
சிதம்பர சக்கரம்‌ 
ஏடுகள்‌ 4. 260 முதல்‌ 284 வரை, மிக கிதிலமாக உள்ளது, 
இதில்‌, வசீகரம்‌. சகல காரியசித்திக்கும்‌ - ராஜ வசீகரம்‌ - 
முகப்பத்துக்கு - பேய்க்கு - சிதம்பரச்‌ சக்கரம்‌ - (விருத்தம்‌) பேய்‌ 
பிசாசுக்கு - முக வசீகரம்‌ - மூச்சுப்பிடித்த பேர்களுக்கு - 
முதலானவைகளுக்கு சக்கரங்கள்‌ உள்ளன. 


Beginning : 


சிதம்பர சக்கரம்‌ வசீகரம்‌ 


15137) 19 
ENEJE: 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


- 170 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


416. சுவடி நெ, 2988 
வைத்திய அட்டவணை 
ஏடுகள்‌ 194. பக்கத்திற்கு 8 வரிகள்‌. 
(நீள % அகலம்‌ 86 % 2. மீ.) 
இடையே ஏடுகள்‌ பூச்சியினால்‌ அரிக்கப்பட்டுள்ளன. 


இதில்‌ கீழ்கண்ட மருந்து முறைகள்‌ உள்ளன. 


தாளீசாதி வடகம்‌ - சகலக்கிரந்திக்கும்‌ களிம்பு, புகை - 
சூலைக்கட்டு மதுமேகத்திற்கு - பிரமியத்திற்கு : சீழ்பிரமியத்திற்கு- 
காரச்சீலை - புண்ணுக்கு வெள்ளைச்‌ சேர்வை - மலடி சாஸ்திரம்‌ “ 
தாபசுரத்திற்கு - தக்ரதைலம்‌ - கெர்பிணிசுரம்‌ - வாதசிலேத்‌ 
மச்சுரத்திற்கு - வாத சரம்‌ - சன்னிபா த சுரத்திற்குக்‌ கஷாயம்‌ - 
பித்தசுரம்‌ - சிலேத்மச்‌ சுரத்திற்கு - சிலேத்மச்‌ சுர உழப்பிற்கு - 
தாபசுரம்‌ - உழலச்‌ சுரத்திற்குக்‌ கஷாயம்‌ - நாள்பட்டஜ்வாம்‌ - 
சீதசுரக்‌ கஷாயம்‌ - குளிர்காய்ச்சல்‌ - தாகச்‌ சுரத்திற்குச்‌ சீரகாதி 
கஷாயம்‌-கர்ப்பசுரக்‌ கஷாயம்‌-ரத்தபித்த அதிசாரசுரக்‌ கஷாயம்‌ - 
வீஷஜ்வரம்‌ - தொந்தச்‌ சுரத்திற்குத்‌ தசமூல கஷாயம்‌ - மந்தசுரம்‌ - 
சன்னிக்கு-பழங்காய்ச்‌ சலுக்கு - சுரத்‌ திற்கு நெய்‌ - தோஷத்திற்குக்‌ 
கண்டூஷம்‌ - சன்னிக்குப்‌ புகை. நஸ்யம்‌ - சன்னிவாத குலாந்தகதீ 
தைலம்‌ - சன்னி வாதத்திற்குப்‌ பூனக தைலம்‌ - திரிப்புகை - 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 171 


கஷாயம்‌ - அரிதாரப்‌ பற்பம்‌ - கிரந்தி, புண்ணுக்குப்‌ பரங்கிப்‌ 
பட்டைச்‌ சூரணம்‌-அரக்கெண்ணெய்‌ தைலம்‌-மேகனாதித்‌ தைலம்‌ - 
பரங்கிப்பட்டைச்‌ சூரணம்‌ - புகை - விக்கலுக்குப்‌ புகை மருந்து 
கிராணிக்கு ஜாதிக்காய்‌ மருந்து - அண்ட பற்பம்‌ - விருத்திக்கு 
மருந்து - அப்பிரகச்சுத்தி, மேகத்தின்‌ மேல்கண்ட மேகக்கட்டி, 
அரையாப்புக்‌ கட்டிக்கு - 21 வகைக்‌ கஷாயம்‌ - சன்னிக்குப்புகை - 
கருத்தரிக்க - ஆயில்யத்‌ தைலம்‌ - விரேசனத்‌ தைலம்‌ - சம்பீரத்‌ 
தைலம்‌ - வெருகந்தைலம்‌ - கிரந்திக்கு - ஆமலகக் கிருதம்‌ - சந்தனா தி 
கிருதம்‌ - தசமூலா திக்‌ கிருதம்‌ - அசுவகந்தா திக்‌ கிருதம்‌ - கண்டங்‌ 
கத்தரிக்‌ கிருதம்‌ - வில்வாதி லேகியம்‌ - சவாசகாசச்‌ சூரணம்‌ - 
சகல குன்மத்திற்கும்‌ - வயத்தில்‌ திரட்சியான வாயுவுக்கு - 
உதர வியாதிகளுக்குப்‌ பற்பம்‌ - அண்டவாதத்திற்கு - வயிறு 
கடுப்பு 12க்கும்‌ கிராணிக்குளிகை - நீரிழிவுக்‌ கழிச்சலுக்கு - 
மேகனாதி மாத்திரை - சேத்துமம்‌ விழுந்து போகிறதற்கு - 
பச்சைரசம்‌ வியாபித்துக்‌ கட்டினால்‌ முறிவு - மேகவெட்டை 
கண்ணெரிவிற்குச்‌ சந்தனாதித்‌ தைலம்‌ - அச்வகந்தா திச்‌ சூரணம்‌ - 
சூரணராஜன்‌ - செளபாக்ய சுண்டி - ஸ்ரீ கண்டாதிச்‌ சூரணம்‌ 
ஸர்வமேகத்திற்கும்‌ - செளபாக்ய சுண்டி (வேறு) - பஞ்ச 
பாஷாண மாஷம்‌ - மருந்தீடுக்கு. சுரத்திற்குக்‌ கர்பூரா திக்‌ குளிகை 
பல்லாதி மாத்திரை - கஸ்தூரித்‌ தைலம்‌ - விக்கலுக்கு, கர்ப்பக்‌ 
குழியில்‌ புழுவிற்கு - கண்ணீர்‌, நீர்‌ விழுந்தால்‌ - காணாக்கடி 
விஷத்திற்கு - சஞ்சீவகரணித்‌ தைலம்‌ - ஊர்க்குருவித்‌ தைலம்‌ - 
மகாப்பிராஸாரணி தைலம்‌ - தேத்தாங்கொட்டைத்‌ தைலம்‌ - 
கருகொச்சித்‌ தைலம்‌ - பால்‌ தைலம்‌ - அரளித்‌ தைலம்‌ - இஞ்சிக்‌ 
குழம்பு - கையந்தகரை லேகியம்‌ - உள்ளாதி லேகியம்‌ - 
அஷ்டமங்களக்‌ கிருதம்‌ - மகாகண்டகாரிக்‌ கிருதம்‌ - வல்லாதி 
லேகியம்‌ - ஆடாதோடைக்‌ கடுகு - பரங்கிப்பட்டைச்‌ சூரணம்‌ - 
நீரிழிவிற்குக்‌ கனகஸுந்தர ரஸம்‌ - தாவாய்‌ பல்லுக்‌ கிட்டினால்‌ 
தைலம்‌ - செளபாக்ய சுண்டி, மூலங்கரைய - மந்தார காசம்‌ - 
பீனிசத்திற்கு - வாத, பித்த, சிலேத்ம சத்தி விக்கலுக்கு. 
பாரிசகுன்மத்திற்கு - சத்தி, மறு சத்தி யெடுப்பிக்க - கித்ரமுல்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


172 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


“கிருதம்‌ --அஷ்டகுன்மத்திற்குச்‌ சாரகாரீசா தி லேகியம்‌ - மந்தார 
காச பீனிசத்திற்கு - குன்மத்திற்கு - சத்தி குன்மத்திற்கு - 
குன்மத்திற்கு ஆவாரங்கற்பம்‌ - சூலைக்கட்டு, உதட்டுப்புமு - 
நரம்புச்‌ சிலந்திக்கு - கபால சூலைக்கு - நீரிழிவுச்கு எண்ணெய்‌ 


நவச்சாரக்கட்டு - மெலிந்த பிள்ளைக்கு கெய்‌. மருந்தீட்டிற்கு: - 
மருந்து முறிவுக்‌- கட்டுக்கு - விஷசத்துக்கு ராமபாணத்‌ தைலம்‌ - 
சந்திரகாள ரஸம்‌: - அச்வகந்தி லேகியம்‌ - சூதசல மஞ்சரி - 
மேகசலாந்தக பற்பம்‌ - கெந்தகச்‌ செந்தூரம்‌ - வெள்ளைப்‌ 
பாஷாணச்‌ செந்தூரம்‌ - கெளரீபாஷாணச்‌ செந்தூரம்‌. . சாதி 
லிங்கச்‌ செந்தூரம்‌ -. தாளகச்‌ செந்தூரம்‌ - லோகச்‌. செந்தூரம்‌ - 
லசுனத்‌ தைலம்‌ - வீரைவாதத்திற்கு - மகாகுக்குடா திச்‌.சூரணம்‌ - 
“பிள்ளை முழங்கி - நாய்க்கணை மருந்து விபரம்‌ - நல்லபாம்பு 
்‌ விரியன்‌ - பேநாய்‌: -' பேய்ஈரி சன்னி இதற்கு மருந்து - உச்சி 
- வாதத்திற்கு - கபாலச்‌ சூலைக்கு - அக்கினி மந்தத்திற்கு - சகல 
வாயுப்‌ பிடிப்புக்குக்‌ குக்குடாதி லேகியம்‌ - மூலத்திற்கு நெய்‌ 
கைகண்டது - குளத்தூர்‌ அச்சன்‌ சொல்படி கிராணிக்கு - தாது 
விருத்தி மருந்து - மாந்தம்‌ - கணத்திற்கு ஆனந்தன்‌ சொல்படி 
எண்ணெய்‌ - மாடு, குதிரைக்கு பூவுக்கு - பீனிசத்திற்குத்‌ தைலம்‌ - 
'உள்ளுக்கு மருந்து - விஷ பாகம்‌, பீவிசத்திற்கு மேகத்திற்குக்‌ 
கைகண்ட மருந்து - வாத மேகத்திற்கு - நாள்பட்ட மேகத்‌ 
திற்கும்‌, பீனிசத்துக்கும்‌ நஸ்யம்‌ - மூலக்கடுப்புக்குப்‌ : புகை. 
- சுவாசத்திற்கு மருந்து - சிலேத்தும கயத்திற்கு அண்ட உப்பு - 
சகல ரோகத்திற்குக்‌ கெந்தகம்‌ - புளி குடித்த பேருக்கு - உதிரிக்‌ 
காயம்‌ - மேக வாயுவிற்குக்‌ கஷாயம்‌ - நயனாம்ருதத்‌ தைலம்‌ - 
சீதள, சிலேத்ம கபத்திற்கு மருந்து - வாயுவிற்கு உருக்கு உப்பு - 
பச்சைக்கற்பூரக்‌ கட்டு - மஞ்சக்காமாலைக்குக்‌ கஷாயம்‌ - நசியம்‌ - 
சூரணம்‌ - தொண்டையில்‌ சிலேத்மகயத்திற்கு - வாந்திக்கு Si 
அரோசக வாந்திக்கு - மாரில்‌ கபம்‌ விழ வாந்தி - அதிக 
வாந்திக்கு - நிற்க மாத்து - தீராத மேக ரணத்திற்கு - மதுமேக 
ரஸாயனம்‌ - மேகத்தின்‌ மேல்‌ வரட்சிக்கு - சகல வியாதிக்கும்‌ 
உருக்கு உப்பு - கணத்தின்மேல்‌ பேதி சுரம்‌, இருமலுக்குக்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு ரர்‌ 


கபாட கெய்‌ - மகாகிராணி கபாட மாத்திரை - அந்திரவாயு 
விரைவாதத்திற்கு மருந்து - சுழிமாந்தக்‌ கஷாயம்‌ - சகல சிரோ 
வியாதிக்கும்‌ ஆக்ராணம்‌ - மன்மதசிந்தாமணி லேகியம்‌ - 
இருமலுக்கு - வாயில்‌ கண்ட மேகக்‌ கட்டிகளுக்கு ஒன்னிப்‌ 
போடுகிறது. - பீனிசத்‌ தைலம்‌ - க்ஷயரோகத்திற்கு - முயல்‌. 
லேகியம்‌ - மேகத்தமேல்‌ இருமலுக்கு - சுவாசம்‌, கபம்‌,. 
பீனிஸத் திற்கு ஆயில்யப்பட்டைத்‌ தைலம்‌ - சிலேத்ம, கற்பத்திற்கு. 
வாந்தி - கிரந்தி குலைக்கு - நேத்திர, கபால, சூலை, சுரத்திற்கு 
ஆக்ராணம்‌ - சூதிகா மூலக்கிறாணி, வரளை வாயு, மலட்டுக்‌. 
கிராணி - பேதி எடுக்கிறதற்கு - மேக வாயுவிற்கு மருந்து - 
பெரும்பாட்டுக்கு - சுவாசகாசத்திற்கு மருந்து - ரிஷிவித்தை - 
சன்னி . 13க்கும்‌ ஆனந்தபைரவன்‌ உருண்டை - பஞ்சசுவாச 
வாயுவிற்கு அவிழ்தம்‌ - கர்ப்பச்‌ சூலைக்கு - கிரந்திக்கு, 
வெட்டையின்பேரில்‌ கண்ட ரோகத்திற்கு மருந்து - தொந்த 
சி2லத்ம சுவாசத்திற்கு மருந்து - பீனிசத்திற்கு நஸ்யம்‌ - 
சிலேத்ம மஞ்சக்காமாலைக்குக்‌ கஷாயம்‌ - இந்திரியபேதிக்கு - 
அரியாமரத்துக்கிட்ட பற்பம்‌ - அஷ்டமுலம்‌, வாயு, வறட்சி, 
அக்கினி மாந்தத்துக்கு - மலக்கட்டுக்கு மருந்து - காமாலை 
மருந்து - பீனிசம்‌, நரை நோய்‌, கண்ணீர்‌ வருகிற மோய்க்கும்‌ 
எண்ணெய்‌ - பீனிசக்‌ குலம்‌ - நெய்‌ - பீனிஸ நெய்‌ - திரிபுகை 
எண்ணெய்‌ - பீனிசத்திற்கு நசியம்‌ - உச்சியிடி, கபாலக்குத்து - , 
மண்டை வியாதிக்கு எண்ணெய்‌ - செம்பீரத்‌ தைலம்‌ - நேத்திர . 
வாயு, தலையிடி, சுவாச வாயு, தலைசொறி குட்டம்‌ முதலானவை 
களுக்கு - பீனிஸத்திற்கு எண்ணெய்‌ - 8 வகை பீனிசத்திற்கு 
சிராய்‌ பீனிசம்‌, பக்க பீனிசத்திற்கு - நீர்‌ பீனிசத்திற்கு 
எண்ணெய்‌ - சலப்‌ பீனிசத்திற்கு ஈஸ்யம்‌ - ரத்த பீனிசம்‌ முதல்‌ 
18 வகை பீனிஸம்‌ - புகை - சகல குன்ம்த்திற்கும்‌ லவணச்சாற 
உருக்கு - வாதசிலேத்ம, கப, தெரந்த சுவாசத்திற்கு - 
மேகத்திற்கு - இரத்தமூலக்‌ கிராணிக்கு மருந்து - சகல 
கரப்பானுக்கும்‌ சஞ்சீவி எண்ணெய்‌ - ஆரோக்கிய சிந்தாமணி - 
பீனிச வாயுவிற்கு முழுக நஸ்யம்‌ செய்ய எண்ணெய்‌ - தீராத. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


174 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
சிரங்குக்கு எண்ணெய்‌ - புண்ணுக்கு மெழுகுவத்தி உரைத்துத்‌ 
தடவவும்‌ - கரப்பான்‌, கிரந்தி, குஷ்டம்‌, பெருவியா தி, குன்மம்‌, 
மேகத்திற்கு மருந்து - பீனிஸத்திற்கு தைலம்‌ - இருமலுக்குச்‌ 
சூரணம்‌ - பவனவாயுச்‌ சிக்கலுக்கு மருந்து - சர்வரோக 
சிந்தாமணி - இருமல்‌, சுவாசகாசம்‌, பீனிசத்திற்கு மருந்து - 
பாண்டு வீக்கத்திற்கு உச்சிதம்‌ - கண்ணோக்காட்டுக்கு ஒத்தடம்‌ - 
பாண்டு வீக்கத்திற்கு - மன்மதசிந்தாமணி தாதுபுஷ்டிக்கு - 
பிள்ளையில்லாதபேர்க்கு எண்ணெய்‌ - மேகத்திற்கு எண்ணெய்‌ - 
6 வகை மூலபவுத்திரத்திற்கு எண்ணெய்‌ - சர்பத்‌ உருண்டை - 
அஷ்ட குன்மத்திற்கும்‌ சகல வாயுவிற்கும்‌, தாது விருத்திக்கு 
மருந்து - மன்மதசிந்தாமணி பணியாரம்‌ - சகல மேகத்திற்கும்‌ - 
குலைக்கும்‌ - சுவாசம்‌. குன்மம்‌ - வாயுவிற்கு. ஜயநீர்‌ : வல்லாதி 
லேகியம்‌. 16 கிரந்தி சூலைக்கட்டுக்கும்‌ கைகண்ட.து - தும்மல்‌ 
காதல்‌ - பெருவியாதிக்கு மருந்து - துடைவாழைக்குப்‌ பத்து - 
மேகம்‌, மூலம்‌, பவுத்திரம்‌, கிரிச்சம்‌ இவைகளுக்கு நெய்‌ - 
சுழிசண எண்ணெய்‌ - சகல வியாதிக்கும்‌ சுரத்திற்கும்‌ கோடா 
சூழி உருண்டை - மாந்தத்திற்கு ஓமபாவனை - தீராத ரத்தத்திற்கு 
எண்ணெய்‌ - சகல குன்மத்திற்கும்‌ சார மருந்து - கணத்திற்கு 
எண்ணெய்‌ - அசுவகந்தாதிச்‌ சூரணம்‌ - சுழிமாந்த சன்னிக்கு 
உருண்டை - சூசிகா வாயுவிற்கு மாரத்தங்காய்க்‌ கடுகு - உன்மாத 
பயித்தியத்திற்கு மருந்து - கூழ்பாண்ட லேகியம்‌ - பேதி 
கடுப்பிற்கு - அச்வகந்திச்‌ சூரணம்‌ - சருபத்து உருண்டை அஷ்ட 
குன்மத்திற்கும்‌ சகல வாயுவிற்கும்‌ - சுப்பிரமணிய செட்டியார்‌ 
சொல்லிய தாதுபுஷ்டி லேகியம்‌ - சரபங்க வில்வாதி லேகியம்‌ 
வஷ்டுவசாரம்‌ சொற்படி - செல்ல ஜபநீர்‌ முறை அம்மாபேட்டை 
ராவுத்தன்‌ சொல்படி - குளிர்‌ சுரத்திற்கு - தாப சுரத்திற்கு 
குளிர்‌ காய்ச்சலுக்கு - திரிதோஷச்‌ சோபம்‌ - மேகம்‌ 21க்கும்‌ 
மருந்து - மலடிக்கு மருந்து - விரால்‌ மீன்‌ மருந்து - உடும்பு. 
மருந்து - சலமஞ்சரி நீர்கட்டுக்குக்‌ கைகண்டது - கரப்பான்‌ 
விளக்கெண்ணெய்‌ உச்சிதம்‌ - சிவகாமரஸம்‌ - ஆக்ராணம்‌ - ரஸம்‌, 
கெந்தகம்‌, பாஷாணம்‌ - கேர்வாளம்‌ சுத்திபண்ணும்‌ வகைகள்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வ்து தொகுப்பு ரர்‌ 


ரஸக்கட்டு - 21 காசங்களுக்கு எண்ணெய்‌ - அஸ்திச்‌ சுரத்திற்கு 
ட்டை மண்டைவியாதிகளுக்கு, தேளுக்குத்‌ திரி - ஆறாத 
புண்ணுக்கு - வண்டுகடி, சர்வாங்க சன்னி - திமிர்வாதம்‌ முடக்கு 
வாதத்திற்கு - அஞ்செண்ணெய்‌ - கண்டாமலகம்‌ - சரபங்க 
வில்வா தி லேகியம்‌-குண்டலா தி லேகியம்‌- அச்வசந்திச்‌ சூரணம்‌ - 
கண்டாத்திரி லேகியம்‌ - காமாலைக்குச்‌ சூரணம்‌ - காமாலை 
வீக்கத்திற்குச்‌ சிந்தாதி லேகியம்‌ - ஏலாதிச்‌ சூரணம்‌ - வண்டு 
கடிக்குச்‌ சூரணம்‌ - அஷ்டச்‌ சூரணம்‌ - பீனிசம்‌ க்கும்‌ - அஷ்ட 
குன்மத்திற்குக்‌ கும்மட்டிக்காய்‌ உப்பு - கிராணிச்‌ சூரணம்‌ - குன்ம 
வியாதிக்குச்‌ சூரணம்‌ - மூலத்துக்குச்‌ சூரணம்‌ - உஷ்ண 
வாயுக்குச்‌ சூரணம்‌ - மூல வாயுவிற்குச்‌ சங்கச்‌ சூரணம்‌ - 
புளியாரை கெய்‌ - உளமாந்தை, ஈளை - இருமல்‌ இவைகளுக்கு 
முயல்‌ நெய்‌ - அம்ருதவள்ளி நெய்‌ - அஸ்தி ஜவரத்திற்கு 
எண்ணெய்‌ - க்ஷயத்திற்குச்‌ சக்குநெய்‌ - க்ஷயத்திற்கு எண்ணெய்‌ - 
பழஞ்சுரத்திற்கு - வாதசுரத்திற்கு எண்ணெய்‌ பண்ண வகை - 
பழவெதுப்புக்கு எண்ணெய்‌ - அண்ட வாதத்திற்கு எண்ணெய்‌ - 
மகோதர எண்ணெய்‌ - கருங்கிரந்தி செங்கிரந்திக்கு - பூதிகாதி 
தைலம்‌ - வாதராட்சத அகவல்‌ - சந்திரகாந்த உருண்டை - 
சுரக்‌ கிஷாயம்‌ - சுரத்திற்குக்‌ குடிநீர்‌. குளிர்சர மாத்திரை - 
நாலாமாறலுக்கு - குளிர்சுரத்திற்கு ராமபாணம்‌. சர்வசுரத்திற்கு 
உருண்டை - சந்தனாதித்‌ தைலம்‌ - கண்ணோவுக்குத்‌ தைலம்‌ - 
வியாதி நிதானம்‌ - கரப்பான்‌, கிரந்திக்கு பேருவா எண்ணெய்‌ - 
அரிகிரந்திக்குக்‌ களிம்பு - தீராத கரப்பான்‌ கிரந்தி புண்ணுக்குக்‌ 
காரத்துணி கிரந்திப்‌ புண்ணுக்கு மருந்து-மேல்‌ சேர்வை மருந்து - 
புகை மருந்து விபரம்‌ - தீராத கிரந்திப்‌ புண்ணுக்குப்‌ புகை 
வத்தி - களிம்பு - சன்னிபாத சரத்திற்குக்‌ கஞ்சி - சன்னிபாதச்‌ 
சுரம்‌, தோஷஜ்வரம்‌ இவைகளுக்கு கஞ்சிகாய்ச்சி கொடுக்க - 
கையெரிவு, காலெரிவுக்குத்‌ தைலம்‌ - என்பன. 


Beginning : 


தங்கபற்பம்‌ - தங்கம்‌ 2 வராகனெடை உருக்கு முகத்தில்‌ 
கற்கண்டு ஒரு வராகனெடை உருகு முகத்தில்‌ கொடுக்கவும்‌. 


தங்கம்‌ வெட்டையாம்‌ அதன்பிறகு எருமை ..& ஃஃ ட 
6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


176: தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
சகலகிரந்திக்கும்‌ மகாகிரந்திக்கும்‌ களிம்பு :-- 


கெந்தகம்‌ வராகனெடை 13 பொடி செய்து ரசம்‌ எடை 1 
விட்டரைத்துத்‌ துத்தம்‌ புடமிட்டு மாடை யெடை போட்டரைத்து த்‌ 
துருசு புடமிட்டு. மாடை யெடை. போட்டரைத்து வெள்ளக்‌ 
குங்குலியம்‌ விராகனெடை 4 போட்டரைத்துப்‌ பசுவின்‌ 
வெண்ணெய்‌ பலம்‌ 3 போட்டு மத்திச்சு உடம்பில்‌ தடவிக்கொண்டு 
மோரும்‌ சோறும்‌ அசனம்‌ பண்ணவும்‌ 38 நாள்‌ பிடிப்பிக்கவும்‌ சகல 
கிரந்தியும்‌ சிரங்கும்‌ ஆறும்‌. 


End : 
கையெரிவு காலெரிவிற்குத்‌ தைலம்‌ ட 
நெய்ச்சட்டிச்‌ சாறு ரி 1 படி 
கையாந்தகரைச்‌ சாறு ட 1 படி 
நெல்லிக்காய்ச்‌ சாறு _— I] -படி 
பசுவின்‌ பால்‌ _— 1 படி 
நல்லெண்ணெய்‌ ஸ்‌ 12 படி 


இந்த மருந்தெல்லாம்‌ சட்டியில்‌ விட்டுக்‌ காய்ச்சி மெழுகு 
பதத்தில்‌ கடுகு வாங்கிப்போட்டு அதிமதுரம்‌ 12 பலம்‌ இடித்து 
தூள்‌ பண்ணி பால்‌ போட்டு பிசறி அந்த எண்ணெயில்‌ 
போடவும்‌. பதத்தில்‌ காய்ச்சி இறக்கிக்‌ கொள்ளவும்‌. பித்த 
வெட்டையின்‌. பேரில்‌ எரிவு கால்‌ எரிவு - நெஞ்செரிப்பு 
இவைகளுக்கு எண்ணெய்‌ முமுக நசியம்‌ பண்ண உள்ளுக்கும்‌ 
வாங்கவும்‌. இவையெல்லாம்‌. ........ 


குறிப்பு : (1) 


இந்த வைத்திய அட்டவணைச்‌ சுவடியில்‌ 78ம்‌ ஏடு முதல்‌ 
83 வரையில்‌. 


தத்துவ உலா -- சங்கராச்சாரியார்‌ பாடல்‌ எழுதப்‌ 
பட்டுள்ளது... அவை. கீ ழ்வருமாறு :-- 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு ர்ரர்‌ 
Beginning - 


பேரானகெஞ்சமே பேசக்கேள்‌ 
ஆராய்ந்துன்னை உணர்ந்தபடி உலகத்தில்‌ 
ஞான உலாத்தன்னை விரித்தறிவாய்த்தான்பாட - பின்னே 
வஞ்சப்‌ பிறவியிலே வாராமல்‌ என்னாளும்‌ 
நஞ்சப்பாதத்தை நீசார்ந்திடுவாய்‌ - நெஞ்சேகேள்‌ 
அண்டம்‌ உலகும்‌ அனைத்துயிருமே தாங்கி 
கொண்டசில மூலத்தே குடியிருந்தாய்‌ - விண்டிடவே 
வட்டமிட்ட கோட்டைவடிவு மாணிக்கவொளி 
யிட்ட கொத்தளமும்‌ நாலு ராசாவும்‌ - திட்டமிட்டு, 

* # # * * 


End * 


வாராதொரு வருக்கும்‌ வந்தாலும்‌ ஞானநெறி 

பேராமல்நின்று பிறவாது பெத்தொடு மன்‌ 

வீம்புப்‌ பேச்சில்லாப்‌ பேருலகில்‌ மத்தோர்‌ 

தெய்வத்தை வருடியார்‌ உத்தமரைக்‌ கண்டு 

வணங்கு நெஞ்சே வுலாயிய்‌ காருங்‌ 

கத்தும்‌ இயம்பவே கங்காளர்‌ பாதம்‌ 

பெறுவார்‌ படியில்‌ லுலகாள்வார்‌ வேதம்‌ 

பெறுவார்‌ மெய்ஞானம்‌ 

ஓதுங்குருவாயென வோர்குணமுடையர்‌ 

யித்தருவா யிருப்பரெனச்‌ சாற்று - 

திருச்சிற்றம்பலம்‌, 

குறிப்பு : (2) 

127, 128, 129 ஏடுகளில்‌ மீராஞ்சி ராவுத்தர்‌ சாதகக்‌ 
குறிப்புகள்‌ காணப்படுகின்றன. 


 ருத்ரோத்காரி வருஷம்‌ கார்த்திகை மீ 8 (சவ்வால்‌ மாதம்‌ 6) 
புதன்கிழமை சவுத்தி (சதுர்த்தி) நாழிகை 27, பூராட நக்ஷத்திரம்‌ 


நாழிகை 32, இதன்மேல்‌ பூராட நக்ஷத்திரம்‌ குலகரமயோகம்‌ 
93 5-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


178 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


நாழிகை 11, பத்திரவாகிரணம்‌ நாழிகை 27, ராத்திரி 
வருச்சியம்‌ (விருச்சிகம்‌) நாழிகை 2்க்கு மேல்‌ இந்த சுபதினத்தில்‌ 
குமாரன்‌ ஜனனம்‌. 

* ச்‌ ச்‌ ன்‌ ன்‌ 


மறுநாள்‌ 26க்கு மேல்‌ புதனில்‌ சனி பொசிப்பு ஷ்‌ 2. 
மாதம்‌ 11. நாள்‌ 14. ஆக தசை ரீக்கு வருஷம்‌ 91க்கு மேல்‌ 
கேது தசை 7 வருஷம்‌ விபரம்‌. 


417. சுவடி நெ. 289. 


தக்ஷிணாமூர்த்தி வைத்யம்‌ ஆயிரத்தைநூறு. 
ஏடுகள்‌ 144. பக்கத்திற்கு 8 வரிகள்‌. 
சிதிலம்‌ - அபூர்த்தி. 677 செய்யுட்கள்‌. 
(நீள % அகலம்‌ 36 % 8 செ. மீ.) 


இதில்‌ - நாடிநிதானம்‌ - மரணநாடி லக்ஷணம்‌ - பஞ்சபூத 
நிதானம்‌ - சன்னிபாத லக்ஷணம்‌ - கழிச்சல்‌ நிதானம்‌ - மேக 
ரோக நிதானம்‌ - குன்மரோக நிதானம்‌ - கர்ப்ப நிதானம்‌ - 
ரசசுத்தி - 6 வகை சுத்திக்கிரமம்‌. லிங்கசுத்தி, தாளகசுத்தி - 
நாகம்‌ சுத்தி- வங்கச்‌ சுத்தி - நாபி சுத்தி - எலி விஷத்தின்‌ ( எலிப்‌ 
பாஷாண) சுத்தி - அரப்பொடிச்‌ சுத்தி - அப்பிரகம்‌ தாமிர சுத்தி - 
காந்த சுத்தி - நிமிளை சுத்தி - துத்தத்தின்‌ சுத்தி- குக்குலு சத்தி - 
தொட்டிப்‌ பாஷாண சுத்தி - மனோசிலை சத்தி - நேர்வாள சுத்தி - 
லோக மாரணம்‌ - காந்தச்‌ செந்தூரம்‌ - லோகச்‌ செந்தூரம்‌ - 
காந்தச்‌ செந்தூரம்‌ - அப்பிரக செந்தூரம்‌ - மண்டூரச்‌ செந்தூரம்‌ - 
உருக்குச்‌ செந்தூரம்‌ - சூசிகாபரண ரசம்‌ - அம்ருத்‌ ஸஞ்சீவி 
மாத்திரை. - காலாக்னிருத்திரன்‌ - சன்னிபாதாங்குச ரஸம்‌ - 
வடவானல ரஸம்‌ - சொர்ணகாந்த பைரவ ரஸம்‌ - மிருதாங்குச 
ரஸம்‌ - தாளேச்வர ரஸம்‌ - மகாமேக ரஸம்‌ - திரிவாட ரஸம்‌ - 
வாத குன்மத்திற்கு மருந்து - பித்த குன்மத்திற்குச்‌ சோமரஸம்‌ - 
ரச சேகர ரஸம்‌ (சிலேத்ம குன்மத்திற்கு ) - வித்யாதர ரஸம்‌ - 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative: -: 


5-வது 6 தாகுப்பு 470 


குன்மகுடோரி - பாண்டு குன்மகுடோரி - சம்பிரதாயச்‌ 'சூரணம்‌ - 
சுரமாலிகா மாத்திரை -.சகல குன்மத்‌ திற்கும்‌ குளிகை, கஷாயம்‌ - 
சுகந்த ரஸம்‌ - பஞ்சமூலக்‌ கஷாயம்‌ - தசமூலக்‌ கஷாயம்‌ - கிரிவிக்ரம 
ரஸம்‌ - விஷ்ணுபராக்ரம ரஸம்‌ - ஆனந்த .பைரவன்‌, மேகாரி 
குளிகை - மேகவகைக்குக்‌ கஷாயம்‌ - கண்டங்கத்திரி நெய்‌ - 
ஏலாதி கிருதம்‌ - கண்டங்கத்திரி நெய்‌ - மாந்தைக்கு முயல்‌ .ரெய்‌ 
கதலீகந்த கிருதம்‌ - அச்வகந்திக்‌ கிருதம்‌ - இளநீர்‌ நெய்‌ - பூஷணிக்‌ 
காய்‌ கெய்‌ - வெள்ளுள்ளி கெய்‌ - வல்லாரை மெய்‌ - புளியாரை 
. கெய்‌ - பலாசு நெய்‌ - தயிர்‌ நெய்‌ - சுக்கு நெய்‌ - பொன்முசுட்டை 
நெய்‌ - பஞ்சகெவ்வியக்‌ கிருதம்‌ - பேய்ப்புடல்‌ நெய்‌, தசமூல 
கெய்‌ - நாயுருவி நெய்‌ - ரத்த மூலத்திற்கு முளைகரையக்‌ களிம்பு 
புகை - வசூரிப்புண்ணுக்கு - சீந்தில்‌ கெய்‌ - சிரங்குக்கு நசியம்‌ - 
சடைச்சி நெய்‌ - சித்தாமல்லி மெய்‌ - சஞ்சீவி நெய்‌ - புண்ணுக்குக்‌ 
களிம்பு - திரிபலாதி நெய்‌ - தூதுவேளைகெய்‌ - மேகத்திற்குக்‌ 
கல்யாண கிருதம்‌ - நாட்பட்ட சுரத்திற்கு முந்திரிகை நெய்‌ - 
விஷ சுரத்திற்குத்‌ திப்பிலி நெய்‌ - சந்நிசுரத்திற்குச்‌. சீதேவி 
நெய்‌ - ஆடாதோடை நெய்‌ - முலைப்பால்‌ நெய்‌ - நாட்பட்ட 
சுரத்திற்கு ஆடாதோடை கிருதம்‌ - சந்தனுதி எண்ணெய்‌, 
மதுகாரி தைலம்‌ - (கோலை) தீராத சுரத்திற்குச்‌ சீதேவித்‌ 
தைலம்‌ - மாறலுக்கு மோர்‌ எண்ணெய்‌ - கடல்‌ நுரைத்‌ தைலம்‌ - 
எல்லா சரத்திற்கும்‌ வெருகெண்ணெய்‌ - வெள்ளைக்காற்‌ வெரு 
கெண்ணெய்‌ - கும்மட்டிக்காய்‌ குழம்பு - கும்மட்டிக்காய்ச்‌ 
சூரணம்‌ - பூதபைரவக்‌ குளிகை - ருத்திர பைரவன்‌ - அனலாதிச்‌ 
சூரணம்‌ - இன்னும்‌ ஒரு அஞ்சனம்‌ - சூலைபதினெட்டுக்கும்‌ 
கெந்தகத்தைலம்‌ - சூதம்‌ - புண்ணுக்குப்‌ புகை - வெறி 
பித்தத்திற்கு - பெருவயிறு கரைய - பரு, படுவன்களுக்கு - மலட்டு 
வலிக்கு - பவுத்திரத்‌ திற்கு - பாரிச வாயுக்கு - கரப்பான்‌ 
சிலந்திக்கு - குக்கில்‌ நெய்யின்‌ புகை - காலானந்த பைரவன்‌ - 
அரிதார சுத்தி சுரத்திற்கு - லாடசங்கிலி மாத்திரை - சுராங்குசம்‌ 
குளிகை - அர்த்த நாரீச்வரம்‌ - விஷபாக பாண்டுக்கு மோர்‌ 
எண்ணெய்‌ - வங்கபற்பம்‌ ( குஷ்டத்திற்கு) துத்தச்‌ செந்தூரம்‌ - 
ரசபற்பம்‌.- வைத்யனுக்குப்‌ புத்தி - அரிதாரபற்பம்‌ - இரதபற்பம்‌ - 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


180 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


சூதவெள்ளைப்‌ பட்டை - ரசாயனம்‌ பத்திய பாக விவரம்‌ - 
உதயாக்னி - உதையாக்கினி பற்பம்‌ - கோடாசூழி குளிகை - 
வாயுவிற்குத்‌ தைலம்‌ - ஆனந்த பைரவன்‌ - ரஸாயன வைரவன்‌ - 
சுரகாசகுடோரி - கற்பூராதி மாத்திரை - வந்திகேசாங்குச 
ரஸம்‌ - மகோதரத்துருண்டை: கிரிச்சனங்களுக்குச்‌ சிலோ தாரை - 
சுராங்குசம்‌ - சீதசுரத்திற்குப்‌ பாஷாண உருண்டை - பறங்கிப்‌ 
புண்ணுக்கு வனமூலிகை - கூலைக்கு - மண்டைச்‌ குலைக்கு - 
சன்னிக்குக்‌ கஷாயம்‌ - இருமலுக்குக்‌ கஷாயம்‌ - கிருச்னத்‌ திற்குக்‌ 
கஷாயம்‌ - வைத்யனுக்குப்‌ புத்தி - ரசக்கட்டு - ரத்தபித்தத்திற்கு - 
சுராங்கிஷம்‌ - கல்லடைப்பிற்கு - சிறப்புறக்‌ கல்லடைப்பிற்கு - 
மேகங்களுக்கு வல்லாரைச்‌ சூரணம்‌ - காரீயச்‌ செந்தூரம்‌ - 
கிரிச்சனங்கள்‌ அனைத்திற்கு மனுபானம்‌ - ஆறு கிரிச்சினத்திற்கும்‌ 
எண்ணெய்‌ - மேகாதிச்‌ சூரணம்‌ - அஷ்ட குன்‌. மத்திற்கு 
வங்கபற்பம்‌ - வங்கபற்பக்‌ கத்தாழை - அப்பிரகச்‌ செந்தூரம்‌ - 
கிறாணிக்குக்‌ கஷாயம்‌. தபோதனர்‌ சாபந்தீர்க்கவும்‌. மதிராதி 
தைலம்‌ - பூபதி - கெந்தகத்‌ தைலம்‌ - கெந்தகத்‌ தைலம்‌ (வேறு ) 
அனுபான பேதம்‌ சகல நோய்க்கும்‌ - 


Beginning : 


அகண்ட பரிபூரணமா முமையாள்‌ பாதம்‌ 
அப்புறத்தே நின்றதொரு அய்யர்பாதம்‌ 
புகன்றுநின்ற கணேசனொடு நாதாக்கள்‌ பாதம்‌ 
புகழான வாக்குடைய வாணிபா தம்‌ 
கண்ணெனவே யெனையாண்ட குருவின்பாதம்‌ 
நிறை நிறையாய்‌ சொரூபத்தில்‌ நின்றோன்பாதம்‌ 
முகந்துயெனை யீன்றெடுத்த சின்மயத்தின்‌ பாதம்‌ 
முவுலகு மெச்சுதற்குக்‌ காப்புத்‌ தானே. 


பாகுடன்‌ கணேசன்‌ பாதம்‌ பணிந்து முக்கோணங்களாய்‌ 
வாகடச்சுவடியெல்லாம்‌ வகைவகை தொகுக்குங்‌ காலை. 

ஆகிட விதியின்‌ சூழா லடர்ந்திடும்‌ நோய்கட்கெல்லாம்‌ 
'போகிட மருந்து சொல்வோம்‌ புலத்தியா புரிந்து பாரே. (௧) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


வது தொகுப்பு 181 
End : 


ஊட்டுவாய்‌ வயத்தாலே சீதம்‌ வீழ்கில்‌ 
உத்தரிக சாம்பலிலே ஊட்டு மைந்தா 
மீட்டுவாய்‌ அஷ்டகுன்மம்‌ போகவென்றால்‌ 
நேரான கொடிவேலிக்‌ கஷாயத்தூட்டு 
ஊட்டுவாய்‌ சன்னிவகையொழிய வென்றால்‌ 
உத்ததச மூலக்கி ஷாயத்தூட்டு 
நாட்டுவாய்‌ திரிதோஷம்‌ யொழியவென்றால்‌ 
நயமான தசமூலக்‌ கஷாயத்தூட்டே. (௬௭௬) 


கஷாயமிடு வரோசகசுரம்‌ போகவென்றால்‌ 
.. கடுஞ்சுக்கு நெல்லுமிவை சமன்வறுத்து 

கஷாயமிடு மிவைரண்டுங்‌ கூட்டி யூட்டு. 

கணங்கொண்ட பவுத்திரங்கள்‌ போகவென்றால்‌ 
கஷாயமிடு வமுக்கிராக்கிழங்கு வெந்து 

கன்னியர்க்குக்‌ கர்ப்பவிப்‌ புருதியானால்‌ 
கிஷாயமிடு தோடைநீர்‌ தன்னில்‌ நீயும்‌ 

கரிப்பானும்‌ மிளகு நன்றா யரைத்திடாயே. (௬௭௭) 


குறிப்பு : 


சுவடி நெ. 197 (8) என்ற சுவடியையும்‌ பார்க்கவும்‌. 


418. சுவடி நெ 240, 
வைத்திய அட்டவணை. 
ஏடுகள்‌ 146. பக்கத்திற்கு 8 வரிகள்‌. 
(நீள % அகலம்‌ 33 % 23௪. மீ.) 
இதில்‌ சீதச்சுரத்திற்குக்‌ கச்சவி மாத்திரை - கபரல 
சூலைக்குத்‌ தைலம்‌ - நீரடைப்பிற்கு - கிரந்திக்கு - வயத்துக்‌ 
கட்டிக்கு மாத்திரை - சுரத்திற்கு - மிருதுவா தி மாத்திரை - பேதி 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


182 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


மாத்திரை - சுகவிரேசனம்‌ - சந்திரகலாரஸ மாத்திரை - பூபதி 
மாத்திரை - பெருவியாதிக்கு - ரணத்திற்கு -..பிளவைக்கு - 
பிளாஸ்திரி - சாதிலிங்கசேர்வை - கூஷ்மாண்ட லேகியம்‌ - 
சுரமாத்திரை - மூலமுளைக்குக்காரம்‌ - நீர்க்கட்டுக்கு, சுயமக்னி - 
தாளிசபத்திரி வடகம்‌. - பேதிமாத்திரை - சுவாசத்திற்கு - 
தாக்ஷ்ணுப்பொடி - பவுத்திரத்திற்கு - க்ஷயகாசத்திற்கு - 
அஷ்டகுன்மத்திற்கு - மாலைக்கண்ணுக்கு - கண்பூவுக்கு - நீர்க்‌ 
கட்டுக்கு- பெரும்‌ பாட்டுக்கு - வலிப்புக்கு ஈஸ்யம்‌ - பாண்டுவிற்கு - 
பவுத்திரத்திற்கு நாகபற்பம்‌ - பெருவியாதிக்கு - பூனகத்தைலம்‌ - 
மேகத்திற்கும்‌, நீர்‌ இறங்குவத்ற்கும்‌ - இருதய சந்தோஷம்‌ - 
மூலத்திற்கு-வயத்துக்கட்டிக்கு - சகல ரோகத்திற்கு-விஷத்திற்கு - 
திப்பிருதிச்‌ (சிவதை) சூரணம்‌ - காதடைப்பு ; தலைக்குத்தலுக்கு - 
கர்ப்ப சோபத்துக்கு வீங்கினால்‌ வலசலமடைப்பட்டால்‌ - 


கெர்பிரமேல்‌ அக்கினி மந்தத்திற்கு - கெர்பத்தின்மேல்‌ 
கழிச்சலுக்கும்‌, கடுப்பிற்கும்‌ மருந்து - கெர்பத்தின்மேல்‌ 
இருமல்‌ இரைப்பிற்கு - கெற்பத்தின்மேல்‌ சத்திக்கு - 
பிள்ளைத்தாச்சி நீர்மறிப்பிற்கு - பிள்ளைபெற்றவள்‌ வயிறு 


பெருத்ததற்கு - பிள்ளைத்தாய்ச்சிகளுக்குக்‌ குத்துக்குளிகை - 
பறங்கிப்பட்டைச்‌ சூரணம்‌ - மருந்துகள்‌ சுத்திபண்ண விபரம்‌ - 
குசிகாவாயுவிற்கு எண்ணெய்‌ - ஈளை இருமல்‌, காசத்திற்கு நெய்‌ - 
நடுக்கு வாதத்திற்கு மருந்து - சுரத்திற்குக்‌ கஞ்சி வகை - பித்த 
சுரத்திற்குக்‌ கஷாயம்‌ - மூர்ச்சை, புலம்பல்‌, அஸ்தி சுரத்திற்குக்‌ 
கஷாயம்‌ - நாட்சென்ற சுரம்‌, கட்டி, அடிவயிறு கெண்டை 
விமுந்தால்‌ மருந்து - அவதாகக்காய்ச்சலுக்கு - நடுக்கல்‌ 
காய்ச்சலுக்கு மருந்து - நடுக்கல்‌ சுரத்திற்கு அஞ்சனம்‌ - நஸ்யம்‌ - 
குளிகை, அடிக்கடி வருகிற மாறல்‌ சுரத்திற்கு - 2, 2, 4 நாள்‌ 
மாறல்‌, பழஞ்சுரம்‌, 8 போது கொடுக்கவீடும்‌ - இராக்‌ 
காய்ச்சலுக்குக்‌ கஷாயம்‌ - பழஞ்சுரம்‌ சன்னிவா த சுரம்‌ - பசிக்கக்‌ 
கஷாயம்‌ - சீதவெதுப்பிற்கு - நாலாமுறைக்காய்ச்சலுக்கும்‌ ஆறு 
மாதம்‌, நாட்சென்ற பழஞ்சுரத்திற்கும்‌, சீதசுரத்திற்கும்‌ 
கஷாயம்‌ - உழலை பரிதாபச்சுரத்திற்கு - மறுகாய்ச்சலுக்கு - 
சுரத்தின்மேல்‌ அகிசாரத்திற்குக்‌ கஷாயம்‌ - அதிசாரக்கழிச்சல்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 183 


மேல்வீக்கத்திற்குக்‌ கஷாயம்‌ - அதிசாரம்‌, சுரம்‌, தாகம்‌, 
சத்திக்கும்‌, சர்வசுரத்திற்கும்‌ - அதிஸாரத்திற்கும்‌ - சுகசந்நி 
தோஷத்திற்குக்கஷாயம்‌ - தண்ணீர்‌ தாகத்திற்கு - சுரதாப, 
சோப, நாவறட்சிக்குக்கஷாயம்‌ - தாபசுரத்திற்குக்‌ கஷாயம்‌ - 
விமூசிதாகத்திற்கு - ஓக்காளத்திற்கும்‌ வாந்திக்கும்‌, விக்கலுக்குச்‌ 
சூரண மருந்து - விக்கலுக்குப்புகை - சத்திக்குக்கஷாயம்‌ - 
சத்தி விக்கல்‌, பழகின சுரத்திற்குச்‌ சூரணம்‌ - மயக்கம்‌ 
நாவறட்சிக்கு மருந்து - சந்நிபாத தோஷங்களுக்குக்‌ கண்டூஷம்‌ - 
நல்லவகை தேய்க்கத்‌ தண்ணீர்‌ வரும்‌ - நாக்கு வெந்தால்‌ - நாக்கு 
வெடித்தால்‌ - நாக்கு வெந்தால்‌ - தாகத்திற்கு அந்திரதாகத்திற்கு - 
தாபச்சுரத்திற்கு - விக்கலுக்கு - சுரத்தின்மேல்‌ வீக்கத்திற்கு - 
வயிறு, அதிஸாரசுரத்திற்குக்‌ கஷாயம்‌ - தோஷம்‌ வீக்கத்திற்குக்‌ 
கஷாயம்‌ - சர்வசுரத்திற்கும்‌ முலைப்பால்‌ கொடுக்கும்படி - 
ரத்த சந்நி - அலட்டு சன்னிக்கு - நாவறட்சி தோஷத்திற்கு - 
தோஷத்திற்குக்‌ கெவுரி பற்பம்‌ - சுரத்திற்குக்‌ கஷாயம்‌ - 
கறுத்தக்காக காய்ச்சலுக்கு மருந்து - வாய்‌ வெந்ததற்கு - 
சன்னிக்குச்‌ சூரணம்‌. குளிர்‌ சாய்ச்சலுக்கு மருந்து - சந்நியில்‌ 
வந்த இருமலுக்குக்‌ கஷாயம்‌. சுகசன்னிக்குக்‌ கஷாயம்‌ - விக்கல்‌ 
பித்தநாடியான சுரத்திற்கு - கெர்பிணி சுரத்திற்கு - பிள்ளை 
பெற்றவள்‌ சுரத்திற்குக்‌ கஷாயம்‌ - பித்த சுரத்திற்குக்‌ குடிநீர்‌ - 
94 குளிர்‌ காய்ச்சலுக்கும்‌ - சுகசந்நிக்கு - நெஞ்சில்‌ கட்டின 
சந்நிக்கு - வாத சந்நிக்குக்‌ கஷாயம்‌ -, பல்லுக்கிட்டின சந்நி - 
உள்வீச்சுக்கு புறவீச்சிற்கு - அஷ்டா திக்‌ கக்ஷாயம்‌ - அரோசிகம்‌ - 
சத்தி, வாய்‌ நீரூரலுக்கு மருந்து - சுரத்தின்‌ மேல்‌ சீ தக்கடுப்பிற்கு 
மருந்து - சுரத்தின்மேல்‌ இரத்தக்‌ கழிச்சலுக்கு மருந்து - 
உள்குத்து புரவீச்சுக்கு மருந்து - இசுவுக்கு மருந்து - கதைப்‌ 
இழுத்துக்கொண்டதற்கு - செஞ்சு நோய்க்கு - இசிவிற்குப்‌ பூச்சு, 
வா தசந்நிக்குச்‌ சினேகப்‌ பொட்டணம்‌ - வலிப்புக்குங்‌ : கறுத்த 
அக்கரத்திற்கும்‌ மருந்து - குருப்புறப்பட்டு வீங்கினால்‌ க ல்‌ 
உதிரிக்குங்‌ கஷாயம்‌ - வசூரிக்கு - சன்னிவாத சுரத்திற்கு 
கஷாயம்‌ - வாதத்திற்கு மயூரசிகைத்‌ தைலம்‌ - மாதஞ்சென்ற 
பெண்டுகளுக்கு வயற்றுக்‌ கடுப்பிற்கு, கழிச்சலுக்கு மருந்து -£ர்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


184 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌: 


கட்டுக்கு மருந்து - கெர்ப்பிணி கிரந்திக்கு எண்ணெய்‌ - 4 மாதம்‌ 
ப்‌ மாதம்‌ நின்று அழிந்து போவதற்கும்‌ கிரந்திக்கும்‌ எண்ணெய்‌: -. 
கெர்ப்பிணிக்கு சந்துவாதத்திற்கு எண்ணெய்‌ - 13 வகை 
சந்நிக்கும்‌ கஷாயம்‌ - பிள்ளைத்தாய்ச்சி உள்குத்துக்குக்‌ குளிகை - 
சர்வ சுரத்திற்கும்‌ வெருகெண்ணெய்‌ - அரக்கெண்ணெய்த்‌, 
தைலம்‌-செம்பைத்‌ தைலம்‌ - நெல்லித்‌ தைலம்‌ - வாதசந்நிக்குக்‌ கசப்‌ 
பில்லா வேப்பெண்ணெய்‌: தைலம்‌ - சகல சந்நிக்குத்‌ தைலம்‌ - வாத 
சந்நிக்குத்‌ தைலம்‌-வய.த்துப்பிள்ளை செ தீதுப்போனதற்கு - சோரை 
ரத்தம்‌ சுரக்கிற மருந்து - பிள்ளைபெத்த வயறு கட்டுப்பட்டாலும்‌ 
பழுத்தாலும்‌ மருந்து - பிள்ளை பெத்தவளுக்கு இரத்தம்‌ கட்டினால்‌ 
சிழ்கட்டினால்‌ கஷாயம்‌ - சந்நிக்குத்‌ தைலம்‌ - சர்வ சந்நிக்கும்‌ - 
உள்காய்ச்சலுக்கு மருந்து - சந்‌ தீனாதிக்கிருதம்‌- வாய்க்கிரந்‌ திக்கும்‌ 
மூன்‌ ரோகத்திற்கும்‌ நெய்‌ - வாத கரப்பானுக்குக்‌ குலை. 
நோதலுக்கு - ரசசுத்தி - சாதிலிங்கத்தில்‌ ரஸம்‌. வாங்க - 
கெந்தக சுத்தி - வெங்காரம்‌ உருக்கிறது. தாளக வெள்ளை 
வைக்க - சாதிலிங்கத்தில்‌ ரஸம்‌ வாங்க விபரம்‌ - வாயுக்கிராணி 
குணம்‌ - வாதக்‌ கரப்பானுக்கு பெருமுட்டுக்கும்‌ மருந்து - 
விக்கலுக்கு மருந்து - அந்திரதாகத்திற்கு - கண்டவிழதம்‌ - வாத 
தோஷத்திற்கு - பித்த தோஷத்திற்கு - சிலேத்தும தோஷத்திற்கு- 
சுரவியா தியில்‌ காதுகேளா செவிக்கு மருந்து. - நாக்கு யிடி 
விழுந்தால்‌ நஸ்யம்‌ - தாபச்‌ சுரத்திற்கு. தோஷத்திற்கு 
அசீர்ணத்திற்கு - விஷம்‌ தீண்டி கோழை கட்டினத்திற்கு. - மாந்தம்‌ 
போர்‌ மாந்தத்திற்கும்‌ குளிகை - விரைவாதத்திற்கு - கபாலத்தில்‌ 
பல நோய்களுக்கும்‌ நயனவாதத்‌ திற்கும்‌ திரி - சன்னி 
தோஷத்திற்குக்‌ கலிக்கம்‌ - சிவனாரமிருதம்‌ - பலசந்நிக்கும்‌ 
விஷத்திற்கும்‌ கலிக்கம்‌ - நீர்பாட்டுக்கு அஞ்சனம்‌ - குத்துக்கும்‌ 
ஒருத்தலை நோய்க்கும்‌, சன்னிவலி எனப்பட்டதற்கும்‌ நசியம்‌. 
விரேசன குளிகை - விரேசன கெய்‌ - ரெத்தினாதிக்‌ குளிகை. 
உள்குத்து பிரவீச்சுக்குக்‌ குத்துக்குளிகை. சலக்கோர்வைக்கு 
விரேசனக்‌ குளிகை - மார்த்தாண்ட குளிகை - ஆனந்த வயிரவன்‌ 
குளிகை - பழஞ்சுரம்‌ மாறலுக்கு - விரேசனக்‌ குளிகை - குளிர்‌ 
மாறலுக்கு விரேசனம்‌ - வயத்துக்‌ கடுப்பு, அதிசாரம்‌, 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 195 


கிராணிக்குக்‌ குளிகை - சுரத்தின்‌ மேல்‌ கழிச்சலுக்குக்‌ குளிகை - 
கிராணி கோபத்திற்கு - அங்குச தாண்டவக்‌ குளிகை - 
காய்ச்சலுச்குச்‌ சஞ்சீவி மாத்திரை - காச்சலுக்குச்‌ சுர்குலாந்தக 
ரஸம்‌ - சுரத்திற்கு மோர்‌ மருந்து - சுரத்திற்கு ராமபாணக்‌ 
குளிகை - சர்வஜ்வரத்திற்கும்‌ உடனே கொடுக்கக்‌ குளிகை - 
வைகுரிக்காய்ச்சலுக்குக்‌ குளிகை - தாபசுரத்திற்கு. பிரதாப 
லங்கேச்வரன்‌ குளிகை - தாபசுரத்திற்கு ஏலாதி குளிகை - 
திரிதோஷ சுரத்திற்கு ஆனந்த வைரவன்‌ குளிகை - ச்வச்சந்த 
வயிரவன்குளிகை - அனுபான பேதங்களுடன்‌ - கோரோசனாதிக்‌ 
குளிகை - சுரத்திற்குக்‌ குளிகை - குளிர்‌ காய்ச்சலுக்கு - 
அதிருத்ரா தி உருண்டை - சந்நிக்குக்‌ குளிகை - ஆனந்த வயிரவன்‌ 
குளிகை - பலதுக்கும்‌ கல்லடைப்பிற்கு - சந்நிபாத பைரவன்‌ - 
சந்நிக்கு உருண்டை மருந்து - சீதஜ்வராங்குசம்‌ - ஆதி ஆனந்த 
பைரவன்‌ குளிகை - அஷ்ட சுரகுலாந்தகன்‌ குளிகை - வயத்தில்‌ 
பல வியாதிக்கும்‌ இரதாம்பிரயோகக்‌ குளிகை - சுவர்ண மாலினீ 
வஸந்த குளிகை - சந்நி பதிமூன்றுக்கும்‌ சகல வாதங்களுக்கும்‌. 
சகல . தோஷங்களுக்கும்‌. வாத ராக்ஷஸன்‌ - திரைலோக்ய 
சிந்தாமணிக்கு உரை - கோடாகூளி குளிகை - மகா அக்னி 
குமாரன்‌ - வித்யாதர ரஸம்‌ - வாத உருண்டை - நடுக்கல்‌ 
சுரத்திற்குக்‌ குளிகை - அலாம்பரிக்கல்லு நெல்லிக்காய்‌ போல்‌ 
இருக்கும்‌ - கல்கண்டு விபரம்‌ - சமுத்திராப்பழம்‌ அனுபானம்‌ 
பலத்திற்கும்‌ நல்லது - கண்‌ காசத்திற்கு - படலத்திற்கு 
நீர்பாட்டுக்கு - வலிப்புசந்நிக்கு - வலிப்புக்கு - குட்டத்‌ 
திற்கும்‌ - அக்கரத்திற்கு - நேத்திரவாயுவு சகல நேத்திர 
நோய்களுக்கும்‌ குழம்பு - கண்ணுக்குப்‌ பச்சையுண்டை - 
நீலகாசத்திற்கும்‌ பித்தகாசத்திற்கும்‌ பொடி - கண்முடமயிருக்கு - 
கண்ணில்‌. உஷ்ணத்திற்குப்‌ புரவளையம்‌ - வெள்ளெழுத்‌ திற்கு - 
அமரத்திற்கு - கண்வலி - நீர்சூடு பாய்தல்‌, படலம்‌, சிகப்பிற்கு 
மருந்து - நேத்திரவாயுவிற்குத்‌ தலைக்கு எண்ணெய்‌ - தலைக்கு 
முழுக - பத்து பிரவளையம்‌. நேத்ரவாயுவிற்குக்‌ குழம்பு - நாளிலே 
அனலாய்கண்‌ குருடானதற்கு மருந்து - நிர்குண்டித்தைலம்‌. - 
சிரசு வாயு, கேத்திரவாயுவுக்கு இரணசுக்கிரனுக்கு எண்ணெய்‌ - 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


186 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


கண்ணுக்குக்‌ குளிர்ச்சியெண்ணெய்‌ - நயனவியாதிக்கு 
எண்ணெய்‌. பித்தகாசம்‌, நீலகாசத்திற்கு - காசத்துக்கு 
எண்ணெய்‌ - மூலம்‌ ஆறு வகைக்கும்‌ குணம்‌ மருந்து - மூல 
வாயுவிற்கு எண்ணெய்‌ - பஞ்சாக்கினிச்‌ சூரணம்‌. உள்மூலம்‌ 
பிறமூலத்திற்கும்‌ உவகைக்கும்‌ மூலத்திற்கும்புகை - பிறமூலக்‌ 
கடுப்பு, எரிவு, அடைப்புண்‌ - கீழ்வயிறு நோய்க்கு எண்ணெய்‌. 
சீழ்முலத்திற்கு மருந்து. உள்மூலம்‌, பிறமூலம்‌ சீழ்மூலத்திற்கு - 
பிறமூலத்திற்குச்‌ சூரணம்‌ - மூலத்திற்கு அம்ருதச்‌ சூரணம்‌ - 
உள்மூலம்‌ புறமூலத்திற்கு - சூதகவாயு, பாரிசவாயு, உஷ்ண 
வாயுவிற்கு மருந்து - சூதக வாயுவிற்கு மருந்து - குசிகா 
வாயுவிற்குக்‌ கஷாயம்‌ - மூலத்திற்குச்‌ சூரணம்‌ - வயறு மலட்டு 
வலிக்கு மருந்து - துடக்கு, வயிற்றுவலிக்கு மருந்து - வாயு 
மூலத்திற்கு யெண்ணெய்‌ - ரெத்தமூலத்திற்கு - திரிகடுகாதிச்‌ 
சூரணம்‌. மந்தம்‌ - அரோசகம்‌ - சத்திகுன்மம்‌ - அஷ்டகுன்மத்‌ 
திற்கு - பல்வாயுவுக்குக்‌ கஷாயம்‌ - சர்வ வாயுவுக்குச்‌ குரணம்‌ - 
சத்திகுன்மம்‌, சர்வவாயுவிற்கும்‌ நிலவாரைரச்‌ குரணம்‌. 
பஞ்சலவணச்சூரணம்‌ - வடவானலச்சூரணம்‌. புன்னாகச்சூரணம்‌ - 
மந்தபித்தச்சூரணம்‌ - அஷ்டகுன்‌ மம்‌ மூலம்‌, சுக்கிலப்பிரமேகம்‌ - 
செரியாமை - மந்தாக்கினிக்குச்‌ சூரணம்‌ - வாயு, சோ று செரியா 
மலுக்குச்‌ சூரணம்‌ - திரண்டு, புரண்டு, வலிக்கிற வயிற்றுவலிக்கு 
மருந்து - பக்கவாயு, குடல்வாதம்‌ - அண்டவாதத்திற்குக்‌ 
கஷாயம்‌ - உஷ்ணவாயுவிற்கு மருந்து - செரியாக்கழிச்சலுக்குச்‌ 
குரணம்‌ - உஷ்ணவாயுவிற்குச்‌ சூரணம்‌ - ஆமவயிறுவலி 
அசீரணம்‌, குத்தலுக்குக்‌ கொடிவேலிச்சூரணம்‌ - வாயுவிகாரத்திற்‌ 
கெல்லாம்‌ லேகியம்‌ - வாதங்களுக்குச்‌ சூரணம்‌ - பயித்திய 
வாயுவிற்குச்‌ சூரணம்‌ தாளிசாதிச்‌ சூரணம்‌, பித்த, பயித்திய 
வாயுவிற்குச்‌ சூரணம்‌ - பசித்தாகமெடுக்க மருந்து - சீதவாதம்‌ 
ஆமவாதம்‌ - குன்மம்‌ - பாண்டு - காமாலை - க்ஷ்யரோகம்‌, மந்தம்‌ - 
ஈளை, காசச்சுவாஸம்‌ - அசீர்ண வாதசூலைக்கெல்லாம்‌ சூரணம்‌ - 
சத்தியெடுத்து அரோசிகத்துக்குச்‌ சூரணம்‌ - செரியாமைக்‌ 
கஷாயம்‌ - வயிறுவலிக்கு மருந்து - தாளீசபத்திரிச்‌ சூரணம்‌ - 
வேறு - சுவாசகாசத்திற்கும்‌, கிராணிவாயுவிற்கும்‌ தாளீசபத்திரிச்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 187 


சூரணம்‌ - பயித்திய வாயுவுக்கு - உஷ்ணவாயுவிற்கும்‌ மேக 
வாயுவுக்கும்‌ தாளீசபத்திரிச்‌ சூரணம்‌ சகல குன்மத்திற்கும்‌ சூர 
ணம்‌-அசீரணத்திற்குத்‌ தீபனமுண்டாக-அயிலேயாதி லேகியம்‌ - 
வில்வாதி லேகியம்‌ - சரீரம்‌ அஸ்தியாய்‌ உலர்ந்த பேருக்குக்‌ கூழ்‌ 
மாண்ட லேகியம்‌ - குண்டலாதி லேகியம்‌ - கண்டமாலை லேகியம்‌ - 
பித்தம்‌ 44 பேரிலெடுத்த வியாதிக்கும்‌ பரமானந்த லேகியம்‌ - 
கன்னத்தில்‌ வியாதிக்குச்‌ சூரணம்‌ - பித்தத்தில்‌ உச்சிவாத 
குணமும்‌, இதற்கு எண்ணெயும்‌ - சூரிய வாதகுணம்‌ எண்ணெய்‌ - 
சந்திரவாத குணம்‌, எண்ணெய்‌ கைகால்‌ அசதி ஒரு 
பாரிசவாதத்திற்கு எண்ணெய்‌ - மூச்சுத்தாங்கலுக்கு - வாதத்தால்‌ 
கால்‌ கை. நொந்ததிற்கு மருந்து - வாதத்தால்‌ வீக்கமெடுத்தால்‌ 
ஒத்தடம்‌. குறைநோவுக்கு - மருந்து - முழங்கால்‌ முட்டிக்குக்‌ 
கட்டிமருந்து. சூலைக்கட்டு முழங்கால்‌ வீக்கத்திற்கு நீரழிவிற்குக்‌ 
கஷாயம்‌. சலக்கழிச்சலுக்கு மருந்து, நீரிழிவிற்கு மருந்து 
சோதனை. மதுமேகம்‌ நீரிழிவிற்குக்‌ குமரி பற்பம்‌, சத்திகுன்மம்‌ 
பக்கசூலை - குண்டலவாயு, எரிகுன்மம்‌ - வலிகுன்மம்‌ - கெற்ப 
கலைக்கு - புளியாரைகெய்‌ - வயத்துக்கடுப்பு, சீ தவழும்புக்கு 
மருந்து. சர்வ அதிஸாரத்திற்கும்‌ கஷாயம்‌ - உதிரக்கடுப்பிற்கு 
ரெத்தக்கழிச்சல்‌, சத்திக்குக்‌ கஷாயம்‌ - தொப்புளைச்‌ சுற்றி 
வலிக்கில்‌ பலவித கழிச்சலுக்கு மருந்து - பெருங்கழிச்சலுக்கு - 
தண்ணீராய்‌ கழிச்சலுக்கு - கிராணி உதிரமாய்ச்‌ சாய்கிறதற்கும்‌ 
வாதக்கிராணி, வாயுக்கிராணிக்கு மருந்து - இரத்தக்‌ கிராணிக்கு 
மருந்து - இரத்தக்‌ கழிச்சல்‌ கடுப்பிற்கு மருந்து - வயற்றுக்‌ 
கடுப்பிற்குக்‌ கஷாயம்‌ - வயத்துக்கடுப்பிற்கு ம்ருந்து - வயிறு 
இரைச்சல்‌, கழிச்சலுக்குக்‌ கஷாயம்‌ - சகல இருமலுக்கும்‌ பஞ்ச 
சுவாஸம்‌ இவைகளுக்குக்‌ கஷாயம்‌ - க்ஷயத்திற்கும்‌ இருமலுக்கும்‌ 
கஷாயம்‌. ஈளை, இருமலுக்குச்‌ சீழாய்‌ விழுகிறதற்குக்‌ கஷாயம்‌. 
இருமலுக்குக்‌ கஷாயம்‌. கற்பூரா தி லேகியம்‌ இருமல்‌ சிலேத்மம்‌ 
96க்கும்‌ இருமல்‌, கோழைக்‌ கக்குறதிற்கு லேகியம்‌. கண்டாத்திரி 
லேகியம்‌ - தாளீசபத்திரி வடகம்‌ - இருமலுக்கு உள்ளுக்குப்‌ பசி 
யெழும்ப லேகியம்‌ - இருமலுக்குச்‌ சூரணம்‌ - அஷ்டாதிச்‌ 
குரணம்‌ - இரைப்பு நோதலுக்குச்‌ சூரணம்‌- உப்புசம்‌, கோழை 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


188 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


விழுதலுக்கு லேகியம்‌ - வறட்சி, இருமல்‌, தும்மலுக்கு மருந்து - 
இருமலுடன்‌ கூடிய வாந்தி அரோசகத்திற்கு மருந்து - 
ஆடாதோடை லேகியம்‌ - சிங்காதிச்‌ சூரணம்‌ - இரைப்பு சுவாசத்‌ 
திற்கு மருந்து - இரைப்பிற்கு கைகண்ட. மருந்து - இரை ப்பிற்கு 
மருந்து - நெஞ்சுவறட்கி அரிகுரலுக்கு நெய்‌ - நெஞ்சு கம்மலுக்கு 
மருந்து - நெஞ்சில்‌ புத்துக்கு நெய்‌ - குவளைவிப்புருதி, உளமாந்‌லை த 
ஈனைக்கு மருந்து - குவளை விப்புருதி - மருந்தீடு, வறட்சி இருமல்‌ 
எடுத்தால்‌ நெய்பண்ண மருந்து - ஈக, இருமல்‌, க்ஷயம்‌, குரல்‌ 
நெரிவுக்கு முழுக எண்ணெய்‌ - உதிரசிலைக்குக்‌ குணம்‌ - இரத்த 
பித்தத்திற்குக்‌ கஷாயம்‌ - கைகண்டது - ரத்தமாய்‌ மூக்காலேயும்‌ 
வாயாலேயும்‌ எடுக்கிறதற்கு - இரத்த பித்தத்திற்கு உள்ளுக்கு - 
வலுச்சத்தி ரத்தபித்தக்குணம்‌ - இரத்த வார்தி பித்தத்திற்கு 
மருந்து - ரத்தபித்தத்திற்குக்‌ கஷாயம்‌ - எரிபித்தத்திற்குக்‌ 
கஷாயம்‌ - ரத்தபித்தத்திற்குக்‌ கஷாயம்‌ உச்சிதம்‌ - ரத்தபித்தத்‌ 
திற்கு நெய்‌ - ரத்தபித்தத்திற்கு ஆடாதோடை நெய்‌ - காசம்‌, 
க்ஷயம்‌, இருமல்‌ இரைப்பிற்கு நெய்‌ - கொம்மட்டி மாதளை 
லேகியம்‌ - இஞ்சிக்குழம்பு - சிலேத்துமத்திற்கு - இருமல்‌ நா 
வறட்சிக்கு மருந்து - காச்சல்‌ விழுந்த பேருக்குத்‌ தாளீசபத்திரிச்‌ 
சூரணம்‌-அசுவகெந்திச்‌ சூரணம்‌ - அபிகாத சிலேத்மத்தின்‌ குணம்‌ 
பதித்‌ இருமல்‌, குன்மத்திற்கு மருந்து - உப்பிச இருமலுக்கு 
மருந்து - இருமல்‌ உப்பிசத்திற்குக்‌ கெந்தகத்‌ தைலம்‌ - 
நெஞ்சடைப்பு, கொதிப்புக்‌ குறுகுறுப்பிற்கு - உளமாந்தை ஈளை, 
இருமல்‌, இரைப்பு, சீழ்‌ விமுகிறதற்கு அர்க்க மூல லேகியம்‌ - 
பித்தபாண்டு ரோகத்திற்கு திந்திணி லேகியம்‌ ஊதுகாமாலை 
குணமும்‌ மருந்தும்‌-காமாலைக்குக்‌ கலிக்கம்‌ - சுறுக்கிடு காமாலைக்கு 
உ ளமாங்கைக்குப்‌ கை - உளமாந்தைக்குத்‌ தலைக்கு எண்ணெய்‌ - 
ம்‌ ம சன்னி 18 கால்‌, கை முடங்கின வாதத்திற்கும்‌ 
ட்டன கட்டுக்கும்‌ எண்ணெய்‌ - முகவாத குணம்‌ மருந்தும்‌ 
LE 2 கபாலசன்னிக்குத்‌ தைலம்‌ - சிங்கவாயுக்‌ குணம்‌ - 
சர்வாங்கவாயுக்‌ குணம்‌. பட்சவாயுவுக்‌ குணம்‌ மருந்தும்‌ - 
சுரோணிதவாயுக்‌ குணம்‌ - கீல்வாயுக்‌ குணம்‌ - மருந்து - ருத்திர 
வாயுக்‌ குணம்‌ - சூரணம்‌ - ருத்திரவாய இருமல்‌, அசீர்ணம்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


2-வது தொகுப்பு 189 
இவைகளுக்கு மருந்து - உளத்‌ தீவாத குணமும்‌ மருந்தும்‌ - தனுர்‌ 
வாயுக்‌ குணமும்‌ மருந்தும்‌ - அற்புதவாதக்‌ குணம்‌ - ஒத்து மருந்து 
பூச்சு மருந்து - கிரிசுவாயுக்‌ குணம்‌ - மருந்து - திமிர்வாயுக்‌ குணம்‌ 
மருந்து - திமிர்‌ வாதத்திற்கு மருந்து கைகண்டது - திமிர்வாதம்‌, 
உதடு, கை, கால்‌, தொப்புள்‌, காமியம்‌ அசந்துபோனால்‌ 
கஷாயம்‌ - தமரகவாயுக்‌ குணம்‌ மருந்து - தமரகவாயுவிற்குக்‌ 
கட்டுமருந்து - மூர்ச்சைவாயுக்‌ குணம்‌ மருந்து - பரங்கிப்பட்டைச்‌ 
சூரணம்‌ - கிரந்தி எனப்பட்டதற்குக்‌ கருங்கோழிச்‌ சூரணம்‌ - 
கிரந்திக்கு - 48 வியாதிக்குஞ்‌ சீனப்பட்டை ஊறிய குடிநீர்‌ - 
பவுத்திரம்‌, அரையாப்பு, கிரந்தி, துர்மாங்கிஷம்‌, பிரமியத்திற்கு 
மருந்து லேகியம்‌. சூலை, ஓட்டிய புண்‌, மற்றுமுண்டான 
கடிவகைக்கு லேகியம்‌ - இங்கிலிக்க உப்பை ( சாதிலிங்கப்‌ புகை ) 
வாய்ப்புண்‌, வாய்‌ நோய்க்கு நெய்‌ - பறங்கிப்பட்டை ரஸாயனம்‌ - 
பறங்கிப்பட்டைச்‌ சூரணம்‌ கஷாயம்‌ - பறங்கிப்பட்டைச்‌ சூரணம்‌ - 
குலைபுண்‌ குடோரத்திற்கும்‌ - பறங்கிப்பட்டைச்‌ சூரணம்‌. கடிகை 
வீக்கம்‌ - விப்புருதி வீக்கம்‌ இதற்குப்‌ பத்து - கடிகையரை 
யாப்பிற்கு - புண்ணுக்கு எரியாதகாரம்‌ சதைவளர்ந்த-புண்ணுக்கு 
“மருந்து - ஆறாத புண்ணுக்கு : கிரந்திக்கு - பாஷாண வீக்கமானால்‌ 
-மாதீதுக்‌ கஷாயம்‌ - ரசம்‌ முறிய மருந்து - முட்டடைப்பனுக்கு 
மருந்து - வலசலங்கட்டினால்‌ உள்ளுக்கு மருந்து. நீர்ப்பாகு 
கோப்பாட்டுக்கும்‌ மருந்து - விமூசியெனப்பட்டதற்கெல்லாம்‌ 
மருந்து. விமுசி தாகத்திற்கு - அசீர்ணவலிக்கு செரியாகுன்மத்‌ 
திற்கும்‌. வயிறு வலிக்கும்‌ பலநாளும்‌ சத்தி எடுக்கிறதற்கு - 
சூலை எல்லாவற்றிக்கும்‌ ஏகமருந்து. பக்கசூலை, இசிவு, வாயுக்‌ 
கட்டினத்திற்கு மருந்து - எரிகுன்மம்‌ வலிகுன்மத்திற்கு மருந்து - 
பித்தகுன்மத்திற்கு - சர்வகுன்மத்திற்கும்‌ - எரிகுன்மம்‌ வலி 
குன்மம்‌, .சத்திகுன்மம்‌ வாயுவிற்கும்‌ தேங்காய்க்‌ கடுகு - பல 
வாயுவிற்கும்‌ சூரணம்‌ - எரிகுன்மத்திற்கு மருந்து - பித்த 
குன்மத்திற்கு மருந்து - எரிகுன்மத்திற்கு - குன்மத்திற்குக்‌ 
கைகண்டது - சத்தி வலிகுன்மத்திற்குக்‌ கல்யாணச்‌ சூரணம்‌.- 
பலவாயுவிற்குத்‌ தேங்காய்‌ லேகியம்‌-குன்மத்திற்குப்‌ பஞ்சகெவ்ய 
கிருதம்‌ - தந்தரோகத்திற்கும்‌ பல்வலிக்கும்‌ - பல்நோக்காடு 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


190 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


ஈறுபுண்ணுக்கு எண்ணெய்‌ - சத்தி எடுக்கிறதற்கு - வாந்தி மரிபட 
மருந்து - வாந்திபண்ண மருந்து - பலவகை வாந்திக்கு - 
ஓக்காளத்திற்கு - விஷபாகத்திற்கு - விஷபாகம்‌, பாண்டூரோகம்‌, 
மகோ தரத்திற்குக்‌ கோசலக்குழம்பு - சர்வ வீக்கத்திற்கும்‌ - 
வியாதியில்‌ வீக்கத்திற்குக்‌ கெர்ப்பிணி வீக்கத்திற்கு உச்சிதம்‌- 
விஷபாக வீக்கத்திற்கு எண்ணெய்‌ - வீக்கத்திற்குக்‌ கஷாயம்‌ - 
சோப வீக்கத்திற்கு மருந்து - பிற நீர்க்கட்டுக்கும்‌ உடம்பு 
வீக்கத்திற்கும்‌ சுண்டாங்கி - வயிற்றுக்கட்டிக்கு மருந்து - 
அகுவைகரையச்‌ சூரணம்‌ - கவுசைக்கு மருந்து - வயிற்று வலிக்கு 
மருந்து - வயிற்றிலுண்டான வியாதிக்கு எண்ணெய்‌ - வயிற்று 
நோய்க்கு மருந்து - லக்ஷ்மித்தைலம்‌- கெர்ப்பவிப்புருதிக்குப்‌ 
பாரிச வாயுவிற்கு எண்ணெய்‌ - பாரிச வாயுவிற்குச்‌ சூரணம்‌ - 
வாயுக்கு மருந்து - பெண்கள்‌ ருதுவாக மருந்து - பக்குவப்படாத 
பிள்ளைக்கு மருந்து - துடக்குவர மருந்து - ஆண்‌ மாரியாய்‌ முலை 
எழாத பேருக்கு மருந்து - எலிகடிக்கு மருந்து - எலிக்கடி குணம்‌ 
எண்ணெய்‌ - குலையெரிவுக்கு மருந்து - கால்‌ கை எரிவுக்கு 
மருந்து - கால்‌ எரிவு கையெரிவு வயிறுயெரிவுக்கு மருந்து - குடல்‌ 
பிரட்டல்‌ - குலையெரிவு - வாய்‌ நீர்‌ கொழுந்தலுக்கு மருந்து - 
தண்டு அசந்தாற்கு வலுவு உண்டாக மருந்து. மதனகாமேச்வரம்‌ - 
கன்ன மூலத்திற்குக்‌ கைகண்ட மருந்து - தந்தவாயு, பல்வலி 
குத்து வீக்கத்திற்கு மருந்து - உண்ணாக்கிற்கு மருந்து - கண்ட 
மாலைக்கு எண்ணெய்‌ - சிலையெண்ணெய்‌ - கண்டமாலைக்குமருக்து- 
வயத்துக்‌ கட்டிக்கு மருந்து, அகுவைக்‌ கஷாயச்‌ சூரணம்‌ - 
அந்திரவாயுவிற்கும்‌ ஒத்தடம்‌, கழல்வாதம்‌, குடல்‌ வாதம்‌- அண்ட 
வாதத்திற்கு மருந்து - சிவராக்கினிச்‌ சூரணம்‌ - இளி குடல்‌ 
வாதம்‌, சிறு குடல்‌ வாதம்‌ - அந்திர வாயுவிற்கும்‌ - விரையேறு 
வாதத்திற்கு - அந்திர வெட்டிக்குக்‌ கடுகு - அண்டவாதம்‌ - 
சந்துவாதம்‌ - குடல்‌ வாதம்‌ - விரைவாதம்‌ - குடல்‌ வாதத்திற்கு 
எண்ணெய்‌ - நாட்‌ சென்ற பிரமியத்திற்கு - நீர்க்கடுப்பிற்கு - 
பிரமிய நீர்க்கடுப்பிற்கு - கல்லெரிப்பிற்கு மருந்து - பிரமேக 
மெல்லாவற்றிற்கும்‌ நெய்‌ - பிரமேகம்‌ - புறப்பாடு, உள்‌ காய்ச்ச 
லுக்கு நெய்‌. - உஷ்ணப்‌ பிரமியத்திற்கு மருந்து - மூத்ரகிரிச்சம்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 191 
நீர்க்கடுப்பிற்கு மருந்து - வாயுதோஷத்தின்‌ பேரில்‌ நீர்க்கட்டுக்கு - 
முத்திரகிரிச்சம்‌ நீர்க்கட்டுக்கு மருந்து - நீர்க்கட்டுக்கு 
வெண்ணெயில்‌ மருந்து, ஆண்‌, பெண்‌, கெர்ப்பிணி நீர்க்கட்டுக்கு - 
முத்திர கிரிச்சம்‌ நீரடைப்பிற்கு - நீரடைப்பிற்கு துன்மாங்கிஷத்‌ 
திற்கு - துர்மாங்கிஷ அடைப்பிற்கு நல்லவகை - இரத்தப்பிரமியத்‌ 
திற்கு மருந்து - நீர்க்கடுப்பு எரிவிற்கு - சூசிகாவாயுவிற்கு 
லேகியம்‌ - சூதகக்கிராணிக்கு - கெர்ப்ப விப்புருதிக்கு எண்‌ 
ணெய்‌ - சீழ்பிரமியத்திற்குச்‌ செய்யுங்‌ குணமும்‌ மருந்தும்‌ ்‌ 
சுக்கிலப்‌ பிரமேகத்திற்கு, நீர்கடுத்து - எரித்து - அருகியிறங்‌ 
கினால்‌ மருந்து - நீர்கடுப்பு எரிப்புக்‌ கட்டுக்கும்‌ - குருபற்பம்‌ - 
காரீயச்செந்தூரம்‌ - சொர்ண சஞ்சீவிச்‌ செந்தூரம்‌ - தாளக 
பற்பம்‌, ஈவச்சார பற்பம்‌ - நவச்சார பற்பம்வேறு - தாளக உருக்கு - 
தாமிரபற்பம்‌ - பித்தவெட்டை அன்னத்‌ துவேஷம்‌, கைகாலெரி 
விற்கு அப்பிரகச்‌ செந்தூரம்‌ - சாந்த சந்திரோதய லோகச்‌ 
செந்தூரம்‌ - கெந்தசுத்தி - காந்தசுத்தி, கிரந்தி, சூலை, 
அரையாப்பிற்கு ரஸ பஸ்மம்‌ - அர்த்த நாரீசுரன்‌ - ரஸபஸ்பம்‌ - 
வாதராட்சஸன்‌, ஸகல வாதத்திற்கும்‌, பிரதாபலங்கேச்வரன்‌ 
குளிகை - 4 நாள்‌ மாறல்‌ சுரத்திற்குக்‌ குளிகை - சீதசுரத்திற்குச்‌ 
சண்டபானுக்குளிகை - அர்த்தநாத சுரக்குளிகை - சிங்கபைரவன்‌ 
குளிகை - சிங்கவயிரவன்‌:- லோகோத்தர குளிகை குன்மத்திற்கு - 
ரஸச்செந்தூரம்‌ - அரிதார பற்பம்‌ - கெந்தக பற்பம்‌ - குடல்‌ 
வாதத்திற்கு பற்பம்‌.- அரப்பொடி பற்பம்‌ - இரதம்‌ குருப்புடம்‌ - 
ரஸபற்பம்‌ சகல வியாதிக்கும்‌ கொடுக்கலாம்‌ - இலாடரஸ 
பற்பம்‌ - குடல்வாதம்‌ பலவாயுவிற்குப்‌ பற்பம்‌ - ஞானி பற்பம்‌ - 
வயத்துக்கடுப்பு, சீதரத்தத்திற்கு - கெர்ப்பவிப்புருதி வாயுவிற்குப்‌ 
பற்பம்‌ - கிரிச்சம்‌ நீர்கட்டு - துர்மாங்கிஷத்திற்குப்‌ பற்பம்‌ - 
இரத்தப்‌ பிரமியத்திற்கு - மருந்து சுக்கிலப்‌ பிரமியத்திற்கு - 
பிள்ளைபெத்தபேருக்கு பிள்ளை தாழ்ந்து மெத்தவும்‌ பலஹீனமான 
பேருக்கு நெய்‌ - ரெத்தப்பிரமியத்திற்கு மருந்து - புண்ணா 
_மிருக்கிற பெண்ணுக்கு எண்ணெ ய்‌ -. பல்‌ கிரந்திக்கு 
எண்ணெய்‌ - வெட்டுப்பட்ட, நெடுநாள்‌ சென்ற புண்ணுக்கு 
எண்ணெய்‌ - சொரி எனப்பட்டதற்கு . எண்ணெய்‌ - கடி 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


192 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


விகாரங்களுக்கு - எலும்புருக்கிக்கு எண்ணெய்‌ - எலும்புருக்கி 
பிரமியத்திற்கு மருந்து - எலும்புருக்கி, பெரும்பாடு, பிரமியம்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ - பெரும்பாட்டுக்கு மருந்து பற்பம்‌ - ரெத்தப்‌ 
பெரும்பாட்டிற்கு - பெரும்பாடு, வெள்ளை விழுகிறதற்கு - 
கட்டியாய்‌ சாய்க்கிற பெரும்பாட்டிற்கு - பயித்திய விறுமைக்கு 
பயித்தியம்‌ உப்பிசத்துக்குக்‌ கஷாயம்‌ - பித்தத்திற்குச்‌ 
சூரணம்‌ - பயித்தியம்‌ சீலைகிழித்துப்‌ பித்தெடுத்தால்‌ - 
பித்தத்திற்குக்‌ கஷாயம்‌ - பயித்தியத்திற்கு மருந்து - பயித்தியம்‌ 
கொண்டவர்களுக்கு மருந்து - பித்த மயக்கத்திற்கு மருந்து - 
ஆவரண பித்தத்திற்கு முசுமுசுக்கை நெய்‌ - நினைவு தெரியாமல்‌ 
விலங்கிலே போட்ட பயித்தியத்திற்குப்‌ பூனை மருந்து - 
பயித்தியத்திற்குக்‌ கமுதைப்பால்‌ மருந்து - பயித்தியத்திற்குக்‌ 
கஞ்சி பித்தத்திற்குக்‌ குமரித்தைலம்‌ - மறதிக்கு வசம்பு மருந்து - 
அயம்‌ திற்கு - வண்டு கடிக்கு எண்ணெய்‌ - குரைநொய்தலுக்கு 
மருந்து - காணாக்‌ கடியாக சரீரமெல்லாம்‌ சொறியானால்‌ நெய்‌ - 
கெந்தகச்‌ சூரணம்‌ - துடைவாழைக்கு மருந்து - தலைப்புமு 
வெட்டுக்கு எண்ணெய்‌ - தலைப்‌ புழு வெட்டுக்கும்‌, சிரங்குக்கும்‌ 
எண்ணெய்‌ - புழு வெட்டு, சிரங்கு, தலைக்‌ கடிக்கு 
எண்ணெய்‌ - தலைக்‌ கடிவுக்கும்‌ சிரங்கிற்கும்‌ எண்ணெய்‌ - கடி 
விகா ரத்திற்கு எண்ணெய்‌ - பெருவியா தி, திமிருக்கு எண்ணெய்‌ - 
நீரெட்டிக்கொட்டை எண்ணெய்‌ - பவுத்திரத்திற்கு - பொத்தி 
கடிவுகத்திற்கு - சிகப்புச்‌ சேர்வை புண்ணுக்கு - சுட்ட 
புண்ணுக்கு மருந்து - பினிசத்திற்கு எண்ணெய்‌ - ரெத்த பீனிசம்‌ 
சிராய்ப்‌ பீனிசம்‌ - வாயாலே ரத்தம்‌ விழுகிறதற்கு - ரெத்த 
பீனிசத்திற்கு நெய்‌ - பீனிசம்‌, நீர்ப்பாய்சல்‌ பஞ்சகாசம்‌ 
இவற்றிற்கு எண்ணெய்‌ - பீனிசத்திற்குத்‌ திரிவிடப்புகை விபரம்‌ - . 
ட இரத்தம்‌ விமுகிறதற்கு - சலப்‌ பீனிசத்திற்கு 
எண்ணெய்‌ - ரெத்த பீனிசத்திற்கு - பீனிசத்‌ தும்மலுக்கு 
நல்லெண்ணெய்‌ - எந்தவகைப்‌ பீனிசத்திற்கும்‌ ஈசியம்‌ - சலப்‌ 
பீனிசம்‌, சிராய்‌ பீனிசம்‌, பக்க பீனிசம்‌, நாசியடைப்பு, தும்மலுக்கு 
கரிம - தமரக வாதம்‌, திமிர்‌ வாதம்‌, பாரிச வாதம்‌ - செங்க 
மகக மருந்து - உள்ளுலோகத்திற்கு கெய்‌.- வேறு கஷாயம்‌ - 
மூக்குக்‌ கணம்‌, மாந்தக்‌ கழிச்சலுக்‌ ந்து - ; 
க்‌ தக்‌ கழிச்சலுக்கு மருந்து - முதலிய மருந்து 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 198 
Beginning : 
சீதஜ்வரத்திற்குக்‌ கச்சிவிப்‌ (கச்சபி) மாத்திரை 
தாளகம்‌ சன்னமாயுடைத்துப்‌ புரசம்‌ பட்டைச்சாற்றில்‌ ' 
2 நாள்‌ ஊறவைத்து எடுத்துக்கொண்ட தாளகம்‌ - 7 
சங்குசுட்ட நீறு - 7 
ஆக 2 வகையும்‌ கொம்புப்பாகலிலைச்சா றுவிட்டு 
9 நாள்‌ அரைத்துக்‌ குன்றிப்பிரமாண மாத்திரையுருட்‌ 
டித்‌ துளசி,சீரகம்‌ ரெண்டுங்‌ கஷாயம்‌ வைத்துஅதில்‌ 
மாத்திரை வைக்கவும்‌ - சீதவாத சுரம்‌ தீரும்‌. கைகண்டது 


3 ட 3 3 = 


ருதுசூலைக்கு மருந்து 
ஒரு சிரங்கை கடுகு விளக்கெண்ணெய்‌ விட்டுவெண்‌ 
ணெய்‌ போல நேகவரைத்து, விளக்கெண்ணெயில்குழப்பி 
எலுமிச்சங்காயளவு வெல்லமும்‌ கூடகுழப்பி, வீட்டுக்குத்தூரம்‌ 
வந்த 2 வது நாள்‌, இந்தபடி கொடுக்கக்‌ காலமே ஒரு 
போது கொடுக்கவும்‌ - பத்தியம்‌ சுரா, திருக்கைக்‌ கருவாடு 
கூட்டவும்‌. மாங்கிஷம்‌ தின்னாதபேருக்குப்‌ பொரிச்ச மிளகு 
நீர்‌ கூட்டவும்‌. கைப்புப்புளிப்புத்தவிரவும்‌. இந்தப்‌ 
படிக்கு 8 தரங்‌ கொடுத்துவரவும்‌. ருதுகூலை, மலடு,தீரும்‌ 
மருந்து கொடுத்தநாள்‌ முமுகலாகாது. 
End : 
உள்ளுலோகத்திற்குக்‌ கஷாயம்‌ - 
இலாமிச்சு, செஞ்சந்தனம்‌, கல்நார்‌, சாஸ்திரவேதி, 
மாசிக்காய்‌, சித்தரத்தை, கிராம்பு, ஏலம்‌, அக்கிராக்காரம்‌, 
நற்சீரகம்‌, கடுக்காய்‌, நெல்லிப்பருப்பு இது ஓரொன்று கழஞ்சு 
கூட்டி, புதுப்பானையிலிட்டு நாழித்தண்ணீர்‌ விட்டுப்‌ பாதியாக 
ஊறவைத்து. அந்திசந்திக்குக்‌ கொடுக்கவும்‌. 4 அல்லது 4 
நாட்கள்‌ கொடுக்கவும்‌. 


கேம்‌ 
49 ல Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


194 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


வேறு - அதிமதுரம்‌, அத்திப்பட்டை 2, அக்கிராக்காரம்‌ 
1. பருத்திப்‌ பிஞ்சு. மாதுளம்‌ பிஞ்சு. கடுக்காய்‌ 2. வெள்ளைக்‌ 
கருடப்‌ பச்சை 1. . 1 தேறு சுக்கு, 2 திப்பிலி இதுவெல்லாம்‌ 
ஒரு புதுப்‌ பானையிலிட்டு 1 படி தண்ணீர்விட்டு எரித்து, அரைப்‌ 
பானையாலல்‌ அந்திசந்தி கொடுக்கவும்‌, அக்கரம்‌, நெஞ்சுக்கட்டு, 
வழலை, உள்காய்ச்சல்‌ மாந்தக்‌ . கழிச்சல்‌ தீரும்‌. 


குறிப்பு : 

ஆரம்பத்தில்‌ 8 ஏடுகள்‌ இந்த சுவடியைச்‌ சேராதவை, 
அதில்‌ பினாகினி குமாரன்‌ - திவ்யவக்கினிகுமாரன்‌ - மகா 
அக்கினி குமாரன்‌ - பிரதாப அக்கினி குமாரன்‌ - நீற்கட்டுக்கு - 
நாகக்கட்டு முதலான மருந்துகளின்‌ . விபரம்‌ செய்யுட்களாக 
உள்ளன. 


419. சுவடி நெ, 241. 
வைத்திய அட்டவணை. 
ஏடுகள்‌ 337. பக்கத்திற்கு 7 வரிகள்‌. 
சுமாராகச்‌ செல்லரித்துள்ளது. 
(நீள % அகலம்‌ 203 % 21 செ.மீ.) 


இதில்‌ உள்ள முறைகளாவன : 


சுரத்திற்கு லங்கனகஷாயம்‌ - சூலைக்குத்தைலம்‌ - ருது 
சூலைக்கு - மீரருக்கலுக்கு - மேகச்சூலைக்‌ கிரந்திக்கு, - (5, 6 ஏடுகள்‌ 
இல்லை) சீதஜ்வரத்திற்கு கச்சிவி மாத்திரை - பீனிசம்‌ சுவாசம்‌ 
கபால சூலைக்குத்‌ தைலம்‌ - பூபதி மாத்திரை (9, 9, 10) ஏடுகள்‌ 
'இல்லை. பூபதி மாத்திரை - பெருவியா திக்கு மருந்து - - பிளவைக்கு 
பிளாஸ்‌ திரி - சாதிலிங்கச்‌ சேர்வை - கூஷ்பாண்டலேகியம்‌ = 
சுரமாத்திரை: சகல அதிசார: பேதிக்கும்‌ மருந்து - - மூலமுளைக்கு - ம்‌ 
நீர்கிட்டுக்கு - நாவரட்சிக்குச்‌ சயமக்கினி'- 'தாளீசபத்திரி வ வடகம்‌ - 
பேதிமாத்திரை - சுவாசத்திற்கு - பல்வலிக்கு ' 'தாக்ஷ்ணுப்பொடி.. ்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative > 


5-வது தொகுப்பு 195 


சயரோகத்திற்கு - பவுத்திரத்திற்கு - சயகாசத்திற்கு - அஷ்ட 
குன்மத்திற்கு - நீரிழிவிற்கு - மூலத்திற்கு - வயிற்றுகுன்மக்‌ 
கட்டிக்கு - மாலைக்கண்ணுக்கு - கண்‌ பூவிற்கு - நீர்க்கட்டுக்கு 
பெரும்பாட்டுக்கு - வலிப்பிற்கு - பாண்டு, பவுத்திரத்திற்கு நாக 
பற்பம்‌ - நவச்சாரபற்பம்‌ - தாளக உருக்கு - பற்பம்‌ மூலத்திற்கு - 
பெருவியா திக்குத்‌ தாமிரபற்பம்‌ - பூனகதைலம்‌ - மேகத்திற்கு 
நீர்‌ இறங்குதலுக்கு - பித்தவெட்டை - அன்னத்வேஷம்‌ - 
கைகாலெரிவிற்கு அப்பிரகச்‌ செந்தூரம்‌ - சாந்தசந்திரோ தயம்‌ - 
இருதய சந்தோஷம்‌ - மூலத்திற்கு வெள்ளாட்டுக்கறி - வயத்துக்‌ 
கட்டிக்கு லோகச்செந்தூரம்‌ - கெந்தகம்‌, காந்த சுத்தி - கிரந்தி, 
சூலை, அரையாப்பிற்கு ரஸபற்பம்‌ - சகல ரோகத்திற்கு - 
விஷத்திற்கு - திப்பில்யாதிச்சுரணம்‌ - காதடைப்புத்‌ தலைக்‌ 
குத்தலுக்குத்திரி - திராவகக்கரு- சத்துக்களுக்கும்‌ ரசங்களுக்குச்‌ 
சோதனை - கெர்பசோபத்திற்கு வீங்கினால்‌ வலசலமடைபட்டால்‌ - 
கர்பிணிமேல்‌ வீக்கத்திற்கு - அக்கினிமாந்தத்திற்கு - கெற்பத்தின்‌ 
மேல்‌ கழிச்சலுக்கும்‌ கடுப்பிற்கும்‌ - வீக்கத்திற்கு - கர்ப்பத்தின்‌ 
மேல்‌ இரைப்பு, இருமல்‌, சத்தி - நீர்மறிப்பிற்கு - பிள்ளை 
பெற்றவள்‌ வயிறு பெருத்ததற்கு மருந்து - பிள்ளைத்தாய்ச்சி உள்‌ 
குத்துக்குளிகை - சகலத்திற்கும்‌ பத்தியம்‌ (செய்யுள்‌) 
அதிசாரத்திற்குப்‌ பத்தியம்‌ - பறங்கிப்பட்டைச்‌ சூரணம்‌ - 
அர்த்த நாரீசுவரன்‌ - பார்க்கவக்குளிகை - (சுரம்‌ சன்னிக்கு) 
வாதராட்சஸன்‌ - (சகல வாதத்திற்கு) பிரதாபலங்கேச்வரன்‌ 
குளிகை - (ஈடுக்குவாதம்‌ பட்சவாதத்திற்கு) ஈாலுகாள்‌ மாறல்‌ 
சுரக்குளிகை - சண்டபானுகுளிகை (சீதஜவரத்திற்கு) - ஆத்மநாத 
சுரக்குளிகை - சிங்கவைரவன்‌ குளிகை - (சன்னி, அதிசாரத்திற்கு) 
- (வேறு) - லோகோத்திரக்‌ குளிகை - (அஷ்டகுன்மத்திற்கு) 
சரக்குகள்‌ சுத்திபண்ணும்‌ விபரம்‌ - சூசிகாவாயுவுக்கு எண்ணெய்‌ 
- ஈளை இருமல்‌ காசத்திற்குகெய்‌ - நடுக்குவாதக்குணமும்‌ 
மருந்தும்‌ - சுகசந்நிக்குணம்‌ - தாகசுரக்குணம்‌, மருந்து - சுரத்தில்‌ 
அஸாத்தியம்‌ - சன்னியில்‌ அசாத்யம்‌ - வாதத்தில்‌ அசாத்யம்‌ ன 
வீக்கத்தில்‌ அசாத்யம்‌ -- க்ஷபத்தில்‌ அசாத்யம, - கழிச்சலில்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


196 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


அஸாத்யம்‌ - அகிஸார அவஸ்தைக்‌ குணம்‌ - சுரம்‌ 64க்கும்‌ குணம்‌ 
விபரம்‌ - செய்யுட்கள்‌ 95. (ஏடுகள்‌ 54 முதல்‌ - 76 வரை) 
சுரத்திற்குக்‌ கஞ்சி காய்ச்சும்வகை - ஆசீர்ணத்திற்குக்‌ கஷாயம்‌ - 
வாதசுரக்குடிநீர்‌ - தருணஜ்வரக்கஷாயம்‌ (2 செய்யுட்கள்‌) வாய்‌ 
நீருறு சுரத்திற்குக்குடி நீர்‌-முறைச்சுரக்‌ குடிநீர்‌-தசமூலக்‌ குடிநீர்‌- 
வாதபித்தச்சுரக்‌ குடிநீர்‌, வாதசுரம்‌, மாந்த ஜ்வரத்திற்கு 
குடிநீர்‌ - சன்னியடுத்த வாதசுரங்கள்‌. நளிர்‌, இழுப்பு, குளிருக்குக்‌ 
குடிநீர்‌ - வாதபித்தசிலேத்மஜ்வரக்‌ குடிநீர்‌ - துவாதசசந்நிக்‌ 
கஷாயம்‌ - பஞ்சமூலக கஷாயம்‌ - அஷ்டமுலக்கஷாயம்‌ - 
அமுதாதிக்‌ குடிநீர்‌ - சிலேற்பனசுரத்திற்குக்‌ கஷாயம்‌. உரை 
சந்நிக்‌ குடிநீர்‌ - தினம்‌ அலத்துசந்நிக்குடிநீர்‌ - சந்நிவாதசுரத்‌ 
திற்குக்‌ கஷாயம்‌ - ஆசீர்ணஜ்வரம்‌, சந்நிவாத ஜ்வரம்‌, மாறலுக்குங்‌ 
குடிநீர்‌ - மூர்ச்சை, புலம்பல்‌ - 27 சுரத்திற்குக்‌ குணமும்‌ கஷாயமும்‌ 
- நாள்‌ சென்றசுரம்‌ - கட்டி, அடிவயிறு கெண்டைவிழுந்தால்‌ - 
அவதாகக்‌ காய்ச்சலுக்கு - நடுக்கல்‌ காய்ச்சலுக்குச்‌ செய்குணமும்‌ 
மருந்தும்‌ - நடுக்கு சுரத்திற்கு மருந்து - நடுக்கல்‌ சுரத்திற்கு 
அஞ்சனம்‌, நசியம்‌, குளிகை, கஷாயம்‌ - அடிக்கடி வருகிற 
2, 9, 4 நாள்‌ மாறல்‌ சுரத்திற்கு - பழஞ்சுரம்‌, மாறல்‌, விஷ 
சுரத்திற்குக்‌ கஷாயம்‌ - இளங்காச்சலுக்கு - பழஞ்சுரம்‌, சந்நிபாத 
ஜீவரத்திற்கு - சீத ஜீவரத்திற்கு அமுதாதிக்‌ கஷாயம்‌ - பழ 
வெதுப்புக்‌ குடிநீர்‌ - பசிக்கக்‌ கஷாயம்‌ - சீதவெதுப்புக்கு மருந்து - 
நாலாமுறைக்காய்ச்சலுக்கு, ஆறுமாத மானஜ்வரக்‌ கஷாயம்‌ - 
சீதஜ்வரத்திற்குக்‌ கஷாயம்‌ - உழலை பரிதாப ஜ்வரத்திற்கு - 
மறுகாய்ச்சலுக்கு - அதிசார கழிச்சல்மேல்‌ விக்கலுக்கு - 
அதிசாரச்‌ சுரத்திற்கு - அதிசார ஜ்வரம்‌ - தாகம்‌ சத்திக்கும்‌ 
கஷாயம்‌ (நல்லவகை) - சர்வ ஜ்வரத்திற்கும்‌ அதிசாரத்திற்கும்‌ - 
சகல ஜவரத்தின்‌ மேலெடுத்த கழிச்சலுக்குக்‌ கஷாயம்‌ - சுகசன்னி 
தோஷத்திற்குக்‌ கஷாயம்‌ - சுரவாந்திக்குக்‌ கஷாயம்‌ - சத்தி 
விக்கலுக்குக்‌ குடிநீர்‌ - விக்கலுக்கும்‌ சத்திக்கும்‌ - சரதாபத்திற்குக்‌ 
குடிநீர்‌ - சத்தி, விக்கல்‌, உழலை தாபத்திற்கு - தண்ணீர்‌ 
தாகத்திற்கு சுரதாப, சோப, நர்வறட்சிக்குக்‌ கஷாயம்‌ - தாய 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


௦-வது தொகுப்பு 197 


சுரத்திற்குக்‌ கஷாயம்‌ - விசூழிதாகத்திற்கு - ஓக்காளத்திற்கும்‌ 
வாந்திக்கும்‌, விசூழி, தாகத்துக்கு, விக்கலுக்குப்‌ புகை 
விக்கலுக்கு மருந்து - சத்தி விக்கலுக்கு - சத்தி விக்கலுக்குக்‌ 
கஷாயம்‌, சூரணம்‌, நாவறட்சிக்கு மருந்து - மயக்கம்‌ நாவறட்சிக்கு- 
சன்னிவாத தோஷங்களுக்குக்‌ கண்டுஷம்‌ - நாவறட்சிக்கு - நாக்கு 
வெந்தால்‌ - நாக்குவெந்து வெடிச்சால்‌ - பித்தசுரத்திற்கு - 
நாக்கு வெந்தால்‌ - சத்திக்குக்‌ கண்டூஷம்‌ - தாகத்திற்கு - 
அந்திரதாகத்திற்கு - தாகசுரத்திற்கு - விக்கலுக்கு - சுரத்தின்‌ 
மேல்‌ வீக்கத்திற்கு - வயிறுவலி, அதிஸாரசுரம்‌, வீக்கத்திற்குக்‌ 
கஷாயம்‌ - சீதசுர வீக்கத்திற்கு - சர்வ ஜ்வரத்திற்கு முலைப்பாலில்‌ 
கொடுக்க விபரம்‌ - ரக்த சன்னி, அலட்டு சன்னிக்கு மருந்து - 
நாவறட்சி தோஷத்திற்கு - தோஷத்திற்குக்‌ கெளரி பற்பம்‌ - 
சுரத்திற்குக்‌ கஷாயம்‌ - சுரத்தின்மேல்‌ மூச்சுக்கு - கருத்த அக்கரக்‌ 
காய்ச்சலுக்கு - வாய்வெந்தால்‌, குளிர்‌ சுரத்திற்குச்‌ சூரணம்‌ - சீத 
ஜ்வரத்திற்கு - சந்நிக்குச்‌ சூரணம்‌ - குளிர்‌ காய்ச்சலுக்கு மருந்து. 
சைத்யத்திற்கு - சன்னிமேல்‌ வந்த இருமலுக்குக்‌ கஷாயம்‌ - 
சுகசன்னிக்கு - விக்கல்‌ பித்தநாடியான ஜீவரத்திற்கு - பித்த 
'சன்னிக்குடிநீர்‌ - சிட்டனார்‌ சுரம்‌, சன்னிபாத ஜ்வரம்‌ மற்றுமுள்ள 
சுரங்களுக்கு - மூர்ச்சை போட்டு கிடக்கிற சந்நிபாத ஜ்வரத்திற்கு- 
கெர்பிணி ஜ்வரத்திற்கு - பிள்ளை பெற்றாள்‌ சுரத்திற்குக்‌ கஷாயம்‌ - 
பித்தசுரக்குடிமீர்‌ - குளிர்‌ காய்ச்சலுக்கு - சைத்யத்திற்கு - ௬௧ 
சன்னிக்கு - நெஞ்சில்‌ கட்டின சன்னிக்கு - வாத சன்னிக்குக்‌ 
கஷாயம்‌ - பல்லுக்கிட்டின சன்னி, உள்வீச்சு, பிறவீச்சிற்கு - 
சர்வ சுரத்திற்குங்‌ கஷாயம்‌ - அஷ்டதசமூலக்‌ கஷாயம்‌ - பாடாதிக்‌ 
கஷாயம்‌ : சன்னியடுத்த வாதசரங்களுக்குக்‌ கஷாயம்‌ - வாதபித்த 
சிலேத்ம 8 ஜ்வரத்திற்கும்‌ கஷாயம்‌ - அஷ்டாதிக்‌ கஷரயம்‌ - 
அரோசகம்‌, சத்தி - வாய்நீர்‌ ஊறல்‌ - சுரத்தின்மேல்‌ சீதக்‌ 
கடுப்பிற்கு - சுரத்தின்மேல்‌ இரத்தக்கழிச்சலுக்கு - சுரத்தின்‌ 
மேல்‌ வீக்கத்திற்கு மருந்து - வீரோசனம்‌ - உள்குத்து 
பிரவீச்சுக்குப்‌ பூச்சு - இசிவுக்கு மருந்து பத்து - நரம்பை 
இழுத்துக்கொண்டதிற்கு - நெஞ்சு நோவுக்கு - இசிவுக்கு - 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


198 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


வாதசன்னிக்குச்‌ ' சினேகப்பொட்டணம்‌ - வலிப்புக்குங்கறுத்த 
௮க்கரத்திற்கும்‌ - பிரவீச்சுவாதக்‌ குணம்‌ - உள்குத்துக்‌ குணம்‌ - 
தோல்விஷம்‌ - உள்விஷம்‌ - தோல்‌ஒஎஷதச்‌ சரக்குகள்‌ - குருப்‌ 
புறப்பட்டு வீங்கினால்‌ குடிநீர்‌ - சகல உதிரிக்கும்‌ - வைசூரிக்கு, 
சன்னிவாத சுரத்திற்குக்‌ கஷாயம்‌ - வாதத்திற்கு மயூரத்தைலம்‌ - 
மாதம்‌ சென்ற கர்ப்பிணியின்‌ வயிற்றுக்கடுப்பு, கடுப்பிற்கு - 
'நீர்க்கட்டுக்கு மருந்து - கெர்ப்பிணிக்கிரந்தி, 4 மாதம்‌ 3 மாதம்‌ 
நின்று அழிந்து போகிறதற்கு எண்ணெய்‌ - கெர்ப்பிணி சந்து 
வாதத்திற்கு எண்ணெய்‌ - 138 வகைசந்நிக்கும்‌ விபரம்‌ - பிள்ளைத்‌ 
தாய்ச்சி உள்குத்துக்குளிகை - சர்வஜ்வர த்திற்கும்‌ எண்ணெய்‌ - 
அரக்கெண்ணைய்த்‌ தைலம்‌ - செம்பைத்‌ தைலம்‌ - நெல்லித்‌ 
தைலம்‌ -வாதசந்நிக்குக்‌ கசப்பில்லா வேப்பெண்ணெய்த்‌ தைலம்‌ - 
சகல சந்நிக்கும்‌ எண்ணெய்‌ - வாதசந்நிக்குத்‌ தைலம்‌ - வயிற்றுப்‌ 
பிள்ளை செத்துப்போனதற்கு - சோரை சாய்க்கிறதற்கு மருந்து - 
பிள்ளைபெற்ற, வயிறு பழுத்தாலும்‌ மலம்‌ கட்டுப்பட்ட ரலும்‌ மருந்து- 
பிள்ளை பெற்றவளுக்கு இரத்தங்‌ கட்டினால்‌ மருந்து - சந்நிக்குத்‌ 
தைலம்‌ - சர்வ சந்நிக்கும்‌ - உள்காச்சலுக்கு மருந்து - சந்தனுதி 
கிருதம்‌ - வாய்‌ கிரந்திக்கும்‌ பல்‌ கிரந்திக்கும்‌ உள்‌ ரோகத்திற்கும்‌ 
“கெய்‌ - வாத கரப்பானுக்கு, குறைநோதலுக்கும்‌ - ரசசுத்தி - 
சாதிலிங்கத்தில்‌ ரஸம்‌ வாங்க - கெந்தகசுத்தி - பலவியா திக்கு 
'ஈல்லவகை - வெங்காரம்‌ உருக்கிறது - தாளகம்‌ வெள்ளையாக - 
சாதிலிங்கத்தில்‌ ரஸம்‌ வாங்க விபரம்‌ - வாயுக்கிராணிக்‌ குணம்‌ - 
“குடிநீர்‌ - பித்தக்கிராணிக்‌ குணங்‌ குடிநீர்‌ - சங்கிராணி குணமும்‌ 
மருத்தும்‌ - இரத்தக்‌ கழிச்சலுக்கு - பித்தசுர அதிசாரக்‌ கஷாயம்‌ - 
விரேசனக்‌ குளிகை - வாதகரப்பான்‌ குணமும்‌ மருந்தும்‌ - வாதக்‌ 
கரப்பானுக்கும்‌, பெருமூட்டுக்கும்‌ மருந்து - வரட்சிக்‌ கரப்பான்‌ 
குணமும்‌ மருந்தும்‌ - காபாலக்‌ கரப்பான்‌ குணமும்‌ மருந்தும்‌ - 
நாசிகாபீடத்தின்‌ குணமும்‌ மருந்தும்‌ - சூலை சுரோணித்‌ தைலம்‌ - 
கரசூலை விருத்தம்‌ - வீக்கலுக்கு மருந்து - அந்திர தாகத்திற்குக்‌ 
' கண்டெள்ஷதம்‌ - சிலேத்ம ல்‌ - சுரவியாதியில்‌ 
_ காதுகேளாச்செவிக்கும்‌ - நாக்கு முந்தால்‌ நசியம்‌ - தாப 


CC-0. Jangamwadi Math ட்ட டிவி An‘eGangotri Initiative 


9-வது தாகுப்பு... 199 


சுரத்திற்கு - தோஷத்திற்கு - அசீர்ணத்திற்கு - விஷம்தீண்டி 
கோழைகட்டினால்‌ - போர்‌ மாந்தத்திற்கு மருந்து - விரை 
வாதத்திற்கு - கபாலத்தில்‌ பல நோய்க்கும்‌ நயனவாதத்திற்கும்‌ 
திரி -. சன்னிதோஷத்திற்குக்‌ கலிக்கம்‌ -. சிவனாரமிர்‌ தம்‌ - பூதக்‌ 
கலிக்கம்‌ - பலசன்னிக்கும்‌ விஷத்திற்கும்‌ கலிக்கம்‌ - நீர்ப்‌ 
பாட்டுக்கு அஞ்சனம்‌ - கபாலத்திற்கும்‌ .கண்ரைலே நீர்‌ ஓடி 
வருகிறதற்கும்‌ .- குற்றுக்கும்‌ ஒருத்தலை நோய்க்கும்‌ சன்னிவலி 
எனப்பட்டதற்கும்‌ நசியம்‌ - சகல தோஷத்திற்கும்‌ விரேசனக்‌ 
குளிகை - விரேசன நெய்‌ - குனங்கலக்கிக்‌ . குளிகை - சஞ்சிவிக்‌ 
(குளிகை -- ரெத்தினாதிக்‌ குளிகை - உள்குத்துப்‌ பிரவீச்சுக்‌ 
குத்துக்குக்‌. குளிகை - சலக்கோர்வைக்கு. விரேசனக்‌. குளிகை - 
,பலசைரத்திற்கும்‌ மிருத்யா திக்‌ குளிகை - மார்த்தாண்டக்‌. குளிகை - 
ஆனந்த வைரவன்‌ குளிகை - பழஞ்சுர மாறலுக்கு விரேசனக்‌ 
.குளிகை - குளிர்மாறலுக்கு விரேசனம்‌ - கிராணிகேசரி .கஷாயக்‌ 
குளிகை - கிராணி கஜமாமுனிவர்‌ குளிகை - அதிசாரக்‌ குளிகை 
கவி - நவக்கிராதிக்‌ குளிகை - வயிற்றுக்கடுப்பு, அதிசார- 
கிராணிக்குளிகை - சுரத்தின்மேல்‌ கழிச்சலுக்குக்‌ குளிகை - 
கிராணிசோபத்திற்கு அங்குச தாண்டவக்‌ குளிகை - 
காய்ச்சலுக்குச்‌ -.சஞ்சீவி மாத்திரை - பிறகு . ஒருதோஷமும்‌ 
வாராது - சோதனை - காய்ச்சலுக்குக்‌ சரகுலாந்தக ரஸம்‌ - 
சரத்துக்கு மோர்‌ மருந்து - சுரத்திற்கு ராமபாணக்‌ குளிகை. 
சர்வகரத்திற்கும்‌ உடனே கொடுக்கக்‌ குளிகை - . வைகுரிக்‌ 
காய்ச்சலுக்குக்‌ குளிகை - தாபசுரத்திற்குப்‌ பிரதாப லங்கேசுரக்‌ 
குளிகை - தாபசுரத்திற்குக்‌ குளிகை - திரிதோஷத்திற்கு ஆனந்த 
பைரவன்‌ - சொர்க்க சந்திரவைரவன்‌ குளிகை - சுவச்சந்த 
வைரவன்‌ குளிகை - அனுபானம்‌ - கோரோசனாதிக்‌ குளிகை - சுரத்‌ 
_ திற்குக்‌ குளிகை - குளிர்காய்ச்சலுக்கு - முதிருதீரா தி உருண்டை - 
சன்னிபாதத்திற்கும்‌ தாபசுரத்திற்கும்‌ - சன்னிக்‌ குளிகை - 
ஆனந்த வைரவன்‌ குளிகை பலத்திற்கும்‌ - ஆனந்த பைரவன்‌ - 

அனுபானத்துடன்‌ - சந்நிபாத பைரவன்‌ - சன்னிக்கு உருண்டை 
கைகண்டது - சீ தஜ்வராங்குசம்‌ - ஆதி ஆனந்த பைரவன்‌ குளிகை 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


“900 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


அஷ்ட சுரகுலாந்தகன்‌ குளிகை - சகல வியாதிக்கும்‌ இரதாம்‌ 
பிரயோகக்‌ குளிகை - சுவர்ண மாலினீ வஸந்தக்‌ குளிகை - 
சன்னி 13க்கும்‌ சகல வாதங்களுக்கும்‌ சகல தோஷங்களுக்கும்‌ - 
வாத ராஷஸக்‌ குளிகை - மகா வாதராக்ஷ்ஸன்‌ கவிதை - திரி 
லோக்ய சிந்தாமணி கவிதை - திரைலோக்ய சிந்தாமணிக்கு 
உரை - கோடாகுளிக்‌ குளிகை - ரஸபற்பக்குளிகை - வஸந்த, 
(குஸ்மாகர) ரஸம்‌ கவி பலவாயுவிற்கும்‌ - விரேசனக்‌ குளிகை - 
கிராணி ஆறுவகைக்கும்‌ ரஸபற்பம்‌ குளிகை, இஞ்சிக்குளிகை, 
கோழைக்கு, சுரம்‌ பொருமலுக்குங்‌ குளிகை - மகா அக்கினி 
குமாரன்‌ - வித்யா தர ரஸம்‌ - நடுக்கல்‌ சுரத்துக்குக்‌ குளிகை - ரஸ 
சிந்தூரம்‌ - அலாம்புரிக்கல்‌ நெல்லிக்காய்‌ போலேயிருக்கும்‌ அது 
காமாலைக்கு நல்லது - கல்நண்டு விபரம்‌ - சமுத்திராப்பழ 
அனுபானம்‌ - வலிப்பிற்கு - செகுட்டுக்கும்‌ - குட்டத்திற்கும்‌ - 
அக்கரத்திற்கு நேத்திரவாயுவிற்கு - கண்ணுக்குப்‌ பச்சை 
உருண்டை - நீலகாசத்திற்கும்‌, பித்தகாசத்திற்கும்‌, புகைச்‌ 
சலுக்கும்‌ பொடி - முடமயிருக்கு - (பக்கம்‌ 185) இளநீர்‌ குழம்பு - 
கண்ணில்‌ உஷ்ணத்திற்குப்‌ புறவளையம்‌ - வெள்ளெழுத்திற்கு - 
அமரத்திற்கு - கண்வலி, நீர்ச்சூடு பாய்ந்தால்‌ - படலம்‌, சிகப்புக்கு 
மருந்து - நேத்திர வாயுவுக்குப்‌ பத்து - நேத்திர வாயுவிற்குக்‌ 
குழம்பு - நாளிலே அனலாய்க்‌ கண்‌ குருடானதற்கு மருந்து - 
நேத்திர வாயுவிற்கு எண்ணெய்‌ - இரணசுக்கிரனுக்கு - 
கண்ணுக்குக்‌ குளூர்ச்சி எண்ணெய்‌ - கண்‌ வியாதிக்கு 
எண்ணெய்‌ - நயன ரோகத்திற்குத்‌ தைலம்‌ - நீலகாசத்தைலம்‌ - 
காசத்திற்கு - பவுத்திர மூலத்தின்‌ குணம்‌ - முல வாயுவிற்கு 
எண்ணெய்‌ - பஞ்சாக்கினிச்‌ சூரணம்‌ - உள்மூலம்‌ பிற மூலத்‌ 
திற்கும்‌, உலகைக்கும்‌, மூலத்திற்குப்‌ புகை, பிற மூலக்கடுப்பு 
எரிவு அடைப்புப்‌ புண்‌, கீழ்வயிறு கோய்க்கு உருண்டை - உள்‌ 
மூலத்திற்கு மருந்து - உள்‌ மூலம்‌, பிற மூலம்‌, சீழ்‌ மூலத்திற்கு 
மருந்து - சர்வ மூலத்திற்குச்‌ சூரணம்‌ - மூலத்துக்கு அமிர்தச்‌ 
சூரணம்‌ - உள்‌ மூலம்‌ பிற மூலத்திற்கு, சூதகவாயு, பாரிசவாயு, 
உஷ்ணவாயுவிற்கு மருந்து, சூதகவாயுவிற்கு மருந்து - சூசிகா 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


6-வது தொகுப்பு ௮01 


வாயுவிற்குக்‌ கஷாயம்‌ - வயிறு மலட்டு வலிக்கு மருந்து - துடக்கு 
வலி, குத்துவலிக்கு மருந்து - சர்வவாயு, முலவாயு, அஷ்டகுன்மம்‌, 
கிரந்தி, குஷ்டம்‌, கடிகள்‌, கிராணி, பொருமல்‌, இரைச்சல்‌, 
செரியாமைக்கும்‌ ஓமலேகியம்‌, மூலரோகத்திற்கு வஜ்ஜிரவல்லி 
லேகியம்‌ (அகவல்‌) வாயுமூலத்திற்கு எண்ணெய்‌ - இரத்த மூலத்‌ 
திற்கு - திரிகடுகாதிச்‌ சூரணம்‌ - மந்த, அரோசகத்திற்கும்‌ 
சத்திகுன்மம்‌ அஷ்டகுன்மத்திற்கும்‌ - மூலவாயுவிற்குக்‌ கஷாயம்‌ 
சர்வ வாயுவிற்கும்‌ சூரணம்‌, சத்திகுன்மம்‌ சர்வ வாயுவிற்கும்‌ 
நிலாவாரைச்‌ சூரணம்‌ - பஞ்சலவணச்‌ சூரணம்‌, புன்னாகச்‌ 
சூரணம்‌ - மந்தபித்தச்‌ சூரணம்‌ - வயிற்றுவலிக்குச்‌ சூரணம்‌ - 
குன்மத்திற்கு விபூதிச்‌ சூரணம்‌ - வாயு, இரைச்சல்‌ அடிவயிறு 
பொருமலுக்குச்‌ சூரணம்‌ - அஷ்டகுன்மம்‌ - மூலம்‌, சுக்கிலப்‌ 
பிரமியத்திற்குச்‌ சூரணம்‌ - வாயு, சோறு செரியாமலுக்குச்‌ 
சூரணம்‌ - திரண்டு, பிரண்டு வலிக்கிற வயிற்று வலிக்கு - 
பக்க சூலைக்கு மருந்து - பக்கவாயு, குடல்‌ வாதம்‌ அண்ட 
வாதத்திற்குக்‌ கஷாயம்‌ - உஷ்ணவாயுவிற்கு - .செரியாக்‌ 
கழிச்சலுக்குச்‌ குரணம்‌ - உஷ்ணவாயுவிற்குச்‌ குரணம்‌ - ஆம 
வயிற்றுவலி, அஜீர்ணத்திற்கு - வாயு விகாரத்திற்கெல்லாம்‌ 
லேகியம்‌ - வாதங்களுக்குச்‌ சூரணம்‌ - பயித்திய வாயுவிற்குச்‌ 
சூரணம்‌ - தாளீசாதிச்‌ சூரணம்‌ - பக்க பயித்திய வாயுவிற்குச்‌ 
சூரணம்‌ - பசிதாகமெடுக்க மருந்து - சீதவாதச்‌ சூரணம்‌ - 
மிடருகாமாலை - க்ஷயரோகம்‌, மந்தம்‌, ஈளகாச சுவாசம்‌ 

அசீர்ண வாதகுலைக்குக்‌ கேஸரிச்‌ சூரணம்‌ - சத்தி எடுத்து 
அரோகத்திற்குச்‌ சூரணம்‌ - செரியாமைக்‌ கஷாயம்‌ - வயிறு 
வலிக்கு மருந்து - பாப்புவுக்குச்‌ சில பண்டிதர்‌ கூடியுண்டாக்கின 
மருந்து - மகாதாளிசபத்திரிச்‌ சூரணம்‌ - சுவாசகாசத்திற்கும்‌ 
கிராணி வாயுவிற்கும்‌ மகாதாளீசபத்திரிச்‌ சூரணம்‌ வேறு - 
சகல வாயுவிற்குத்‌ தாளீசபத்‌ திரிச்‌ சூரணம்‌ - சகல குன்மத்திற்கும்‌ 
சூரணம்‌ - தீபாக்கினிச்‌ சூரணம்‌ - அசீரணத்திற்குத்‌ தீபன 
முண்டாக லேகியம்‌ - அகிலாதி லேகியம்‌ - கூவளைக்‌ குழம்பு - 
பித்தத்திற்கு லேகியம்‌ - வில்வா தி லேகியம்‌ - சரீரம்‌ அஸ்தியாய்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


(202 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


உலர்ந்த பேருக்குக்‌ கூஷ்மாண்ட லேகியம்‌-குண்டலா தி லேகியம்‌- 
. கண்டாமலக லேகியம்‌ - பித்தம்‌ 44.பேரிலெடுத்த வியா திக்கும்‌. - 
பரமானந்த லேகியம்‌ - கன்னத்தில்‌ வியாதிக்குச்‌ கரணம்‌: - 
பித்தத்தில்‌  உச்சிவாத குணமும்‌ இதுக்கு எண்ணெயும்‌ - சூரிய 
வாத குணம்‌ எண்ணெய்‌ - கைகாலசதி, பேச்சசதி 'ஒரு பாரிச 
வாதத்திற்கு எண்ணெய்‌ - மூச்சுத்‌ தாங்கலுக்கு - வாதத்தால்‌ கை 
கால்‌ நொந்தால்‌ மருந்து - வாதத்தால்‌ வீக்கமெடுத்தால்‌ ஒத்தட 
மருந்து - கோரை நோவுக்கு மருந்து: - முழங்கால்‌ . முட்டிக்குக்‌ 
கட்டு மருந்து - நீரிழிவிற்குக்‌ கஷாயம்‌ - சலக்கழிச்சலுக்கு: - 
“நீரிழிவுக்கு மருந்து - சோதனைக்‌ கைகண்டது - மது மேக 
“நீரிழிவிற்கு - சோதனைக்‌ கண்டது. கொண்டரச பற்பக்‌: குளிகை 
 கீரிழிவீற்குக்‌ குமரி பற்பம்‌ - சத்தி குன்மம்‌ பக்கசூலை, சூலைவாயு, 
எரிகுன்மம்‌, வலிகுன்மம்‌, கர்ப்பசூலை, யோனிகுலைக்கு மருந்து - 
அரிதார பற்பம்‌ - கெந்தக பற்பம்‌ - குமரி பற்பம்‌, எரிகுன்மம்‌.- 
வலி குன்மம்‌ - பெருவயிறு - விரைவாதம்‌ - பீலிகைக்கும்‌ - இரத 

குருப்புடம்‌ - அரப்பொடி பற்பம்‌ - சகல வீயா திக்கும்‌ ரஸபற்பம்‌ - 
'லாடரஸபற்பம்‌ - காந்த பற்பம்‌ - குடல்‌ வாதம்‌ . - 
பல வாயுவிற்குப்‌ பற்பம்‌ - புளியாரை நெய்‌ - வயத்துக்‌ கடுப்பு 
“சீத வமும்புக்கு மருந்து - ரத்தப்படுவன்‌ கழிச்சலுக்கு -. அரீதகி 
“லேகியம்‌. - அதிசாரத்திற்கு கஷாயம்‌ - உதிரக்கடுப்பிற்கு - 
- ரெதீதக்‌ கழிச்சலுக்கு சத்திக்குக்‌ கஷாயம்‌ - தொப்பினைச்சுற்றி 
வலிக்கும்‌ பல கழிச்சலுக்கு - பெருங்கழிச்சலுக்கு தண்ணீராய்‌ 
"வயிறு போதலுக்கு மருந்து - கிராணி உதிரமாய்‌ சாய்கிறதற்கும்‌ 
"வாதக்கிராணி, வாயுகிராணிக்கு மருந்து - இரத்தக்கிரா ணிக்கு 
“மருந்து - இரத்தக்‌ கழிச்சலுக்கு மருந்து - ஞானிபற்பம்‌ - வயிறு 
"கடுப்பு, சீத ரத்தத்திற்கும்‌ கஷாயம்‌ - வயிற்றுக்‌ கடுப்புக்கு 
லேகியம்‌ - வயிற்றுக்‌ கொதிப்புக்‌ குணம்‌ - வயிற்றுக்‌ கடுப்புக்குக்‌ 
கிருதம்‌ - வயிறு கழிச்சல்‌ இரைச்சலுக்குக்‌ கஷாயம்‌ - சகல 
இருமல்‌ பஞ்ச சுவாசமிவைக்குக்‌ கஷாயம்‌ - க்ஷயம்‌, இருமலுக்குக்‌ 
கஷாயம்‌ - இருமல்‌ சீழாய்‌ விழுகிறதற்கு - இருமலுக்குச்‌ கஷாயம்‌ - 
நெஞ்சில்‌ சிலேத்ம கட்டுக்கு மருந்து - கற்பூராதி. உருண்டை - 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு .... 809 


்‌ இருமல்‌ சிலேத்மம்‌ 96 வியாதிக்கும்‌ - இருமல்‌, கோழைக்கு 
லேகியம்‌ - கண்டாத்திரி லேகியம்‌ - இருமலுக்குக்‌ கஷாயம்‌ - 
தாளீச வடகம்‌, இருமலுக்கு பசி எழுப்ப - லேகியம்‌ கைகண்டது - 
இருமலுக்குச்‌ சூரணம்‌ - இருமலுக்கு அஷ்டாதிச்‌ சூரணம்‌ - 
இரைப்பு, கோதலுக்குச்‌ சூரணம்‌ - உப்புசம்‌, கோழை, இருமலுக்கு 
லேகியம்‌ - வரட்சி, இருமல்‌, தும்மலுக்கு மருந்து - இருமல்‌ மேல்‌ 
எடுக்கும்‌ வாந்தி அரோசகத்திற்கு மருந்து - ஆடாதோடை 
லேகியம்‌ - சிலேற்பனம்‌ ஈளை, இருமல்‌, வியர்வை, விக்கல்‌, 
வெப்பு, இனைப்பு, சோபம்‌ எல்லாவற்றிற்கும்‌ - சிங்காதிச்‌ 
சூரணம்‌ - கற்பூரச்‌ சூரணம்‌ - இரைப்பு சுவாச காசத்திற்கு மருந்து- 
இரைப்பிற்குக்‌ கைகண்டது - இரைப்பிற்கு மருந்து - நெஞ்சு 
வறட்சி அரிகுரலுக்கு நெய்‌ - நெஞ்சு கம்மலுக்கு மருந்து - 
நெஞ்சில்‌ புத்துக்கு கெய்‌ - குவளைவிப்புருதி உளமாந்தை, ஈளைக்கு 
மருந்து - குவளை விப்புருதிக்கு நெய்‌ - மருந்தீடு, வரட்சியாய்‌ 
இருமல்‌ எடுத்தால்‌ நெய்‌ - ஈளை, இருமல்‌ க்ஷ்யரோகம்‌ குரல்‌ 
நெரிவிற்கு மருந்து - உதர சிலைக்குக்‌ குணமும்‌ மருந்தும்‌ - இரத்த 
பித்தத்‌ திற்குக்‌ கஷாயம்‌ கைகண்டது - இரத்த ரத்தமாய்‌ 
மூக்காலேயும்‌ வாயாலேயும்‌ எடுக்கிறதற்கு - இரத்த பித்தத்துக்கு 
உள்ளுக்கு நல்லவகை - வலுசத்தி, இரத்தபித்தக்‌ குணம்‌ - 
இரத்தவாந்தி பித்தத்திற்கு மருந்து - இரத்தபித்தத்திற்குக்‌ 
கஷாயம்‌ - எரிபித்தத்திற்குக்‌ கஷாயம்‌.- இரத்தபித்தத்திற்குக்‌ 
கஷாயம்‌ - உச்சிதம்‌. ரத்தபித்தத்திற்கு நெய்‌ - ரத்தபித்தத்திற்கு 
“ ஆடாதோடை நெய்‌ - காசம்‌, க்ஷயம்‌, இருமல்‌ இரைப்புக்கு 
நெய்‌ - வேறு - இருமலுக்குக்‌ கொம்மட்டி மாதளை லேகியம்‌ - 
- கர்ப்பூர லோகோத்திரம்‌ - இஞ்சிக்குழம்பு - சிலேத்மத்திற்கு - 
- இருமல்‌ நாவரண்டால்‌ மருந்து - காய்ச்சல்‌ விழுந்தபேருக்குத்‌ 
- தாளீசபத்திரி சூரணம்‌ - சந்தனாதிச்‌ சூரணம்‌ - அசுவகந்தாதிச்‌ 
சூரணம்‌ - அஸ்வகந்தாதிச்‌ சூரணம்‌ - (கவி) காசசுவாசத்துக்கு 
மருந்து நெய்‌ - அபிகாசிலேத்மத்தின்‌ குணம்‌ - உப்பிசம்‌ இருமல்‌ 
்‌ குணம்‌ - இதற்கு மருந்து சோதனை - உப்பிச இருமலுக்கு மருந்து - 
.. இருமல்‌ உப்பிசத்திற்கு-தற்கா லத்திற்கு உச்சிதம்‌. நெஞ்சடைப்பு, 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


௮04 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


கொதிப்பு, குறுகுறுப்பிற்கு - தாளிசபத்திரிச்‌ சூரணம்‌ - வடகம்‌ - 
- தானேந்திர குளிகை - அரிதாரச்‌ செந்தூரம்‌ - வஜ்ரவல்லி லேகியம்‌ 
- அகவல்‌ - க்ஷயம்‌, இருமல்‌, உப்பிசம்‌, அக்கினி மந்தத்திற்கும்‌ - 
உளமாந்தை, ஈளை, இருமல்‌ இரைப்பு சீழ்‌ விழுகிறதற்கு அர்க்க 
மூல லேகியம்‌ - பித்த பாண்டுரோகத்திற்கு நெய்‌ - திந்திரிணி 
லேகியம்‌ - பாண்டு ரோகத்திற்கு மருந்து கவி - திப்பில்யாதி 
லேகியம்‌ - ஊதுகாமாலை குணமும்‌ மருந்தும்‌ - ஊதுகாமாலைக்கு 
மருந்து - காமாலைக்குக்‌ கலிக்கம்‌ - சுறுக்கிடுகாமாலை குணமும்‌, 
மருந்தும்‌, பித்தபாண்டுச்‌ சூரணம்‌ - காமாலை குணம்‌ கவி. 
உளமாந்தைக்குப்‌ புகை - உளமாந்தை சூலைக்கு எண்ணெய்‌ - 
வாதம்‌ 80, சன்னி 18, கால்‌, கை, முடங்கின வாதத்திற்கு 
எண்ணெய்‌ - முகவாத குணமும்‌ மருந்தும்‌ - கைகண்டது - முகவா த 
சந்நிக்‌ குணம்‌ கவி - கபாலசந்நிக்‌ குணம்‌ - சிங்கவாயு குணம்‌ - 
சர்வாங்கவாயு குணம்‌ - பக்ஷகாதவாயு குணம்‌ மருந்தும்‌. 
சுரோணிதவாயுக்‌ குணமும்‌ மருந்தும்‌ - சுரோணித வாயுவிற்கு. 
மருந்து - கீல்வாயுக்‌ குணம்‌ - மருந்து ருத்திரவாயுக்‌ குணம்‌-நேத்திர 
வாயுவீற்கு மருந்து - விபரம்‌ - ருத்திரவாயு, இருமல்‌, அசீர்னம்‌ 
இதற்குச்‌ சூரணம்‌ - ஊர்த்வவா தக்‌ குணம்‌ - தண்டவாயுக்‌ குணம்‌ 
மருந்து - அர்புதவாயுக்‌ குணம்‌ - ஒத்துமருந்து - பூச்சு மருந்து - 
பாரிசவாதக்‌ குணம்‌ - க்ருத்ரஸீவாயுக்‌ குணம்‌ - திமிர்வாதக்‌ 
குணம்‌ - திமிர்வாதம்‌, உதடு, கைகால்‌ அசந்து தொப்புள்‌, 
- காமியம்‌, அசந்துபோனால்‌ கஷாயம்‌ - திமிர்வாதத்திற்கு மருந்து 
கைகண்டது - தமரகவாயுக்‌ குணம்‌ - மூர்ச்சைவாயுக்‌ குணம்‌ - 
பரங்கிப்‌ பட்டைச்‌ சூரணம்‌ - கருங்கோழிச்‌ சூரணம்‌ - கிரந்திக்கு 
- உச்சிதம்‌ -48 வியாதிக்கும்‌ சீனப்பட்டை ஊறுகுடிரீர்‌ - பவுத்திரம்‌ 
அரையாப்பு, துன்மாங்கிஷம்‌, கிரந்தி, பிரமியத்திற்கு லேகியம்‌ - 
சூலை, நாடிப்புண்‌, மற்றுமுண்டான கடிக்கும்‌ லேகியம்‌ - 
இங்கிலிக்க உப்பை - வாய்ப்புண்ணுக்கு கெய்‌ - பறங்கிப்பட்டை 
ரசாயனம்‌ - பறங்கிப்பட்டைச்‌ சூரணம்‌, கஷாயம்‌ - பறங்கிப்‌ 
பட்டைச்‌ சூரணம்‌ - சூலைப்புண்‌ குடோரத்துக்கும்‌ - பல 
தற்கும்‌ - ரசமுறிய மருந்து - முட்டடைப்பனுக்கு உள்ளுக்கு 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 905 


மருந்து கவி - வலசலங்கட்டினால்‌ உள்ளுக்கு மருந்து - நீர்ப்‌ 
பாடு கோப்பாட்டுக்கு மருந்து. வீமூசியெனப்பட்டதற்கெல்லாம்‌ 
மருந்து - விமுசிதாகத்திற்கு - அசீர்ண வலிக்கு செரியா குன்மத்‌ 
திற்கும்‌, வயிறுவலிக்கும்‌ - சக்திக்கு மருந்து - சூலை எல்லா 
வற்றிற்கும்‌ ஏகமருந்து - சோதனை கவி- பக்க சூலை, இசிவு, வாயு, 
இருவாயுங்கட்டின த்திற்கு மருந்து - எரிகுன்மம்‌, வலிகுன்மத்திற்கு 
மருந்து - பித்த குன்மத்திற்கு - சர்வ குன்மத்திற்கு - சர்வ குன்மத்‌ 
திற்கும்‌ - குன்ம வகைக்கும்‌ தேங்காய்க்‌ கடுகு - பலவாயுவுக்குச்‌ 
சூரணம்‌- எரிகுன்மத்திற்கு - மருந்து - பித்த குன்மம்‌, எரிகுன்மத்‌ 
திற்கு - குன்மத்திற்கு கைகண்டது - சத்தி வலி குன்மத்திற்கு 
உச்சிதம்‌ - கல்யாணச்‌ சூரணம்‌ - பலவாயுக்கு கைகண்டது - பல 
வாயுவிற்குந்‌ தேங்காய்‌ லேகியம்‌ - எரி குன்மத்துக்கு மருந்து - 
விப்புருதிக்குக்‌ கைகண்டது. கெற்ப விப்புருதிக்கு - குன்ம்த்‌ 
திற்கு நெய்‌ - கைகண்டது - குன்மத்திற்கு, பஞ்சகவ்யகிருதம்‌ - 
பல்நோய்க்கு மருந்து - தந்தரோகத்திற்கும்‌ பல்வலிக்கும்‌ - 
சுகவிரேசனம்‌ கைகண்டது - பல்‌ நோக்காடு பல்புண்ணுக்கு (ஈறு) 
நன்கு சத்தி எடுக்கிறதற்கு - வாந்திமாறிட மருந்து - வாந்தி 
பண்ண மருந்து - பலவகை வாந்தி, ஓக்காளத்திற்கு - விஷபாகம்‌ 
பாண்டு, மகோதரத்துக்கு குலைக்‌ குழம்பு - வியாதியில்‌ வீக்கத்‌ 
திற்கு - கர்ப்பிணி வீக்கத்திற்கு உச்சிதம்‌ - விஷப்பாக வீக்கத்‌ 
திற்கு எண்ணெய்‌-வீக்கத்திற்குக்‌ கஷாயம்‌ - சோப வீக்கத்திற்கு - 
பிறநீர்க்கட்டுக்கும்‌ உடம்பு வீக்கத்திற்கும்‌ - நீர்‌ முள்ளங்கி - 
வயத்திலுண்டான வியா திக்கு எண்ணெய்‌ - வயிற்றுநோய்‌, கர்ப்ப 
விப்புருதிக்கு எண்ணெய்‌ - கெர்ப்ப வாயுக்‌ குளிகை - கெர்ப்ப 
விப்புருதிக்கு வாயுவிற்கு பற்பம்‌ - லட்சுமித்தைலம்‌ - கர்ப்ப 
விப்புருதிக்கு - பாரிச வாயுவிற்கு எண்ணெய்‌, பாரிச வாயுவிற்குச்‌ 
சூரணம்‌ - பெண்கள்‌ ருதுவாக - பக்குவப்படாத பிள்ளைக்கு - 
துடக்குவர மருந்து - ஆண்மாரியாய்‌ முலை எழாத பேருக்கு 
மருந்து - எலிகடிக்கு மருந்து - எலிகடிக்குணம்‌ எண்ணெய்‌ - 
சூலை எரிவுக்கு மருந்து - கைகால்‌ எரிவிற்கு மருந்து * கர்லெரிவு, 
கையெரிவு; வயிறு எரிவுக்கு மருந்து - தண்டு அசந்தவர்க்கு 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


206 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


வலுவாக மருந்து - தாதுவ்ருத்திக்கு - மதன காமேச்வரம்‌ - கன்ன 
மூலத்திற்கு மருந்து - செய்து கண்டது - தந்த வாயுவீற்கு - பல்வலி 
வீக்கத்திற்கு - உண்ணாக்கிற்கு மருந்து - கண்டமாலைக்கு 
எண்ணெய்‌ - சிலை எண்ணெய்‌ - கண்டமாலைக்கு மருந்து - 
வயிற்றில்‌ கட்டிக்கு மருந்து - அழுவை கரையச்‌ சூரணம்‌ - அந்திர 
வாயுவிற்கும்‌ - அண்டவாதம்‌ கரைய - சிவாக்கினிச்‌ சூரணம்‌ - இளி 
குடல்வாதம்‌ - அந்திரவாதத்திற்கு - விரையேறு வாதத்திற்கு - 
அந்திர விருத்திக்குக்‌ கடுகு - அந்திரவாதம்‌ - ஊதுவா தம்‌ - குடல்‌ 
வாதம்‌ - விரைவாதம்‌ - குடல்வாதத்திற்கு மருந்து - நாள்சென்ற 
பிரமியத்திற்கு - நீர்கடுப்பிற்கு - பிரமிய நீர்‌ கடுப்பிற்கு - 
கல்லரிப்பு - பிரமேக எல்லாவற்றிற்கும்‌ நெய்‌ - பிரமேகம்‌, பெரும்‌ 
பாடு, உட்காய்ச்சலுக்கு மெய்‌ - உஷ்ணப்பிரமியத்திற்கு மருந்து - 
மூத்திர கிரிச்ரம்‌, நீர்கடுப்பிற்கு மருந்து - கிரிச்ரம்‌, நீர்க்கட்டு, 
துன்மாங்கிஷத்திற்குப்‌ பற்பம்‌ - வாயு தோஷத்தின்பேரில்‌ நீர்க்‌ 
கட்டுக்கு - தாழம்போட வகை - முத்திர கிரிச்சரம்‌ - நீர்கடுப்பிற்கு 
மருந்து - நீர்கட்டுக்கு வெண்ணெயில்‌ - கெர்ப்பிணிக்கு நீர்‌ 
கட்டுக்கு - மூத்திர கிரிச்ர, நீர்‌ அடைப்பிற்கு - கல்லடைப்பிற்கு 
நெய்‌ - நீரடைப்பிற்கு - துர்மாங்கிஷ அடைப்பிற்கு - ரெத்தப்‌ 
பிரமியத்திற்கு - நீர்கடுப்பு எரிவுக்கு மருந்து - சூதிகா வாயுவிற்கு- 
லேகியம்‌ - சூதகக்‌ கிராணிக்கு மருந்து - செளபாக்யசண்டி. 
லேகியம்‌ (அகவல்‌) சூதிகாவாயு சகலத்திற்கும்‌ - கெற்ப 
விப்புருதிக்கு எண்ணெய்‌ - சீழ்‌ பிரமேகத்திற்கு செய்யுங்குணமும்‌ 
மருந்தும்‌ - சுக்கிலப்‌ பிரமேகத்திற்கு - நீர்கடுத்து, எரித்து, அருகி 
இறங்கினால்‌ மருந்து - நீர்‌ கடுப்பு, எரிப்பு கட்டுக்கும்‌ - இரத்தப்‌ 
பிரமியம்‌ - சுக்கிலப்‌ பிரமியத்திற்கு - பிள்ளபெற்று உடம்பு 
பலஹினத்திற்கு நெய்‌ - ரெத்தப்‌ பிரமியத்திற்கு மருந்து - புண்ணா 
யிருக்கிற பெண்களுக்கு - பலகிரந்திக்கு - வெட்டுப்‌ புண்ணுக்கு - 
சொறிக்கு - எண்ணெய்‌ கடிவிகாரங்களுக்கு - எலும்புருக்கிக்கு 
எண்ணெய்‌ - எலும்புருக்கிப்‌ பிரமியத்திற்கு - பெரும்பாட்டிற்கு 
பற்பம்‌ - ரத்தப்‌ பெரும்பாட்டுக்கு, பெரும்பாடு, வெள்ளை விமுகிற 
திற்கு - கட்டியாய்‌. சாய்கிற பெரும்பாட்டிற்கும்‌ - பைத்திய 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5வது தொகுப்பு 207 
விறுமைக்கு - பைத்தியம்‌ உப்பரிச்சத்துக்கும்‌ கஷாயம்‌ - பித்தத்‌ 
திற்குச்‌ சூரணம்‌ - பைத்தியம்‌ சீலைகிழித்து பித்தெடுத்தால்‌ - 
பித்தத்திற்குக்‌ கஷாயம்‌ - பயித்தியத்திற்கு மருந்து - பைத்தியம்‌ 
கொண்டவர்களுக்கு மருந்து - பித்தமயக்கத்திற்கு - பித்தத்திற்கு 
துவாலை - ஆவறி பித்தத்திற்கு முசுமுசுக்கை நெய்‌ - நினைவு 
தெரியாமல்‌ வீலங்கு போட்ட பைத்தியத்திற்கு மருந்து - பைத்‌ 
திற்கு மருந்துவகை - பைத்தியத்திற்கு கஞ்சி - பித்தம்‌ தலைக்‌ 
கேறினால்‌ மருந்து - பித்தத்திற்கு எண்ணெய்‌ - மறதிக்கு மருந்து - 
உப்பிசத்திற்கு மருந்து. வண்டுகடிக்கு எண்ணெய்‌ - குறை 
கொய்தலுக்கு மருந்து - காணாக்கடியால்‌ சரீரமெல்லாம்‌ சொறி 
யானால்‌ மருந்து - கெந்தகச்‌ சூரணம்‌ - துடைவாழைக்கு மருந்து. 
தலைப்‌ புழுவெட்டுக்கு எண்ணெய்‌ - தலைப்‌ புழுவெட்டுக்கு - தலைக்‌ 
கடிவுகத்திற்கு - தலைக்கடிக்கும்‌ சிரங்குக்கும்‌ கடிவுகத்திற்கும்‌ தலை 
முமுகவும்‌ எண்ணெய்‌ - பெருவீயாதி திமிருக்கு நாலுபேருக்குக்‌ 
கொடுத்துக்‌ கைகண்டது - பவுத்திரத்திற்கு - போத்தி கடிக்கு - 
சிகப்புச்‌ சேர்வை புண்ணுக்கு - சுட்ட புண்ணுக்கு மருந்து - 
பீனச த்திற்கு - ரெத்த பீனிசத்திற்கு - வாயாலே ரத்தம்‌ விமுகிற 
தற்கு - ரெத்த பீனிசத்திற்கு - பீனிசத்திற்குத்திரி. புகை விபரம்‌ - 
நாசியினால்‌ ரத்தம்‌ விழுந்தால்‌ - சலப்பீனிசத்திற்கு - பீனிசத்‌ 
தும்மலுக்கு - சலப்பீனிசம்‌ - சிறாய்‌ பீனிசம்‌ - பக்க பீனிசம்‌ - நாசி 
யடைப்பிற்கு - தும்மலுக்கு - தமரக வாதம்‌ திமிர்‌ வாதம்‌ - பாரிச 
வாதத்திற்கு ராமபாணத்‌ தைலம்‌ - செங்கமாரிக்கு மருந்து மாந்த 
குணம்‌ - போர்‌ மாந்த குணம்‌ - போர்மாந்த எண்ணெய்‌ - விஷ 
மாந்தத்திற்கு நெய்‌ - குழந்தை பிணியும்‌ குணமும்‌ மருந்தும்‌ - 
அக்கர குண்மும்‌ மருந்து இதற்கு குளிகை - சஞ்சீவிக்‌ குளிகை - 
மாந்தம்‌, உள்ளுலோகம்‌, அக்கரத்திற்கு குளிகை - குண்டியக்கறக்‌ 
குணம்‌ மீருந்து: -.நீர்‌ அக்கரக்குணம்‌ - உள்ளுலோகக்‌ : குணம்‌ 
அதற்கு குளிகை - உள்ளுலோகத்திற்குப்‌ ' “பொம்‌” டெய்‌. 
கஷாயம்‌ - முக்குக்கணம்‌ என்பன. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


206 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ . 


Beginning : 
முதல்‌ 2 ஏடுகளில்‌ மருந்துகளின்‌ அட்டவணை கொடுக்கப்‌ 
பட்டுள்ளன. செல்லு அரித்திருக்கின்றது. 
சுரத்திற்கு லெங்கன கஷாயம்‌ 
ஏயது சுரலெங்கனமும்மூன்றா நாளு 
மிதனிலுறு குறிகுணமு மிசையநோக்கி 
வேயவே நாலானாளுமஞ்சா நாளும்‌ 
வெதும்பியிடில்‌ பழஞ்சுரமென்‌ றறிந்துகொண்டு 
பையவிஷ மில்லாமல்‌ யேழாகாளு 
மெட்டொன்பா னுங்கழித்து குணத்தைப்பார்த்து 
செய்வதொரு சுரகஷா யங்களெல்லாம்‌ 
செப்புமா யுள்மறைத்‌ தெனிவுதானே. 
கூவளை நெற்பொரி அரிசிசுக்குடன்‌ 
பாவையே நீசமன்‌ பரிந்தெட்டொன்றதாய்‌ 


மமேவியீதருந்திடில்‌ சுரமுந்‌ தாகமும்‌ 
பூவையே போய்விடும்‌ புகலும்வேதமே 


வாரீரிஞ்சி யொருகழஞ்சு வறுத்ததிப்பிலி யிருகழஞ்சு 
சீராய்‌ பச்சைக்கற்பூரம்‌ தேடோர்‌ பணவெடையும்நேராய்‌ 
நேராயரைத்துத்‌ தேனிலிட நில்லாசத்தி விக்கலெல்லாம்‌ 
ஊரோரறியப்‌ போமென்றே உரைத்தார்‌ 
முனியுமுலகோர்க்கே. 
End: - 


அதிமதுரம்‌, அத்திப்பட்டை 2, அக்கராக்காரம்‌, பருத்திப்‌ 
பிஞ்சு - மாதளம்‌ பிஞ்சு - கடுக்காய்‌ - வெள்ளைக்‌ கருடப்பட்சி “ 1 - 
(கருடக்கல்‌) 1 தேறுசுக்கு, 2 திப்பிலி, இதுவெல்லாம்‌ ஒரு 
புதுப்‌ பானையிலிட்டு 1 படி தண்ணீர்விட்டு அரைப்பானையானால்‌ 
அந்திசந்தி . கொடுக்கவும்‌. அக்கரம்‌, நெஞ்சுக்கட்டு, வழலை, 
உள்காய்ச்சல்‌, மாந்தக்கழிச்சல்‌ தீரும்‌, 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


56-வது தொகுப்பு 209 
420. சுவடி நெ. 242 


யூகிமுனி குணவாகடம்‌ 
( வைத்திய சிந்தாமணி ) 


ஏடுகள்‌ 1564, பக்கத்திற்கு 8 வரிகள்‌. 
இடையிடையே பூச்சி அரித்திருக்கின்றது. 


(நீள % அகலம்‌ 48 % 8$ செ.மீ.) 


இதில்‌, வைத்திய பரம்பரை - பஞ்சபூதமறிதல்‌ - பஞ்சபூத 
நிறம்‌ அறிதல்‌. தசவாயு லட்சணம்‌ - வாத பித்தக்‌ கபக்கூறு - 
கருவளரும்‌ விதம்‌-10 மாதத்தில்‌ படிப்படியாக அது வளரும்‌ விதம்‌ - 
வாத பித்த கப தோஷங்கள்‌ மனித ஆயுளில்‌ பிரகோபிக்கும்‌ காலம்‌ - 
96 கருவிகள்‌ உடம்பில்‌ உள்ளன - அவைகளின்‌ விபரம்‌ - 
உடலில்‌ பஞ்சபூத நிலை - தச இந்திரியக்‌ கூறுகள்‌ - மனம்‌ புத்தி, 
அகங்காரம்‌ - சித்தம்‌ இவைகளின்‌ விரிவு அதாவது அந்தக்கரணக்‌ 
கூறுகள்‌ - 30 ஆத்ம தத்வம்‌ - 10 வாதநாடி லக்ஷணம்‌ - 10 வித 
வாயு விபரம்‌ - மூச்சு. 4 காளைக்கு 24600 ச்வாஸங்களின்‌ 
விபரம்‌ - 6 ஆதார ஸ்வரூபங்கள்‌ மூலாதாரம்‌ முதலியன 8 ப்ராண 
வாயுக்களின்‌ லக்ஷணம்‌ - விஷயாதிகள்‌ 5 - 5 கோச லக்ஷ்ணம - 
36 சிவதத்துவம்‌ - 3 வித மலம்‌. ஆணவம்‌, கர்மம்‌, மாயா 
8 தோஷங்கள்‌ வாத (த்த கபம்‌ - 3 ஈஷணை - பித்தர லெட்சை - 
தோக லெட்சை - அத்திர லெட்சை - 3 குணம்‌ ஸாத்விக 
ராஜஸ, தாமஸ - நரகம்‌ 8 - காமக்ரோத, லோபம்‌, மோகம்‌, 
மதம்‌, மாத்ஸர்யம்‌, இடும்பு (உதாசீனம்‌) - வேகம்‌ (கண்டீரம்‌) - 
என்பன - ச அவஸ்தை - சாக்ர, ஸ்வப்ன, சுழுத்தி - துரியம்‌, 
துரியாதீதம்‌ உடலிலுள்ள உருப்புக்களின்‌ எண்ணிக்கை - 
அதன்‌ நீளம்‌ அகலம்‌ - நாடிகள்‌ 78000 - சுவாசம்‌ ஒடும்‌ - இரத்தம்‌, 
நிணம்‌ இவற்றின்‌ கனபரிமாணம்‌ - வாத, பித்த, கப நாடிகளின்‌ 
லக்ஷணம்‌ - நாட்களில்‌ நாடிகளின்‌ பேதம்‌ - வாத பித்த கப 
தோஷங்களின்‌ இருப்பிடம்‌ - கைகளில்‌ நாடி பார்க்கும்‌ விதம்‌ - 
மாதங்களில்‌ நாடி லக்ஷணம்‌ - வாத நாடி லக்ஷணம்‌ - பித்த ராடி 
லக்ஷணம்‌ (110) கப நாடி - வாத பித்த நாடி - சந்நி காடி - ௬௧ 

af 0௫6௭0௨௭௧90 Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


210 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


சந்நி நாடிக்‌ குணம்‌. வாத சுர நாடி - மரண நாடிக்‌ குணம்‌ - 
கர்ப்ப நாடிக்‌ குறி - பூத நாடிக்‌ குறிகள்‌ - மரண நாடிக்‌ குணம்‌ - 
தேக வர்ணங்கள்‌ தோஷத்திற்குத்‌ தக்கபடி - வாத பித்த கப 
ரோகிக்கு மல பரீட்சை, மூத்திர பரீட்சை - நாக்கு பரீட்சை - 
சுர நிதானம்‌ (128 செய்‌) - 7 வித சுரம்‌ வாத - பித்த - சிலேத்ம - 
வாத பித்த - வாத சிலேத்ம - பித்த சிலேத்ம - பீத சுரம்‌ - 
அஜீர்ண சுரம்‌ - அபிகாத சுரம்‌ - ஆகீக சுரம்‌ - மாறல்‌ சுரம்‌ - 
ஆகீகத்தில்‌ சீதச்‌ சுரம்‌ - ஆமச்‌ சுரம்‌ - தோலைப்பற்றிய சுரம்‌ - 
அஸ்தியைப்‌ பற்றிய சுரம்‌ - ரத்தத்தைப்‌ பற்றிய சுரம்‌ - 
மாங்கிஷத்தைப்‌ பற்றிய சுரம்‌ - சன்னிபாத சுரம்‌ - அந்தக 
சந்நி - யந்திரீச சன்னி - சித்த விப்ரம சந்நி - சீதாங்க சன்னி - 
தாந்திரீக சந்நி - கண்டகுச்ச சந்நி - கர்ணீக சந்நி - புக்குநேத்ர 
சந்நி - பிரலாப சந்நி - சிங்குவாத - அபின்யாஸ சந்கி - 
சாத்யாசாத்ய சந்நி விபரம்‌ - அசாத்ய சந்டி விபரம்‌ - தோஷம்‌ 
வருகிற விதம்‌ - மகா தோஷம்‌ - சிங்குவாத தோஷம்‌ - கிருஷ்ண 
சிங்கு தோஷம்‌ - அதிசாரம்‌ வருகிற விதம்‌ (செ. 188) வாதாதி 
சாரம்‌ - பித்தாதிசாரம்‌ - சிலேத்மாதிசாரம்‌ - தோஷாதி 
சாரம்‌ - அசாத்ய அதிசாரம்‌ - சுரத்தில்‌ வைத்திய முறைகள்‌ - 
வாத பித்த சுரங்களுக்குக்‌ கஞ்சி வகைகள்‌ - குன்மம்‌ க்கும்‌ 
பெயர்‌ குணம்‌. (221) குன்மம்‌ முத்தும்‌, சூலை குணம்‌. 
முதரி சூலை - வாத சூலை - பித்த சூலை - கப - ஆம - உத்கார - 
குன்ம - நிதம்ப சூலை - கர சூலை - சுர சூலை - பக்க சூலை - 
கர்ப்ப சூலை - ஆக 15 விதம்‌. இதில்‌ சாத்யா சாத்யமறிதல்‌ - 
வாதம்‌ ரிக்கும்‌ பேர்‌ குணாகுணம்‌ - வாதஸ்தம்பம்‌ - 
வாதக்ருஷ்ணம்‌ - கரஸ்தம்பம்‌ - தருணஸ்தம்பம்‌ - பூசு வாதம்‌ - 
காளாஞ்சகம்‌ - ஊருஸ்தம்பம்‌ - வாத கண்டகம்‌ - பார்ச வாயு - 
அஷ்டதந்திர வாதம்‌ - மகா வாதம்‌ - உதர வாதம்‌ - துரிய 
சுக்ல வாதம்‌ - சவ்விரங்க வாதம்‌ (295) பருவூறாத வாதம்‌ - 
மெய்ஞான ஸ்தம்ப வாதம்‌ - சிரக்கம்ப வாதம்‌ - தம்பவிதி - 
வச்சிரரூபன்‌ - கண்டக்கிராகம்‌ - ஆமவாதம்‌ - பதித வாதம்‌ - 
யோனி சூலை - கெற்ப குலை - அஷ்ட சூலை - அசுவ வாதம்‌ - 


கடுமுடு வாதம்‌ - மெச்சு வாதம்‌ - உயரசுவு வாதம்‌ - பிதஸ்தம்ப 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotr Initiative 


5-வது தொகுப்பு 511 
வாதம்‌ - அந்திரவெட்டி - வாதசோணிதம்‌ - ஆவகித வாதம்‌ - 
உதிரவாத சோணிதம்‌ - பித்தவாத சோணிதம்‌ - உதிரவாத 
சோணிதம்‌ - கண்டக அவதான சந்தம்‌ - தலை நோக்காடு - 
சந்நிபாதத்‌ தலை ரோக்காடு - ரத்த பித்த தலை நோக்காடு - 
கிருமிகுதத்‌ தலை நோக்காடு - சூரியவர்த்தம்‌ (329) சந்திரா 
வர்த்தம்‌ - கர்ணாவர்த்தம்‌ - அவசர்தபேதத்‌ (அர்த்தாவபேதம்‌) 
தலைவலி - கன்ன சூலை - பித்த கன்ன சூலை - கப கன்ன சூலை - 
கருமி கர்ண சூலை - தந்த வாயு (327). பெரிய வாதம்‌. பித்தம்‌ 
42க்கும்‌ பெயர்‌ - சிலேத்ம பித்தம்‌ சுரோணித பித்தம்‌ - விகார 
பித்தம்‌ - விரண பித்தம்‌ - இரத்த பித்தம்‌ - காச பித்தம்‌ - 
சுவாச பித்தம்‌ - அழல்‌ பித்தம்‌ - துடி பித்தம்‌ - அதிசார 
பித்தம்‌ - உதிரிப்‌ பித்தம்‌ - கண்ட பித்தம்‌ - ஓடு பித்தம்‌ - 
மூடு பித்தம்‌ - கபால பித்தம்‌ - சத்தி பித்தம்‌ - தாக பித்தம்‌ - 
விக்கல்‌ பித்தம்‌ - கடிய பித்தம்‌ - திமிர்‌ பித்தம்‌ - வலி 
பித்தம்‌ - சீத பித்தம்‌ - கிருமி பித்தம்‌ - மதாத்ய பித்தம்‌ - 
மார்க்க பித்தம்‌ - மருந்தீடு பித்தம்‌ - சிலேத்மம்‌ க்கும்‌ 
பெயர்‌ வரலாறு சந்நிபாத சிலேட்டுமம்‌ - சுரச்‌ சிலேத்மம்‌ - 
அதிசாரச்‌ சிலேத்மம்‌ - அக்கினிச்‌ சிலேத்மம்‌ - பூத சிலேத்மம்‌ - 
மூயல்‌ கணம்‌ - வெறிச்‌ சிலேத்மம்‌ - சுரோணிதம்‌ - விரண - 
மதுரகந்த - நித்ய சிலேத்மம்‌ - இருமல்‌ சிலேத்மம்‌ - காசச்‌ 
கிலேத்மம்‌ - தீபன - மந்த - வாத - பித்த - தொந்த - சல 
சிலேத்மம்‌ (417) பிர மேகம்‌ 21ன்‌ வரலாறு (419) வாத, பித்த, 
சிலேத்மம்‌ - தொந்தம்‌ - கட்டி - சல - ரெத்தம்‌ - சீழ்‌ ஒழுக்கு - 
அரித்ரா - கிருச்ரப்பிரமியம்‌ - கரப்பான்‌ பிரமியம்‌ - விரணப்‌ 
பிரமியம்‌ - கல்‌ பிரமியம்‌ - தந்துப்‌ பிரமியம்‌ - நிட்சப்‌ பிரமியம்‌ - 
வலிப்‌ பிரமியம்‌ - மதுப்‌ பிரமியம்‌ - என்பன, உற்பத்திக்குக்‌ 
காரணம்‌ (செய்‌, 44) சல ரோகம்‌ 20க்கும்‌ பெயர்‌, நிதானம்‌, 
உற்பத்தி - வாதத்தில்‌ 4 வகை - பித்தத்தில்‌ 6 வகை - சிலேத்ம 
வகை 10 - ஆச்சிய, சுத்த - பிரமிய - மாச்சிரவி மேகம்‌ - ஆக ஏம்‌ 
வாதத்தால்‌ வாதசலம்‌ க்கும்‌ சமுதாய குணம்‌ - பித்தம்‌ 6க்கும்‌ 
பேர்‌ - அப்பிய மேகம்‌ - அபிம்மிய மேகம்‌ - சாம்பீரண மேகம்‌ - 
மதுமிய - சாத்திய மேகம்‌ - கண்ட மேகம்‌ - பித்தம்‌ 6ச்கும்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


219 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


சமுதாய குணம்‌. சிலேத்மத்தினல்‌ பிறந்த மேகம்‌ 10க்கும்‌ 
பெயர்‌ - குணம்‌ - வஸா மேகம்‌ - உத்தம மேகம்‌ - ஆதிக மேகம்‌ - 
சுவாதி மேகம்‌ - சுக்கில மேகம்‌ - உதக மேகம்‌ - பிராண மேகம்‌ - 
மகாலவண மேகம்‌ - மதயத்ய மேகம்‌ - சமுதாய குணம்‌ - பிர 
மேகத்திலுண்டாகும்‌ 10 வித அவஸ்தைகள்‌ - சாத்யாசாத்யம்‌ - 
பத்தியவகை. (490 செ.) குஷ்டரோக நிதானம்‌ - 18ன்‌ பெயர்‌ 
- குணாகுணம்‌. உற்பத்தி - புண்டரீகம்‌ - விஸ்போட - ப்ரம்ம 
குஷ்டம்‌ - கஜசர்ம - கர்ண - சித்ம குஷ்டம்‌ - க்ருஷ்ண - 
அவுதும்பர - மண்டல குஷ்டம்‌ - அர்ப்பரீச - விசர்சிகா - கிடிப - 
நஷ்டசர்மம்‌ - தேவ குஷ்டம்‌ - தத்ர குஷ்டம்‌ - ஸித்ம குஷ்டம்‌ - 
-ச்வேத குஷ்டம்‌ - வைபாதிகா - குஷ்டம்‌ - கிடிபம்‌ - 
கர்மதேவ குஷ்டம்‌ - தத்ரு குஷ்டம்‌ - சித்மா - சதாரு- 
குஷ்டத்தில்‌ ஸாத்யாஸாத்யம்‌ (615 செய்‌.) பாண்டு வியாதி 
உத்பத்தி குணாகுணம்‌ 8 வகை - வாதம்‌, பித்தம்‌, சிலேத்மம்‌, 
திரிதோஷம்‌, விஷ, பாண்டு என்பன, காமாலையின்‌ பேர்‌ - 
வகைகள்‌ 13 - ஊதுகாமாலை - வறட்சாமாலை - வாத காமாலை - 
பித்த காமாலை - சிலேத்ம காமாலை - வாத சிலேத்ம காமாலை - 
தொந்த காமாலை - மஞ்சக்‌ காமாலை - அழகு காமாலை - 
செங்கமலக்‌ காமாலை - கும்ப காமாலை - குன்மக்‌ காமாலை - 
சாத்யாசாத்யம்‌ - சோபரோக உத்பத்தி, குணாகுணம்‌ - வாத 
சோபை - பித்த சோபை - சிலேத்ம சோபை - திரிதோஷ சோபை. 
(செ. 949) மகோதர உற்பத்தி வரலாறு, வாதம்‌, பித்தம்‌, 
சிலேத்மம்‌, வாத சிலேத்மம்‌ - பித்தச்லேத்ம மகோ தரம்‌ - தொந்த 
மகோதரம்‌ - கல்‌ மகோதரம்‌ - சல மகோதரம்‌ - வழுவை 
மகோதரம்‌ - நழுவை மகோதரம்‌ - நீராம்பல்‌ மகோதரம்‌ - 
ஊராம்பல்‌ மகோதரம்‌ - வெப்புப்‌ பாவை மகோதரம்‌ - குலமுட்டி 
மகோதரம்‌ கவுசை மகோதரம்‌ - மேல்‌ கவுசை மகோதரம்‌ - 
பககக கவுசை மகோதரம்‌ - பமுக்‌ கவுசை மகோ தரம்‌ பெறுவயிறு 
மகோதரம்‌, சூலை மகோதரம்‌ - வல்லை மகோதரம்‌ - விஷ 
மகோதரம்‌ - பாண்டு மகோதரம்‌ - சோபை மகோதரம்‌ - காமாலை 
"மகோதரம்‌ - குன்ம மகோ தரம்‌ - உதர மகோதரம்‌ ்‌ கூர்ம 


(2 ) ள்‌ ட [] ப! 
கோதரம்‌ பீலிகை மகோதரம்‌ - சர மகோ தரம்‌ “சல மகோ ரம்‌ a 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


ஃவது தொகுப்பு 919 


மாங்கிஷ மகோ தரம்‌ - சாத்யாசாத்யம்‌ - மகோதரம்‌ 82ம்‌ முத்தும்‌ - 
(691செ) விஷ பாகம்‌. 8 வகை பேர்‌ குணாகுணம்‌ - வாத, 
பித்தம்‌ - சிலேத்ம - திரிதோஷம்‌ - அக்கினி - எரிவு விஷபாகம்‌ - 
கத்த விஷபாகம்‌ - சன்னி விஷபாகம்‌ - சாத்யாசாத்யம்‌ - வாத 
பித்த சிலேத்ம எரிவு இவை சாத்யம்‌ (603) கிராணி குணம்‌ - 
உத்பத்தி - 2௦ வகை - வாத, பித்த, சிலேத்மம்‌, தொந்தம்‌ - 
உஷணவாயு - அற்றரு வாயுக்கிராணி - மூல வாயுக்கிராணி - 
குன்மக்‌ கிராணி - கெர்ப்பக்‌ கிராணி - ஓட்டுக்‌ கிராணி - சங்கிரக்‌ 
கிராணி - வாதாதிஸாரம்‌ - பித்தாதி ஸாரம்‌ - சிலேத்மா ஸாரம்‌ - 
திரிதோஷாதிஸாரம்‌ - சுராதிஸாரம்‌ - சந்நிபாதாதிஸாரம்‌ - 
தோஷாதிஸாரம்‌ - தூம அசீரணம்‌ - விற்பட்ட அசீர்ணம்‌ - 
மிரதசேட அசீர்ணம்‌ - வாத விமூசி - பித்த விழூசி' - சிலேத்ம 
விழூசி - என்பன. சாத்யாசாத்யம்‌ - மூல ரோகம்‌ 21 உத்பத்தி 
வரலாறு - பேர்‌ குணாகுணம்‌ - நீர்‌ மூலம்‌ - சென்டு மூலம்‌ - முளை 
மூலம்‌ - சித்து மூலம்‌ - வரள்‌ மூலம்‌ - இரத்த மூலம்‌ - சீழ்‌ மூலம்‌ - 
ஆழி முலம்‌ - வாத - பித்த - சிலேத்ம மூலம்‌ - தொந்த மூலம்‌ - 
வினை மூலம்‌ - மேக மூலம்‌ - பவுத்ர மூலம்‌ - கிரந்தி மூலம்‌ - 
குத மூலம்‌ - பிற மூலம்‌ - சுறுக்கு மூலம்‌ - சவ்வு மூலம்‌ - ஒன்பது 
அசாத்யம்‌ - பாக்கி வகை சாதீயம்‌ (செ. 665) கண்டியம்‌ 12க்கும்‌ 
பேர்‌ குணாகுணம்‌ - பிரும்மம்‌ - ராஜ - வைசிய - சூத்திர- வாத- 
பித்த - சிலேத்ம - வாதபித்த - வாத சிலேத்ம - பித்த சிலேத்ம - 
விகார - தொந்த - கண்டிய வரலாறு - உத்பத்தி - இதில்‌ 
பிரும்மம்‌ வைசிய - பித்த - சிலேத்ம - முதலான 5 கண்டியங்கள்‌ 
சாத்யம்‌ - (செ. 685). காச உத்பத்தி காச நிதானம்‌. 12க்கு 
பேர்‌ குணாகுணம்‌ - மந்தார காசம்‌ - பக்க மந்தார காசம்‌ - சுடர்‌ 
காசம்‌ - பித்த காசம்‌ - சுவாச காசம்‌ - ரெத்த காசம்‌ - சிலேத்ம 
காசம்‌ - பீனிச சுவாச காசம்‌ - வாத பித்த காசம்‌ - பித்த சிலேத்ம 
காசம்‌ - தொந்த காசம்‌ - சாத்யாசாத்யம்‌ - (செ. 703). 
உளமாந்தை குணம்‌ - வரலாறு - உத்பத்தி - வாத - பித்த த 
சிலேத்ம தொந்தம்‌ - என்று 4 வகை (செய்‌. 713) பெரும்பாடு 
உத்பத்தி பேர்‌ வரலாறு உத்பத்தி குணாகுணம்‌ - வாதச்சிராவம்‌ - 
பித்தச்‌ சிராவம்‌ - சிலேத்ம சிராவம்‌ - தொந்த சிராவம்‌ என்று 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


214 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


4 வகை சாத்யா சாத்யம்‌ - சிலேத்மம்‌, தொந்தம்‌ ம்‌ அசாத்யம்‌. 
(செ. 721) கல்லடைப்பு உற்பத்தி வரலாறு - பேர்‌ குணாகுணம்‌. 
வாதக்‌ கல்லடைப்பு - பித்தக்‌ கல்லடை ப்பு - சிலேத்ம கல்லடைப்பு, 
தொந்தக்‌ கல்லடைப்பு - சாத்யா சாத்யம்‌ - வாத - பித்த - 
சிலேத்மம்‌ சம்‌ சாத்யம்‌, மூத்ர கிருச்ரம்‌ வரலாறு உத்பத்தி - 
பேர்‌ குணாகுணம்‌ - வாத மூத்திர கிருச்ரம்‌ - பித்தம்‌ - சிலேத்ம - 
மேக மூத்திர கிருச்ரம்‌ - மேகம்‌ - பித்தம்‌ 2ம்‌ சாதீயம்‌ - மற்றயவை 
அசாத்யம்‌ இருமல்‌ உற்பத்தி வரலாறு பேர்‌ - குணாகுணம்‌ 
6 வகை மது இருமல்‌ - சுர இருமல்‌ - இரத்த இருமல்‌ - மருந்தீடு 
இருமல்‌ - கர்ப்ப இருமல்‌ - மருந்தீடு - மது - சுர இருமல்‌ 
மம்‌ சாத்யம்‌ - (செ. 749), விப்புருதி பேர்‌ குணாகுணம்‌ - 7 வகை. 
கர்ப்ப வீப்புருதி - குவளை - பித்த - சந்து - சிலேத்ம விப்புருதி - 
வாத விப்புருதி - ஓடு விப்புருதி - ஆக 7 வகை - சாத்யாசாத்யம்‌ 
கர்ப்ப விப்புருதி - குவளை பித்தம்‌. ஓடு விப்புருதி இவை 
சாதீயம்‌ மற்றவை அசாத்யம்‌ (267 செ.) கரப்பான்‌ உத்பத்தி 
பேர்‌ குணாகுணம்‌ வரலாறு. 7விதம்‌ வாத, கண்ட - வறட்சிக்‌ 
கரப்பான்‌ - திமிர்வாத கரப்பான்‌ - கபால கரப்பான்‌ - பித்த 
கரப்பான்‌. சிலேத்ம கரப்பான்‌ என்பன. சாத்யாசாத்யம்‌ - 
வாதம்‌ - பித்தம்‌ - வறட்சி- கபால இவை சாத்யம்‌ - மற்றவை 
அசாத்யம்‌ - (செ. 772) சத்தியின்‌ குணம்‌ பேர்‌ வகைகள்‌ - 
இது 5 வகை - அசீர்ணசத்தி - வாதசத்தி - பித்த - சிலேத்மம்‌ - 
தொந்தம்‌ - என்பன - சாத்யாசாத்யம்‌ - அசீர்ண. வாத, பித்த 
சத்தி இம்மூன்றும்‌ சாத்யம்‌. மற்றவை அசாத்யம்‌. விக்கல்‌ 
த 4 வகை. வாத விக்கல்‌ - பித்த - சிலேத்ம - தொந்த 
ட ரகத்‌ இல கக 
லத்‌ ஞ்ச நாளில்‌ சீவனைப்‌ போக்கும்‌ - தொந்த 
வல்‌ - உடனே மரணத்தை உண்டாக்கும்‌. பவுத்திரக்‌ 
குணம்‌ பெயர்‌ வகை, 8 வகை _ ஆசனப்‌ பவுத்திரம்‌ - கொடி 
55 - மூல - மேக பவுத்திரம்‌ - கிரந்தி - ஆலை கண்டமாலை - 
சரககண்டமாலை என்பன - ஆசனம்‌ - பக்கம்‌ - 
கிரந்திப்‌ பவுத்திரம்‌ 
அஸாக்பயம்‌, 


மூல '- மேக - 
இவைகள்‌ சம்‌ ஸாத்யம்‌ - மற்றவை 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 215 
Beginning : 
ஆதியுமருளிச்‌ செய்தார்‌ அகமதறிவு தன்னை 
நீதியாய்‌ நிரம்பிநின்ற நிர்மல வடிவதாகும்‌ 
ஓதியே அரிஞரெல்லாம்‌ உகந்திடும்‌ என்றுசொன்ன 
வாதியாய்‌ உயிர்கட்கெல்லாம்‌ மகத்தனே காப்பதாமே. 


அல்லா உனக்குதவி செய்யவும்‌. 


ஆனைமுகனதன்‌ பாதம்‌ முருகன்‌ பாதம்‌ 
அத்தியுரித்‌ திடைதரித்த அய்யர்‌ பாதம்‌ 

மானனைய யுமைபாதம்‌ மாலின்‌ பாதம்‌ 
வைரவர்கள்‌ பாதம்மஹா லக்ஷ்மி பாதம்‌ 

கானனைய நாதாக்கள்‌ ரிஷிகள்‌ பாதம்‌ 
கமலத்தில்‌ வீற்றிருந்த வாணி பாதம்‌ 


கோனனைய குறுமுனிதன்‌ பாதம்‌ போற்றிக்‌ 
கூறுகிறேன்‌ ஆயுருவே தத்தைத்தானே. (க) 


End: 
வீசுகின்ற சாத்தியத்தைச்‌ சொல்லக்கேளு 
மிகுந்தவா சனப்பவுத்திரம்‌ பக்கபவுதீரம்‌ 
மூசுமூ லப்பவுத்திரம்‌ மேகப்பவுத்திரம்‌ 
முடுக்கான கிரந்தியென்ற பவுத்திரந்தான்‌ 
தாசுகின்ற அஞ்சுந்தான்‌ சாத்யமாகும்‌ 
சரக்கண்ட மாலையொடு கொடிப்பவுதீரம்‌ 


ஆசுகின்ற ஆசனத்தின்‌ கண்ட மாலை 
அசாத்யந்தா னிதுமூன்று மறிந்‌ திடாயே. 
பவுத்திர நிதானம்‌ முற்றும்‌. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


216 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


421. சுவடி நெ, 249 (A) 
கெர்ப்பக்கோளம்‌ 16 
ஏடுகள்‌ 4. பக்கத்திற்கு 6 வரிகள்‌ 
(நீள % அகலம்‌ 42 % 3செ.மீ.) 


இதில்‌ மலட்டு வியாதிக்குக்‌ காரணங்கள்‌ - அதை நிவிருத்தி 
முறைகள்‌ முதலானவைகள்‌ கூறப்பட்டுள்ளன. 


Beginning : 
பாரப்பா பெண்மலடாம்‌ கெர்ப்பகோளின்‌ 
பருவமதைச்‌ சொல்லுகிறேன்‌ பண்பாய்த்தானே. 
பாரப்பா யாண்மலடே யாகுமல்லால்‌ 
அப்பனே பெண்மலடு யாதுமில்லை. 
நேரப்பா தவசிருந்து பொருளையீந்தும்‌ 
கேரான தில்லையது குலைதானும்‌ 
வேரப்பா தேவதையா லாளாங்‌ கர்ப்பம்‌ 
வீரித்துநன்றாய்ப்‌ புகலுகிறேன்‌ விரும்பிக்கேளே. (க) 
End : 


மதுவாகும்‌ குளிர்ந்தசலங்‌ கிட்டவாகா 
மைந்தனே கொதித்ததண்ணீர்‌ மிகவுமாகும்‌ 
கதுவாகும்‌ வேதமுறைநூலுங்‌ கண்டுசொன்னேன்‌ 
சத்தியந்தா னிந்தநூல்‌ சார்ந்துபாரு 
யதுவாகு மிதுவாகுமென்று யெண்ணி 
யலைந்து திரியாம லருளைநோக்கி 
பொதுவாகும்‌ நினைவுகொண்டு யிருப்போராகில்‌ 
க்திசித்தி முத்திமுதல்‌ புனிதமாமே, (1) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 217 
422. சுவடி நெ. 248 (ந) 


தக்ஷிணாமூர்த்தி வைத்யம்‌ (ஆயிரத்தைந்நூறு) 
ஏடுகள்‌ 1 முதல்‌ 2382 வரை. செய்யுட்டொகை 1460, 
பக்கத்திற்கு 7 முதல்‌ 8 வரிகள்‌. 
இடையிடையே ஏடுகள்‌ மிகச்‌ சிதலமாக இருக்கின்றன. 
(நீள % அகலம்‌ 49 % 8செ.மீ,) 


இதில்‌ நாடி நிதானம்‌ - இடைகலை பீங்கலை நாடி பேதங்கள்‌ - 
வாத பித்த கப நாடி விபரங்கள்‌ - கெர்ப்ப நாடி விபரம்‌ - சந்நி 
பாத லக்ஷணம்‌ - (100 செய்யுட்கள்‌ வரை.) அகஸ்தியர்‌ நாடி 
குத்திரம்‌ முற்றும்‌ என்று குறிக்கப்பட்டுள்ளது. பின்னர்‌ 
ரசசுத்தி - கெந்திசுத்தி - மனோசிலைசுத்தி - தாளகசுத்தி - லிங்கம்‌ - 
நாகம்‌ - வங்கசுத்தி - காந்தம்‌ - நிமிளை - துத்தநாகம்‌ - குக்கில்‌ - 
தொட்டிப்‌ பாஷாணசுத்தி - மஜேசிலைசுத்தி - நேர்வாளசுத்தி - 
லோகமாரணம்‌ - லோக செந்தூரம்‌ - காந்த செந்தூரம்‌ - 
அப்பிரகச்‌ செந்தூரம்‌ - மண்டூரச்‌ செந்தூரம்‌ - உருக்குச்‌ 
செந்தூரம்‌ - சூசிகாபரண ரஸம்‌ - மிருத சஞ்சீவி மாத்திரை - 
சூசிகாபரணம்‌ வேறு - ரஸ பூபதி - காலாக்னி ருத்திரன்‌ - 
வடவானல ரஸம்‌ - சொர்ணகாந்த வைரவ ரஸம்‌ - தாளேசுர ரஸம்‌ - 
மகாமேக ரஸம்‌ - வாத குன்மத்திற்கு - பித்த குன்மத்திற்கு - 
ரஸ சேகர ரஸம்‌ - கெர்ப்ப சூலைக்கு - குன்ம குடோரி - பாண்டு 
குன்ம குடோரி - ஸம்பிரதாயச்‌ சூரணம்‌ - சகல குன்மத்திற்கும்‌ 
குளிகை - சுகந்த ரஸம்‌ - பஞ்சமூலக்‌ கஷாயம்‌ - தசமூல கஷாயம்‌ -. 
ஸ்ரீ விஷ்ணு ரஸம்‌ - வீஷ்ணு பராக்ரம ரஸம்‌ - ஆனந்த பைரவன்‌ - 
மேகாரி குளிகை - கெளசைக்குக்‌ கஷாயம்‌ - கண்டங்கத்திரி 
நெய்‌ - திப்பிலி நெய்‌ - மாந்தைக்கு முயல்‌ நெய்‌ - கதலீகந்த 
கிருதம்‌ - அஸ்வகந்தி கிருதம்‌ - அஷ்டகந்த நெய்‌ - இளநீர்‌ நெய்‌ - 
பூஷணிக்காய்‌ நெய்‌ - வெள்ளுள்ளி நெய்‌ - வல்லாரை நெய்‌ - 
புளியாரை - பலாசு மெய்‌ - தயிர்‌ நெய்‌ - சுக்கு நெய்‌ - பொன்‌ 
மூசுட்டை - பஞ்சகோலகுக்கில்‌ நெய்‌ - பேய்புடல்‌ நெய்‌ - 
தசமூல நெய்‌ - நாயுருவி நெய்‌ - ரத்த மூலம்‌ - துர்முளை கரையக்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


918 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


களிம்பு, புகை - வைசூரி புண்ணுக்கு - கிரந்தி நெய்‌ - சிரங்குக்கு 
நஸ்யம்‌. சடைச்சி நெய்‌ - சஞ்சீவி நெய்‌ - புண்ணுக்குக்‌ 
களிம்பு - திரிபலாதி நெய்‌ - தூது வேளை மெய்‌ - மேகத்திற்குக்‌ 
கல்யாண கிருதம்‌ - நாள்பட்ட சுரத்திற்கு - முந்திரிகை நெய்‌ - 
விடாத ரெத்தத்திற்குத்‌ திப்பிலி நெய்‌ - சந்நி சுரத்திற்குச்‌ 
சீதேவி நெய்‌ - ஆடாதோடை நெய்‌ - முலைப்பால்‌ நெய்‌ - 
ஆடாதோடை கிருதம்‌ - சந்தனுதி எண்ணை - மதுகாதி தைலம்‌ - 
தீராத சுரத்திற்கு ஸ்ரீ தேவித்‌ தைலம்‌ - மாறலுக்கு 
மோரெண்ணெய்‌ -கடல்‌ நுரைத்‌ தைலம்‌ - எல்லாவித சுரத்திற்கும்‌ 
வெறுகெண்ணெய்‌ - குன்மம்‌ கரைய கும்மட்டிக்காய்‌ குழம்பு - 
கும்மட்டிக்காய்‌ சூரணம்‌ - பூதவைரவன்‌ - அனலாதிச்‌ சூரணம்‌ - 
ருத்திர வைரவன்‌ - மோருவஞ்சனக்‌ குளிகை - சூலை 10க்கும்‌ 
கந்தகத்‌ தைலம்‌ - கண்ணுக்குக்‌ குளிகை - நேத்திர நோவுக்கு - 
வெள்ளெழுத்திற்கு - வெறிபுகுதற்‌ விஷத்திற்கு - பெருவயிறு 
கரைய - மலட்டு வகை - பவுத்திரத்திற்கு - பாரிச வாயு - 
காலானந்த பைரவன்‌ - அரிதாரசுத்தி - சுரத்‌ திற்கு - லாடசங்கிலி 
மாத்திரை - சுராங்கிஷக்‌ குளிகை - அர்த்தநாரீச்வரம்‌ - விஷ 
பாண்டு AC - வங்கபற்பம்‌ குஷடத்திற்கு - துத்தநாகச்‌ 
செந்தூரம்‌ - ரஸபற்பம்‌ - வமித்தியனுக்குப்‌ புத்தி - அரிதார 
பற்பம்‌ - இரதபற்பம்‌ - சூதவெள்ளை, பட்டை ரஸாயனம்‌ - 
உதையாக்கினிகுமாரன்‌ - உதயாக்னி பற்பம்‌ - வாயுவுக்குத்‌ 
தைலம்‌ - ஆனந்த வைரவன்‌ - ரஸ 


டர்‌ ரயன வைரவன்‌ - சுரகாச 
டா 


- கற்பூராதி மாத்திரை - வாத கஜாங்குச ரஸம்‌ - 
மகோதரத்துண்டை - சுராங்குசம்‌ - சீதசுரத்திற்குப்‌ பாஷாண 
வடை - பரங்கிப்‌ புண்ணுக்கு வனமுலிகை - சூலைக்கு - 
படைச்‌ சூலைக்கு - சன்னிக்கு கஷாயம்‌ - இருமலுக்குக்‌ 
இப - கிரிச்னத்திற்குக்‌ கஷாயம்‌ - வைத்டனுக்குப்‌ புத்தி - 
ரததகேட்டு, ரத்தப்‌ பித்தத்திற்கு சுராங்குசம்‌ - கல்லடைப்பிற்கு - 
இறைப்புக்கு - மேகங்களுக்கு வல்லாரைச்‌ சூரணம்‌ - மகாமேகக்‌ 
குடோரி - காரீயச்‌ செந்தூரம்‌ - கிரிச்சனங்களுக்கு அனுபானம்‌ - 
ஆறு வகை கிரிச்சனங்களுக்கு எண்‌ ணெய்‌ - மேகாகிச்‌ சூரணம்‌ - 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 219 


அஷ்டகுன்மத்திற்கு வங்கபற்பம்‌ - அப்பிரகச்‌ செந்தூரம்‌ - இரத 
லோகச்‌ செந்தூரம்‌ - கிராணிக்குக்‌ கஷாயம்‌ - மதிராதித்‌ தைலம்‌ 
தபோதனர்‌ சாபம்‌ தீர - பூபதி - கெந்தகத்‌ தைலம்‌ - அனுபான 
பேதம்‌ - சகல நோய்க்கும்‌ - க்ஷயகுலாந்தகன்‌ - புத்திபோதகன்‌ - 
சந்நிக்கு எண்ணெய்‌ - தைலம்‌ - பிளவைக்குப்‌ பதங்கட்டித்‌ 
தைலம்‌ - அஞ்செண்ணெய்த்‌ தைலம்‌ - சிறுசந்தனாதித்‌ தைலம்‌ - 
பேதிக்கு வாயுருத்திரன்‌ - சுகபேதிக்‌ கஷாயம்‌ - வச்சிர கபாடம்‌ - 
கபாட மாத்திரை - கபாட லேகியம்‌ - கபாடச்‌ குரணம்‌ - ஈருள்ளி 
கெய்‌ - குடல்‌ படுவன்‌ - பிளவைக்குக்‌ குழம்பு - சிலந்திப்‌ 
புண்ணுக்குச்‌ சம்பீரக்‌ குழம்பு - கெவுரி சிந்தாமணி - 
4 பவுத்திரத்திற்கு - ஏலாதித்‌ தைலம்‌ - அஷ்ட சூரணம்‌ - 
அசுவகந்தி சூரணம்‌ - கருங்கோழிச்‌ சூரணம்‌ - பரங்கிப்‌ பட்டைச்‌ 
சூரணம்‌ - பதங்கெந்திச்‌ சீனி - வெங்கார சுத்தி - கிரந்திக்‌ 
கரப்பானுக்கு எண்ணெய்‌ - பலகணைக்கு எண்ணெய்‌ - பிரளிக்குக்‌ 
கணை எண்ணெய்‌ - கண்பிதி - கெந்தக தாளக நெய்‌ - சூசிகா 
பரணம்‌ - சுர ராமபாண உருண்டை - குக்கிலாதி வடகம்‌ - 
அரையாப்பிற்கு உருண்டை - பித்த காமாலைக்குச்‌ சூரணம்‌ - 
தாளீசபத்திரிச்‌ சூரணம்‌ - செளபாக்கிய சுண்டி - அஷ்ட குன்ம 
லேகியம்‌ - நாரத்தங்காய்‌ லேகியம்‌ - வயனாதி வடகம்‌ - 
திரிகடுகுச்‌ சூரணம்‌ - வாயு வலி குன்மத்திற்கு - கிருமிக்கு - 
வலிகுன்ம - கிருமிகளுக்குக்‌ குளிகை - கிருமி முதல்‌ - பீனிச த்திற்குத்‌ 
தைலம்‌ - கிருமி உலர்தல்‌ - தலை முளை பத்தியம்‌ - தருணசுர 
கஷாயம்‌ - தாமிரச்‌ செந்தூரம்‌ - தங்கச்‌ செந்தூரம்‌ - காரீயச்‌ 
செந்தூரம்‌ - கிருஷ்ணாப்பிரகச்‌ செந்தூரம்‌ - ரசச்‌ செந்தூரம்‌ - 
செய ரஸச்‌ செந்தூரம்‌ - ஜெய ரஸப்‌ பிரளயச்‌ செந்தூரம்‌ - 
சண்டமாருதச்‌ செந்தூரம்‌ - ஜெய பஞ்சாக்ஷரச்‌ செந்தூரம்‌ - 
சர்குண ரஸம்‌ - மகாமேக நாரயணச்‌ செந்தூரம்‌ - வங்கச்‌ 
செந்தூரம்‌ - மகாராஜ வங்கச்‌ செந்தூரம்‌ - நவசித்தர்‌ காரீயச்‌ 
செந்தூரம்‌ - நாகச்‌ செந்தூரம்‌ - ஆவாரைத்‌ தைலம்‌ - பூரண 
சந்திரோதயம்‌ - வங்கார சஞ்சீவி - அக்கினி குமாரன்‌ - பூபதி - 
விஷ்ணு பூபதி - வட பூபதி - கர்பூராதி - நேத்திரத்துக்கு 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Inttiative 


290 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


ரெத்தினம்‌ ஒன்பது, கண்ணுக்கு மெத்துகிற வெண்ணெய்‌ - 
கண்ணுக்கு வெண்ணெய்‌ - மூலிகைப்‌ பிரயோகம்‌ - கண்ணுப்‌ 
பிரவடை (பிரவளயம்‌) மலட்டுக்கு மருந்துகள்‌ - பத்திய விபரம்‌ - 
வாரத்தில்‌ வருகிற சுரத்திற்கு விபரம்‌ - சண்டாளர்‌ குணம்‌ - 
பெரியோர்கள்‌ குணம்‌ - வாதம்‌ 80க்கும்‌ பூதிகா தைலம்‌- அச்வசந்தி 
பலாசுத்‌ தைலம்‌ - சுரக்‌ கஷாயம்‌ - சூட்டுக்கு ஏரண்டக்‌ கலவை - 
வா தசுரக்‌ கஷாயம்‌ - விஷபாக சுரத்திற்கு - ஏலாதி மாத்திரை - 
குன்ம வாயுவிற்கு - மூர்ச்சைக்கு - வீஷபாகம்‌ - புண்ணுக்குக்‌ 
களிம்பு - சன்னி - வாத பித்த சிலேத்ம மனத்திற்கு - விஷ 
சுரங்களுக்கு - செளவ்வீர வைப்பு - ஆதிபிஷ்டிச்‌ செந்தூரம்‌ - 
பத்தியம்‌ - சீனப்புகை - சாதிலிங்கப்‌ புகை - சூலைகட்டுக்குப்‌ 
புகை - சூலைக்கட்டுக்குத்‌ தைலம்‌ - சலக்‌ கழிச்சலுக்குத்‌ தைலம்‌ - 
நீரிழிவு, வெட்டைக்கு - மூர்ச்சைக்குத்‌ தைலம்‌ - விஷ முட்டித்‌ 
தைலம்‌ 80 வாதத்திற்கும்‌ - குளிர்‌, பிறந்தரி வீச்சுக்கு - பித்த 
வெட்டைக்குக்‌ கொடுக்க நெய்‌ - கந்த வெப்பிற்குக்‌ கஷாயம்‌ - 
கெஞ்செரிவிற்குக்‌ கஷரயம்‌ - அரோசகத்‌ திற்கு பித்த வாயுவிற்கு - 
மதன காமேச்வரச்‌ சூரணம்‌ - மூலக்‌ கிராணிக்கு - குறுகைச்‌ 
சூரணம்‌ - சிவதைச்‌ சூரணம்‌ - ஈளை இருமல்‌, விக்கலுக்கு - 
வில்வாதி லேகியம்‌ - பத்தியம்‌ - லகுவில்வாதி லேகியம்‌ - 
குண்டலாதி லேகியம்‌ - சமரசக்‌ குடோரிச்‌ சூரணம்‌ - வெட்டைச்‌ 
சூட்டுக்குக்‌ குமரித்‌ தைலம்‌ - அரக்கெண்ணெய்‌ - மந்தார காசத்‌ 
தலில்‌ - வாதராட்சஸன்‌ குளிகை - அசுவாதிச்‌ சூரணம்‌ - 
பிள்ளையில்லாத பேருக்கு - மகாவா த சந்கிக்குத்‌ தைலம்‌ - 
காவறட்சி, விக்கலுக்கு - சண்டமாருத லேகியம்‌ - பிறதலை 
கோவுக்குக்‌ குழம்பு - விடாத சுரத்திற்கு - சன்னி மாறல்‌ 
ஈரங்களுக்கு - கோழை வாந்தி சிலேத்பனத்திற்கு - திப்பில்யா தி 
லேகியம்‌ - பீனிஸத்திற்கு கஸ்யம்‌ - காதிரைச்சலுக்கு முதலான 
மருந்துகள்‌ உள்ளன. 

Beginning : 


அகண்டபரி ரணமாம்‌ உமையாள்பாதம்‌ 
அப்புறத்தே நின்றதொரு அய்யர்பாதம்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 291 


புகன்றுகின்ற கணேசனேடு நா தாக்கள்பா தம்‌ 
புகழான வாக்குடைய வாணிபாதம்‌ 

நிகண்டெனவே யெனையாண்ட குருவின்பாதம்‌ 
நிறைகிறையாய்‌ சொருபத்தில்‌ நின்றோர்பாதம்‌ 

முகந்துயெனை யீன்றெடுத்த சின்மயத்தின்பாதம்‌ 
முவுலகோர்‌ மெச்சுதற்குக்‌ காப்புத்தானே. 


பாகுடன்‌ கணேசன்பாதம்‌ படிந்து முக்குணங்களாய்‌ 
வாகடச்சுவடியெல்லாம்‌ வகைவகை நோக்குங்காலை 
ஆகிடவிதியின்குழல்‌ வந்திடும்‌ நோய்கட்கெல்லாம்‌ 
போகிடமருந்து சொல்வோம்‌ புலஸ்தியா புரிந்துபாரே. (க) 


End : 


தூதுவளம்பூ முருக்கம்பூச்‌ சொல்லும்‌ வகைக்கு நானாழி 
பாதரெருஞ்சியேலம்நிலைப்‌ பனையும்‌ வகைக்கோர்‌ பலமாகும்‌ 
போதுமதுரம்‌ நன்னாரி யொவ்வொன்று ரண்டாஞ்ச தாவரி 


போத மூன்றுபல முலர்த்திபொடித்தூளதனையுங்‌ 
கண்டதுவே. (1468) 


கண்ட பசுவின்பால்பதக்கு காய்ச்சிப்பின்னேப்‌ பொடிதூவி 
கிண்டி திரண்டுவரும்போது கிளர்சர்க்கரை தேன்நெய்மூன்றுய்‌ 
கொண்ட வகைக்கோர்‌ படிவிட்டு கூட்டித்தான்றிக்காயளவு 
வுண்டலுண்டு புளிகசப்பும்‌ அரிதார்‌ பெருமைவகைகேளே. 
(1259) 


பெரும்பாட்டுடனே யெலும்புருக்கி பிரமேகங்க ளோடிப்போம்‌ 
தருதாதுகளும்‌ மிகவுண்டாம்‌ சாரணைகீரை மிகவேயென்று 
வரும்பார்‌ வதிக்குவெள்‌ விடையோன்‌ மகிழ்ந்தேயருளிச்‌ 
செய்ததுதான்‌ 
DOO பப்ப ..பீரகிலிது பேருதாமே. (1460) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


அ. 


த்‌ 
பது 


இரதி 


222 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


429. சுவடி நெ. 242 (௦) 
தேரையர்‌ வாகடம்‌ (கஷாய வகை) 


ஏடுகள்‌ 281 முதல்‌ 248 வரை, பக்கத்திற்கு 8 வரிகள்‌. 
இடையிடையே பூச்சி அரித்திருக்கின்றது. 


(நீள % அகலம்‌ 42 % செ.மீ.) 


இதில்‌, பித்த சுர கஷாயம்‌ - சுக்காதி கஷாயம்‌ - அதிசாரத்‌ 
திற்கு வாஸாதி கஷாயம்‌ - சுரத்திற்குக்‌ கதலிப்பூ கஷாயம்‌ - 
சிலேத்மச்‌ சுரத்திற்கு ஆடாதோடை கஷாயம்‌ - பித்த சுரத்திற்கு 
வாழைப்பழக்‌ கஷாயம்‌ - சீத ஜ்வரத்திற்கு கோவைக்‌ கஷாயம்‌ - 
தாப சுரத்திற்கு ஏலாதி கஷாயம்‌ - விஷ சுர வீக்கத்திற்கு 
முருவிலி கஷாயம்‌ - சந்நிவாத மாறலுக்கு வில்வாதி கஷாயம்‌ - 
மாந்த சுரத்திற்கு ஆடாதோடை சீந்தில்‌ கஷாயம்‌ - குளிர்‌ 
சுரத்திற்கு சிறுகாஞ்சோறிக்‌ கஷாயம்‌ - நீரிழிவிற்குப்‌ பானை 
யோடுகஷாயம்‌ - (செய்‌. 44) அ திமூத்திரத்திற்கு ஆவாரைத்‌ துளிர்‌ 
கஷாயம்‌ - (செய்‌, 46) தேத்தான்‌ கஷாயம்‌ - நீரிழிவிற்கு - 
கல்விழ மாவிலங்கைக்‌ கஷாயம்‌ - பற்கள்‌ இறுகக்‌ கொன்றைக்‌ 
கஷாயம்‌ - (செய்‌. 66) வெப்பு சுரத்திற்கு கொன்றைக்‌ கஷாயம்‌ - 
சுரத்திற்குப்‌ பாவட்டைக்‌ கஷாயம்‌ - நீரடைப்பிற்கு பசரியிலைக்‌ 
கஷாயம்‌ - (59) அண்டவாதத்திற்கு புன்முருங்கைக்‌ கஷாயம்‌ (60) 
வீசூழிக்‌ கிராணிக்கு - ஒதியீர்க்குக்‌ கஷாயம்‌ (61) குன்ம வலிக்குப்‌ 
பிரண்டைக்‌ கஷாயம்‌ - பாதிரிக்‌ கஷாயம்‌ - சீத சுரத்திற்கு - 
செங்கதாரிக்‌ குடிநீர்‌ பலவித கரப்பானுக்கும்‌ - கிராணிக்குக்‌ 
கொத்துமல்லியா திக்‌ கஷாயம்‌ (71) சத்திக்குப்‌ பச்சைப்பயறுக்‌ 
கஷாயம்‌ (73) எரிச்சலுக்கு ஹரீதகீக்‌ கஷாயம்‌ - குன்மத்திற்கு 
குமரிவேர்க்‌ கஷாயம்‌ (76) வி தகல்சத்திக்கு கெற்பொறிக்‌ 
கஷாயம்‌ (81) அதிசாரம்‌ பித்தக்‌ கழிச்சலுக்கு அத்திப்பிட்டு (64) 
ஆடாதோடைக்‌ கஷாயம்‌ இருமலுக்கு (87) அ௮ண்டவாயு 
அரோசகத்திற்கு சுக்குக்‌ கஷாயம்‌ (89) வாயுவீற்கு வெள்ளைக்‌ 
காக்கணவேர்க்‌ கஷாயம்‌ (91) மேகத்திற்கு ஓரிலைத்தாமரைக்‌ 
கஷாயம்‌ (95) கிராணிக்கு மாத்திரை (96) சுகவிரேசனம்‌ (97) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


வது தெர்குப்பு 929 


இருமல்‌, தொண்டை கரகரப்புக்குக்‌ குளிகை (90) கையாந்தகரை 
அடை - தொண்டைக்‌ களைப்பு நீங்க (100) விடைத்தேரி அடை 
கற்பம்‌ (101) வாயுவிற்குச்‌ சாறடைக்‌ கஷாயம்‌ (104) 
குன்மத்திற்குப்‌ பூவரசம்பட்டைக்‌ கஷாயம்‌ (106) நளிர்‌ 
சுரத்திற்குச்‌ சுண்ட்யாதிக்‌ கஷாயம்‌ (108) வாதத்திற்குக்‌ கள்ளி 
உப்பு (109) அதிசாரத்திற்குப்‌ பங்கம்பானைப்‌ புட்டவியல்‌ (111) 
நாக்குப்பூச்சி விழக்‌ கஷாயம்‌ (112) சந்நி சுரத்தியல்பு (116) 


Beginning: 
புகழுஞ்சீந்தில்‌ பற்படகம்‌ பூசுஞ்சந்தனம்‌ லாமிச்சந்‌ 
திகமும்‌ வேர்க்கொம்‌ பிருவேலி சித்தாமுட்டி யுடன்காசுத்‌ 


தகவே யோரொன்‌ நோர்கழஞ்சு தண்ணீரிரண்டு நாழிவிட்டுச்‌ 
சுகமாய்‌ காய்ச்சிக்‌ குடிப்பீரேல்‌ சோரும்‌ பித்தசுரம்போமே. (க) 


End: 
சிக்கிக்கழியு முழலை மிகும்‌ சிறந்தவுதிர மிகத்தடிக்கும்‌ 
மெய்க்குள்‌ விதன மாய்வெதும்பும்‌ மிகவுமற்று வொளியுண்டாந்‌ 
தக்க தாகம்‌ பாரிக்கும்‌ தரியாப்பித்தஞ்‌ சேற்றுமமும்‌ 
மைக்கண்‌ மடவாய்‌ வாதழூதல்‌ பண்ணுஞ்சன்னி சுரத்தியல்பே. 


424. சுவடி நெ. 249 (ஓ) 
அகஸ்தியர்‌ வாக்கியம்‌ (சூரணவகை ஐம்பது) 
ஏடுகள்‌ 944 முதல்‌ 252 வரை. பக்கத்திற்கு 8 வரிகள்‌, 
இடையிடையே பூச்சியரித்துள்ளது. 
(நீள % அகலம்‌ 42 % 8 செ. மீ.) 


இதில்‌, ஏலாதிச்‌ சூரணம்‌ - அக்னிமுகச்‌ சூரணம்‌ - 
கிராக்ஷாதிச்‌ சூரணம்‌ - கற்பூராதிச்‌ சூரணம்‌ - திராக்ஷாதிச்‌ 
சூரணம்‌ 2 (வேது) - தாளிசாதிச்‌ சூரணம்‌ - ஐவணுதிச்‌ சூரணம்‌ - 


Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri ட்ட 


994 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


குக்கிலாதிச்‌ சூரணம்‌ - சீரகாதிச்‌ சூரணம்‌ மேகங்களுக்கு - 
தாடிமாதளைச்‌ சூரணம்‌ - இருமலுக்கு நெல்லிச்‌ சூரணம்‌ - (19) 
வாயுச்‌ சூரணம்‌ - (20) மூலத்திற்குக்‌ கருணைப்பிட்டு - (22, 22) 
சுவாசகாசத்திற்கு அழிஞ்சில்‌ சூரணம்‌ - நயன வியாதிக்குச்‌ 
சூரணம்‌- (27) குன்மத்திற்குக்‌ கருங்கோழிச்‌ சூரணம்‌ - (28) காசம்‌, 
பித்தத்திற்கு ஏலாதிச்‌ சூரணம்‌ - (29) அதிவிடையச்‌ சூரணம்‌ - 
கழிச்சலுக்கு - அரீதகீச்‌ சூரணம கழிச்சலுக்கு - (31) 
கபித்தாஷ்டகம்‌ - அதிசாரத்திற்கு - (32) சித்திர மூலாதிச்‌ 
சூரணம்‌ - கடி குஷ்டத்திற்கு - (22) கெந்தகாதிச்‌ சூரணம்‌ - 
குலை, புண்ணுக்கு - (94) பிரண்டையுப்பு மூலத்திற்கு - (36) 
முதீதகாசுச்‌ சூரணம்‌ - நரை திரைக்கு - (87) அச்வகந்திச்‌ 
சூரணம்‌ - (37) சூலை, குன்மத்திற்கு ஆவாரைச்‌ சூரணம்‌ - (40) 
ரெத்தபித்தம்‌ - வாந்தி முதலானவற்றிற்கு நாவற்கொட்டைச்‌ 
சூரணம்‌ - அசுவகந்திச்‌ சூரணம்‌ - மூலத்திற்கு கரணைச்‌ சூரணம்‌ - 
(46) அதிஸாரத்திற்கு உடும்புச்‌ சூரணம்‌- (27) பரங்கிப்‌ பட்டைச்‌ 
சூரணம்‌ மேகத்திற்கு - (48) பெருமருந்துச்‌ சூரணம்‌ - 
கரப்பானுக்கு - (49) சீரகாதிச்‌ சூரணம்‌ வாயுவிற்கு - (60) 
அழிஞ்சில்‌ சூரணம்‌ - சுவாசத்திற்கு - 51, 


Beginning : 

ஏலமமொடு தாமரை வளையம்‌ நாகேசர 
மியல்சந்த னங்கிராம்பு 

இலவங்கப்‌ பட்டையும்‌ பத்திரி சடாமாஞ்சில்‌ 
இயலான பேரீச்சமுங்‌ 

கோலமுள திரிபலை கொத்தமல்லி தேவதா 
ரங்குருவே ரிலாமிச்சமுங்‌ 

குவிதாளிசபத்திரி சாதிக்காய்‌ கற்பூரம்‌ 
. குலவுசெம்‌ மரமுந்திரி 


காலமுள்‌ ளவீயொடு நன்னாரி சதாவரி 
சதகுப்பை தெச திப்பிலி 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 225 


தகுவசுவ கெந்தியிரு சீரகமு ரோகணி 
தயமஞ்சள்‌ கூகைநீறு 
ஞாலமுள அகிலமுந்‌ தகரமும்‌ பல்லெரு 
நல்தேக்கு சிங்கி வேம்பு 
நன்மைபெறு மருள்மஞ்சள்‌ கருவேம்பு சீந்தில்சமன்‌ 
.. நல்லயே லாதியிதுவே. (௧) 
சீரியரிரிருவருஞ்‌ சிறந்தமுவரும்‌ 
கூரியரொருவரும்‌ கொடியகாயமும்‌ 
மாரியராகுமோ ரசமதாகமும்‌ 
கேருடன்‌ கொள்ளவே நிற்கும்வாயுவே, (௨௰) 


721/0 


பாரழிஞ்‌ சிப்பட்டை பருத்ததிரிகடு 

சீரறிந்து வாலுளுவை சேர்த்திட்டுக்‌ - கூர்பெறவே 
தேன்கலந்து தினந்தின்ன சுவாசம்போம்‌ 

மானேயிது மெய்‌ மகிழ்ந்து. (௫௧) 


சூரணம்‌ முற்றும்‌. 


425, சுவடி நெ, 248 (5) 
அகஸ்தியர்‌ வாக்யம்‌ (லேகிய வகை) 
ஏடுகள்‌ 23 முதல்‌ 259 வரை. 
பக்கத்திற்கு 7 வரிகள்‌. இடையே சிதைந்துள்ளன. 
(நீள அகலம்‌ 48 % 3செ.மீ,) 


இதில்‌, குண்டலாதி லேகியம்‌, வில்வாதி லேகியம்‌ - 
அரீதகீ லேகியம்‌ - இஞ்சி லேகியம்‌ (பாண்டு கிராணிக்கு ) (9) 
சித்திர முல லேகியம்‌ - குன்மத்திற்கு கள்ளிப்‌ பால்‌ மருந்து (12) 
நெல்லி முள்ளி லேகியம்‌ - பாண்டுவிற்கு - (18) திப்பிலி ரசாயனம்‌ 
பாண்டு இருமலுக்கு - (14) எருக்கம்‌ வேர்‌ லேகியம்‌ - மாந்தைக்கு 


(17) கண்டாமலகம்‌ பாண்டுவிற்கு ஃ (19) வில்வாதி லேகியம்‌ - 
2g <-gg2ngamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


926 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


(29) பாண்டுவிற்கு ட செளபாக்ய சுண்டி (27) சூலைக்கு இஞ்சி 
லேகியம்‌ (80) மகா வில்வாதி லேகியம்‌ - பித்தத்திற்கு (25) 
வாயுகுன்மம்‌, அகுவைக்கு; சித்திர மூல லேகியம்‌ (98) 
காசத்திற்குக்‌ கோஷ்டா தி லேகியம்‌ - (42) சகல காசங்களுக்கும்‌ 
கண்டங்கத்தரி லேகியம்‌ (46) கிரிச்சங்களுக்கு நெருஞ்சி லேகியம்‌ 
(47) மதன காமேச்வர லேகியம்‌ (49) பூனைக்காலி லேகியம்‌ (50) 
முதலியன. 


Beginning 2 ்‌ 
சங்கவே ரெடையிரண்டுங்‌ கண்டகாலி 
தருசெவ்யந்‌ தசமூல மெடைமூன்றாக 
எங்குமுயர்‌ பாதாள மூலி3தக்கு 
மியல்முலம்‌ வேலிபல மொன்பதாக 
கங்கையுமோர்‌ பலமுமெட்டு மரக்கால்வார்த்து 
காய்ந்தஷ்ட பாகமாங்‌ கஷாயந்தன் வில்‌ 
பங்கயமாய்‌ பனைவெல்ல மெடையும்‌ ரெண்டு 
பாவியே வெந்தபின்பு பதத்தில்‌ வாங்கே. (௧) 
End : 


நிலப்பனை தண்ணீர்‌ மிட்டான்‌ 
நிகர்‌ முத்தஞ்சீந்‌ தில்‌ கஞ்சா 
கலப்பிலா பூனைக்காலி 
கரியன்‌ னாரிவேலி 
சலப்பிலாம்‌ மிச்ச ரத்தை 
தன்னுட னமுக்கிராவும்‌ :  - 
மலப்புறு துவரையோடு 


வளருளும்‌ தொக்கக்‌ ட்டே 5 | (௪௮) 


ஒக்கவே சாதிக்காய்தா 
னுயர்குரா சானியேலம்‌ : 
மிக்கநற்‌ கிராம்பு சாதி த்‌ ல டன ட பர்த்‌ 
க்‌ ... -மிகுந்தபா திரிபேரில்‌ ஜமல்‌. வட ட ௬௮௮] 
[ட 
0-0. Jangamwadi 2c p ட்டு An eGangotri Initiative ௨. 


9-வது தொகுப்பு 227 


தக்கமுந்‌ திரிகை நெல்லி 
சார்பின்‌ கசகசாவும்‌ 
சர்க்கரை மதன காமீ 
சுரமிது சாற்றுவாயே. (௪௧) 


பூனைக்காலி நிலப்பளை சர்க்கரை 

ஆனைப்‌ பாலிலரைத்து விழுங்கிட 

மானைப்‌ போல்விழி மங்கைநல்லாளுடன்‌ 

உன்னப்‌ பாயும்‌ உலக்கைய தாகுமே. (௫௰) 


426. சுவடி நெ. 248 (5) 
அகஸ்தியர்‌ வாக்யம்‌ (நெய்‌ வகைகள்‌) 
ஏடுகள்‌ 260 முதல்‌ 266 வரை. 
பக்கத்திற்கு 7 வரிகள்‌. இடையே ஏடுகள்‌ சிதைந்துள்ளன. 
(நீள % அகலம்‌ 42 % 3 செ.மீ.) 


இதில்‌, புளியாரை கெய்‌ கிராணி குன்மத்திற்கு (1). 
சுவாசத்திற்குச்‌ சதாவரி நெய்‌ (3). முயல்‌ கெய்‌ - க்ஷ்பரோகத்திற்கு 
கவுசை, காமாலை, குன்மத்திற்கு சமுத்திர முத்தி கெய்‌ (6), 
சுவாசம்‌, மூலம்‌, பெரும்பாட்டிற்கு வட்டத்திருப்பி நெய்‌ (10) 
நெருஞ்சில்‌ கெய்‌ கிரிச்சத்திற்கு (11) சடைச்சி நெய்‌ - புண்‌- 
குஷ்டத்திற்கு (12) நாவல்‌ கெய்‌ - பெரும்பாட்டிற்கு (74) 
அரீதகீ நெய்‌ - சூலை, பாண்டு, காமாலைக்கு (17) சுக்கு கெய்‌ 
கிராணி குன்மத்திற்கு (19) வில்வாதி நெய்‌, சத்தி குன்மம்‌, 
வாந்திக்கு (21) பஞ்சதிக்த நெய்‌ கண்டமாலைக்கு (22) கய 
ரோகம்‌, காசம்‌ பித்தத்திற்கு ஆடாதோடை நெய்‌ (94) வயிற்று 
வலி, குஷ்டம்‌, சோகைக்குக்‌ கம்பந்திராய்‌ நெய்‌ (24) வல்லாரை 
(பிரமி) நெய்‌, வாக்கு, புத்தி கவிசொல்ல (25). புன்‌ முருங்கை 
செய்‌ - விப்புருதிக்கு (98). குஷ்டம்‌, குன்மம்‌, காசத்திற்கு (27). 
செங்கமுநீர்க்‌ கிழங்கு நெய்‌ சோகைக்கு (29). திராட்சாதி செய்‌ 
காசசுவாசம்‌, அத்‌ அற்புதம்‌ காசத்திற்கு - (90). அமுத 


சர்க்க [= 
கு பட்ட ட்ட துமில்ல்‌, An eGangotri Initiative 


Beginning : 
புளியாரைச்‌ சாற்றில்‌ தயிர்பந்நீர்‌ சேர்த்துப்‌ 
பெருகவே நாழிநெய்யை விடுத்த பின்னும்‌ 
ஒளியாக முந்திரிகைப்‌ பழம்‌ வெட்பாலை 
உற்றவதி விடையம்சிறு மூலம்‌ செவ்யம்‌ 
தெளிவான சீரகமோ டசமதாகம்‌ 
தெரிந்திடும்பொன்‌ முசுட்டைவில்வ முத்தஞ்‌ சேர்த்து, 
அளிகூர வருந்திடிலோ கிராணி குன்மம்‌ 
மிகுச்சோகை காமாலை யகன்று போமே (க) 


End : 


அமுதசர்க்கரையுஞ்சீனி யேயிரண்‌ டுடனே செய்யுஞ்‌ 
சமுதமாம்‌ ப(னை) யிரண்டும்‌ தனதுபால்‌ ரெண்டுதெங்கின்‌ 
குமுதமா மிளநீரெண்டு கூறிய தண்ணீர்‌ மிட்டான்‌ 

தமிதமாம்‌ பனைக்கிழங்கு செய்யதா மரையின்வேரே. (௩௧) 


முத்தமோ ரிலையினிந்த முதுசகா தேவி பிச்சம்‌ 

சித்தமாய்‌ வெட்டிவேரும்‌ சிறந்திடு நெருஞ்சிரெண்டும்‌ 

சுத்தமாம்‌ பட்டைநாவல்‌ துடங்கும்பத்‌ திரிஈன்னாரி 

அத்திமா தளைவிடத்தேர்‌ ஆவாரை முசுட்டைகூட்டே, (௩௨) 


பெருகிய கீழாநெல்லி பெருங்கீழா நெல்லிமட்டி, 

உருகிய கழுநீர்பூவு முத்திடுங்‌ கதலிமூலம்‌ 

மருவிய கறணைகெய்தல்‌ வளருந்தா மரைப்பூவில்லை 

பருவமாய்‌ வகையோரஞ்சு பலங்கலந்‌ தண்ணீர்வாரே. (௩௩) 
வார்த்தரீர்‌ குறுணியாக்கி வருகற்கம்‌ மேலம்வங்கம்‌ 

சேர்த்தசீ ரகநாகப்பூ சிறந்திடும்‌ பெருநாகப்பூ 

பார்த்ததா எீசமாஞ்சில்‌ பகர்சத குப்பையோமம்‌ 


போத்திய கூகைநீறுஞ்‌ சாதிக்காய்‌ கிராம்புமூலம்‌ (௩௪) 
மூலமாஞ்‌ சாதிபத்திரி முதிர்குரா சானியீச்சம்‌ 
சாலமுந்‌ திரிகை ... 


06.0. Jangamwadi Math'Colléctioh, Varahttsi.‘Ah eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 9௦9 


குறிப்பு : 

942 (4), 248 (6), 248 (1) இம்மூன்றும்‌ தேரையர்‌ வைத்ய 
நூலைச்‌ சேர்க்தவையாகத்‌ தோன்றுகிறது, ஆனால்‌ அகஸ்தியர்‌ 
வாக்கியம்‌ என்று பெயரிடப்பட்டுள்ளன. 


427. சுவடி நெ. 244 
போகர்‌ நிகண்டு (பிற்பாதி) 
ஏடுகள்‌ 200 முதல்‌ 486 வரை. பக்கத்திற்கு 4 முதல்‌ 6 வரிகள்‌, 
இடையே கொஞ்சம்‌ பூச்சி அரித்துள்ளன. 
(நீளம்‌ % அகலம்‌ 40% ச. மி.) 

குறிப்பு : 

முன்னால்‌ காலியாக விடப்பட்ட 6 ஏடுகளும்‌, பின்னால்‌ 
49 ஏடுகளும்‌ உள்ளன. 

இதில்‌, மூலிகையின்‌ பெயர்‌, தானியப்‌ பெயர்‌, மூலிகை 
சமுதாயக்‌ குணம்‌, உப்புக்கட்டு, உப்புக்களங்கம்‌, மிருகப்‌ பெயர்‌, 
பக்ஷிகளின்‌ பெயர்‌, ஊர்வனத்தின்‌ பெயர்‌, நடப்பினம்‌, 
ஊர்வன, பறப்பினம்‌ இவைகளின்‌ சமுதாய குணம்‌. நாகரஸ 
கெந்திக்‌ குரு, ஜகஜ்ஜாலக்குரு -வாலை பூசாவிதி - திரிபுரஸுந்தரி 
பூஜாவிதி - வெடியுப்புக்கட்டு - உப்புக்கட்டு - உப்புக்களங்கம்‌ - 
உப்புக்குரு - சவுக்காரவைப்பு - அயக்களங்கு - நாகக்கட்டு - 
லிங்கக்கட்டு - அஞ்சனக்கல்சத்து - ரஸக்கட்டு - அஞ்சனச்‌ 
செந்தூரம்‌ - கோடாசூரி - சிவப்பு நவச்சாரம்‌ - துருசுக்குரு - 
துரிசுச்‌ செந்தூரம்‌ - என்பனவுள்ளன. 
Beginning : 

ஆமென்ற கடைமருந்தின்‌ தொகுப்புச்‌ சொன்னேன்‌ 

அறுபத்து நாலினுட பேரைச்‌ சொன்னேன்‌ 


கோமென்ற குருபற்ப முறையைச்‌ சொன்னேன்‌ 
கொடுக்கின்ற வயணமொடு குணமுஞ்சொன்னேன்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


990 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


காமென்ற காயசித்திக்‌ கெடுத்த மூலி க 
கலந்துநின்ற பேரையெல்லாம்‌ கருவாய்க்‌ கேளு 
தேமென்ற சிவகாமி சொல்லக்‌ கேட்டு 
செப்புகிறேன்‌ வடமொழியைத்‌ தேர்ந்துதானே. (௪௮௫) 


சீந்திலுட பேர்தனையே செப்பக்கேளு 
திறமாகக்‌ கேளுமையா அமுதவல்லி 
கூந்தலென்ற குண்டலியாம்‌ விசல்லியாதார்‌ 
குணமான சைவோத்தா சோமவல்லி 
வீந்திலெற சின்னருஹா சிவந்தியாகும்‌ 
அமிருதலதா தாரணிசந்‌ தேவநிர்மீதாமா 
வாந்திமது பர்ணிவீஷக்‌ கினியாகும்‌ 
மருவியதோர்‌ சீந்திலுட மார்க்கமாமே. (௭௮௬) 
End: 


வளஞ்சொன்ன பாட்டரென்ற மூலர்‌ பாதம்‌ 
மலர்தூவிப்‌ பதினொருக்கால்‌ வணக்கஞ்‌ சொன்னேன்‌ 
வளஞ்‌ சொன்ன 'பதஞ்சலியார்‌ வியாக்ரபாதர்‌ 
மறவாமல்‌ தொழுதிரஞ்சித்‌ தெண்டம்‌ AC 
வளஞ்‌ சொன்ன சிவயோகமுனிதன்‌ பாதம்‌ 
மகிழ்ந்திரஞ்சிப்‌ பாதத்தில்‌ வணக்கஞ்‌' சொன்னேன்‌ 
வளஞ்‌ சொன்ன தெட்சிணாமூர்த்‌ திக்குச்சரணம்‌ ' 
மகத்தான அகஸ்தியர்க்குச்‌ சரணந்தானே, (1075) 
தானான சித்தருக்குச்‌ சரணமாகும்‌ 
தந்தையாம்‌ காலாங்கி அய்யருக்குப்‌ 
பாறான பதினொருக்கால்‌ சரணஞ்‌ சொன்னேன்‌ 
பரிவாக யெனையீன்ற பார்வதிக்குத்‌ 
தேனாக நூறுதரம்‌ சரணம்‌ சொன்னேன்‌ 
சிவத்திற்கு மாயிரந்தான்‌ சரணமாகும்‌ 
ஆனான ரிஷிசித்த ரனேகங்கோடி 
அடங்கலுக்கும்‌ தெண்டனிட்டேன்‌ நிகண்டுமுத்தே 


(1076) 
ஸ்ரீ ராமஜயம்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangortri Initiative 


2-வது தொகுப்பு 291 


428. சுவடி நெ, 246 
யூகிமுனி வைத்ய சிந்தாமணி பாட்டு 550 
ஏடுகள்‌ 118; பக்கத்திற்கு 7 வரிகள்‌. 
(நீள % அகலம்‌ 85 % 8செ.மீ.) 


இதில்‌, பஞ்சபூதத்தின்‌ கூறுகள்‌ - தசநாடி - சப்ததாது 
விபரம்‌. 3 வித நாடிகள்‌ - தசவாயு - ஜ்வரபேதங்கள்‌ - சன்னி - 
குன்மசூலை - வாத - பித்த - கபநோய்கள்‌ - மேகம்‌ - நீரிழிவு 
குஷ்டவகைகள்‌ - பாண்டு - மகோதரம்‌ - கிராணி - பவுத்திரம்‌ 
முலம்‌, அஜீர்ணம்‌ - விமூசி -. சாத்யாசாத்யங்கள்‌ - வைத்யர்‌ 
குணம்‌ - ரோகியின்பக்குவங்கள்‌-ரஸவர்கம்‌ - மூலிவர்கம்‌ - கடைச்‌ 
சரக்குகள்‌ குணம்‌ - கஷாயம்‌ - சூரணம்‌ வகைகள்‌ - கற்கங்கள்‌ 
/வட்கங்கள்‌, - ரஸாயனங்கள்‌ - லேகியங்கள்‌ - கிருதங்கள்‌ - 
தைலங்கள்‌ - எண்ணெய்‌ வகைகள்‌ - நெய்‌ வகைகள்‌ - மாத்திரை 


வகைகள்‌ - பஸ்ம வகைகள்‌ - செந்தூரம்‌. புடத்தைலம்‌ - 
திராவகங்கள்‌ - புகை - பொட்டணங்கள்‌ - பூச்சு - நஸ்யம்‌ - 
அஞ்ஜனம்‌ - கண்டூஷம்‌ - விரேசன வகைகள்‌ - என்பன 


பலவற்றுகள்‌ வியாதியின்‌ குணாகுணங்கள்‌ - வகைகள்‌ - சாத்யா 
ஸாத்யம்‌ முதலானவைகள்‌ மாத்திரம்‌ இதில்‌ கூறப்பட்டுள்ளன. 
Beginning : 
அல்லாவுதவி செய்க. 
ஆதியுமருளிச்‌ செய்தான்‌ அகம்மதா வறிவுதன்னை 
நீதியாய்‌ நிரம்பிரின்ற நிர்மலவடிவதாகும்‌ 
ஓதியே அறிஞரெல்லாம்‌ உகந்திடும்‌ என்றுசொன்ன 
வாதியாய்‌ உயீர்கட்கெல்லாம்‌ கர்த்தனே காப்புத்தானே 
அவலக்கலிரே துணை - அல்லா உனக்கு உதவி செய்யவும்‌ - சற்குரு 
ஆனைமுகன்‌ -பாதம்‌ முருகன்‌ பாதம்‌ க 
அத்தியுரித்‌ திடைத்தரித்த வய்யர்‌ பாதம்‌ . 
மானனைய வுமைபாதம்‌ மாலின்‌ பாதம்‌ 
பச -. வைரவர்கள்‌ பாதம்‌ "மகாலெட்சுமி பாதம்‌. 
6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


ட்‌ தத 
3 


999 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


கானனைய நாதாக்கள்‌ ரிஷிகள்‌ பாதம்‌ 
கமலத்தில்‌ வீற்றிருந்த வாணி பாதம்‌ 
கோனனையாய்‌ குருமுனிதன்‌ பாதம்‌ போத்தி 
கூறுகிறேன்‌ ஆயுருவேதத்தைத்தானே. (க) 


தானான நால்வேதந்‌ தொகுப்பாய்டின்ற 
தாக்கான ஆயுறுவே தத்தோடஞ்சாம்‌ 
தேனான சிருஷ்டிதலத்‌ துற்பவித்த 
தேவனாம்‌ தன்வந்தரி சொன்னநீதி 
வானன ஆகமத்தை மேதினிக்குள்‌ 
மருவியே வுரைத்திடவே வண்மையாக 
வேனான வைத்தியசிந்‌ தாமணிதன்‌ பேரை 
வீபரமெல்லாம்‌ வெளியாக விளம்பச்சொல்வாம்‌ (௨) 


சொல்லிடவே தேவிக்குச்‌ சதாசிவந்தான்‌ சொன்னச்‌ 

சுறுக்கியே தேவிதான்‌ நந்திக்குச்‌ சொல்ல 
நல்லிடவே நஈந்திதன்‌ வந்தரிக்குச்‌ சொல்ல 

நயமான தன்வந்தரி அசுவனிக்குச்‌ சொல்ல 
அல்லிடவே அச்வனியாம்‌ தேவர்‌ தாமும்‌ 

அகஸ்தியர்க்கு வுரைத்திடவே அகஸ்திய மாமுனியும்‌ 
புல்லிடவே புஎஸ்தியர்க்கு உபதேசிக்க 

புலஸ்தியரும்‌ தேரனுக்குப்‌ புகன்றிட்டாரே, (௩) 


புகன்றிட்டார்‌ தேரன்மா முனிவன்‌ தானும்‌ 
பூதலத்தில்‌ யூகிமுனிக்‌ குபதேசிக்க 
உகந்திட்ட யூகியென்ற முனிவர்‌ தாமும்‌ 
உலகத்தோர்‌ பிழைக்கவென்று வுரைக்கலாக 
வகன்றிட்ட வடமொழியின்‌ குறிப்பைப்‌ பார்த்து 
மகத்தான பெரியோரை வணங்கிக்‌ கேட்டு 
துகண்டிட்ட சூத்திரத்தின்‌ சூக்ஷ்மம்‌ பார்த்து 
துறையெல்லாம்‌ சோதிச்சுச்‌ சொல்லிட்டாரே. (௪) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு ௨99 
End : 


சொல்லவே மயீண்டுகாமாலை சோபை 
தொகுப்பாக மூன்றினுட சொரூபஞ்சொன்னேன்‌ 
நல்லவே வடமொழியின்‌ வகுப்பைப்பார்த்து 
மகத்தான நாதாக்கள்‌ வசனங்கேட்டு 
வல்லவே மானிடர்கள்‌ பிழைக்கவென்று 
மனோன்மணிக்குச்‌ சிவன்சொன்ன வசனந்தன்னை 
எல்லவே யூகியென்ற முனிவன்‌ தானும்‌ 
எழுதினேன்‌ ஆயுறுவே தத்தைத்தானே, (௫௪௬) 
தானான ஆயுறுவே தத்தையெல்லாஞ்‌ 
சாங்கமாய்‌ சோதித்துச்‌ சாரந்தன்னைத்‌ 
தேனான தமிழினால்‌ விரித்துச்சொன்னேன்‌ 
சிறுபிள்ளை பார்த்தாலும்‌ தெரியவென்று 
ஏனை எழுலட்சங்‌ கிரந்தப்போக்கை 
எடுத்துமே சோதித்து யெழுதினேன்யான்‌ 
ஊனான யூகியென்ற முனிவன்‌ தானும்‌ 
உலகத்தோர்க்‌ காகவென்று உரைசெய்தேனே. (௫௪௫௭) 


சேயத்தோர்‌ மகோதரந்தான்‌ முப்பத்திரண்டுஞ்‌ 

சிறப்பான பேரையெல்லாஞ்‌ சொல்லக்கேளு 
வையத்தோர்‌ வாதமகோ தரத்தினேடு 

வகையான பித்தமகோ தரஞ்சிலேத்மம்‌ 
தோயத்தோர்‌ வாதச்சிலேத்‌ மத்தினோடு 

கொடும்பித்த சிலேத்மமகோ தரமுமாகும்‌ 
தோயத்தோர்‌ தொந்தமகோ தரத்தினேடு 

துரிதமாங்‌ கல்மகோ தரமுங்காணே. (௫௪௮) 
காணவே வில்மகோ தரத்தினோடு 

கடியதோர்‌ வழுவைமகோ தரமும்தானும்‌ 


காணவே நமுவைமகோ தரம்நீராம்பல்‌ 
நலத்தலு ராம்பலோடு வெப்புப்பாவை 
0-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


994 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


காணவே குலமுட்டி மகோதரந்தான்‌ 
கொடியகீழ்க்‌ கவுசைமேல்‌ கவுசையாகும்‌ 


பாணவே .பக்கமாங்‌ கவுசையோடு 

பமுக்கவுசை பெருவயறு மகோதரந்தானே, (௫௪௯) 
வயறான சூலைமகோ தரமும்வல்லை 

மகோதரமும்‌ வீஷமகோ தரமுந்தானும்‌ 


பயருன பாண்டுமகோ '.தரத்தினோடு 
பலசோபை மகோதரமுங்‌ காமாலையாகும்‌ .. 


குயறான குன்மமகோ தரத்தினோடு 
கொடிதான உதரமகோ தரமுமாகும்‌ 

புயரான கூர்மமகோ தரம்பீலிகை 
புரமுசுர மகோதரமுஞ்‌ சலமுமாமே (௫௫௦ 


429, சுவடி நெ. 246. 
(பலதிரட்டு) ் 
வைத்யம்‌, ' மந்திரம்‌, வேதாந்த, 
ட ட... சித்தாந்தப்‌ பாடற்‌ நிரட்டு 
'கூநீதல்பனை ஏடுகள்‌ 475, பக்கத்திற்கு 14 முதல்‌ 16 வரிகள்‌. 
ன ut x அகலம்‌ 86 % 6௪. மீ.) 


இதில்‌, கீழ்க்கண்டப்டி அந்தந்த கடு ரைப்ப்ும்‌ 
தரல்‌ விபரங்கள்‌ : உள்ளன. இடையிடையே . பற்பல ஏடுகள்‌ 
இல்லை. கிதிலமாகவும்‌, சிதைந்தும்‌, ஒடிந்தும்‌ காணப்படுகின்றன. 
கடைகி ஏட்டில்‌ இதிலுள்ள . பற்பல நூல்களின்‌ 'மொத்த 
பாடல்களின்‌ எண்ணிக்கை தெளிவாகக்‌ கூறப்பட்டுள்ளன. 
(லம்‌, இதிலுள்ள. ஏடுகளில்‌ காணப்படும்‌ விபரங்கள்‌ கீழ்‌ 


வரும்ரறு : 
முதல்‌ 29 .ஏடுகள்‌ இல்லை. 
20 - 88 அகஸ்தியர்‌ ஞானம்‌ செய்யுள்‌ 107. 
99 - 44 மச்சமுனி.முனி தீக்ஷ£விதி 100... 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5.வது தொகுப்பு 295 


(46 - 47) ஏடுகள்‌ இல்லை. 5 ய்‌ 

48 - சட்டைமுனி ஷோடச சூத்திரம்‌ - ச்‌ 48 - - 62. 

(49 - 68) இல்லை. 

59 - 68 சட்டைமுனி பின்னூறு ஞானம்‌. 

(69 - 81) இல்லை. ட்ட ஆச 

82 - 102 சட்டைமுனி ஸூத்ரம்‌ 1 - 203 செய்யுள்‌. 

(103 - 106 ) இல்லை, 

106 - 139 - கல்‌ மதம்‌, நீலாஞ்சனம்‌ பெயர்‌, செய்யுள்‌ 
02 முடிய. 

(140 - 180 ) இடையிடையே பல ஏடுகள்‌ இல்லை. 

(181 - 228) இல்லை. கடைசி செய்யுள்‌ நெ, 1146. 

229 ஏடு லிங்கம்‌ அப்பிரகச்சூதம்‌ ஆரம்பம்‌. . 

(230 - 243) ஏடுகள்‌ இல்லை. 

244 துருசுக்குரு. செய்யுள்‌ நெ. 494 ஆரம்பம்‌. . 

(272 - 280) ஏடுகள்‌ இல்லை. 


281, 289 திருதிமுறை. 

(290 - 336) ஏடுகள்‌ இல்லை, 

837 - 946 கைலாஸபதி உமையவளுக்குச்‌ சொன்ன சர.நால்‌ 
சாஸ்திர முறை செய்யுட்கள்‌ 51. 

(347 - 886) ஏடுகள்‌ காணப்படவில்லை. 

887 - 390 தத்துவமசி மகாவாக்யம்‌. சிவப்பிரகாசக்‌ கட்டளை 
எழுதி முடிந்தது. இந்த ஏடு முத்துக்குமர ஓதுவார்‌. 

891 - 895 சிவஞானபோதம்‌ முதல்‌ சூத்ரம்‌ மூத்ல்‌ 10 
சூத்திரங்கள்‌. 
..... (296-400) ஏடுகள்‌ இல்லை. 

401 - 418 சுபட்சம்‌ - 12 சூத்திரங்கள்‌. முடிவு செய்யுள்‌ 228, 


ஞானசம்மந்த சற்குருவே௩ம : சுக்கிர வார நாள்‌ சுபட்சம்‌ 


எழுதி முடிந்தது. நஞ்சையன்‌ கையெழுத்து... 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


ட வப. 


996 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


419 - 497 சிவப்ரகாசக்‌ கட்டளை பொது, உண்மை 

வீசாக்கம்‌ -. சிவப்ரகாசம்‌ எழுதிமுடிந்தது முற்றும்‌, 
498 ஏடு இல்லை. 

429 - 436 சிவானந்த போதம்‌ முற்றும்‌. 

427 - 440 சிவயோக சாரம்‌ செய்யுள்‌ 100- 

440 - 441 முத்திநிச்சயம்‌ செய்யுட்கள்‌ 20. 

44? உண்மைநெறி விளக்கம்‌ செய்யுட்கள்‌ 16 

443 - 446 இல்லை. 

447-463 விருத்தாசல மகாத்மியம்‌ 18 சருக்கம்‌, 
திருவிருத்தம்‌ 436 கவி விருத்தாசல புராணம்‌ முற்றும்‌. 

இந்த புஸ்தகம்‌ - புராணம்‌ - சைவசாஸ்திரம்‌ - வேதாந்தம்‌ 
இதுவெல்லாம்‌ எழுதினவன்‌ பாசமையசாமி வர்கம்‌ நஞ்சைய்யன்‌ 

466 - 467 சமாதிச்சருக்கம்‌ - 44 செய்யுட்கள்‌. 

இதற்குப்பின்‌ தனித்தனியாக பற்பல ஏடுகள்‌ சேர்க்கப்‌ 
பட்டுள்ளன. அவைகள்‌ ஒன்றில்‌ “£கைலாஸ்ச்‌ சட்டை முனிவர்‌ 
அருளிச்செய்த வாத நூல்‌ ஆயிரமும்‌ முகிந்தது முற்றும்‌. குருவே 
கும்ப முனியே நம: பிலவ வருஷம்‌ சித்திரைமீ” 18௨ சுக்ரவார 


நாள்‌ 'மிருகசீரிஷ நாள்‌ எழுதி முடிந்தது, இந்த நூல்‌ எழு தின 
நமநாசனமய கோளரிநாதர்‌ கை மாணாக்கன்‌ தொண்டன்‌ 


அடியேன்‌ ஈஞ்சைய்யன்‌ கையெழுத்து, தாயுமான' சுவாமி 
சகாயம்‌ - தேவிசகாயம்‌, ”” ்‌ 


மற்றுமொரு ஏட்டில்‌ : 


அட்டவணைத்தொகை விபரம்‌ 
_.. அகஸ்திய மாமுனி தீகைட 201 
.. அப்பிரகச்சத்து முறை பாட்டு 73 
சிந்தையுரு ஞானம்‌ 10 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9வது தொகுப்பு நர்‌ 


பாடல்‌ எண்‌ 
கைலாசச்‌ சட்டைமுனியர்‌ ஷோடசம்‌ — 03 
முல முதல்‌ முன்னூறு ஞானம்‌ _— 101 
பின்னூறு ஞானம்‌ வை 101 
காயகல்பம்‌, வழலை முறை ன்‌ 101 
மந்திர முறை ன 900 
நிகண்டு மந்திரப்‌ பேர்‌ — 1200 
வாதநூல்‌ முறை _— 1001 
சட்டை முனியார்‌ பாடல்‌ _— 276 
மச்சமுனியார்‌ தீஷை முறை — 101 
கொங்கண நாயனார்‌ அருளிச்செய்த 
ஐதாற்றிரட்டு 

அகஸ்தியர்‌ பாடல்‌ துகை _ 670 
கொய்கணர்‌ பாடல்‌ யை 690 
கருவூரார்‌ சூத்திரம்‌ ற 116 
மச்சமுனியர்‌ குத்திரம்‌ — 100 
போகர்‌ குத்திரம்‌ வம்‌ 44 
சரநூல்‌ உரை உள்பட 64 
பத்திரகிரியார்‌ பாடல்‌ த 42 
திருமூலர்‌ வழலை முறை 188 


சித்தாந்தம்‌ விருத்தகிரி புராணம்‌ உள்பட -- 1396 


ஆகவேதாந்தம்‌, சித்தாந்தம்‌ என்ற 
வகை இரண்டிற்கும்‌ தொகை -- 5640 


திருமந்திர வழலை முறை — 42 
சரநூல்‌ பாடல்‌ 61 - உரை 61 ஆக ரு 102 
அகஸ்திய முனிவர்‌ வர்க்க குத்திரம்‌ 202 

— ச்‌ 


கருவூரார்‌ பாடல்‌ சூதீரம்‌ ்‌ 
சேகர்‌ குக்ரல்‌ வமர லி. An a நக 


298 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


பத்திரகிரி ராஜா புலம்பல்‌ கண்ணிகள்‌ -- 193 


ள்‌ ்‌ பாட்டு -- 64 
தத்துவமசி மஹாவாக்ய வசனகவி பாடல்‌ -- 40 
சிவஞானபோதம்‌ சூத்ரம்‌ 12க்கு 

உரை உள்பட -- 96 

சிவப்பிரகாச உரை வலை 707 
்‌ இருபா “இருபது ன 20 
சதமணிக்கோவை - உரை உள்பட — 101 
சிவபோதகம்‌ பாடல்‌ ன 10 
்‌ சிவபோகசாரம்‌ வெண்பா கவி பாடல்‌ அ 100 
முத்திநிலைபோதம்‌ - பாட்டு — 20 
உண்மைநெறி - வகை 3ககுப்‌ பாடல்‌ வவ 94 


விருத்தாசல புராணம்‌ சர்க்கம்‌ 
க்கு பாட்டு 435 
சமா திச்‌ சருக்கம்‌ - பாட்டு வ 60 


ஆக ஃஃ 1872 


- 490, சுவடி நெ, 247 (4) 
அகஸ்தியர்‌ குணவாகடம்‌ 
ஏடுகள்‌ 161. 2 முதல்‌ 152 வரை, பக்கத்திற்கு 7 முதல்‌ 8 வரிகள்‌. 
“இடையிடையே செல்லரித்துள்ளன. 
(நீள % அகலம்‌ 41 % 2. மீ.) 


- இதில்‌, - தன்வந்தரி வாகடம்‌ - தசவாயுக்களின்‌ விவரணம்‌, 
நாடிகளின்‌ விபரம்‌, பஞ்சபூதா திகளின்‌ விவரம்‌, வாதபித்த 
தோஷங்களின்‌... குணாகுணங்கள்‌ - 30. தத்துவ்ங்கள்‌ - 96 வகைக்‌ 
கருவிகள்‌ அவற்றின்‌ நிறைகள்‌, வாதபித்த கபங்கள்‌ அதிகரிக்கும்‌ 
காலம்‌ (109) சுரநிதானம்‌. ( 196) வாத பித்த, சிலேத்மச்சரம்‌, 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


௦-வது: தொகுப்பு ல்‌ 


பூதசரம்‌ - ஆகிகசுரம்‌ - மாறல்சுரம்‌ - ஆமச்ரம்‌ - தாதுகதசுரம்‌ - 
சன்னிவாதசுரம்‌ - 49 வகைகள்‌ - அசாத்ய சன்னி விபரம்‌ - 
தோஷம்‌ வருகிறவிதம்‌ - மகாதோஷம்‌ - ஜிஹ்வாதோஷம்‌ 
'அதிசாரம்‌- வாத, பித்த, கப, தோஷா திஸாரம்‌ - அஸாத்யாதி 
ஸாரம்‌, குன்மம்‌ 8க்கு குணாகுணம்‌ - மருந்து - சூலை 16ன்‌ குணம்‌ - 
வாதம்‌ 80க்கும்‌ பேர்‌ குணாகுணம்‌ - வாதஸ்தம்பனம்‌ - பித்தம்‌ 
20க்கும்‌ பேர்‌ வரலாறு - (செய்யுள்‌ 380 வரை) கபம்‌ 
இருபத்தொன்றுக்கும்‌ பேர்‌ வரலாறு - (செ. 294) விரண 
சிலேத்துமம்‌ - மேகம்‌ 2/க்கும்‌ பேர்‌ குணாகுணம்‌ - (4/0) 
பிரமிய உத்பத்தி வரலாறு - சலம்‌ 20க்கும்‌ பேர்‌ நிதானம்‌ 
உத்பத்தி - வாதசலம்‌ க்கும்‌ சமுதாய குணம்‌ - பித்தமேகம்‌ 
ஆறுக்கும்‌ பேர்‌ சிலேத்மத்தினலே பிறந்த மேகம்‌ 10க்கும்‌ 
பேர்‌ குணாகுணம்‌ (454) குஷ்டம்‌ .18க்கும்‌ பேர்‌ குணாகுணம்‌ - 
உத்பத்தி. புண்டரீக குஷ்டம்‌ (482) - பாண்டுரோக உத்பத்தி 
குணாகுணம்‌ (500) காமாலையின்‌ பேர்‌ - காமாலை உத்பத்தி 
(506) சோப ரோகம்‌ உத்பத்தி குணம்‌ (627) மகோதரம்‌ 
உத்பத்தி குணாகுணம்‌ (624) விஷபாகம்‌ க்கும்‌ பேர்‌ குணாகுணம்‌ 
உத்பத்தி (670) கிராணி குணபாடம்‌ உத்பத்தி (688) அதிசாரம்‌ 
வகைகள்‌ - அஜீர்ணம்‌ - வாதவிமூசி - -சேத்துமவிமூசி - 
மூலம்‌ உத்பத்தி வரலாறு - மூலத்தின்‌ குணாகுணம்‌ - (619) 
கண்டியம்‌ 12க்கும்‌ பேர்‌ குனாகுணம்‌ - (650) பிரும்ம - ராஜ - 
வைகிய - சூத்ர - வாத. - பித்த - சிலேத்ம - விகார - வாத 
சிலேத்ம - பித்த சிலேத்ம - வாதபித்த - காசரோகம்‌ நிதானம்‌ - 
(670) உளமாந்தை குணம்‌ - (686) பெரும்பாடு உத்பத்தி 
குணுகுணம்‌ - (698) - கல்லடைப்பு - முத்திரகிரிச்சம்‌, விப்புருதி 
(736) - கரப்பான்‌ பேர்‌ குணம்‌ வரலாறு - (746) விக்கல்‌ குணம்‌ - 
(764) பவுத்திரக்‌ குணம்‌ - (772) முதலானவைகள்‌ உள்ளன. 
Beginning : 
அட்டன்‌: ஆயுருவே தந்தனைத்தான்‌... - 
அய்யருமே வம்மையர்க்கு வருளிச்செய்ய , 
“அட்டான வம்மையுமே நந்திக்குச்‌. சொன்ன 
ட: ந்தியுமே சவரன்‌ தகம்‌ 


ollection, Varanasi. An eGangotri Initiative 


240 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
தடவான தன்மந்திரி யச்வனி தேவர்‌ 
சமரசமா மகத்தியமா முனிவோன் தானும்‌ 
நிடவான ரிஷிதேவர்‌ சொன்ன நூலின்‌ 
நேர்ப்பெல்லாம்‌ வீபரமாய்‌ நிகழ்த்தினேனே. (௬) 
நிகழ்ந்தசீர்‌ பிரிதிவியு மப்புத்தானும்‌ 
நேரான தேயுவொடு வாயுவுமாகும்‌ 
அகழ்ந்தவா காசத்தோ டைந்து பூதம்‌ 
அரிதான பிரிதிவிதான்‌ மன்னுமாகும்‌ 
தகழ்ந்த வப்புச்‌ சலமாகும்‌ நெருப்புத்தேயு 
தாக்கான வாயுவுமது காற்றுமாகும்‌ 
இகழ்ந்தவா காசமது சப்தமாகும்‌ 


ஏற்றமாம்‌ பிரிதிவிபொன்‌ னிரமுமாமே. (௪) 
End : 


வீசுகின்ற சாத்யத்தைச்‌ சொல்லக்கேளு 
பிறந்தவா சனப்பவுத்திரம்‌ பக்கபவுத்திரம்‌ 
முசுமூலம்‌ பவுத்திரமே கப்பவுத்ரம்‌ 
முடுக்கான கிரந்தியென்ற பவுத்திரந்தான்‌ 
தாசுகின்ற வஞ்சுந்தான்‌ சாத்யமாகும்‌ 
சரக்கண்ட மாலையொடு கொடிப்பவுத்ரம்‌ 
ஆசுகின்ற வாசனத்தின்‌ கண்டமாலை 
அசாத்தியந்தா னிதுமூன்று மறிந்திடாயே. (ஏ௮ம) 


பவுத்திர நிதானம்‌ முற்றும்‌ ஆககவி எ௮ம 
. Colophon : 
வீரோதிக்ருத்‌ வருஷம்‌ மார்கழி 18௨ 
அகஸ்தியர்‌ குணவாகடம்‌ எழுதி முடிந்தது முற்றும்‌. 


்‌ - பரிபூரணம்‌, 
6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 241 


491. சுவடி. நெ, 947 (5) 
சுர நிதானம்‌ 
ஏடுகள்‌ 163 முதல்‌ 188 வரை; 
ஏடுகள்‌ சிதைந்துள்ளன ; அபூர்த்தி. 


இதில்‌, சுரம்‌ வருவதற்கான ஏதுக்கள்‌, சுரலங்கண விபரம்‌, 
தந்தசுத்தி, சீதசுரம்‌, அவபத்தியம்‌ - ரத்தத்தைப்பற்றிய 
சுரங்கள்‌, ஆமச்‌ சுரம்‌, வாதச்‌ சுரம்‌, பித்தச்‌ சுரம்‌, சிலேஷ்மச்‌ 
சுரவகை, வாதபித்தச்‌ சுரம்‌, சன்னிவாதச்‌ சுரம்‌, த்வந்த்வச்‌ சுர 
வகைகள்‌, தோஷச்‌ சுரம்‌, மாறல்‌ விஷமச்‌ சுரம்‌, தாபச்‌ சரம்‌, 
பூதச்‌ சுரம்‌, ஆகீகச்‌ சுரம்‌. பதினாறு நாள்‌ வரும்‌ மாறல்‌ சரம்‌ - 
இரத்தம்‌, மூளை, இவைகளைப்பற்றிய மாத மாறல்‌ சுரம்‌ - 
தோஷம்‌ வரும்‌ விதம்‌ - சன்னி நிதானம்‌ - சாத்யாசாத்தியம்‌ - 
வாத, பித்த, சிலேத்ம சன்னி - ரெத்த வெறி - பித்தவாத 
வெறி - அசாத்ய குணம்‌ - வாத நிதான அகவல்‌, பித்த நிதான 
அகவல்‌, வாத நாடி அகவல்‌, பித்தகுண நாடி அகவல்‌, சிலேத்ம 
நாடி அகவல்‌, அசாத்ய நாடி அகவல்‌, மாடியகவல்‌, பதிமூன்று 
வகைச்‌ சன்னி நிதானம்‌ - அகவல்‌ - அசாதய குணம்‌ - 
முதலியன உள்ளன. 


Beginning : 
இந்திரனே தேவர்க்கு கடட 
சந்திரனே .. $s 
கத்‌ துலங்கும்‌ பகழாகித்தள்‌ 
வியா திக்கரசு வெதுப்பு -- 

End : 


- வகுத்தள யிரவிதாள பவள சயிந்ததீ 
திரிகடுகு கறுவுகொடி யலவு - குலவு 
மிடுகும்‌ மலையரிசி வகைவசவு கமமுந்திரவு 


ன்‌. திவுதை. ரோகன்‌, கச ன, An eGangotri Initiative 
~ 82 


I டப ப ப படட 


௦4 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


வெணவகையின்‌ வகையு மவையினும்‌ 
சிவைகள்‌ கொள்திரிகை துரிசுவகைகள்‌ 
ரியலகிரி வகைகள்‌ கரியசந்நி நாயகன்‌ 
மின்னுநீழ்சிலை பண்ணை ரோசனையன்ன பேதியும்‌ 
மன்னுநாவித்‌ துண்ணு பாளமு 

முன்னுநீழ்‌ வெறி பொன்னுருகிடும்‌ 
மன்னதோர்‌ பொறிக்கார வகைச்சார வகைபூத 
வசுவாசி மருமேவு நெறியான வகையோடு 
வரிமேவு பீத ரோகணி 

மேலமா மிசைபேதி சாரவகை யாதுமே 
காதுபா டாண மோது 

சாள்காரி வாசிலோடு நாறுமேதிதில்‌ 
கெந்தகம்‌ விளங்கம்‌ ஓமமும்‌ மஞ்சளும்‌ 
தாங்க நீருரை கிம்புரம்‌ 

துணங்கு பாசியுங்கிளர்‌ காயமுஞ்சந்ததம்‌ 
புரந்தவேசமும நந்தியின்‌ 

பரந்தபூடுகள்‌ சம்பி ரங்கொழுஞ்சி சாறடை 
தசமுலம்‌ 

முந்தவே யெருக்குவாய்‌ கரிச்சையோடி ர தநித்‌ 
தெரிபைப்பால்‌ பருதமூலியு] 

மவுரி வெள்வேல்கள்‌ தளர்‌ கொடுவேலியெழு 


முள்‌ வேர்ப்பட்டை நடையீர்‌ _ அசாதயகுணம்‌ 


குறிப்பு : 


முதல்‌ 10 ஏடுகளில்‌ அட்டவணை காணப்படுகின்றன. 
பின்னர்‌ 4 ஏடுகளில்‌ முத்தன்சாயபு, சந்‌ திரசாயபு, கதிஜாபீ 
முதலியோரின்‌ சாதகக்‌ குறிப்புகள்‌ உள்ளன. 


படபட செல்லு அரித்த 64 வெற்றேடுகள்‌ காணப்‌ 
படுகின்றன. அவைகளுள்‌ சிவநாமரஸமும்‌, 


ன்‌ கண்டெள ம்‌ 
ஒரு ஏட்டில்‌ எழுதப்பட்டுள்ளன. பப்‌ 


CC-0. Jangamwadi Math Collecforr==ararrerst. An eGangotri Initiative ” 


ந.வ்து தொகுப்பு 248 
492. சுவடி நெ. 948 (4) 


தன்வந்தரி வைத்தியம்‌ இருநூறு ( கருக்கிடை ) 
ஏடுகள்‌ 1 முதல்‌ 85 வரை. பக்கத்திற்கு 10 வரிகள்‌. 
பூச்சிகள்‌ அரித்துள்ளன. 
(நீள % அகலம்‌ 30 % 24 செ. மீ,) 


இதில்‌, அஷ்டாங்க வைரவபூஜை, ஞானம்‌, முப்புபனிநீர்‌, 
நைவேத்யபூசை, வடமொழி நூல்‌ மாத்திரை (4) வைரவன்‌ 
மாத்திரை, சகலசுரம்‌, சந்நிக்கு மாத்திரை, சஞ்சீவி மாத்திரை, 
கிரந்தி 7க்கும்‌ மாத்திரை, (61) கலிக்க மாத்திரை, சன்னி 
மாத்திரை, (6) மேகராசாங்கத்தெண்ணெய்‌, வாதராசாங்கத்‌ 
தெண்ணெய்‌ (7); வாதத்திற்குத்தைலம்‌ (9), ரோகத்திற்கு 
எண்ணெய்‌, பெரும்பாட்டுக்கு எண்ணெய்‌ (11), புடத்தைலம்‌ 
புங்கம்‌ விரைத்‌ தைலம்‌ (12) அருகன்வேர்த்‌ தைலம்‌, ரணங்‌ 
களுக்குத்‌ தைலம்‌, மூலத்திற்குத்‌ தைலம்‌ (18), வாதத்திற்குச்‌ 
சூரணம்‌, சயத்திற்குச்‌ சூரணம்‌, தாளீசச்‌ சூரணம்‌ (14) 
பித்தத்துக்குச்‌ சூரணம்‌, மூலம்‌ 9க்குச்‌ சூரணம்‌, பிரமாம்‌ லேகியம்‌ 
(17) கர்மம்‌ நோக்கி லேகியம்‌, வழலை (192) அப்பு உப்பு, 
திருமுத்தித்‌ தைலம்‌ ( திரிமூர்த்தித்‌ தைலம்‌) (20), தோஷம்‌ 
60க்கும்‌ கஷாயம்‌ (22) சன்னிக்குக்‌ கஷாயம்‌, ஆக்கிராணம்‌ (23) 
வல்லாரைக்‌ கற்பமுறை (241), வங்கபற்பம்‌ (26), தாமிர பற்பம்‌ 
(983), பித்தளை பற்பம்‌, அயம்‌, வெங்கலம்‌, திரா, பற்பவகைகள்‌, 
காந்தச்‌ செந்தூரம்‌ (991), கட்டுவகை (803), செயநீர்‌, வீரக்கட்டு, 
பூரக்கட்டு (81), அப்பிரகச்‌ செந்தூரம்‌ (213), வச்யம்‌. 


Beginning 2 
ஆதியந்தமில்லாம லக்ண்டபரி பூர்ணமாய்‌ 
சோதியந்த வாள்மயிலே சொற்பெரிய -- வாதியேகேள்‌ 
ஆதியந்தமான நல்லதொரு அன 
வாகிழயுர்தள்‌ பங்கிலுரை வாழ்கவே Varanasi. An eGangotri க்‌ 


944 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


வாதியென்ன வல்லபைமுன்‌ வளர்முகத்தின்‌ கணபதியே 
சோதியென்ன மனவீளக்கின்‌ சொற்பெரியன்‌ -— ஆ திமறை 
ஆதியென்ன நான்முகவன்‌ நல்லதொரு பிரும்மாவின்‌ 
காதியென்‌ னாவில்‌ கணக்கே, (௨) 


Eud: 
அளித்தக்கால்‌ வயறுபிழைத்த பிழைப்பெல்லாம்‌ போம்‌ 
பரிவாக அன்னமிட்டு மோசம்‌ செய்தால்‌ 
அளித்தக்கால்‌ லென்னவடா மோசம்‌ வேண்டாம்‌ 
-அப்பனே நெட்டுடைத்தால்‌ சாப மெய்தும்‌ 
நளித்தக்கால்‌ பெரியோரைப்‌ பழித்தகர்மம்‌ 
நலமாக யெத்தேசம்‌ போனால்‌ தீரும்‌ 
வழிச்சக்கால்‌ வல்வினைகள்‌ வந்துசேரும்‌ 
வளமான பாவமடா வகுத்துப்பாரே, (௨௦௭) 
பாரப்பா கர்மத்தின்‌ தொகுப்பே காணு 
பண்பான வேதாந்தக்‌ குறியைக்‌ காணு 
ஆறப்பா வாசியுடன்‌ குறியைக்‌ காணு 
அப்பனே கண்ணோட்டமறிந்து பாரு 
கேரப்பா நின்றாநிலை தன்னைக்‌ காணு 
கேறான கருவிகளோடொக்கச்‌ காணு 
நாரப்பா நாதாந்த வைத்தியந்தா னின்னூல்‌ 
நலமான கருக்கிடை யிருநூறும்‌ முற்றே. (௨௦௮) 
குருபாதமே துணை. 
Colophon : 


வைத்யர்‌ படேசாயபு அவர்கள்‌ புத்தகம்‌. 
ஸ்ரீ ராமஜெயம்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 245 


499. சுவடி நெ. 248 (ந) 
தன்வந்தரி வைத்யம்‌ ( எழுபத்தொன்று ) 
ஏடுகள்‌ 14. பக்கத்திற்கு 7 முதல்‌ 9 வரிகள்‌ 
இடையிடையே செல்லரித்திருக்கிறது. 

(நீள % அகலம்‌ 380 % 81 செ. மீ.) 


இதில்‌, பஞ்சபூதக்கூறுகள்‌ : அதன்‌ நிறங்கள்‌ - தேவதை 
களின்‌ விபரம்‌ - ஷட்சக்ரங்களின்‌ நிலை - கருத்தரிக்கும்‌ விதம்‌ - 
அதன்‌ வளர்ச்சி - சரீரக்கூறு - தசநாடி விளக்கம்‌ - வா தத்தின்‌ 
குணம்‌ - பித்தத்தின்‌ குணம்‌ - பஞ்சவாயுக்களின்‌ குணம்‌ - 
மேகத்திற்கு எண்ணெய்‌ - பவளபற்பம்‌ (6) - வல்லாரை 
கிருதம்‌ (8) - கலிக்கம்‌ - கண்டங்கத்திரி லேகியம்‌ (10) - 
சன்னிக்கு மாத்திரை (11) - தாளகபற்பம்‌ (12) முதலானவைகள்‌ 
உள்ளன. 


Beginning : 


ஆதியாய்‌ கணேசன்‌ காப்பு ஆதிமறை வேதங்காப்பு 
சோதியாய்‌ முனிவர்காப்பு சோதித்த பெரியோர்காப்பு 
நீதிசேர்‌ குமரன்காப்பு நிலைத்திடும்‌ நாதாக்கள்காப்பு 
ஆதியாய்‌ நின்றசத்தி அமர்ந்திடும்‌ தேவிகாப்பே, (க) 


காப்பாகு மென்குருத்தான்‌ நந்தியீசன்‌ 

கருணைதரு மெந்தனுக்குக்‌ கருவாய்ச்‌ சொன்னார்‌ 
வாப்பாக அசுவினியே யுந்தனுக்கு 

வகையாகச்‌ சொல்லுகிறேன்‌ மைந்தாகேளு 
நீப்பாகும்‌ பிரிதிவியோ டப்புமங்கும்‌ 

நிலைத்ததொரு தேயுவொடு வாயுமாகும்‌ 
ஆப்பாகு மாகாசத்தோ டைந்துமாகும்‌ 

அறிந்ததொரு பிரிதிவியும்‌ மண்ணுமாமே (௨) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


246 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
End: 


சொன்னதொரு நிகண்டப்பா யைனூறில்தான்‌ 
சொற்பெரிய வழலை மறைப்பெல்லாஞ்‌ சொன்னேன்‌ 
மன்னதொரு வாசிமறைப்‌ பெல்லாஞ்‌ சொன்னேன்‌ 
அன்னதொரு கிரந்தத்தில்‌ மூன்றுலட்சம்‌ 
ஆனதொருயென்‌ மொழியைக்‌ கண்டபேரே (௭௨) 
பேரான உத்திரத்தில்‌ மூவாயிரம்‌ பேர்‌ 
பிரபல்லியம்‌ கைகொண்டு தேர்ந்தார்‌ பாரு 
ஆறான யென்மொழிதான்‌ முன்னூறு லட்சம்‌ 
அப்பனே அதிலிருக்கும்‌ வாதமெல்லாம்‌ 
வாறான முன்னூற்றில்‌ தீர்ந்து சொன்னேன்‌ 
வளமான முன்னூறில்‌ பாரு பாரு 
நாறான யென்மொழியைக்‌ கண்டபேர்க்கு 
நலமான சிவயோகப்‌ பதவி முற்றே. (௭௩ 


Colophon : 


வம்‌ வருஷம்‌ சித்திரை மாதம்‌ 20௨ திருசிரபுரங்கோட்டை 
யிலிருக்கும்‌ முத்தையா பிள்ள குமாரன்‌ குளுந்தா பிள்ள தன்‌ 


தேவிசகாயம்‌, 


494. சுவடி றெ, 248 (௦) 
அகஸ்தியர்‌ இந்திர ஜால நிகண்டு இருநூறு 
ஏடுகள்‌ 27 : பக்கத்திற்கு 6 வரிகள்‌ 
இடையிடையே தி திலமாக உள்ளன 
(நீள % அகலம்‌: 20 % 95௪. மீ,) 
இதில்‌, தாதுபுஷ்டி மருந்துகள்‌ வசிய முறைகள்‌ - மை 
A வகைகள்‌ - அழிஞ்சில்‌ தைலம்‌ - வாடைத்தூள்‌ - இடுகுளிகை 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


2-வது தொகுப்பு 947 


பஞ்சா க்ஷரமாறல்‌ - உச்சாடனம்‌ (11) முகவசீகரணம்‌. தும்பை 
கற்பம்‌ - கவுதும்பை கல்பம்‌ - சோரை வடிய - அரவுகெய்‌ - 


மாரணம்‌ - மாரண மந்திரம்‌ - தேங்காய்‌ மாரணம்‌ - நண்டுவளை 
மண்‌ - வண்ணார்‌ மண்‌ - தில்லம்பால்‌ - கள்ளிப்பால்‌ கற்பம்‌ - 
முதலியன உள்ளன. 

Beginning : 


உன்னிய பொதிகை வாழுங்‌ குறுமுனியருளையோ தி 
யின்னில நிகண்டுபாட யிந்திரசால நூலைப்‌ 

பன்னிய பாஷைதோணப்‌ பண்டிதவேதனாவுங்‌ 

கன்னியு முமையுமீசன்‌ கந்தனுங்‌ காப்புத்தானே (௧) 
தானெனுய்‌ வழலையாதி தறுக்குறுவடிவுமீசன்‌ 

வானமும்‌ புவியுமாகி மந்திரவெளியில்‌ நின்று 
ஞானமுமாகி யம்மை நாதமும்‌ விந்துமாகி 

மோனமாய்‌ நின்றபிண்ட முடிவுமே காப்புத்தானே (௨) 


End: 


வில்முறித்தாற்கு வீஷ்ணுமூலம்‌, 

கல்லடைத்தாற்குக்‌ கருந்தூஞ்சிதேவி 

வெல்வரிப்பூடு வெல்வளியாதி 

கொள்ளிப்பூடு கொல்லும்பச்சிலையே (௧௯௮) 


பூட்டினோமிந்தப்‌ பொன்னிருநூறும்‌ 
வருந்‌ கவும்வேன்‌ட்‌ £ம்‌ எட்ட லை. 


நாட்டமுமில்லை. ர ட பேர்க்கே. (௧௯௯) 
பாரினிலிந்த முறைப்படி பார்த்துத்‌ 
தேறுநீ பாபஞ்‌ செய்யவும்‌ வேண்டாம்‌ 
அரிநீலப்பாடு மறப்பனானாலும்‌ 

(உள) 


நேரிருனூ றும்‌ நினைத்ததுமுத்தே. 


மலைதாங்கி வேர்‌, கொள்‌, கலங்கொம்பு - தாம்பிரத்தகடு - 
தம்பனமூலி - சிவயயகம - உரு - ௭௮. 


Colophon : 


மணிக்கார படேசாயபு 
சேவடிவேணும்‌ குருவே துணை. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


248 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


435. சுவடி நெ, 246 (ற) 
நெஞ்சறி விளக்கம்‌ 
ஏடுகள்‌ 14: பக்கத்திற்கு 8 வரிகள்‌ 
(சிற்சில இடங்கள்‌ சிதிலமாயிருக்கின்றன) 


இதில்‌, மனதின்‌ லக்ஷணம்‌ - அடக்கும்‌ விதம்‌ - உலகுத்‌ 
பத்தி - ஞானமார்க்க லக்ஷணம்‌. குருவின்‌ லக்ஷணம்‌. இறைவன்‌ 
திருவடியடைய உபாயம்‌ - மாயையை விலக்குதல்‌ - முதலானவை 
உள்ளன. 


Beginning : 


வஞ்சகமனத்தினசை மாற்றியே பெரியோர்‌ தாளில்‌ 

கஞ்சன மலரிட்டேத்தும்‌ கணபதி தாசன்‌ சொன்ன 
கெஞ்சறி விளக்கமான மீதிறூல்‌ நூறும்‌ பாட 

குஞ்சர மூர்த்திமூலக்‌ குருபரன்‌ காப்பதாமே (க) 
பூமியில்‌ செளந்திரப்பெண்‌ புணர்‌ திரு நாகநாதன்‌ 

நாமென நாளுநாவில்‌ நவின்றுசெந்‌ தமிழால்‌ பாடக்‌ 
காமமுமாசாபாசக்‌ கன்மமுமகத்தி மூல 

மேறுமேயெழுத்‌ தஞ்சாலே யுனையறிக்‌ துணர்வாய்‌ நெஞ்சே 


தந்தைதாய்‌ நிசமுமல்ல சனங்களும்‌ நிசமுமல்ல 2 
மைந்தரும்‌ நிசமுமல்ல மணையவள்‌ நிசமுமல்ல 
யிந்தமெய்‌ நிசமுமல்ல யில்லறம்‌ நிசமுமல்ல 
சுந்தரநரகநா தன்‌ துணையடிநிசம்பார்‌ நெஞ்சே (௩) 


End : 


நித்தியப்‌ பொருளாமிந்த கெஞ்சறிவிளக்கம்‌: நூறும்‌ 
பக்தியாய்‌ மன திலெண்ணிப்‌ படித்ததன்‌ பயன்காண்போர்கள்‌ 
முற்றுமெய்‌ ஞானம்‌ பெற்று மூவர்க்கும்‌ முதல்வராகி 
சத்தியுஞ்‌ சிவமுந்‌ தோன்றுந்‌ தற்பரம்‌ தன்னில்‌ வாழ்வார்‌ 
நெஞ்சே (௬௯) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


: வது தொகுப்பு 249 


மணிசேர்‌ மூலக்‌ கணபதிதாசன்‌ நானே 
சிகவிஞலறிக்து செப்பும்‌ செஞ்சறி விளக்க மிந்நூல்‌ 
வினவியே படிப்போர்‌ கேழ்ப்போர்‌ வினையல்லாங்கண்டு 
மெய்யுற்‌ பரமெலும்‌ 
மோடீசானந்த பாதம்பெற்று பதத்துள்‌ வாழ்வார்‌ நெஞ்சே (எள) 


தக்ஷிணாமூர்த்தி துணையுண்டாக. 
Colophon : 


குரோதி வருஷம்‌ பங்குனி மாதம்‌ 7௨, 1845 மார்ச்‌ 17௨ 
இப்படிக்கு அய்யாச்சாமி பிள்ளை. 


486 சுவடி நெ. 246 (௧) 
அகஸ்தியர்‌ மகாமுனி வகாரம்‌ முப்பது 
ஏடுகள்‌ 8; பக்கத்திற்கு 6 முதல்‌ 7 வரிகள்‌ 
பூர்ததி; இடையிடையே பூச்சியரித்துள்ளன. 


இதில்‌ அரிதாரச்‌ செந்தூரம்‌, பாஷாணக்கட்டு, நீலகண்ட 
செந்தூரம்‌, துருசுச்‌ சுன்னம்‌, நாகக்கட்டு, சாரக்கட்டு, கெளரிக்‌ 
கட்டு முதலியன உள்ளன. 


Beginning : 
சீர்பெருகும்‌ நிர்குணத்தின்‌ பாதங்காப்பு 
செழுங்கனியி னமிர்தமுண்ட கரிமுகவன்காப்பு 
கார்ப்பெருமே கந்தனுட பாதங்காப்பு 
கன்னி மகே சுவரியின்‌ கருணைகாப்பு 
பார்‌ பெருகும்‌ பரமனுட பாதம்‌ போற்றித்‌ 
தருகிறேன்‌ வாதமுறைக்‌ கருவை யானும்‌ 
நேர்‌ பெருகி சாஸ்திரத்தின்‌ பொருளை யாய்ந்து 
நிகழ்த்துகிறேன்‌ முப்பதிலே நினைவாய்ப்பாரே (௧) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


950 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


நினைவாலே பாடினதை பார்த்துமே யந்த 
நிச்சயமே யென்றெண்ணி ரிஷிகள்‌ சித்தர்‌ 

தனதாலே யெந்தனிடம்‌ வந்து நின்று 
சற்குருவே கும்பமுனி ஞானமூர்த்தி 

கனமான சாஸ்திரத்தின்‌ பொருளையெல்லாம்‌ 
கருத்துகந்து வெளிவிட்டி ரண்டாரப்போ 


பணமான பொருளாசை மிகுந்து நின்ற 
பாதகர்க்கு யின்னூல்தான்‌ பலியாதென்‌ றேன்‌ (௨) 


- End: 


கட்டியே பாயாமல்‌ வாசியைத்தான்‌ 
கனத்ததொரு பூரகரே சகமே செய்து 
தெட்டியே கும்பகத்தில்‌ நின்றாயானால்‌ 
சினத்திலே சித்தியடா கட்டு வாசி 
கொட்டியே யலையாதே சர்மநோயால்‌ 
கூத்தனுக்கு யிரையாவாய்‌ கொள்கிப்பாரு 
ஆட்டியே யலையாமல்‌ குருவைக்காரு 
ஆதியந்தம்‌ தோத்துமடா வருளைநோக்கே (௨௯) 
நோக்கினால்‌ முப்பதிலே முயன்று காணும்‌ 
நுணுக்க மெத்தச்‌ சொல்லிவிட்டேன்‌ முப்பதுக்குள்‌ 
வாக்கில்‌ சொன்ன கினால்‌ யாருள்‌ காண்பான்‌ 
வாதமென்ற பொருளதிலே வெளியாய்ச்சொன்னேன்‌ 
போக்கினால்‌ வாசியைத்தான்‌ முதுமையாகும்‌ 
புத்தியுள்ள புலஸ்தியனே பொருளைக்காரு 
தாக்கினால்‌ சதாசிவத்தி னருளைத்தாக்கு 
சத்தியமாய்ச்‌ சொல்லிவிட்டேன்‌ முப்பதுமேமுற்றே 
(௩௦) 


குறிப்பு: 


அல்லாஹுத்தாலா நல்லதுக்குதவி செய்வானாகவும்‌, ஆமீன்‌ 
_ ஆமீன்‌ யாற்பூலாலமீன்‌ ஆமீன்‌, 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


a வ்வை வைவலைட 
- 


௦-வது தொகுப்பு 951 


பாலில்லாத பேர்க்கு மருந்து: தைவேளை, மணக்குத்தான்‌ 
வேர்‌ இது இரண்டும்‌ சரியெடை நிறுத்துப்‌ பசுவின்பால்‌ வார்த்து 
அரைத்துப்‌ பாலில்‌ கலக்கி, நெல்லிக்காய்‌ வீதம்‌ 3 நாள்‌ கொடுக்கப்‌ 
பால்‌ சுரக்கும்‌. 
பால்‌ சுரக்கப்‌ பத்து: முலையில்‌ பூச விபரம்‌ - கோழிக்‌ 
காரம்‌, மாடப்புறாயெச்சம்‌ ரெண்டுஞ்‌ சமனாய்ச்‌ சேர்த்து 8 
நாட்கள்‌ பூசவும்‌. கல்லுங்கரைந்து பால்‌ ஊறும்‌. 
மாட்டுக்குப்‌ பூ விழுந்தால்‌ - வேலிப்‌ பருத்திச்சா று 
பிழியத்தீரும்‌, 
மனிதர்‌ கண்ணில்‌ பூ விழுந்தால்‌ நாயுருவி ரஸம்‌ பிழியத்தீரும்‌, 
மலட்டு வலிக்கு: கொடிக்கள்ளிச்‌ சாம்பலைச்‌ சட்டு 
வீராகனெடை 8 - நிலவாகை 1 வராகனெடை - வசம்பு 3 


வராகனெடை - ஓமம்‌ 2 வராகன்‌ - இவைகளைக்‌ கழுதைப்பாலிலே 
அரை த்து உண்டைபண்ணிக்‌ கொடுக்க 3 நாள்‌ கொடுக்கவும்‌. 


487. சுவடி கெ. 248 (1) 
தன்வந்திரி நிகண்டு முன்னூறு 
ஏடுகள்‌ 61. பக்கத்திற்கு 8 வரிகள்‌ 


இடையிடையே பூச்சியரித்துள்ளது. மையிடப்படவில்லை 


இதில்‌, வாசிசூஷ்மம்‌, சுவாசம்‌ முடக்கும்‌ வழி, சுப்ரமண்யர்‌ 
தியானம்‌, வாலைப்பெண்ணீற்கு 'சல்லிவேர்‌' என்று பெயர்‌. 
சல்லி மரம்‌, சல்லிவேரறியும்படி - திரேதா, கிரேதா, துவாபர 
யுகம்‌ - வழலைபேர்‌ - முப்பின்‌ பேர்‌ - தலைப்பிண்டத்தின்‌ பேர்‌, 
அண்டம்‌ பதப்படுகிற விதம்‌, சுற்றசில்‌ பெயர்‌, சுத்தசலம்‌, 
நூல்கோர்வை, சத்திமுப்பு, சிவமுப்பு, சன்னம்‌, முப்புச்‌ 
சுன்னத்தின்‌ பெயர்‌ - இந்நூல்‌ வலிந்தளித்தால்‌ சாபம்‌, அண்ட 
விந்தின்‌ பெயர்‌, தன்வந்தரி வாக்கிற்கு எதிர்வாக்கில்லை, வாலை 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


259 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


தியானம்‌, வாலைபூசை, ௩ஞ்சுக்கொடியின்பேர்‌ - கருநெல்லி, 
வெண்சாரை, அண்டச்‌ சன்னம்‌, சத்தியண்டச்‌ சுன்னம்‌, அம்ருதங்‌ 
கொள்ள, வெடியுப்பு முறை, கல்லுப்பு முறை, வெடியுப்பு ஜயநீர்‌, 
கல்லுப்புச்‌ சுன்னம்‌, அண்ட ஜயநீர்‌ - ஞான குக்ஷமம்‌ - கொடி 
முடி - பசப்புஞானி, வைத்யத்தின்குரு - ஸ்திரீகளுக்கு மருந்து - 
வைத்யர்க்குமை, ரஸஸிந்தூரம்‌, மாரணத்தின்‌ முப்பு, அஞ்சன 
மை, அம்ருத கற்பம்‌, வசியத்தின்‌ தைலம்‌, வசிய விபூதி - 
காந்தச்‌ செந்தூரம்‌, வாசி சூட்மம்‌, தேவிசக்கர பூசை, 
வீட்டிலடங்கும்‌ விபரம்‌, கையான்‌ கற்பம்‌, அண்டச்‌ சயநீர்‌ 
பெயர்‌ - தந்வந்தரி சித்தர்களுடனே சிநேசஞ்‌ செய்து, ஆசீர்‌ 
வாதம்‌ பெற்ற விபரம்‌, லைரவத்‌ தியானம்‌, பூசை முதலியன 
காணப்படுகின்றன. 


Beginning : 


ஆயிதிரோ தாயினுட மந்தக்‌ கூறும்‌ 
அன்பான மனோன்மணியும்‌ ஆதிபோற்றி 
ஆயிதிரோ தாயியென்ற மனோன்மணித்தாய்‌ 
வளர்ந்ததொரு வாலையுடப்‌ பாதம்போற்றி 
மாயிதிரோ தாயினுட்டுக்‌ கணபதியேயென்று 
வாழ்த்தினேன்‌ வல்லபையி னதிபோற்றி 
ஆயிதிரோ தாயியருளான சத்தி 


நலமான வைரவன்‌ தன்‌ பாதம்போற்றி (௧) 


கனமான கணபதியும்‌ கந்தன்காப்பும்‌ 
மகத்தான யக்ஷணிதன்‌ பாதங்காப்பு 
கனமான ரிஷகளுட பாதங்காப்பு 
வகுதீததொரு யென்குருவின்‌ பாதங்காப்பு 
அமான்‌. சதாசிவத்தினருள்‌ தான்கரப்பு 
மகத்தான வழலையுட ஆதிகாப்பே, (௨) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


8வது தொகுப்பு த்‌ 


ஒண்ணாதுபல ............ தள்ளு 
வேதாந்த பத்தியக்‌ க 
கண்ணாது கல்வியது மிகவே தோன்றும்‌ 
கனமான வாசியது சினத்தில்‌ நிற்கும்‌ 
உண்ணாது அறிவாலே குனமுனடை காட்டி 
அசையாது யாக்கையதி லகஸ்தியனைக்‌ கண்டால்‌ 
வண்ணாது அஷ்டசெள பாக்கிய மீவான்‌ 
வளமான யேபோன கத்தைக்‌ கண்டேன்‌. (௩௭) 


கண்டதனா லகஸ்தியனென்ற பேருமாச்சு 

கனமான வகஸ்தியர்தான்‌ கண்டான்பாரு 
விண்டதனால்‌ யான்விண்டேன்‌ யார்விண்டார்கள்‌ 

விலையில்லா யிதக்கத்தால்‌ விண்டேனப்பா 
வீண்டதனால்‌ முந்நூறுங்‌ கண்டபேர்கள்‌ 

அரனெனவே பேருண்டாம்‌ அருளினேன்பார்‌ 
மண்டதனா லின்னூலைக்‌ கண்டபேர்க்கு 

மகத்தான சிவயோகி யெனலாம்பாரே. (௩ளக) 


ஆமப்பா யின்னூலைப்‌ பதனம்‌ பண்ணு 
அப்பனே நல்லோர்கள்‌ பதனஞ்‌ செய்வார்‌ 
வாமப்பா யின்னூலை யெடுத்துக்‌ கொண்டு 
வளமாக நீயெடுத்துப்‌ பூஜை பண்ணு 
டத சபலம்‌ ..விருவெல்லாம்‌ தோணுங்‌ 
கனமான “பிக்நாலைக்‌ கைவிடாதே 


நாமப்பா முந்நூறும்‌ பாருபாரு 
நலமான கருக்கிடைநிகண்‌ டிதுதான்‌ முத்தே. (௩௭௨) 


6-0. Jangamwadi பதரே திரை... An eGangotri Initiative 


951 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


குறிப்பு . 
காசத்திற்கு மருந்து 
ரசகர்ப்பூரம்‌ வராகனெடை 1 
குங்குமப்பூ ம்‌ 
கோரோசனை ட 


பசுநெய்‌ துட்டு எடை 


இது நாலும்‌ ஒரு குடுவையிலே போட்டுத்‌ தண்ணீர்‌ ஓடு 
மிடத்தில்‌ புதைக்கவும்‌. 3 நாள்‌ சென்று எடுத்துக்கொண்டு 
நன்றாக அரைத்துப்‌ பணவெடை கொடுக்கவும்‌, 2 நாள்‌ உப்பில்லாப்‌ 
பத்தியம்‌. ரெத்தகாசம்‌ கண்டால்‌ அபின்‌ வராகனெடை அந்த 
மருந்தோடு சேர்க்கவும்‌. 


498. சுவடி நெ. 248 (௦) 
அகஸ்தியர்‌ எட்டு 
ஏடு 1; பக்கத்திற்கு 8 வரிகள்‌ ; அபூர்த்தி. 


இதில்‌, அரிதாரக்குளிகை (அமுதசஞ்சீவி) தாளகக்குளிகை 
முதலானவை உள்ளன. 


Begiuning : 


சீரணியும்‌ பூரணத்துள்‌ தேவிபா தம்போற்றி 
செகத்திலுள்ள பெரியோர்கள்‌ பாதம்போற்றி 
வாரணியு முலைமடைந்தை தாயுமின்னாள்‌ 
வைத்தியத்தி லெட்டதனை வளமாய்ச்‌ சொன்னார்‌ 
காரணியும்‌ முகத்தானே கடவுளானை 
கங்கைபிறை திங்களணி செஞ்சடையினாலே 
ஆரணியு மகத்தியனா ரோதுமிந்நூல்‌ 
சங்கரன்தன்‌ பாதமுதல்‌ காப்புத்தானே. க) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. A eGangotri Initiative 


௭வது தொகுப்பு த்‌ 


தானென்ற அரிதாரம்‌ பலந்தானொன்று 

சமத்தான லிங்கமதிலரைக்கால்‌ சேரு 
தானென்ற சூதமதில்‌ பாதிசேரு 

திறமான செளவீர மதில்கால்கூட்டே. (௨) 
கூட்டியே தாளீசச்‌ சாத்திலாட்டிக்‌ 

குன்றியைப்போ லுண்டைசெய்து வைத்துக்கொண்டு 
நாட்டியே யீளையொடு சுவாசகாசம்‌ 

நலமான ரத்தமத்த மூலரோகம்‌ 


நாட்டிலே யிதுவெல்லா மோடிப்போகும்‌ 
நலமான வமுதசஞ்‌ சீவிதானே. (௩) 
End: 
கொள்ளடா தாமிரத்தின்‌ பொடிதானென்று 
குணமான வெங்காரம்‌ பலந்தானென்று 
தள்ளடா காந்தமொன்று வீரமொன்று 
சமத்தான கருவங்கம்‌ பலந்தானென்று 
வுள்ளடா கருகாவி பலந்தானென்று 
வெடியுப்பு கால்பலந்தான்‌ கூடச்சேரே 
மெள்ளடா பாகையிலைச்‌ சாற்றில்‌ ஈண்ணு 
முறையாகச்‌ சாமது... ட (௮) 


குறிப்பு : 
கடைசியில்‌ 8 வெற்றேடுகள்‌ உள்ளன. 


439. சுவடி நெ. 249 
அகஸ்தியர்‌ வைத்ய ரத்னச்‌ சுருக்கம்‌: 
ஏடுகள்‌ : 83. பக்கத்திற்கு 9 முதல்‌ 9 வரிகள்‌ . 
மிகவும்‌ சிதிலமாகவுள்ள சுவடி. அச்சிடப்பட்டுள்ளது. 
( நீள K அகலம்‌ 87 ௬21 செ.மீ.) 


. இதில்‌, நாடிக்குணம்‌, வைத்யர்‌ லக்ஷணம்‌. ரஸானந்த 
பைரவம்‌ விறதமுக்ஷஸன்‌ ஏசுமமக்கினி சுப கத்தி கம 


௦56 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


மாத்திரை, பூபதிச்‌ செந்தூரம்‌, ரஸசிந்தாமணி, கோரோசனை 
மாத்திரை, பூமணி மாத்திரை, அர்த்தநாரீசுவரம்‌, சிலோதாரி 
மணி, கரிசாலை லேகியம்‌, கண்டங்கத்திரி லேகியம்‌, பஞ்ச 
தீபாக்னி லேகியம்‌, சிந்தாதி லேகியம்‌, மகாவில்வா தி லேகியம்‌, 
சம்பங்கி வில்வாதி லேகியம்‌, மகாகண்டங்கத்திரி லேகியம்‌, 
கபாட லேகியம்‌, திப்பிலி ரஸாயனம்‌, மதுஸ்னுஹி ரஸாயனம்‌, 
செளபாக்ய சுண்டி, கூழ்பாண்ட லேகியம்‌, அக்னிமுகச்குரணம்‌, 
திருதராஷ்டிரதச்‌ சூரணம்‌, அசுவகந்திச்‌ சூரணம்‌, தாளீசபத்ரிச்‌ 
சூரணம்‌, கண்டாத்ரிச்‌ சூரணம்‌, பஞ்சதீபாக்னிச்‌ சூரணம்‌, 
நிலவகைச்‌ சூரணம்‌, வல்லாரைச்‌ சூரணம்‌, சஞ்சீவிச்‌ சூரணம்‌, 
ஏலாதிச்சூரணம்‌, அசுவகந்தி தீராக்ஷாதித்தைலம்‌, வில்வாதித்‌ 
தைலம்‌, குமரித்தைலம்‌, கொம்பரக்குத்தைலம்‌, பிருங்காமலகத்‌ 
தைலம்‌, சந்தனுதித்தைலம்‌, பொன்னாங்காணித்சைலம்‌, கீழாநெல்‌ 
லித்தைலம்‌, ஆதண்டைத்தைலம்‌, நிலப்பனைக்கிருதம்‌, பொன்னாங்‌ 
காணிக்கிருதம்‌, புளியாரைக்கிருதம்‌, வல்லாரைக்கிருதம்‌, கூழ்‌ 
பாண்டக்கிருதம்‌, தூதுவளைக்கிருகம்‌, கண்டங்கத்தரிக்கிருதம்‌, 
கண்டங்கத்திரிகிருதம்‌, கணத்தெண்ணெய்‌, கரப்பான்‌ எண்‌ 
ணெய்‌, மாந்தயெண்ணெய்‌, மேகத்தெண்ணெய்‌, வீ ழியெண்ணெய்‌, 
மேகத்தெண்ணெய்‌, கலிங்கா தியெண்ணெய்‌, அஞ்செண்ணெய்‌ 
தைலம்‌, சுகசீதபேதி எண்ணெய்‌, பனத்தெண்ணெய்‌, வீரபத்திரக்‌ 
கலிக்கம்‌, ஆக்கிராணம்‌, நஸ்யம்‌, கண்டெளடிதம்‌, பூர்ணசுத்தி. 
லோகச்‌ செந்தூரம்‌, காந்தச்‌ செந்தூரம்‌, லோகமகரந்தச்‌ 
செந்தூரம்‌, திரிலோகச்‌ செந்தூரம்‌, பஞ்சலோகச்‌ செந்தூரம்‌, 
தக்‌ செந்தூரம்‌, அப்பிரகச்‌ செந்தூரம்‌, ரஸபற்பம்‌, தாளக 
டம்‌ வங்கப்ற்பம்‌, நாகபற்கம்‌, தாமிரபற்பம்‌, வெள்ளிபற்பம்‌, 
கலகபுற்பம்‌,. பவங்காமும்‌; சிலாஜித்‌ பற்பம்‌, பவள பற்பம்‌, 
த வ்‌ 
ணெய்‌, வாதச்சுரக்‌ ப்‌ பித்‌ க i pr வ 
கஷாயம்‌, கன்னி தோஷம்‌, ண்கள்‌ என்க ணு டம்‌ 
காளகண்டமேக சாராயணச்‌ செந்தூரம்‌, ரசலே ன்‌ க டஸ்ட்‌ 
ல்‌ : ரசலோகச்‌ செந்தூரம்‌, 
ரஸகர்ப்பூர பற்பம்‌, காரீயச்‌ செந்தூரம்‌, சன்னி யெண்ணெய்‌ 
முதலிய பு அற அர. MEET விவா வக. An eGangortri Initiative 


8வது தாகுப்பு ந்தர்‌ 
Beginning : 


பூரணமாய்‌ நிறைந்தகுரு பரைத்தாள்போற்றி 
புகலுகிறேன்‌ வைத்தியரத்னச்‌ சுருக்கந்தன்னை 
வாரணமா முகத்தோனைப்‌ பணிந்துபோற்றி 
வைத்தியந்தான்‌ முன்னூத்தி யறுபதுக்குள்‌ 
காரணமாஞ்‌ செந்தூரம்‌ பற்பம்‌ லேகியம்‌ 
கருவான தைலமொடு கிருதமெண்ணெய்‌ 
சூரணமாக்‌ கிராணமொடு கலிக்கமாத்திரை 
மெழுகு குரு நாடிமுதற்‌ சொன்னேம்‌ பாரே. (௧) 


கரிமுகனடியை வாழ்த்திக்‌ கைதனில்‌ நாடிபார்க்கில்‌ 
பெருவீரலங்குலத்தில்‌ பிடித்தடிநடுவே தொட்டா 
லொருவிரலோடில்‌ வாதமுயர்‌ நடுவீரலிற்‌ பித்தந்‌ 
தெருவிரல்‌ மூன்றில்‌ பின்னுஞ்‌ சிலேட்டுமகாடியாமே. (௨) 


End: 


பண்ணவே பத்தியந்தான்‌ பாலுஞ்சாத்‌ 
மிதமான யாவிரெய்‌ சிறுகீரையாகும்‌ 
பண்ணவே காணிபுளி யாரையாகும்‌ 
பக்குவமாய்‌ தேனேடு சர்க்கரையுமாகும்‌ 
கண்ணவே மிளகோடு தூதுவளையாகும்‌ 
கனமான வெள்ளாட்டின்‌ வத்தலாகும்‌ 
தண்ணவே பருப்புக்குப்‌ பாசிப்பயறு 
குந்தளமாஞ்‌ சந்தனாதி வைத்துமூழ்கே -- 
மூழ்கவே வியாதியெல்லாங்‌ கடலேபுக்கு 
முக்கியமா மகஸ்தியர்க்குச்‌ செபந்தான்பண்ணு' 
நெகிழவே தியானமதென்‌ னேரம்பண்ணு 


நேரான 6 வியைத்‌ ரன்‌ தியானம்பண்ணு 
பப்‌ Math ன்றன. Varanasi. An eGangotri Initiative 
[3 


258 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


மகிழவே சிவன்‌ தனையே பூசை பண்ணு 
தவறாத வியாதி யெல்லாந்‌ தவறுண்டே போம்‌ 
மகிழவே வைத்தியமுஞ்‌ செய்தானாகில்‌ 
வையகத்தி லொப்பாரு மீசன்‌ முத்தே. 
தெக்ஷிணாமூர்தீதி துணை. 
கடைசி ஏட்டில்‌ கீழ்கண்ட “ சந்நியெண்ணெய்‌ '? 
காணப்படுகிறது. 
போமப்பா சந்நியெல்லாங்‌ கடலே புக்கும்‌ 
பாங்கான தைலமொன்று சொல்லக்கேளு 
நாமப்பா வேப்பெண்ணெய்‌ புங்கினெண்ணெய்‌ 
நயமான பின்னையெண்ணெய்‌ பசுவின்நெய்யும்‌ 
காமப்பா காட்டிலா மணக்கிணெண்ணெய்‌ 
கடுவாகச்‌ சமன்சேர்த்து சட்டியில்‌ வார்த்து 
ஆமப்பா முசுருமுட்டை படி காலாகும்‌ 
அப்பனே யெண்ணெய்படி காலதாமே, (௧) 
காலான படிவீதஞ்‌ சேர்த்துக்கொண்டு 
காணப்பா குக்குடத்தின்‌ முட்டைபத்து 
மாலான மஞ்சளைத்தான்‌ கூட.விட்டு 
மயங்காதே கடை மருந்து சொல்லக்கேளு 
சாலான சாதிலிங்க குந்துருக்கஞ்‌ 
சமத்தான கெந்திரஸம்‌ பாஷாணந்தான்‌ 
ஆலான நாபியொடு மிளகு திப்பிலி. 
ஏலகான வானையுட திப்பிலியும்‌ போடே. (௨) 
போடப்பா வங்கமொடு கேர்வாளந்தான்‌ ்‌ 
புகழான கழஞ்சுநிறைச்‌ சமனாயாய்க்கூட்டி 
ஈாட்டப்பா சித்திரமூலக்‌ கஷாயம்‌ தன்னால்‌ 
௩லமாகக்‌.. கஷாயம்‌ கொண்‌ ட்ரைத்துக்கொண்டு 
சாடப்பா யெண்ணெயிலே: கரைத்து விட்டு 
ப ததக கொதிக்கையிலே யெருக்கம்பாலு 
கோடப்பா கொடிக்கள்ளி சதுரக்கள்ளி 
ஒனைமான ,யிலைக்கள்ளிப்‌ பாலுங்கூட்டே.. (௩) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


2-வது தொகுப்பு 950 


கூட்டவே திருகுக்கள்ளி நாரங்கள்ளி 

கூசதே படர்ந்தகள்ளி முள்ளிக்கள்ளி 
காட்டவே பால்வகைதா னுழக்குமாகும்‌ 

சாதகமாம்‌ யெண்ணெயிலே விட்டுக்கிண்டி 
முட்டவே கமலம்போல்‌ தீயைப்போட்டு 

முதிராமல்‌ கொதிக்கையிலே கஸ்தூரி கேளு 
சாட்டப்பா வஞ்சுபண முலைப்பாலாலே 

தானரைத்து யெண்ணெயிலே நன்றாய்வாரே, (2) 


வாரப்பா முலைப்பால்தான்‌ படிகால்வீதம்‌ 
வளமான தேசிப்பால்‌ படிகாலாகும்‌ 
சேரப்பா காட்டெருமைப்‌ பால்பலந்தான்‌ : 
திறமாக யெண்ணெயிலே விட்டுக்காய்ச்சி 
ஆரப்பா ஆத்தலரியிலைநால்‌ போடு 
வப்பனே வெள்ளுள்ளி வரைத்துப்போடு 
முட்டியே மெழுகுபத மானபோதே 
முன்னவர்க்குப்‌ பூசித்து வடித்திடாயே. (௫) 
வடித்திட்ட தைலத்தைப்‌ பரணிதன்னிலடைத்து 
வாகான கோரோசனைக்‌ கழஞ்சுபோடு 
பிடித்திட்ட சன்னிவகை பதிமுன் றுக்கும்‌ 
பேரான கரண்டிநிறை யுள்ளே கொள்ளு 
துடித்திட்டச்‌ சன்னியெல்லாந்‌ துலைந்துபோகுற்‌ 
துடியான யிசிவுகுத்துளைவு போகும்‌ 


ஈடித்திட்ட நரம்பெல்லா மிருதுவாகி 
நளினமாய்‌ சிவெட்டெல்லாம்‌ நளினமாமே, (௬) 


440. சுவடி நெ. 260 (4) 
அகஸ்தியர்‌ வைத்ய சிந்தாமணி 
ஏடுகள்‌ 260; பக்கத்துக்கு 1 முதல்‌ 10 வரிகள்‌ 
எழுத்துகள்‌ சுத்தமாகவுள்ளன ; செல்லரிக்கவா ரம்பமாகியுள்ளன. 


CC- ( மீஸண்ஸிகுவிம்‌ cof ction, ந. செ மீ An ye Initiative 


860 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


இதில்‌, நாடிநிதானம்‌ - சுரலட்சணம்‌ - சந்நிசுரலட்சணம்‌ - 
சுரத்திற்குப்‌ பத்தியம்‌ - ஆகரோகநிதானம்‌. நாடிவெண்பா 
கவி. 96. 


ஊர்தீவவாதம்‌ - சிரோவாதம்‌ - பட்சவாதம்‌ - பாரிசவாதம்‌ - 
ஊருஸ்தம்பம்‌ - ஆமிலவாதம்‌ - ரஸவாதம்‌ - தனுர்வாதம்‌ - திமிர்‌ 
வாதம்‌ - நயனவாதம்‌ - பிரமவாதம்‌ - மூத்திரவா தம்‌ - விமுசிவா தம்‌ 
துூமவாதம்‌ - என்பன, 


பித்த நிதானம்‌ : 


வாதபித்தம்‌ வகை 2க்கு கவி 84 - ஆக இனம்‌ சிக்கு 180 
(ஏடு 49) கர்க்கவகை, வாதசுரம்‌, பித்தசுரம்‌. சீதசுரம்‌, சந்நி 
பாதச்சுரம்‌, மாறல்சுரம்‌, ஆக இனம்‌ டக்கு 549 வெண்பா. 
(ஏடு 68) 


வாத்கரகஷாயம்‌ - பித்தச்சுர கஷாயம்‌, வாதசுரக்‌ கருக்கு - 
வாதசேத்தும சுரத்திற்கு-பித்தச்‌ சிலே தீமத்துக்கு-சிலேத்ம பித்தச்‌ 
சுரத்திற்கு - தொந்த - அசீர்ண - சர்வசுரம்‌ - விடாச்சுரம்‌ - 
தோஷ ம்‌ - சந்நிபாதம்‌ சுரம்‌ 13க்கும்‌ - சர்வசந்நி - தசமூலம்‌ - 
கமும்‌! தசமூலம்‌ - அஷ்டாதச மூலம்‌ - பஞ்சகோலம்‌ - 
அதிதாகம்‌ - தாகம்‌ - சூலைக்குப்‌ பாண்டு சோபைக்கு - புராணச்‌ 
சரத்திற்கு - மாறல்‌ சுரத்திற்கு - ஒருமாறல்‌ சுரம்‌ - இருமாறல்‌ 
சரம்‌ - முன்றாம்மாறல்‌ சரம்‌ - நாலாம்மாறல்‌ சுரம்‌ - சாயங்காலச்‌ 
சாம்‌ - இராத்திரி சரம்‌- அத்திசுரம்‌ - இரத்தசுரம்‌ - கெர்பிணி 
சுரத்திற்கு 7 அரையில்‌ சுரத்திற்கு - திரிதோஷசுரம்‌ - மூர்ச்சை 
இவைகளுக்குக்‌ “தொயவகைகள்‌ - இருவது மேகத்திற்கு - 
பீரமேகத்திற்கு - ரத்தபித்தம்‌ - சர அதிசாரத்திற்கு - அதிசார 
கலைக்கு 4 சுவாசகாசத்திற்கு - மந்த சுரத்திற்கு உருண்டை - 
நக ட - அஜீர்ண வலிக்கு - கிராணிக்கு - கிருமிக்கு - 
னத்‌ - நீர்க்கடுப்பிற ல்‌ திற்‌ 
ட்‌ ன டட 'டப்பிற்கு - சயித்தியத்திற்கு - குசிகா 


கஷாயம்‌ முடிந்தது ஆக இனம்‌ 7க்கு வெண்பா 701 (ஏடு 66) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 261 


வாதகரச்‌ சரக்குகள்‌ - பித்தகரச்‌ சரக்குகள்‌ - சிலேத்மகரச்‌ 
சரக்குகள்‌ - திரிதோஷகரச்‌ சரக்குகள்‌. 


ஆக வெண்பா 22. ஆக இனம்‌ சக்கு 792 (ஏடு 68) 


அரிதாரசுத்தி - அரிதார பற்பம்‌ - நீரிழிவுக்கு - வெள்ளைப்‌ 
பாஷாணம்‌ - கெந்தகம்‌ - துருசு - கர்ப்பூர சிலாசத்து - நிமிளை - 
மாட்சிகசுத்தி - வெங்காரசுத்தி - நேர்வள சுத்தி - மைசாட்சி 
சுத்தி - வங்கபற்பம்‌ - சுரசம்‌ - பிரமை - சயம்‌ - சுவாசம்‌ - நெடுங்‌ 
காசம்‌ - மார்புகோய்‌-பாண்டுவிற்குச்‌ சுவர்ண பற்பம்‌ - பவளபற்பம்‌- 
வைரக்கல்‌ பற்பம்‌ - மரகதப்‌ பற்பம்‌ - நீலக்கல்‌ பற்பம்‌ - புஷ்பராக 
பற்பம்‌ - கோமேதகப்‌ பற்பம்‌ - நாகபற்பம்‌ - வைர பற்பம்‌ - அப்ரக 
பற்பம்‌ - மாத்திரைகளுக்குச்‌ சேர்க்கும்‌ அப்பிரகச்‌ செந்தூரம்‌ - 
தாமிரபற்பம்‌ - அயச்செந்தூரம்‌ - லோகச்‌ செந்தூரத்திற்கு - 
உளமாந்தை - காசம்‌ - சுவாசம்‌ பதினெட்டு எலிகடியும்‌ தீரும்‌ - 
அயப்பொடி - காமாலை, பாண்டு - விஷபாகம்‌ - நீராமை 
மகோதரம்‌ தீரும்‌ - அயச்சத்துச்‌ செந்தூரம்‌ - கெந்திபற்பம்‌ - 
அயச்‌ செந்தூரம்‌ - காந்தச்சத்து - காந்தபற்பம்‌ - செந்தூர 
பற்பம்‌ - காரீய பற்பம்‌ - கிரிச்சத்திற்கு - கல்லடைபிற்கு 
வெள்ளீயபற்பம்‌ - மாங்கிஷவடைப்பு - குன்மவலிக்கு வங்கபற்பம்‌- 
கெந்தகபற்பம்‌ - பூனகத்தாமிரபற்பம்‌ - அரிதாரபற்பம்‌ - மாறல்‌ 
சுரத்திற்கு - கர்ப்பூர மாத்திரை - அப்பிரகச்‌ செந்தூர மாத்திரை- 
ஈவலோகாக்கினி குமாரன்‌ - நவரத்தினாக்கினி குமாரன்‌ - சித்தி 
தாக்கினி குமாரன்‌ - லகுவாக்கினி குமாரன்‌ - அக்கினி குமாரன்‌- 
சந்நிவாதம்‌ க்கும்‌ காந்தபற்பம்‌ - திரிபுராந்தக ரஸம்‌ - காளகண்ட 
ரஸம்‌ - சாம்பவீரஸம்‌ - புவனேச்வர ரஸம்‌ - லோகபற்பம்‌ - மாகாக்‌ 
கினி குமாரன்‌ - நரசிங்க ரஸம்‌ - விச்வம்பர ரஸம்‌ - பார்வதி 
ரஸம்‌ - நாராயணி ரஸம்‌ - பைரவ ரஸம்‌ - லட்சுமி நாராயண 
ரஸம்‌ - இரண்யகர்ப்ப ரஸம்‌ - கமலாசன ரஸம்‌ - விஷபயான 
ரஸம்‌ - உன்மாதகேசரி ரஸம்‌ - இரத்தின பூபதி - தாமிர பூபதி- 
ஆக வெண்பா 298. ஆக இனம்‌ 9க்கு வெண்பா 1021 (ஏடு 96) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


க்‌ க்ப்‌ வயம்‌ 


னுக்கு 


202 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


மாத்திரைப்‌ புரயோகம்‌ ; - பூபதி மாத்திரை - சிந்தாமணி - 
பூர்ணசந்திரோதயம்‌ - வசந்த குஸுமாகரம்‌ - ராஜம்ருகாங்கம்‌ - 
சொர்ணமாலினீ வசந்தம்‌ - கஸ்தூரி மாத்திரை - மகாஸந்நிபாத 
பைரவன்‌ - வாதராட்சதன்‌ - வாதராஷ்ட்ரம்‌ - ஸ்ரீ ராமச்சந்திர 
பாணம்‌ - சாம்பவீரஸம்‌ - ஆனந்த பைரவன்‌ - அம்ருதரஸ்ம்‌ - 
சீதபஞ்சரி - சுயமக்கினி - பூதேசரஸம்‌ - பிரதாப மார்த்தாண்ட 
ரஸம்‌ - கிராணி கபாடம்‌ - கோடாகுளி குளிகை - பிரதாபலங்‌ 
கேச்வரன்‌ - க்ரவ்யாதரஸம்‌ - ஆனந்தக்ரவ்யாத ரஸம்‌ - (ரச 
பைரவானந்தயோகி சொன்னது ) மகாபூர்ண சந்‌ திரோதயம்‌. 


மாத்திரைப்‌ பிரயோக வெண்பா 135. ஆக இனம்‌ 70-க்கு 
வெண்பா 1166. ஏடு (109). 


கெருடருத்திர ரஸம்‌ - பார்கவி ரஸம்‌ - விஷசந்நிபாத ரஸம்‌ 
சாம்பவி ரஸம்‌ - அர்த்தநாரீசுரன்‌ - வித்தியாதிகண்ட ரஸம்‌ - 
சிந்தாமணி - சந்நிபாத பைரவம்‌ - சுரங்கேசரி ரஸம்‌ - நாராயண 
நம்‌ - விக்கிரம ரஸம்‌ - பஞ்சபாஷாணச்‌ செந்தூரம்‌ - கச்சபி 
Sa - சந்திரசேகர ரஸம்‌ - சந்‌ திரப்பிரபாவதி ரஸம்‌ - 
சைதயப்பிரபாவதி ரஸம்‌ - மகாப்பிரபாவதி ரஸம்‌- காசகுலாந்தக 
ரஸம்‌ - பிரமேககுலாந்தக ரஸம்‌ - சஞ்சீவி மாத்திரை - வாகாதி 
ட - குலாந்தக ரஸம்‌ - வடவாக்னி ரஸம்‌ - பஞ்சவிக்கிரம 
ரஸம்‌ - தாம்ராதி மாத்திரை - ஜகன்மோகன ரஸம்‌ - சந்திரகாச 
ஸம்‌ - திரிமூர்த்திரஸம்‌ - சஞ்சீவி ரஸம்‌ - கஜசங்கவாட 
றம்‌ - கசசாலங்கவாட ரஸம்‌ - சங்கேச்வரி ரஸம்‌ - தாளகேச 
நம்‌ - அண்டபேரண்ட ரஸம்‌ - அம்ருதசஞ்சீவி ரஸம்‌ - சுரமஞ்சரி 
ம - சலமஞ்சரி - சீதமாதாங்கசுர ரஸம்‌ - அசீர்ணகண்டரஸம்‌- 
வித்யாதர ரஸம்‌ - சீதபஞ்சன ரஸம்‌ - ராமபாண ரஸம்‌ - 
ககாண்ட ரஸம்‌ - சரபாசுக்கிர ரஸம்‌ - சிங்கநாத ரஸம்‌ - 
கீலகண்ட ரஸம்‌ - பூனுதிரஸம்‌ - நரசிங்கரஸம்‌ - ஆபதோத்தாரண 
பதத ௮ம்ருதநாராயண ரஸம்‌ - கர்ப்பூராதி குளிகை - பைரவன்‌ 
- அஷ்டபைரவன்‌ - ஆனந்த பைரவன்‌ - 


பன ்‌ ரி பைரவன்‌ - 
வசசானந்த பைரவன்‌ ir 


* மதன பைரவன்‌ - மனோப பைரவன்‌ * 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 965 


சிங்கார பைரவன்‌ - சங்கார பைரவன்‌ -- சந்நிபாத பைரவன்‌ - 


சந்நிபாத ரஸம்‌ - சந்நிபாத சிரோன்மணி - கோடாகூளி குளிகை - 
அரசன்கோடாகுளி - சுராங்குசம்‌ - சர்வச்சுராங்குசம்‌ - பேதிச்‌ 
சுராங்குசம்‌ - மேகநாத ரஸம்‌ - மாகாளிங்காதி ரஸம்‌ - லோகோத்‌ 
தாரண ரஸம்‌ - தினார்த்தசர ரஸம்‌ - சமரோகணிக்‌ குளிகை - 
லோகதாரண ரஸம்‌ - விநோத ரஸம்‌ - மோகன ரஸம்‌ - ரஸதாம்ர 
பற்பம்‌ - கெருடபுத்திர ரஸம்‌. ்‌ 


ஆக கவி 292. ஆக இனம்‌ 11க்கு வெண்பா 1448 (ஏடு 186) 


லேகிய வகை : 


மகாவில்வாதி லேகியம்‌ - லகுவில்வாதி - வில்வாதி - 
குண்டலா தி லேகியம்‌ - சிஞ்சாதி லேகியம்‌ - மகாசிஞ்சாதி - 
ஸ்வஸ்தஅபயா தி லேகியம்‌ - அயிலேயா தி லேகியம்‌ - ஆர்த்திராதி 
லேகியம்‌ - கூஷ்பாண்ட லேகியம்‌ - திரிபலாதி லேகியம்‌ - 
கண்டகாரி லேகியம்‌ - திராட்சாதி லேகியம்‌ - மகாபிரஸாத 
லேகியம்‌ - செளபாக்யசுண்டி - கண்டசர்க்கரை - மேலான 
பில்வாதி லேகியம்‌ - சரபங்கவீல்வா தி லேகியம்‌ - மதனகாமேசுர 
லேகியம்‌ - வீரிய விருத்திக்கு - மதுஸ்நுஹி ரஸாயனம்‌ - திப்பிலி 
ரஸாயனம்‌ - வல்லா தி ரஸாயனம்‌ - பரங்கிப்பட்டை ரஸாயனம்‌ - 
வல்லாதி ரஸாயனம்‌ .- கெந்தக ரஸாயனம்‌ - திலவல்லாதி 
ரஸாயனம்‌ - பாடாதக்ரஅரீ தகி - லசுனபுட்டம்‌ (பிஷ்டி) - அஷ்ட 
குன்மகுடோரி - கெளதமீதக்ரலசுனம்‌ - கோழிக்கடுகு - ரத்த 
மூலத்திற்கு நாரத்தங்காய்க்‌ கடுகு-சூலைக்குடார ம்‌-எலுமிச்சங்காய்‌ 
கடுகு - மண்டூரபற்பம்‌ - சிநேகப்பொட்டணம்‌ - லோகாம்ருத 


ரீஸாயனம்‌, 


"ஆக கவி- 264. ஆகயினம்‌ 12க்கு வெண்பா கவி 1702 
(ஏடு -768). , “லுக்‌ 


ஏலா திச்சூரணம்‌ - தாளீசச்சூரணம்‌ - அசுவகெக்‌ திகரணம்‌-. 1: 
ஈடிமாதிச்‌ சூரணம்‌ 52: 


கண்டார்த்ரகம்‌ - அபயாதிச்‌ சூரணம்‌ - மகாத ட க 
கிராட்சாதிச்‌ சூரணம்‌ - யோகராஜகுக்குளு - குக்குளூசஞூரணம : 


ngamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


204 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


சிங்காதிச்‌ சூரணம்‌ - சூர்ணராஜன்‌ - கெந்தகச்‌ சூரணம்‌ - 
ஸேளபாக்யசுண்டி - சம்பூர்ணம்‌ - முஸ்தாதிச்‌ சூரணம்‌ - சாரணை 
வேர்ச்‌ சூரணம்‌ - கர்ச்சூராதிச்‌ சூரணம்‌ - தாபாவனச்‌ சூரணம்‌ - 
காந்தாதிச்‌ சூரணம்‌ - சந்தனாதிச்‌ சூரணம்‌ - லகுவேலாதிச்‌ 
சூரணம்‌ - தாட்சிணாப்பொடி - சார்தூலாதிச்‌ சூரணம்‌ - திப்பில்‌ 
யாதிச்‌ சூரணம்‌ - அசுவகந்திச்‌ சூரணம்‌ - பரங்கிப்பட்டைச்‌ 
சூரணம்‌ - பரங்கிப்பட்டைப்‌ பிட்டு - மகாஏலாதிச்‌ சூரணம்‌ - 
யோகராஜகுக்குளு - வாராபத்யச்‌ சூரணம்‌ - நாகரா திச்சூரணம்‌. 


ஆக கவி 128. சூரண வகை முடிந்தது. ஆக கவி 1830. 
( ஏடு 169). 


கந்தக வடகம்‌ - காங்கேய வடகம்‌ - தாளீசபத்திரி வடகம்‌ 
மண்டூர வடகம்‌ - செவ்வியவடகம்‌ - ஏலா தி மாத்திரை - பாவனக்‌ 


கடுக்காய்‌ - வைரோசனாதி வடகம்‌ - அம்சமண்டூரம்‌ - திரிகடுகாதி 
மண்டூரம்‌, 


ஆக வெண்பா 166: ஆக இனம்‌ 14க்கு வெண்‌ 
பா 1867. 
(ஏடு 779), க 


2 த எண்ணெய்‌ - எலிமிச்சங்காயெண்ணெய்‌ - 
ந லிக்காயெண்ணெய்‌ - கரப்பானெண்ணெய்‌ - விஷகரப்பா 
னெண்ணெய்‌ - கொடிவேலியெண்ணெய்‌ - 


ஆல ஆயில்பட்டை 
யெண்ணெய்‌ - சந்நி யெண்ணெய்‌ - சிற்றலாதி யெண்ணெய்‌ - 


சத்தி கெய்‌ - கடுக்காய்‌ நெய்‌ - பூசணிக்காய்‌ நெய்‌ - இலந்தை 
ட்ட. கீகிருதம்‌ - ஐலேயகிருதம்‌ - கதகாதிகிருதம்‌. 
அ ப பிட்டு - வாஸாதிகிருதம்‌ ல ஆர்தீரா திகிருதம்‌ - வசாதி 
ருதம்‌ - *தாவரிகிருதம்‌ - சாவிந்தாதி கிருதம்‌ - கூழ்பாண்டக்‌ 
த - பஞ்சகவ்யகிருதம்‌ * கதலிகந்த கிருதம்‌ - மகாகல்யாண 
ருதம்‌ - பஞ்சகவ்ய கிருதம்‌ - கல்யாண கிருதம்‌ - சட்பலகிருதம்‌ 
குக்குளுகிருதம்‌ - அசுவகந்தி கிருதம்‌ - கனகா தி கிருதம்‌. 
ஆக கவி 776, ஆக 
(ஏடு 187 ]. 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


இனம்‌ 10க்கு வெண்பா 2041. 


2-வது தொகுப்பு 965 


மகாநாராயணத்‌ தைலம்‌ - மகாபூதிகாத்‌ தைலம்‌ - லகுபூதிகாத்‌ 
தைலம்‌ - பிருங்காமலகத்‌ தைலம்‌ - பஞ்சார்க்கத்‌ தைலம்‌ - 
சதுர்சாதத்‌ தைலம்‌ - பூனாகத்‌ தைலம்‌ - மகாநிர்குண்டி த்‌ தைலம்‌ - 
விஷமுஷ்டித்‌ தைலம்‌ - சந்தனாதித்‌ தைலம்‌ - உயர்‌ சந்தனதித்‌ 
தைலம்‌ - அசுவகந்தி பலாலாக்ஷா தைலம்‌ - அஸ்திகர்ணி 
பலாலாக்ஷா தைலம்‌ - அஸ்திசர்ணித்‌ தைலம்‌ - சம்பீரத்‌ தைலம்‌ - 
சர்பிந்தாதித்‌ தைலம்‌ - வில்வாதித்‌ தைலம்‌ - கெந்தகத்‌ தைலம்‌ - 
தேவதூப தைலம்‌ - சிவனார்‌ வேம்புத்‌ தைலம்‌ - லசுனாதித்‌ தைலம்‌- 
பூதீகா தைலம்‌ - மகா பூதிகா தைலம்‌ - பஞ்சார்க்கத்‌ தைலம்‌ - 
தீர்த்தகோசா தித்‌ தைலம்‌ - அரிமேதா தித்‌ தைலம்‌ - முக்கூட்டுத்‌ 
தைலம்‌ - கற்கடகாதித்‌ தைலம்‌ - ஆற்றினாத்தித்‌ தைலம்‌ - மஹா 
பலாசத்‌ தைலம்‌ - ஏலாதித்‌ தைலம்‌ - விஷமுஷ்டித்‌ தைலம்‌ - 
குமரித்‌ தைலம்‌ - லசுனேரண்டத்‌ தைலம்‌ - கெந்தகத்‌ தைலம்‌ - 
மஹா விஷமுஷ்டித்‌ தைலம்‌ - பிரஸாரணித்‌ தைலம்‌ - கேதகீ 
தைலம்‌ - செம்பீரத்‌ தைலம்‌ - சகதேவித்‌ தைலம்‌ - லகுசந்தனாதித்‌ 
தைலம்‌ - வங்கிமரிசாதி (பங்கமரிசாதித்‌ தைலம்‌), லகு 
விஷமுஷ்டித்‌ தைலம்‌ - விஜயவைரவத்‌ தைலம்‌ - சித்தபலாதித்‌ 
தைலம்‌ - சந்தனபலாதி - அபையாதி - மரிசாதி - கேதகீ 
தைலம்‌ - அம்ருதாமலகத்‌ தைலம்‌ - மகாபிருங்காமலகத்‌ தைலம்‌ - 
மகாயேலாதித்‌ தைலம்‌ - இந்திராணித்‌ தைலம்‌ - கேசரஞ்சனத்‌ 
தைலம்‌. 


ஆக கவி ச8ச்க்கு இனம்‌ 16க்கு வெண்பாகவி 2276. 
(ஏடு 214) 


குன்ம வலி - வயிற்று வலிக்கு - சேத்துமத்திற்கு - உதர 
கலைக்கு - திரளாத பெண்கள்‌ திரள - உப்புசம்‌ மேல்‌ 
சுவாசத்திற்கு - தோள்‌ வலிக்கு - சலக்‌ கழிச்சலுக்கு - அந்திர 
தாகத்திற்கு - கடுப்புக்‌ கழிச்சலுக்கு - மூலக்‌ கிராணி க வயிறு 
கழிய - மதுமேக மேல்‌ தாகத்திற்கு - விக்கலுக்கு 3 கழிச்சலுக்கு- 
வாந்திக்கு - காமாலைக்கு முயல்‌ வவீப்3ற்கு 2 அண்ட 
வாதத்திற்கு - மூலக்‌ கிராணிக்கு - நீர்க்‌ கட்டுக்கு - ஊமத்தப்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


966 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


காய்‌ தின்ற“ பேருக்கு - சூலைக்கட்டு - பல்லரணைக்கு - 
பெண்டுகட்கு உதிரம்‌ கட்டுப்பட்டு யிழுகிறதற்கு - வட்டி நோய்‌ 
(ஸ்திரீ ரோகம்‌) - மைவிழிக்கு - உதட்டுக்‌ கிருமிக்கு - கம்ப 
வாதத்திற்கு - யோனி குலைக்கு - தோயாப்பூவுக்கு - மல 
பந்தத்திற்கு - ரத்தப்‌ பிரமியத்திற்கு - அத்தி சுரம்‌ - பாண்டு, 
சோப (வீக்கம்‌) - மஞ்சட்காமாலை - பெரும்பாடு - நீர்க்கட்டு - 
வாய்க்‌ கிரந்தி - பெரும்பாடு - சூசிகா வாயு - சத்தி குன்மம்‌ - 
உள்நாக்கு - முதலிய வியாதிகளுக்கு மருந்துகள்‌ - சகல 
வீரணங்களுக்கும்‌ எண்ணெய்‌ - விரைவாதத்திற்கு விரேசனம்‌ - 
தேளுக்கு - எலிகடிக்கு - ஊமத்தங்காய்‌ தின்றபேருக்கு - 
அடிப்புறப்பட்டதற்கு - கிராணிக்கு - வெளிப்புரைக்கு - தமர்‌ 
வாயுவிற்கு - சுழிகணம்‌ - சொருகு மாந்தத்‌ திற்கு - கக்குவானுக்கு - 
நரம்புச்‌ சிலந்திக்கு ' - படர்தாமரைக்கு - விரல்சுத்திக்கு = 
நேர்வாள்சுத்தி - கேசரஞ்சனம்‌ ' - ஆக்கிராணம்‌ - காலச்ர 
சந்நிக்கு அஞ்சனம்‌ - வீரபத்திரனஞ்சனம்‌ - கருடாஞ்சனம்‌ 2 
திவ்வியாஞ்சனம்‌ - விக்கலுக்கு அனுபானம்‌ - பத்யாபத்‌ தியங்கள்‌ 
நீரிழிவு பத்தியம்‌ - பல ரோகங்களுக்குப்‌ பத்தியம்‌, ்‌ 21 


ஆக கவி. 268, இனம்‌ 17க்கு வெண்பா கவி 2644, 
(ஏடு 998) 3 


Beginning : 


ஒருவாய்னால்வாய்‌ மதமூன்றி லோரா 
ரிருதாளின்‌ மூகத்தாளிசைய - வருமோர்‌ 


களிறை யினித்துரைத்த கல்வியீர்‌ கோத்திர 
வெளிற்றை யினித்தாரவே, | (க) 
தோத்து மிம்பரும்பரென சூழ்ந்தமாராயிருப்பச்‌ 

சாத்தும்‌ வைத்தியசிந்தாமணியைப்‌ _ போத்தியே 
வெண்பாவால்‌ யானும்‌ விளம்புதற் கென்னாவிலே 
வெண்பாவாப்‌ ! மேலாய்‌ விரைந்து, (௨) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 267 
End : 


விரைந்தருந்த லேகியமு மேவுசரபாணந்‌ 

தரந்த ரசாயனமுந்‌ தானுதகஞ்‌ - சிறந்ததொரு 
சீரணமாஞ்சாமத்திற்‌ சேர்தைலம்‌ பதினொன்றாம்‌ 
ஆரணவர்‌ சொன்னாரறிந்து. (௨௬௫) 


அறிந்த விந்நூலையாரணவர்‌ சொன்னார்‌ 

செறந்த வகைபாஷாணம்‌ சேர்நெய்யும்‌ - பிறந்ததொரு 
மீராறு நாழிகையில்‌ யேற்குமே சீரணமாய்‌ 
நேராருரைத்தானெறி. (௨௬௬) 


மாவில்‌ வருமாந்தமைய்யம்‌ விளவீக்கம்‌ 
கற்கமுடன்‌ பூவைச்‌ சுகம்பித்தம்‌ பொருதுமே - தேவையுள்ள 
அன்னத்தால்‌ வாதம்‌ மடரு மவையறிந்தோர்க்‌ 


கின்னத்தால்‌ நோயுமிலைத்தேர்‌. (௨௬௭) 
நின்னய ச்‌ நெற்பொறியும்‌ 

od பெண்ண ரசே 
தேனில்‌ குழைத்தருந்தத்‌ தீருமெனவே பெரியோர்‌ 


மானிலத்தில்‌ சொன்னார்‌ வகுத்து. (௨௬௭) 


441. சுவடி நெ. 260 (8) 
அகஸ்தியர்‌ வைத்தியசிந்தாமணி 
(தொடர்ச்சி) 

(பல ரோகத்திற்கு வெண்பா ) 
ஏடுகள்‌ 22; 2389 முதல்‌ 260 வரை. 
பக்கத்திற்கு 11 வரிகள்‌. சிதிலமாக உள்ளது. 


இதில்‌ ஆக்கிராணப்பொடி, வா தசுரத்திற்கு - பித்தசுரத்திற்கு 
- எரிவாதம்‌ - சூதிகா வாயு - நீரடைப்பு - கல்லடைப்பிற்கு - 
அண்டவாதத்திற்கு - குன்மவலி - வீக்கம்‌ - பீலிகை - விக்கல்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


268 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


சத்தி - அஷ்டகுன்மம்‌ - பேரண்டவாதம்‌ - எரிகுன்மம்‌ அசீரணம்‌- 
சுவாசகாசம்‌ - வாயு - மேகம்‌. ஈளை -காசம்‌. பித்தம்‌ - ரத்தபித்தம்‌ 
அரோசகம்‌ - பீனிசகாசம்‌ - குத்திருமல்‌ - எழுநாயறு - கிரந்தி 
எலிகடிக்கு - ஈளைகாசத்திற்கு - சிலேத்மப்‌ பிணிக்கு - சுவாச 
காசத்திற்கு - வலி மேகத்திற்கு - மாறாச்‌ சுரம்‌ - பித்தச்‌ சுரம்‌ 
அசீரணம்‌ - மந்தம்‌ - விஷம்‌ - விசூழி - சலக்கழிச்சலுக்கு - 
கரப்பான்‌ - செங்கரப்பானுக்கு - சகல கரப்பானுக்கும்‌ - பல 
கரப்பானுக்கு - வீக்கக்கரப்பானுக்கு - நீர்வத்த - மலமீரடைப்‌ 
பிற்கு - சக்தி வீக்கத்திற்கு - சூலைக்கு - பத்தியம்‌ - வாதத்திற்கு- 
மகோ தரத்திற்கு - கிராணிக்கு - வாயுவு கிராணிக்கு - வாயு 
குன்மத்திற்கு - பக்ஷிதோஷம்‌ - காமாலைக்கு - விப்புருதிக்கு - 
வாதத்திற்கு - மூலத்திற்கு - எழுச்சி - சந்நி - அதிசாரம்‌ - 
கல்லடைப்பிற்கு - நீரடைப்பிற்கு - பெரும்பாடு - குன்மத்துக்கு 
ரத்த முலத்திற்கு - வரட்சி - இருமல்‌ - அத்திசுரம்‌ - வலிகுன்மம்‌ - 
பிள்ளை பெத்ததற்கு - காமாலை-பித்தத்திற்கு - கெற்பவிப்புருதிக்கு- 
குத்திருமல்‌ - நீர்க்கடுப்பு - பெரும்பாடு - பேய்நாய்‌ கடிக்கு - 
பெரும்பாடு - நீரடைப்பு - கல்லடைப்பு - மூலத்திற்கு - நீர்‌ 
கடுப்பிற்கு - பீத்தமயக்கத்திற்கு - “பிச்சுக்கு - வாதத்திற்கு - 
வாதத்திற்கு (வேறு) - சகல வாயுவிற்கும்‌ - வாதச்சுரோணிதம்‌ - 
கல்லடைப்பிற்கு - சூலை, சொறி, சிரங்கிற்கு - அரையாப்பிற்கு - 


ஆக வெண்பா 1389. ஏடு 260. 


குன்மத்திற்கும்‌ வயிற்றுவலிக்கும்‌ - மேகத்திற்கு - இரத்தப்‌ 
பிரமியத்திற்கு - பெரும்பாட்டிற்கு - மேல்சுவாசம்‌ - சூலை - 
மார்வலி - இரத்தக்‌ கரப்பான்‌ - சூலைக்கடுப்பிற்கு - வெடிசூலைக்கு 
கபாலசூலைக்கு - ஈரல்வலி - வயிற்று வலிக்கு - இடுப்பு வலி - 
மார்புவலி - தோள்வலி - வாயூறல்‌ - நீர்க்கடுப்பிற்கு - அண்ட 
வாதத்திற்கு - கெர்ப்ப சூலைக்கு - கெர்ப்பத்தின்‌ மேல்‌ வந்த 
வயிற்றுக்‌ கழிச்சலுக்கு - நேத்திரவாயு - வயிற்றுவலி - முட்டுக்‌ 
கட்டு - கழிச்சல்மேல்‌ வீக்கத்திற்கு - மைவீழிக்கு - கம்பவாததீ 
திற்கு - வாய்க்கிரந்தி - சகல வீரணங்களுக்கும்‌ எண்ணெய்‌ - 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 960 


உள்நாக்கு - பாண்டு சோபைக்கு - தேளுக்கு - சீதமண்டலி - 
எலி கடி - சலக்‌ கிராணிக்கு - விமுசிக்கு - சயித்தியத்திற்கு - 
சயித்தியத்திற்கு - கழிச்சல்‌, நீரழிவுமேல்‌ தாகத்திற்கு - வாந்தி - 
விக்கல்‌ அர்ப்புத வாயுவிற்கு - குடல்‌ வாதம்‌ - மாலைக்கண்‌ - 
நாக்குப்பூச்சி விழ - பாஷாண வேகந்தீர - வயிற்றில்‌ இரத்தக்‌ 
கட்டு வீழ - தந்தரோகத்திற்கு - இருமலுக்கு - கணப்பிற்கு - 
உன்மாதப்‌ பயித்தியத்திற்கு - வீரியம்‌ கட்டுப்பட - நாலாமுறைக்‌ 
காய்ச்சலுக்கு - சூதிகா வாயுவின்‌ சுரத்திற்கு மருந்துகள்‌ 
முதலியவைகள்‌ உள்ளன. 


Beginning : 


ஆரியமாம்‌ வாகடத்தி னுட்பொருளை யாராய்ந்து 
சீரியதோர்‌ செந்தமிழால்‌ செப்பவே -- கூறிய 

உள்ள நிதானம்‌ சிகித்ஸையோத வீனயகனே 

வள்ளலே யென்மனத்துள்‌ வாழ்‌. (க) 


வாவெனவே சிலேத்துமத்தின்‌ வந்த வியாதிகளும்‌ 
போவெனவே நாவிலிடப்‌ போகுமே -- பாவனையாய்‌ 
வாகான பீனிசமும்‌ மற்றும்‌ சளிதீர 

ஆக்கிராணம்‌ பண்ண அரை. (௨) 


மருக்காரை சுக்கு மருதந்தோல்‌ வேள்வேலா 
பெருக்காவரை பிரம்போடேமும்‌ -- நறுக்கியே 
நரலொன்றாய்க்‌ காய்ச்சி நாலுநாள்‌ கொப்பளிக்கப்‌ 


பால்‌ பல்லாங்‌ கிழவன்‌ பல்‌, (௧௩௮) 
கடுக்கைசுக்கிந்து கிராம்பதோடங்கே 
அடுக்களையீர்‌ ! நீர்‌ வார்த்தரைத்துக்‌ கொடுக்க 
அயரிளவன்‌ முலைமாதே யுனது 

(௧௩௯) 


வயறகளப்‌ புண்கள்‌ புகா. 

# 3 ச்‌ ட்‌ ந 
அஞ்சுப்பு சுக்கோடரியகருஞ்‌ சீரகங்கள்‌ 
பிஞ்செவச்‌ சாரமே லவங்கமே -- மெஞ்சுசத்திச்‌ 
சார மனோசிலைகள்‌ தான்கெந்தகஞ்‌ சுத்தி 


கார நேர்வாளமாங்‌ காண்‌. (௧) 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


2 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


End: 
நீண்டநெட்டைப்‌ பேய்மருட்டி நெய்சீதாசெங்கமுகீர்‌ 
தீண்டுங்‌ குறிஞ்சாதிக்‌ கழியிலை£ர்‌ -- வேண்டுவேப்‌ 
பெண்ணெய்‌ வகைக்கொன்று யேர்கடுகரோகிணிதன்‌ 
ஒண்ணரையின்‌ தன்பலமா மோது. (௧௫௩) 
ஓதுமிது தைலமாய்‌ வடித்ததை யெள்ளுடலின்‌ 
மீதுநனைத்‌ திடவே யூத்தி -- தீதுசெய்யுஞ்‌ 
சூதிகா வாயுவின்‌ மேல்‌ தோன்றுஞ்சுர மீண்டுவிடும்‌ 
வாதியுங்‌ கண்டே மகிழ்ந்து. (௧௫௪) 


குறிப்பு : 


கடைசியில்‌ 32 வெற்றேடுகள்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. 


442. சுவடி நெ. 201 (A) 
பிரும்மானந்த சைதன்யரான 
தேரையர்‌ வைத்யம்‌ ஐநூறு 
ஏடுகள்‌ 51, பக்கத்திற்கு 8 வரிகள்‌ 

(மீள அகலம்‌ 41%3 செ. மீ.) 
மிகவும்‌ சிதிலமாக இருக்கின்றது - அபூர்த்தி 


இதில்‌, “சிவனார்‌ ' வேம்புத்தைலம்‌ - லிங்கக்கட்டு - தாளக்‌ 
கட்டு-தாளகச்‌ செந்தூரம்‌ - பாஷாணக்கட்டு - சர்வவாதத்திற்கும்‌ 
எண்ணெய்‌ - குஷ்டத்திற்கு யெண்ணெய்‌ - மேகம்‌, அரையாப்பு, 
சூலைக்கு எண்ணெய்‌ - சூலைக்கு - பீனிசம்‌ - கபாலச்‌ சூலை 
கேத்திர சூலைக்கு எண்ணெய்‌ - மேகத்திற்கு சிலாசத்து பற்பம்‌ - 
சிங்கிபற்பம்‌ - மிருதார்‌ சிங்கிக்‌ குழம்பு - பெரும்பாடு, சூதக 
வாயுவீற்கு உள்ளிக்‌ குழம்பு - லேகியம்‌ - வயிறு பேதிக்குக்‌ 
குமட்டிக்காய்‌ சூரணம்‌ - பேதிக்கு ரத்னாதிக்‌ குழம்பு - 


 அண்டவாதம்‌, கழல்வா திற்கு மேல்கட்‌ கிரந்தி, 
CC-0. Jangamwadli க்‌ lection, Varanasi. படு ம Initiative கி 


5-வது தொகுப்பு ச 


வாயு, புண்‌, கை கால்‌ குடைச்சலுக்குக்‌ கெந்தகச்‌ சர்க்கரை - 
வாயுப்பிடிப்பிற்குக்‌ கஷாயம்‌-பரங்கிச்சக்கைப்பதங்கம்‌ - சுழிமாந்த 
யெண்ணெய்‌ - உள்காய்ச்சலுக்கு எண்ணெய்‌ - சூலை, எரிச்சலுக்கு 
லேகியம்‌ - இருமலுக்கு லேகியம்‌ - காக்கைவலி, சுவாசகாசம்‌, 
இனைப்பு வாயுக்குடைச்சல்‌ - எலிவிஷம்‌ இதற்கு ரஸம்‌ - 
பூத்தாபச்‌ சூரணம்‌ - காசம்‌, ஈளை, புண்ணிற்குப்‌ பாலைரஸம்‌ - 
நட்டுவாக்காலி விஷத்திற்கு மருந்து - வெள்வங்க பற்பம்‌ - உப்புச்‌ 
செந்தூரம்‌ - மஞ்சக்காமாலைக்கு மருந்து - ஊதுகாமாலைக்கு - 
வரட்காமாலைக்கு - சோகைக்கு மருந்து - வெள்ளோக்காளத்‌ 
திற்கு - அந்திரவாயுவீற்கு - ரத்தபித்தம்‌, உஷ்ண ரோகத்திற்கு - 
ஈலை, இருமல்‌, முர்ச்சைக்கு மருந்து - அஷ்டகுன்மத்திற்கு - 
வயிற்று வலிக்கு - காமாலை, சோகை, பாண்டு, விஷபாகத்திற்குக்‌ 
பாம்‌ - வீக்கம்‌ - பெரும்பாட்டிற்குச்‌ சாறுபூசல்‌ - பீனிசத்திற்கு 
நஸ்யம்‌ - பாண்டுவிற்கு மருந்து - மூகவாதத்திற்குத்‌ தைலம்‌ 
சுவாசகாசம்‌ இருமலுக்குப்‌ புகை - குத்திருமல்‌, தொண்டைப்‌ 
புகைச்சல்‌, ஈளைக்கு செய்‌ - வாந்தி விக்கலுக்குக்‌ கஷாயம்‌ - 
பக்கச்சூலைக்கு மருந்து - எரிவு காந்தலுக்கு - மூலக்கடுப்பு, 
வெட்டை, ரெத்தக்கடுப்பிற்கு மருந்து ( ஏடு 22) முலக்கடுப்பிற்கு 
வேது மருந்து - மூலத்திற்கு - கடுகடுப்பு வழலைக்கு:- எலி விஷம்‌- 
இருமலுக்கு அடை - அண்டவாதத்திற்கு - நீர்ப்பாய்ச்சலுக்குத்‌ 
தைலம்‌ - எலும்புருக்கிக்குப்‌ பொரி ஒளஷதம்‌ - சிந்தாதி 
லேகியம்‌ - மலசலங்கட்டினால்‌ - முறைக்காய்ச்சலுக்கு - அறுவகை 
மூலத்திற்குப்‌ பற்பம்‌ - குட்டம்‌ மூலத்திற்குச்‌ சூரணம்‌ ( ஏடு 20 ) 
வங்கரஸ சஞ்சீவிச்‌ செந்தூரம்‌ - காகபற்பம்‌ - அடைகஷாயம்‌ - 
செவி], காதிரைச்சலுக்குத்‌ தைலம்‌ - திரிலோக சிந்தாமணி 
லேகியம்‌ (ஏடு 21) பேதிக்குச்‌ சிவதைவேர்ச்‌ சூரணம்‌ - 
திருநீலகண்ட மெழுகு பேதிக்கு - பேதிக்கு லிங்க மெழுகு - 
பேதி மாத்திரை - குமட்டிக்காய்ச்‌ சூரணம்‌.- பேதிக்குச்‌ சதுர்வித 
மெழுகு '- கண்டெளஷதம்‌ - கண்டாத்திரி லேகியம்‌ - 
உவணத்திற்கு - பித்தவாயு பசி தீபனத்திற்குச்‌  சிவ்தைச்‌ 
மேகம்‌, நெர்ப்பிணியின்‌ 


கரணம்‌ - .பயிச்கிபம்‌. ' திருகிக்‌ 
C0, பட்டகம்‌ Math Colaids: Varanasi. An eGangotri Initiative 


275 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


வாய்‌ வேக்காடு, பெரும்பாட்டிற்கு, அகஸ்தீச்சுரம்‌- தொண்டைப்‌ 
புண்‌, எலும்புருக்கி, வாயு, பித்தத்திற்கு அம்ருதசஞ்சீவி 
எண்ணெய்‌ - கிரந்தி, தாது புஷ்டிக்கு லேகியம்‌ - கடிவிஷம்‌ 
கரப்பானுக்குத்‌ தைலம்‌ (ஏடு 94) குன்மம்‌, சூடு, மூலவாயுவு, 
வாய்நாறல்‌, எலும்புருக்கிக்கு நெய்‌ - மூர்ச்சை, வாயுவிற்குக்‌ 
கஷாயம்‌ - பகிதீபனத்திற்கு எண்ணெய்‌ - சளிசுரத்திற்குக்‌ 
கஷாயம்‌ - சூலைநோய்‌, அந்திரபித்தம்‌, வாந்தி, பொருமலுக்கு 
இஞ்சிச்‌ சூரணம்‌ - அக்கரத்திற்குக்‌ கஷாயம்‌ - நாகபற்பம்‌ 
(ஏடு 29) மேக சஞ்சீவித்‌ தைலம்‌ - மகாகோடாகசூழிக்‌ குளிகை - 
முதலியன உள்ளன, 


Beginning : 


ஆதியாம்‌ சிவசக்தி புதல்வா போற்றி 
அரியயன்‌ தேடரிய பராபரனே போற்றி 
சோதியாஞ்‌ சரஸ்வதிதன்‌ பாதம்‌ போற்றி 
சொற்பெரிய பொதிகைமுனி பாதம்‌ போற்றி 
வாதியாஞ்‌ சித்தாதி பாதம்‌ போற்றி 
மகத்தான நாதாக்கள்‌ பாதம்‌ போற்றி 
ஓதியான்‌ வைத்த வைத்திய நூலஞ்ஞூறு 
முத்தமனே தேரையன்சொல்‌ லுறுதி பாரே. (௧) 


பாரப்பா செந்தூரம்‌ குளிகை வேது 
பற்பஞ்சூ ரணங்கிருதந்‌ தைல மெண்ணெய்‌ 
நேரப்பா திராவகநெய்‌ கற்கம்‌ நேந்திர 
மையஞ சனமை மருந்து கற்பம்‌ 
கோரப்பா குழித்தைலம்‌ புகையாக்‌ கிராணம்‌ 
கூள்பாண்டம்‌ துவரெண்ணெய்‌ குடிநீர்‌ புட்டு 
சேரப்பா மெழுகுகண்‌: டவுஷதம்‌ பத்து 
செவித்தைலம்‌ மூலிகையுந்‌ தெளிந்து போற்றே (௨) 


CC-0. Jangamwadi Math Collection, nae! An eGangotri டட 


8வது தொகுப்பு 278 
End: 
செய்யப்பா மயக்கரா தீண்டித்தானால்‌ 
திறமான விழுதியிலை வேருங்கூட்டி 
கையப்பா அரைத்துகடி வாயில்‌ பூசில்‌ 
பப்‌ ஐப்‌ oe குழிகையிலை தின்னத்தீரும்‌ 
பையப்பா புண்‌ விரியன்‌ தீண்டித்தானால்‌ 
பத்திர செருப்‌ படிச்சாத்தி லிழைத்துள்ளிய்ந்து 
மெய்யப்பா குளிகையொன்றூ மத்தைச்‌ சாற்றில்‌ 
வெண்ணெய்போ லரைத்துடனே பூசத்தீரும்‌ (௩௭௨) 


கீரடா பெருவீரியன்‌ தீண்டித்தானால்‌ 
செருப்படைச்‌ சாற்றிலிழைத்‌ துள்ளேயீந்து 
பாரடா கடிவாயின்‌ மேலேபூசில்‌ 
பக்கென்று விஷமிறங்கி பயந்திட்டோடும்‌ 
வேரடா உதிரமண்‌ டலிதான்‌ தீண்டில்‌ 
வீழுதியிலைச்‌ சாத்திலிழைத்‌ துள்ளே யீய்ந்து 
பாரடா கடிவாயில்‌ தடவிப்போடு 
மகத்தான விஷமிறங்கு மாத்திப்போடே (௩௭௩) 


போடடா சுருட்டை .., 


448 சுவடி நெ, 867 (ந) 
அகஸ்தியர்‌ வைத்ய சூத்திரம்‌ முந்நூறு 
1 முதல்‌ 43 ஏடுகள்‌. பக்கத்திற்கு 8 முதல்‌ 9 வரிகள்‌. 
பூர்த்தி: மிகவும்‌ செல்லரித்துள்ளன. 


இதில்‌ காந்தச்சத்து - தாளகச்‌ செந்தூரம்‌, கற்பூரசிலாஜது 
சத்து - அப்பிரகவெள்ளை நீத்துச்சத்து, பொன்னிமிளைச்சத்து, 
காளகத்தின்வெள்ளை (ஏடு 10) ரஸபற்பம்‌ - அப்பிரகச்செந்தூரம்‌ 
ஏடு (14) சீந்திச்சர்க்கரை - சீந்திச்சர்க்கரைச்‌ சூரணம்‌ - அமிருத 
சஞ்சீவி - வில்வாதி லேகியம்‌ - கருவங்கச்‌ செந்தூரம்‌ (ஏடு 16) 
35 _56- Jangamwadi Math Collection, Varanasi. An அப்பப்‌ Initiative 


ச தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
அயச்‌ செந்தூரம்‌ - சூலைகண்டத்திற்கு - துருசுச்‌ செந்தூரம்‌ 
குன்மத்திற்கு - அரப்பொடிச்‌ செந்தூரம்‌ - பாண்டுவிற்கு லேகியம்‌- 
கெந்தக பற்பம்‌ - மேகச்‌ சூலைக்கு - வங்கச்‌ செந்தூரம்‌ - தாமிரச்‌ 
செந்தூரம்‌ (ஏடு 21) நவசிந்தாமணி லேகியம்‌ - காந்தச்செந்தூரம்‌ 
- 6 வகை கிராணிக்கு லேகியம்‌ - நோயாளியின்‌ கருத்து - வைத்திய 
நிவ்ருத்தி - கிளிஞ்சிச்சுன்னம்‌ - அயச்செந்தூரம்‌- நாகச்செந்தூரம்‌ 
(ஏடு 27) மூலக்கிராணி - வாயுவிற்கு - வங்கச்செந்தூரம்‌ - 
தங்கச்‌ செந்தூரம்‌ - அக்கினி குமாரன்‌ பொடி - ஆனந்த 
பைரவன்‌ - வைர பற்பம்‌ - பேதிக்கு லேகியம்‌ - வாயு, 
சூலை, வலிகுன்மத்திற்குச்‌ செந்தூரம்‌ (ஏடு 20) அயச்செந்தூரம்‌ - 
காந்தச்‌ செந்தூரம்‌ - மண்டூரச்‌ செந்தூரம்‌ - பதங்கத்தால்‌ 
செந்தூரம்‌ - வீரசூரசங்கார ரசபூபதி - நாகச்‌ செந்தூரம்‌ - 
சரக்கு சுத்தி - காந்தச்‌ செந்தூரம்‌ - மண்டூரச்‌ செந்தூரம்‌ - 
நாகச்‌ செந்தூரம்‌ குன்மத்திற்கு - சிலாசத்தச்‌ செந்தூரம்‌ - 
காந்தச்செந்தூரம்‌ (ஏடு 37) சயத்திற்கு அனுபானம்‌ - வாதத்திற்கு 
வேப்பெண்ணெய்த்தைலம்‌ - வாதத்திற்குச்‌ சவுரித்‌ தைலம்‌ - 
முக்கூட்டெண்ணெய்‌ - முதலியனவுள்ளன. 


Beginning : 


காலுந்‌ தலையுங்‌ கடந்துநடு வாகிநின்ற 
மேலுந்துரிய விளக்காமே யக்கனலாம்‌ - வால 
வைத்திய முன்னூறு சூத்திரமாய்‌ விளங்கி 
வைத்தியங்‌ காணேசம்‌ பார்‌. 
பூதலத்தில்‌ தென்பொதிகை தன்னில்‌ வாழும்‌ 
பூரணமே யென்குருவே சிவமேயப்பா 
மாதவத்தா லட்டசித்தி யெட்டும்‌ பெற்று 
்‌ வரிசையினால்‌ வைத்தியநூல்‌ வகையாய்ச்‌ சொல்வேன்‌ 
போதலத்தின்‌ முகத்தானைக்‌ கைக்கோட்டாளை 
புழுக்குழியில்‌ வீழ்ந்தானைப்‌ புதல்வன்‌ தன்னை 
சாதகமாய்‌ மனமடங்கி யறிவிற்கூடித்‌ 
்‌ தற்பரமாய்‌ நின்றகண .பதியேகாப்பு, (க) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative ’ 


5வதுதொகுப்பு 2/5 
End : 
செய்யப்பா தைலங்கள்‌ சூரணங்கள்‌ 
செயமான பூபதிகள்‌ கற்பத்தோடு 
செய்யப்பா கற்பத்தைக்‌ கொள்ளுமுன்னே 
லேகியமாகச்‌ செய்துவைப்பாய்‌ வராவண்ணஞ்‌ 


செய்யப்பா வைத்தியத்தா யிரத்திற்கொள்றாய்‌ 
செப்பினேன்‌ வைத்திய மென்னசொல்‌ வேன்‌ ' 


கையப்பா முகத்தைப்பார்த சநாடியைப்‌ பார்‌ 
கருச்சொன்னேன்‌ பதினாயி ரத்தில்காணே. (௨௮௯) 


காணப்பா பார்த்துணர்ந்த வா தந்தன்னால்‌ 
கவனந்தப்‌ பாமல்வைத்‌ தியஞ்‌ செய்வாய்‌ 
கோணப்பா வடுகனெடு பூசைசெய்வாய்‌ 
சொல்‌ குருவை மறவாதே லட்சியத்துள்ளே 
தோணப்பா நந்திகுரு யுபதேசத்தைச்‌ 
கைக்கொண்டு சூட்சுமமாய்‌ பேணிப்பாரு 
ஆணப்பா ஆணவத்தை விட்டுக்கற்பங்‌ 
கொண்டாலா காசங்கொண்டு மூலங்காணே. (௨௯௰) 


மூலாக்கினி யெழுத்தாலே மவுனங்கொண்டு 
மூட்டினான்‌ வடுகனங்கே நிருத்தஞ்செய்வான்‌ 
ஞாலத்தில்‌ குண்டலிக்குள்ளடக்கப்பாரு 
ஆசையலன்‌ வைப்பதற்கு வடமாலைசாத்து ' 
நீலத்தில்‌ ஈந்தியுட பூசைபண்ணு 
செகந்நாத சீவாலியின்‌ மணியினோசை. 
காலத்தின்‌ கருவறிந்து பூசைசெய்தால்‌ 
கைக்குள்ளாம்‌ வயித்தியமுன்‌ னூறும்‌ முற்றும்‌. (௩௭) 
குறிப்பு : ப்பன்‌ 
இது 1896ம்‌ பக்கத்தில்‌ காணப்படும்‌ 285 (4)யின்‌ மற்றொரு 
பிரதியாகும்‌, வல 


த்‌ ர ணக - ச ல்‌ 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


216 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
444. சுவடி நெ. 261 (௦) 
கும்பமுனிநாயனார்‌ வைத்திய ரத்னச்‌ சுருக்கம்‌ 
ஏடுகள்‌ 1 முதல்‌ 42 வரை. அபூர்த்தி. 
பக்கத்திற்கு 9 முதல்‌ 7 வரிகள்‌. செல்லரித்துள்ளது. 


இதில்‌, வாத பித்த கப நாடி லக்ஷணம்‌ - சர லக்ஷணம்‌ - 
சுயமக்கினிச்‌ செந்தூரம்‌ (ஏடு 7) கற்பக மாத்திரை - கபாட 
மாத்திரை - பூபதி மாத்திரை - சிந்தாமணி கோரோசனைக்‌ 
குளிகை - பூமணிக்‌ குளிகை - அர்த்தநாரீச்வரன்‌ - (ஏடு 11) 
சிலோதாரிமணி - கரிசாலை லேகியம்‌ - கண்டாத்திரி லேகியம்‌ - 
பஞ்சதீபாக்கினி லேகியம்‌ - கண்டங்கத்தரி லேகியம்‌ - மகா 
வில்வாதி லேகியம்‌ - சரபங்க வில்வாதி லேகியம்‌ - மகா 
கண்டங்கத்திரி லேகியம்‌ - (ஏடு 20) கபாட லேகியம்‌ - திப்பிலி 
ரசாயனம்‌ - மதுஸ்னுஹி ரசாயனம்‌ - செள்பாக்யசுண்டி - 
கூஷ்மாண்ட லேகியம்‌ (ஏடு 25) அக்கினிச்‌ குரணம்‌ - திரா 
க்ஷாதிச்‌ சூரணம்‌ - அசுவகந்தி - கண்டங்கத்தரிச்‌ சூரணம்‌ - 
தாளீசபத்திரிச்‌ சூரணம்‌ - பஞ்சதீபாக்கினிச்‌ சூரணம்‌ - 
நிலவாகைச்‌ சூரணம்‌ - வல்லாரைச்‌ சூரணம்‌ - சஞ்சீவிச்‌ சூரணம்‌ 
(ஏடு 20) ஏலாதிச்‌ சூரணம்‌ - வில்வாதி எண்ணெய்‌ - 
கொம்பரக்குத்‌ தைலம்‌ (ஏடு 35) பிருங்காமலகத்‌ தைலம்‌ - 
சந்தனுதித்‌ தைலம்‌ - பொன்னாங்காணித்‌ தைலம்‌ - கீழாறெல்லித்‌ 
வலம்‌ - ஆதண்டைத்‌ தைலம்‌ - காணி கிருதம்‌ - புளியாரை 
கிருதம்‌ - வல்லாரை கிருதம்‌ (ஏடு 41) கூஷ்மாண்ட கிருதம்‌ - 
படோலாதி கிருதம்‌ - முதலியன காணப்படுகின்றன. 


Beginning: 
பூரணமாய்‌ நின்றருளூம்‌ பரைத்தாள்‌ போற்றி 
ei புகலுகிறேன்‌ வைத்ய ரத்னச்‌ சுருக்கந்தன்னை 
வாரணமா முகத்தானைப்‌ பணிந்து போற்றி 
வைத்தியந்தர னிந்தமூந்நூற்‌ றருபதுக்குள்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


வது தொகுப்பு ர 


காரணமாஞ்‌ செந்தூரம்‌ பற்பம்‌ லேகியம்‌ 
கருவான தைலமொடு கிருத மெண்ணெய்‌ 
குரணமாக்‌ கிராணமொடு கலிக்க மாத்திரை 
சுறுக்குகுரு நாடிமுதல்‌ சொன்னோம்‌ பாரே. கு) 
கரிமுகனடியை வாழ்த்திக்‌ கைதனில்‌ நாடிபார்க்கில்‌ 
பெருவீரலங்குலத்தின்‌ பிடித்‌ திட நடுவே தொட்டால்‌ 
ஒருவீரலோடில்‌ வாதம்‌ திருவீரலோடில்‌ பித்தம்‌ 
தெரிவிரல்‌ மூன்றிலோடில்‌ சேத்தும நாடியாமே. 
End 2 


போச்சப்பா ரசபற்பம்‌ வைத்துக்கொண்டால்‌ 
புகழாக மேகவகை சூலைபோகுங்‌ 
காச்சப்பா குட்டமொடு சொரிகிரங்கு 
கருவான சிங்குவை நோய்‌ காணாதோடும்‌ 
வீச்சப்பா கிரந்தியொடு யோனிப்புத்து 
விதமான புண்புரைகள்‌ விழலாய்போகும்‌ 
ஆச்சப்பா நீரருக்கல்‌ குறியரிப்பு 
அப்பனே அஸ்திரேணமறியப்‌ போமோ. (௨௦௨) 
ஆறுமே கூஷ்பாண்டக்‌ கிருதங்கேளு 
அப்பனே பூசினிக்காய்ச்‌ சாறுபடிரெண்டு 
நாறுமே தாழையுட விழுதுச்சாறு 
நன்றாகப்‌ படியொன்று தென்னம்பூச்சாறு 
சாறுமே படியொன்று கூடவிட்டுக்‌ 
கலங்காதே குமரிச்சாறு படிதானென்று 
சாறுமே செவ்விளநீர்‌ படிதானொன்று 
திரமான வாவின்னெய்‌ படிதான்ரெண்டே.. . (௨:0௩) 
குறிப்பு : 
கடைசி 6 ஏடுகளில்‌ ''கறங்குழம்பு”” கிரஸ்‌ நோய்க்குத்‌ 
“தைலம்‌''; கோடாசூழி மாத்திரை, கரிசாலை எண்ணெய்‌, 
கெந்தக தைலமுறையும்‌, அகஸ்தியர்‌ அருளிச்செய்த கர்ப்பக்கோள்‌ 
முதலானவைகள்‌ உள்ளன. 
இதுவும்‌ ஏற்கனவே கூறப்பட்டுள்ள 249 நெ. சுவடியேயாகும்‌. 
எதையும்‌ பார்க்கவும்‌, 
6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


78 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


445. சுவடி நெ. 262 (4) 
மிகராசுமாலை 
ஏடுகள்‌ 62; பக்கத்திற்கு 5 முதல்‌ 6 வரிகள்‌ 
மிகவும்‌ சிதிலமாகவுள்ளது. 
(நீள % அகலம்‌ 39 % 2 செ. மீ.) 


இது இஸ்லாமிய மதசம்மந்தமான சுவடி. 


Beginning : 


End : 


அறியமிக ராசுமாலை தன்னையறிந்து 

அறியாமல்‌ கூறியதை விரியும்‌ -- பெரியோர்கள்‌ 
பிழைகண்டாக்கால்‌ லீண்டும்‌ பொரு........- க்கி 
பெரியோனிடத்திலே அடியேனுக்குப்‌ பேணித்‌ 
துவாச்‌ செய்து மனுவுங்கேள்‌. 

பீற்‌ ஹியனாமருள்‌ யெங்களுக்கு உண்மையாகியவந்த 
பபபட்டப்ப்பப்ட யருபத்தொரு பத்தொண்டிருப்பதனால்‌ லிமா 
கவிசெய்தான்‌ யிலகடலில்‌ மனுவும்‌ திருவுண்டா 
மாராபீனு வள்ளலெனுமன்‌ ............ தருபுத்திரனாக 
யினியமறை சகல கவியெல்லா மறிந்துணர்ந்து 
குருவித்தைவந்த மதா- சாயபு கூறுமிக ராசுமாலைதானே 


“Colophon : 


விரோ திகிருது வருடம்‌ ஆடி மாதம்‌ 9-ந்‌ தேதிக்குச்‌ சரியான 
ரமுலான்‌ 3-ந்‌ தேதியில்‌ மிகராசுமாலை யெழுதி முடிந்தது முற்றும்‌ 
ஆண்டவன்‌ துணை, அமீனல்லாபு. அமீயாறப்புலாலமீன்‌. 


மிகராசமாலை முற்றும்‌. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 979 


446. சுவடி நெ. 262 (ந) 
பாலர்‌ கதை 
ஏடுகள்‌ 20; பக்கத்திற்கு 6 முதல்‌ 6 வரிகள்‌. 
மிகவும்‌ சிதிலம்‌; அபூர்த்தி. 


இதில்‌ மகம்மது நபியின்‌ சரிதம்‌ செய்யுட்களாகக்‌ 
கூறப்பட்டுள்ளது. மொத்த செய்யுட்கள்‌ 213 உள்ளன. கதையின்‌ 
கோர்வையை அறியமுடியவில்லை. 


447. சுவடி நெ, 262 (௦) 
மணிக்கடைக்‌ கயறு சூத்திரம்‌ 
ஏடுகள்‌ 4; பக்கத்திற்கு 7 வரிகள்‌. 
மிகவும்‌ சிதிலம்‌ அபூர்த்தி. 


இதில்‌ மணிக்கட்டில்‌ கயிறு கட்டி அளவெடுத்து அந்த 
அளவிலிருந்து வியாதியைக்‌ கண்டுபிடிக்கும்‌ விதங்கள்‌ கூறப்‌ 


பட்டுள்ளன. 


Beginning : 
கமலக்கை மணிக்கடை கயத்து சூத்திரம்‌ 
விமலனை நோக்கியே வேடமாடு ஃஃஃஃ6%ச%ச 


ODO பிணியது சேரச்‌ செப்பிய 
மலந்‌ திருமுனி மத்துமுள்ள .......ஃ a 


End : 


இந்தமுறையெல்லா மியம்பிய குருமுனி 
விந்துபோல்‌ சாவுரோகமுஞ்‌ -- சந்தைய 
மீண்டு யேக மீளுமுரைத்திட ப்ப 
வந்துரைமாந்த மானிட ராவரே. - (௩D 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


280 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


Colophon : 


பிலவங்க வருஷம்‌ ஆடி மாதம்‌ 16-ந்‌ தேதி மணிக்கடை 
கயத்து சூத்திரம்‌ முற்றும்‌. ஆதியே துணை. 
சற்குரு பாதமே துணை. 


448. சுவடி நெ, 262 (ஓ) 


சித்தராரூடம்‌ 
ஏடுகள்‌ 49; பக்கத்திற்கு 6 வரிகள்‌. 
சிதிலமாகவுள்ளது. 


இதில்‌ விஷசந்துக்களின்‌ பெயர்‌, சாதியறிதல்‌ - இரை 
யெடுக்கும்‌ நாள்‌ - ஆடுங்குறி - கெற்பக்குறி - பல்லின்‌ குறி - 
விஷக்கடியின்‌ குறி - விஷமேறுங்‌ குறி - விஷப்‌ பாக்ஷை - 
விஷம்மீள வகை - பாம்பு வாழும்‌ ஸ்தலம்‌ (ஏடு 9) - இந்தந்த 
நக்ஷத்திரத்தில்‌ கடித்தால்‌ மரணமென்று சொல்லவும்‌ - மரணக்‌ 
குறி - சோதனையறிதல்‌ - கடிவிஷ அடையாளம்‌ - புள்ளியறிவது 
(ஏடு 14) வயது 120 ஆனால்‌ இறகு முளைத்துப்‌ பறக்குந்‌ தினிசுகள்‌ 
தூதன்வந்து சொல்லுங்குறி - திரை - தூ தன்நிலை - திசை 
அக்ஷரம்‌ (ஏடு 18) - வேகக்‌ குறி - சிந்து (ஏடு 23) - மருந்து 
சேர்க்க விபரம்‌ (ஏடு 29) - நஸ்யம்‌ - வேகக்குறி நஸ்யம்‌ - 
ஒத்தடம்‌ - துவாலை - உள்ளுக்குத்‌ தூள்‌ மருந்து - ஆக்கிராணம்‌ - 
சோத்தில்‌ மருந்து ( ஏடு 90) - திறுகுக்‌ கள்ளி மருந்து - 
கலிக்கம்‌ - விஷத்திற்குத்‌ தைலம்‌ - மேல்பூச - வாய்‌, மூக்கில்விடத்‌ 
தைலம்‌ - வீரியன்‌ வகைக்கு நஸ்யம்‌ - விரியன்‌ 6ன்‌ பெயர்‌ 
( ஏடு 99) வீரியன்‌ கடிக்கு நஸ்யம்‌, துவாலை, உள்ளுக்கு மருந்து - 
(ஏடு 40) - துவாலை - புகை - சிந்தாமணிக்‌ குழம்பு ( ஏடு 46) - 
பத்தியம்‌ - வீஷம்‌ ஏற்றவும்‌, இறங்கவும்‌ மோதிரங்கள்‌ ( ஏடு 49) 
முதலிய விபரங்கள்‌ உள்ளன. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 281 
Beginning : 
திருமருதூர்‌ வளரும்‌ சொக்கலிங்கர்‌ 
சீர்பாத கமலமென்‌ சிரத்தில்வைத்து 
மருவுசித்‌ திராரூடப்‌ பொருளினை 
வகுத்துச்‌ சொல்லுகிறேனிந்த மகிதலத்தில்‌ 
தன்னகனதன்னாதனனா 


புண்டரீகத்‌ திலுரைவோன்‌ படைத்ததிற்‌ 
பொல்லாத விஷ செந்துமெல்லாமுமே 


விண்டுரைக்கக்‌ கேளுமினி நல்லபாம்பு 
விரியன்வழலை கொம்பேரி மூக்கன்‌ 

சாணாக்கன்‌ மூக்கன்‌ புடையன்‌ மண்டலி 
சவடிமுக்குரு மண்ணுள்ளி சாரை, 


End : 


மருத்துவர்‌ அனைவரும்‌ திரைவளர்கூழ்‌ 

தரைமிசை யொருநூறு பருவமும்‌ சரவரவே 
இருந்துதாள்‌ வாழ்ந்த திருமகள்‌ வீளக்கம்பெற்றுப்‌ 
பதினாறு சிறுவரைப்பெற்று முத்திபெறுவார்களே - தன்னா 


விருத்தம்‌ : 
வேதியர்‌ முதனாற்சாதி விடவராக்‌ கடியுண்டோருக்‌ 
கோதிய மந்திரந்தான்‌ மருந்துகாலு ரோய்திரத்தோர்‌ 
சாதியின்‌ மிக்கவேதத்‌ தலைவராய்‌ பிறந்துபின்னர்‌ 
போதில்வாழ்‌ பிரமராகிப்‌ புகழவீற்‌ றிருப்பர்தாமே, 


சித்தராரூடம்‌ முற்றுப்பெற்றது. 


குறிப்பு: 


£௦5 நெ. சுவடியையும்‌ பார்க்கவும்‌. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


999 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


449, சுவடி நெ. 252 (௧) 
பேடச கற்பம்‌ 
1 முதல்‌ 22 ஏடுகள்‌; பக்கத்திற்கு 6 வரிகள்‌. 
சுத்தமாக எழுதப்பட்டுள்ளது. பூர்த்தி. 


இது சுவடி நெ. 212 (8) கூறப்பட்டுள்ள “' பெடிசம்‌'” என்ற 
சுவடியேதான்‌. ஆகவே முன்னர்‌ குறிப்பிட்டுள்ள சுவடியைப்‌ 
“பேடச கற்பம்‌” ( பேஷஜகல்பம்‌ ) என்றே திரித்து வாசிக்கவும்‌. 
கடைசி 4 ஏடுகளில்‌ “சட்ரஸ நிகண்டு'' அதாவது சுவடி 
நெ. 212 (இல்‌ உள்ளபடி 18 செய்யுட்கள்‌ மாத்திரம்‌ காணப்‌ 
படுகின்றன. 


குறிப்பு : 


பின்‌ 3 ஏடுகளில்‌ சிரனோய்‌ வரலாறு காணப்படுகின்றது. 
பின்னர்‌ சித்தராரூட நிகண்டு அகராதி, மற்றும்‌ மருந்து அகராதி 
அட்டவணை முதலான விபரங்கள்‌ கடைசி 4 ஏடுகளில்‌ உள்ளன. 


450 சுவடி நெ. 968 (4) 
திரட்டு வாகடம்‌ 
ஏடுகள்‌ 10; பக்கத்திற்கு 7 வரிகள்‌ 
செல்லரித்துள்ளது. 

(நீ. ௮. 24%, மீ.) 


இது அச்சிடப்பட்டுள்ளது, இதில்‌ அஞ்செண்ணெய்தீ 
தைலம்‌. சுகத்திற்குக்‌ கஷாடவகைகள்‌- குன்மத்திற்கு மருந்துகள்‌ 
- பரங்கிப்பட்டைச்‌ சூரணம்‌ - சொறி சிறங்கிற்கு - நீரடிமுத்து' 
மருந்து - கபாலசூலை, பீனசத்திற்குக்‌ கண்டங்கத்தரி மருந்து - 
விப்புருதி மகோதரத்திற்குக்‌ கும்மட்டிக்காய்‌ உப்பு - (ஏடு 6) 
சர்வாங்க வாயு, மூலத்திற்குச்‌ சீரகாதிச்‌ சூரணம்‌ - எலும்புருக்கி 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


6-வது தொகுப்பு 593 


க்ஷயத்திற்குத்‌ தண்ணீர்விட்டான்நெய்‌ - சுரத்திற்கு இலாமிச்சைக்‌ 
கஷாயம்‌ - சன்னிக்கு முசறுமுட்டைத்‌ தைலகசியம்‌ - சன்னிக்குப்‌ 
பூச்சு - கரப்பானுக்குச்‌ செங்கதாரி எண்ணெய்‌. (ஏடு 8) - விஷ 
பாகத்திற்கு முள்ளிக்குடிநீர்‌ - கண்டமாலை, துடைவாழைக்குப்‌ 
பூச்சுமருந்தும்‌, எண்ணெயும்‌ - பித்தகாசம்‌ முதலான கண்ணோய்‌ 
களுக்கு தாமிராதி மாத்திரையும்‌, பொன்னாங்காணித்‌ தைலமும்‌ 
உள்ளன. 


Beginning : 


. வருகின்ற பக்கவாதம்‌ ' 
சீதமே டுக்கு கிறந்திடும்‌ 
சூதமே அசிந்தவாதந்‌ தோன்றிய முகத்தில்‌ வாதம்‌. 
பேதமா வாதந்தீர பெருமையாம்‌ மருந்துகேளே (க) 


‘ End: 
உரைத்திடு முத்துவெள்ளி யுயர்ந்ததாம்பிரஞ்‌ சங்கோடு 
கரைத்திடு துரிசுதுத்தம்‌ கலந்தலையோடு பொன்னும்‌ 


திரைத்திடு பீதரோணி சேர்புங்கு நிம்பச்சாற்றால்‌ ' 

அரைத்திடக்‌ கண்ணில்‌ தொண்ணூற்றாறுமே வகன்று 
[போமே (௪௭) 

போமிது பொன்னாங்காணி புகழ்சிறுகிரைமுத்தம்‌ . 

ஓமிது சீந்தில்‌ நிம்ப முயருஞ்செண்பகப்பூ வங்க 

மாமிது மதுரமேல வளருஞ்செங்‌ கழுநீர்‌ கோட்டம்‌ 

நாமிது சொன்னோமெண்ணெய்‌ நற்பதஞ்செய்துமுழ்கே (௪௮) 


மீனாக்ஷி துணை வேணும்‌ 
குறிப்பு : 
இதுவும்‌. சுவடி நெ. 217ன்‌ மறு பிரதியாகும்‌. ' 


ணை 
6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


284 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


451. சுவடி நெ. 263 (ற) 


திருமந்திர வாகடம்‌ 
ஏடுகள்‌ 14; பக்கத்திற்கு 8 வரிகள்‌. 


இதில்‌ பிராணாதி பஞ்சவாயுக்களின்‌ லக்ஷணம்‌ நாடி 
பார்க்கும்‌ விதம்‌ - மரண நாடிக்குறிகள்‌ - இடகலை, பிங்கலை, 
நாடிவிபரம்‌ - வாதபித்த கபதோஷ லக்ஷணம்‌ - சூலையின்‌ லக்ஷணம்‌ 
- சந்நிலக்ஷணம்‌ முதலானவைகள்‌ காணப்படுகின்றன. 


Beginning : 


உன்னிய கெர்ப்பக்‌ குழியாம்‌ வெளியிலே 

பன்னிய நாதம்‌ பகர்ந்த பிருதிவியாம்‌ 

வன்னியும்‌ வாயுவும்‌ மாயுறுஞ்‌ சுக்கில 

மன்னிச்‌ சமனாய்‌ வளர்க்கு முதலமே. (௧) 


உதகமுதிர்‌ முறுங்‌ கனல்‌ வாயுவாற்‌ 

சிதகுறவங்கங்கள்‌ செய்து முடிந்திடும்‌ 

மதற்றுரோமம்‌ பகுந்தா தசையற 

நிதகுறன்பது வாசலும்‌ நீங்குமே. (௨) 


End : 


பொடியாய்‌ நோய்போக புகழ்சொன்னாரென்னந்தி 
மடிவான சூதம்‌ மகத்தான தங்கமும்‌ 

- மிடிவான கெந்தகப்‌ பேரான சத்துடன்‌ 

- குடியாய்ச்‌ செந்தூரிக்கும்படி தின்றிடே. (ககக) 


தின்றிட நோய்கள்‌ திசை கெட்டு வோடிடும்‌ 

பன்றிட வாயுவும்‌ பக்கத்திற்‌ சேராது 

தன்றிய லோகற்குத்‌ தான்செய்‌ முறையினி 

மன்றிய சித்தாய்‌ மகா வியாதி போக்கவே. (௧௧௨) 
a] 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு (111. 
452. சுவடி நம்பர்‌ 268 (6) 
திருமூலர்‌ அகவலும்‌, பட்டணத்துப்‌ பிள்ளை 
திருக்காஞ்சிபுரத்தில்‌ சொன்ன 
பெண்‌ பாலகவலும்‌ 
ஏடுகள்‌ 4; பக்கத்திற்கு 7 வரிகன்‌. 


இதில்‌ கீழ்காணும்‌ '* திருமூலர்‌ அருளிச்‌ செய்த அகவல்‌ '' 
காணப்படுகின்றது. பின்னர்‌ 


Beginning : 
முளமயக்கத்தேன்‌ வேகமென்னும்‌ 
விகாரமறந்தேன்‌  பங்கமுறுங்கனி 
பாசமறந்தேன்‌ கும்பிட்டாடல்‌ 
குளிக்க மறந்தேன்‌ செம்போடு 
பூசனைசெலுத்தல்‌ மறந்தேன்‌ 
எல்லா மிறந்த விடத்திருகந்தேன்‌ 
அல்லும்‌ பகலும்‌ மற்றதுவானேன்‌ 
சங்கையில்லாசாதி பேதங்கடந்தேன்‌ 
முயங்குமிருந்த மூடமறந்தேன்‌ 
பொய்யாம்‌ பொருளை மெய்யாய்‌ விரும்பி 
, மய்யாயென்னும்‌ அமலத்துறைவோன்‌ 
இன்பக்கடலிலென்னை யமர்த்தித்‌ 
துன்பக்‌ கடலைத்‌ துலைத்துத்‌ துடைத்துப்‌ 
பதிவசமாக்கும்‌ பாசமறுத்துக்‌ 
டகதியதுவென்று கட்டுரைசெய்து 
அடியிலு முடியிலுமங்‌ கெங்குந்தாய்‌ 
வீடியுமுதயம்‌ போல்‌ விளங்குவாறே. : 3 
திருமூலதேவர்‌ அருளிச்செய்த அகவல்‌ முற்றும்‌. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


26 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


Beginning : 
திருமால்‌ பயின்ற திசைமுகனனை த்தும்‌ 
வருமேழ்‌ பிறவீயு மானிடத்துதித்தும்‌ 
வலம்வரு கோமான்‌ மலரடி யிறைஞ்சி 
குலவியச்‌ சிவபதங்‌ குறுகா தவமே 
மாதரை மகிந்து காதல்‌ கொண்டாடும்‌ 
மானிடர்கெல்லாம்‌ யானெடுத்துரைப்பேன்‌. 
End: 
பெண்ணு மாணும்‌ பிறக்கும்‌ பெருவழி 
மலஞ்சேர்ந்‌ திழியும்‌ வாசலுக்கருகே 
சலஞ்சேர்ந்‌ திழியுந்‌ தண்ணிய வாச 
லித்தை நீங்க ளினிதெனவேண்டாம்‌ 
பச்சிலையிடினும்‌ பக்தர்க்‌ கிரங்கி 
மெச்சிச்‌ சிவபதம்‌ வீடருள்பவனை 
முத்தித்‌ தாளனை மூவா முதல்வனை 
அண்டரண்டமு மணைத்தரு புவனமுங்‌ 
கண்ட அண்ணலைக்‌ கச்சியுட்‌ கடவுளை 
ஏகநாதனை யிணையடி யிரைஞ்சிப்‌ 
போகமாதரைப்‌ போற்றுதலொழிந்தே. 
பட்டணத்துப்‌ பிள்ளை திருக்காஞ்சீபுரத்தில்ச்‌ சொன்ன 
“ பெண்‌ பாலகவல்‌ ” முற்றும்‌. ஹரி: ஓம்‌ : சிவமயம்‌ : : 


குறிப்பு : 
பின்னர்‌ 20 ஏடுகளில்‌ தனித்தனியான மருந்து முறைகள்‌ 
காணப்படுகின்றன. அவையாவன :- சோகை, பாண்டு, சுரம்‌, 


கிராணி, சயம்‌, கழிச்சலுக்கு, திரிகடுகா திச்‌ சூரணம்‌ - மண்டை 
வியாதித்‌ தைலம்‌ - கர்ப்பூராதி மாத்திரை, கோடாகுழி 
மாத்திரை - கடுக்காய்‌ நெய்‌ - பூசினிக்காய்‌ நெய்‌ - இலந்தை 
நெய்‌, கண்டகாரி கிருதம்‌- புளியாரை கிருதம்‌ - ஜலேய கிருதம்‌ 
(முசுமுசுக்கை) கதகாதி (தேற்றான்‌) கிருதம்‌. - கததாதி, நல்‌ 
வல்லாதி. லேகியம்‌ முூதவியவை..,. 4, 


CC- 0. ahead Math Collection, டட An க்‌ Initiative 


வது தொகுப்பு 287 
459. சுவடி நெ. 264 (4) 
செந்தூர அட்டவணை 
ஏடுகள்‌ 50 பக்கத்திற்கு 7 வரிகள்‌ 
மிகவும்‌ சிதிலம்‌ 
(நீ அகலம்‌ =27 2] செ, மீ.) 


இதில்‌ ரஸப்பிரளயச்‌ செந்தூரம்‌, சண்டமாருதச்‌ செந்தூரம்‌" 
சர பஞ்சார்க்கச்‌ செந்தூரம்‌ - சர்வாக்னி ரஸச்‌ செந்தூரம்‌ - காள 
கண்ட மேகநா ராயண ரசச்செந்தூரம்‌ - ஈச்வர சிந்தாமணி ரசச்‌ 
செந்தூரம்‌ - ருத்திர ரசச்‌ செந்தூரம்‌ - மதன சிந்தாமணி ரசச்‌ 
செந்தூரம்‌ - கெளரீ சிந்தாமணி ரஸம்‌ உத்தீர ரசச்செந்தூரம்‌, 
பஞ்சலோகச்‌ செந்தூரம்‌ - மகா பூர்ண சந்திரோதயச்‌ செந்தாரம்‌- 
அப்பிரகச்‌ செந்தூரம்‌ - ரசச்செந்தூரம்‌ - லோகச்‌ செந்தூரம்‌ > 
நாகச்‌ செந்தூரம்‌ - அரிதாரச்‌ செந்தூரம்‌ - லோகச்‌ செந்தூரம்‌ 
ஈயரஸச்செந்தூரம்‌ - வங்கச்செந்தூரம்‌ (ஏடு 832) சந்யாகி முலிகை 
வங்கச்செந்தூரம்‌, ஈவனாத சித்தர்‌ காரீயச்செந்தூரம்‌ - (ஏடு 34, 36) 
தாமிரச்செந்தூரம்‌ - அக்கினி குமாரச்செந்தூரம்‌ - உத்திர ரஸச்‌ 
செந்தூரம்‌ - கெளரீ சிந்தாமணி-ரணமுக்தீச்வர ரஸச்செந்தூரம்‌ - 
அக்கினி குமாரச்‌ செந்தூரம்‌ (ஏடு 38) முதலானவைகள்‌ உள்ளன. 


Beginning : 


ரஸம்‌ பலம்‌ 6 நெல்லிக்காய்‌ கெந்தகம்‌ பலம்‌ 2. இது ரெண்‌ 
டுங்கூட்டி சிறு செருப்படைச்சாறு... ... விட்டு 1 நாள்‌ அரைக்‌ 
கவும்‌.செம்பருத்தஞ்சாறுவிட்டு ஒருகாள்‌ அரைக்கவும்‌... தக்காளிச்‌ 
சாறுவிட்டு ஒரு நாளரைக்கவும்‌. பெருசெருப்படிச்‌ சாறுவிட்டு ஒரு 
நாளரைக்கவும்‌. மாதுளையிலைச்‌ .சாறுவிட்டு 3 நாளரைக்கவும்‌. 
மகிழம்பூச்சாத்தில்‌ ஒரு ஈநாளரைக்கவும்‌. எடுத்துப்‌ பொடியாக்கிக்‌ 
கங்காஜலக்குப்பிக்கு 7 சீலை மண்செய்து உலர உலர ஆறவிட்டுச்‌ 
சீலைமண்‌ செய்யவும்‌. குப்பிஉலர்ந்த பின்பு மருந்தைக்‌ குப்பிக்கு 
முக்கால்பாகமட்டு மேத்தி வாய்க்குப்‌: பலவக்கல்லிட்டு மூடிக்‌ 
களிப்பாக்கு, கடுக்காய்‌, உப்பு, -குளவிவைத்த கூடு, கிட்டம்‌; 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


266 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


கருவேலம்பிசின்‌, பொன்மெழுகு, வெள்ளைக்கல்லு, வெல்லம்‌, 
சுண்ணாம்பு, முட்டை மஞ்சள்‌ கருவிட்டு அரைத்து அதன்‌ பிறகு 
எலுமிச்சம்பழச்‌ சாறுவார்த்து அரைத்துப்‌ பிசினிபோலே ஆன 
பிறகு, குப்பிவாயை யடைத்து ஒட்டி அடுப்பில்‌ நாலு மரக்கால்‌ 
கொள்ளும்‌ அண்டா... வைத்து 4 விரட்கெடை மணல்போட்டு 
குப்பீயைவைத்து, குப்பி ( கமுத்துவரை மணல்‌ ) விட்டு அடுப்பில்‌ 
தீயிட்டு, இள விறகுபோட்டுத்‌ தீபாக்கினியால்‌ 1 சாமம்‌, கமலாக்‌ 
னியால்‌ இரண்டு சாமம்‌, காடாக்கினியால்‌ இருபத்தோரு சாமம்‌ 
ஆக இருபத்திநாலு சாமம்‌எரிக்கவும்‌... ஆறி மறுநாள்‌ எடுக்கவும்‌. 
எரிக்கிறபோது குப்பி பொங்கினால்‌ கத்தாழஞ்சோறு......... ஒரு 
சீலையிலேகட்டிப்‌ பொட்டணமாகப்‌ பிடித்துக்‌ குப்பிவாய்க்கு 
ஒத்திடவும்‌. நிற்கும்‌. குப்பிஅடுப்பில்‌ ஏற்றுகிறபோதும்‌ இறக்கும்‌ 
போதும்‌ வினயக பூசை வைத்யர்‌ பண்ணவும்‌. 2 பரதேசிக்கு 
அமுது கொடுக்கவும்‌. இந்தக்குப்பி உடைத்து பார்க்க முருக்கம்‌ 
பூப்போல செந்தூரம்‌ இருக்கும்‌. இதற்குத்‌ திரிபுரதாண்டவர்‌ 
ரசமென்றும்‌ பேர்‌. 


End : 


சதையடைப்பான்‌ 18ம்‌, இந்திரகண்டி 8ம்‌, மத்தவாயு, 
பித்தம்‌ 28ம்‌, உஷ்ணரோகம்‌ 3296ம்‌, சிலேத்மரோகம்‌ 96ம்‌, . 
தீரும்‌ - இந்தக்‌ குளிகை ஒண்ணு கள்ளிவடகத்தில்‌ 10 நாட்கள்‌ 
கொள்ளவும்‌. வயத்துவியாதி 60ம்‌, வாய்வுத்திரட்சி 32ம்‌, 
மகோதரம்‌, பெருவயறு, விஷம்‌, சோகை, காமாலை, பாண்டு 
மற்றுமுண்டான வியாதியும்‌ தீரும்‌. அக்கினி குமாரச்‌ 
செந்தூரம்‌ முற்றும்‌. 


454. சுவடி நெ. 264 (8) 
அகஸ்தீசர்‌ பதினாறு 
ஏடுகள்‌ 4; பக்கத்திற்கு 6 வரிகள்‌. 
சமாராகவுள்ளது. அபூர்த்தி. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 560 


இதில்‌ தாளகபற்பம்‌, வீரச்சுன்னம்‌ - வெள்ளைப்பாஷாண 
பற்பம்‌ - காந்தச்‌ செந்தூரம்‌ - லிங்கச்‌ செந்தூரம்‌ - ௮ரிதாரப்புகை 
முதலான மருந்து முறைகள்‌ உள்ளன. 


Beginning : 


அரிதாரப்‌ பிரிதிவி வாய்வுண்டாகும்‌ 
ஆனதோர்‌ (சவர்க்காரம)ப்பு வாகும்‌ 
பெரிதான கெளரியது தேயுவாகும்‌ 
பிரையொரு வெண்காரமே வாயுவாகும்‌ 
மரிதான லிங்கமா காசமாகு 
மதுகளெல்லாம்‌ பச்சையுடன்‌ மாட்டலாகும்‌ 
தெரியாத வைத்தியரே யென்னூலப்பா 
சித்தரய்யா சொன்ன வித்தை சகத்தில்பாரே (௧) 


செகத்திலுள்ள வைத்தியரே செப்பக்கேளு 
திறமான அரிதாரக்‌ கட்டிதன்னைச்‌ 
சுகத்திலே சுண்ணாம்புக்குள்ளே வைத்துச்‌ 
சுகமாக நீத்திதனை யெடுத்துக்‌ கொண்டு 
இகத்திலே மனிதருக்கு யீயக்காசம்‌ 
எலிகடிகள்‌ வீஷகடிகள்‌ பித்தம்பாண்டு 
மகத்தான குளிர்காய்ச்சல்‌ மறுறுக்கொண்ட 
நாட்பட்ட நோய்களுமே வையகத்தில்‌ (௨) 


End: 


காரமும்‌ ரசமும்‌ கேசரியதால்‌ தூளேசெய்து 
பாரமாஞ்‌ சீலைதன்னில்‌ பரப்பியே திரியுருட்டி 
வீரம்ாம்‌ விளக்கில்போட்டு வேப்பெண்ணெய்‌ தன்னைவார்த்து 


கோரமாந்‌ தீக்கொளுத்திக்‌ கொடும்புகை 
[முக்கிலேத்தே (௧௪) 


, .ஏத்திடில்‌ சந்நிதோஷம்‌ யெழும்பிடில்‌ குட்டரோகம்‌ , 


பாத்திடில்‌ பரங்கிச்சூலை பல்கடி. முதலாயுள்ள. 
இரக தப்பாய்‌ Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


290 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
குறிப்பு : 


கடைசி 6 ஏடுகளில்‌ தாளகபற்பமுறை, தாம்பிர பஸ்பம்‌, 
கருவங்கச்‌ செந்தூரம்‌, தாமிர பற்பம்‌, நாகச்செந்தூரம்‌, கருவங்கச்‌ 
செந்தூரம்‌, (ஏடு 6) மூலத்திற்கு வீரச்சுன்னம்‌, அப்பிரகச்‌ 
சுன்னம்‌, லோகபஸ்பம்‌ முதலானவைகள்‌ உரை௩டையில்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளன. 


465. சுவடி நெ. 266. 
சித்திராரூடம்‌ 
ஏடுகள்‌ 40; பக்கத்திற்கு 8 வரிகள்‌ 
சுத்தமாக எழுதப்பட்ட பிரதி; நுனியில்‌ சிறிதளவு 
கரையானரித்துள்ள து. 
(மீ. % ௮. 26 % 81௪. மீ.) 


இது சுவடி நெ, 252 (ற) யின்‌ மறு பிரதியாகும்‌. 


ட சயாம்‌. 


456, சுவடி நெ. 266. 
மாட்டு வாகடம்‌ 
ஏடுகள்‌ 12 முதல்‌ 61 வரை; 46454854 
பக்கத்திற்கு 8 முதல்‌ 9 வரிகள்‌; செல்லரித்துள்ளது.. 
(மீ, ௬ ௮. 22 %38செ.மீ.) 


இதில்‌ புழுக்கூடு போக, முகச்சிலை - கண்டசிலைக்குணம்‌ - 
பக்கச்சிலை, ரத்தச்சிலை - பிச்சுநோய்க்குணம்‌ - பிச்சி நொடிக்கு “ 
ஊதுநொடி - வறனெடி - மாடுகண்‌ கார்க்க - அடை மூக்குக்கு - 
நஸ்யம்‌ - விஷ திருஷ்டிக்கு (ஏடு 21) - படுக்கிற மாட்டுக்கு 
நஸ்யம்‌ - சகலமான வியாதிக்கும்‌ மருந்து - அழலி நோய்க்குணம்‌ 
* விருப்பை ரோய்‌ - துடுசாழி - பொருகடல்‌ வயிறு நோய்க்கு 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative”: 


5-வது தெர்குப்பு 201 


(ஏடு 25) விஷந்தீண்டினல்‌ - பாயாத மாட்டைப்‌ பாயவைக்க 
மருந்து (ஏடு 29) அடைப்பான்‌ குணம்‌ - அடைநோய்‌ குணம்‌, 
கிடைநோய்‌, பூனை நோய்‌, நாய்நோயின்‌ குணம்‌ - அனல்‌, வெண்ணி 
கோய்க்குணம்‌ - கண்டமாலை நோயுள்ள மாட்டின்‌ குணம்‌ - சாரை 
நோய்க்குணம்‌ - விஷநோய்க்‌ குணம்‌ - கருகோய்‌ குணம்‌ - வலி 
கோய்‌, அடைமூக்கின்‌ நோய்குணம்‌ - கண்பாரா மாட்டுக்கு 
மருந்து - கொல்லிகோய்‌ குணம்‌ (ஏடு 88) சந்‌ திரகோயின்குணம்‌ - 
பசுவுக்குக்‌ கன்று செத்துப்போனால்‌ மறுகன்று பார்க்க மருந்து - 
பசுவுக்கு முடிவைக்க மருந்து - பால்சுரக்க மருந்து - கொம்பிறை 
கோயின்‌ குணம்‌ - (ஏடு 29) கண்டிநோய்க்‌ குணம்‌ - விட்டி 
நோயின்‌ குணம்‌ - நாரை கோய்‌ - ஒட்டிநாழிகொண்ட மாட்டின்‌ 
குணம்‌ - பெருஞ்சிரங்கொண்ட மாட்டின்‌ குணம்‌ - தேன்னோயின்‌ 
குணம்‌ - வீக்கத்திற்கு மேற்பூச்சு - (ஏடு 48) ரோடிநோயின்‌ 
குணம்‌ - நடைவிருப்பு குணம்‌ - பல்லடைப்பன்‌ குணம்‌ - பின்ன 
டைப்பான்‌, முன்னடைப்பன்‌, நாறடைப்பன்‌, சந்தடைப்பான்‌ 
குணங்கள்‌ - நீரடைப்பன்‌, மானியடைப்பன்‌, ஊதானியடைப்பன்‌, 
தாளடைப்பன்‌ குணங்கள்‌, வாய்முள்ளு குணம்‌, ௩டைவிருப்பு, 
முன்னிடி, எருகுகோய்‌, வாய்வியாதிகள்‌ குணம்‌, சிகைபிடிச்ச 
மாட்டின்‌ குணம்‌, பன்னிக்குருவை, தளைதாரைமோய்‌ - சாநோய்‌ 
காந்திகோய்‌ - சகரை நோய்‌ - அரப்பன்‌ - குட்டவெண்ணி - 
சோகை நோய்‌ - தவசிரோய்‌ - (ஏடு 67 ) தவளை கோய்‌ - 
முதலான கோய்களும்‌ அவற்றிற்கான மருந்து முறைகளும்‌ 
உள்ளன. 


Beginning : 
சூரிய உதயத்தில்‌ எறும்புப்புத்திருக்கும்‌ மண்ணை 3 திரம்‌ 
வலம்வந்து, வாய்பேசாமல்‌, ஒரு பிடிமண்‌, பொரும்பியிலை 
நாலைந்துயிலையை மென்று மாட்டை 2 வலம்வந்து இந்த மண்ணு 
௮ திரம்‌ ஒத்திப்‌ புண்மேலிடவும்‌... மூன்றாம்‌ காள்‌ புமு உதிர்ந்து 
புண்ணாறிவரும்‌. கட்டியும்‌ போம்‌. 2 
* * 4 அக டசி * 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


905 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


ஏடு 41: முன்னடைப்பன்‌ கொண்ட மாட்டின்‌ குணம்‌. 
தோள்கள்‌ வீங்கும்‌. இதுக்கு மருந்து. அயமுங்காயமுங்கூட்டி 
கோழியாவாரைச்‌ சாற்றில்‌ உள்ளுக்குக்‌ கொடுக்கவும்‌. இதற்குச்‌ 
சூடு ௫. 


% % க்‌ க்‌ க்‌ % 
End: 


பெருவை கோய்‌ குணம்‌: இரண்டு விலாவிலும்‌ வீங்கும்‌. 
இதற்கு மருந்து ஓடைத்தாழையும்‌ மோரும்‌ கலந்து உள்ளுக்குக்‌ 
கொடுக்கவும்‌. இதற்குச்‌ சூடு இரண்டு விலாவிலும்‌ - கத்துக்‌ 
கொடிபோல்‌ - வெள்ளைக்கனான்‌. 


குறிப்பு : 


அடுத்து 6 ஏடுகளில்‌ நடுக்கின மாட்டுக்கு மருந்துகள்‌, 
ணய படைப்பான்‌ - தென்னெறு கண்டத்துக்கு - வெதுப்பு 
அரட்டிற்கு - முன்சுழல்‌ நோய்களுக்கு - பன்னிக்‌ குறவனுக்கு - 
நறுளி அடைப்பானுக்கு - முன்னடைப்பானுக்கு - பின்னடைப்‌ 
பானுக்கு - பன்‌ பஞவன்‌ கொண்டைக்குணம்‌ - ஓட்டுக்கொண்டை 
மாட்டின்‌ குணம்‌ முதலான நோய்களுக்கு மருந்துகள்‌ உள்ளன. 


457. சுவடி நெ, 957. 
வைத்திய அட்டவணையும்‌, சில்லரைப்‌ பாட்டும்‌ 
ஏடுகள்‌ 67 4 4 4 4; பக்கத்திற்கு 6 முதல்‌ 8 வரிகள்‌. 
(கீள % அகலம்‌ 24$ % 8 செ, மீ. ) 


இதில்‌ தாளீசபத்திரிச்‌ சூரணம்‌ - அம்ருதசந்தனாதி - 
மாத்திரை - இஞ்சிக்‌ குழம்பு - சித்திர வல்லாதி (ஏடு 7) - 
தரு வீஷ்ணு சக்கரக்குளிகை - மேகமிருவதற்கும்‌ பெயர்‌ 
(ஏடு 12) - இஞ்சிகண்டார்‌ ரசம்‌" - சீ தஜ்வராங்குசம்‌ - பல்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5. வது தொகுப்பு 293 


உலிக்குத்‌ தாக்ஷிணாப்பொடி - சயரோகத்திற்கு எண்ணெய்‌ - 
சாரச்சுன்னம்‌ (ஏடு 24) பாரிசவாயு, நடுக்குவாதம்‌, வாய்க்‌ 
கோணலுக்கு வேப்பெண்ணெய்த்‌ தைலம்‌ - தந்தநோய்‌ 2க்கு 
மருந்து - பிருமரிஷி பாடல்‌ (ஏடு 82) - உடும்பு லேகியம்‌, 
உருண்டை (ஏடு 84) - சுவாச காசத்திற்குத்‌ தைலம்‌ - முப்பு - 
செண்டு வீரேசனம்‌ - அபூபக்கர்‌ முறை - சஞ்சீவி மாத்திரை - 
மூதண்டத்‌ தைலம்‌ - இளம்பிள்ளைவாதம்‌, மேகவாயுவுக்குப்‌ புகை 
கொடுக்கும்‌ சூறிப்பு வீபரம்‌ (ஏடு 42) அரையாப்பிற்குப்‌ பட்டி - 
அண்டவாதம்‌, விரைவாகத்‌ தைலம்‌ - வெள்ளை வைத்தியன்‌ 
முறை - ( தில்லாப்பட்டி ) (ஏடு 46) - சிவநாம ரசம்‌ - தாதுபுஷ்டி 
மருந்து - ரசாகான்‌ சொன்ன மருந்து (ஏடு 50) - விஷகடி 
மருந்து - சலவல்லாதி லேகியம்‌ - மேகராஜாங்க யெண்ணெய்‌ - 
பூவந்‌ திப்பட்டை யெண்ணெய்‌ - சர்வாங்க மாத்திரை - சூலைகுடோரி 
மாத்திரை - கஸ்தூரி யெண்ணெய்‌ - வெடியுப்பு சயநீர்‌ - பேய்க்‌ 
கும்மட்டி லேகியம்‌ (வயிறு மோய்க்கு ) (ஏடு 62) மேகத்திற்கு 
மருந்து - மூலவியாதி லேகியம்‌ - மேகவூறல்‌, கைகால்‌ கருப்பிற்கு, 
தோலுரிதலுக்குப்‌ பூவரசங்காயெண்ணெய்‌ - பித்த வெட்டைக்கு 
மண்டூரம்‌ - சித்திரவல்லாதி - மூதண்டத்‌ தைலம்‌ என்பனவும்‌ 
கடைசியில்‌ சரநூல்‌ 4 ஏடுகளிலும்‌ காணப்படுகின்றன. 
Beginning : 
தாரணி தொழுசதுர்‌ மறை வேதம்‌ 
பொதிகை தமிழ்முனி வோதிய வேதநூல்‌ 


தாளிசபத்திரி வடக ரஸாயனஞ்‌ 
சர்க்கரை யிரப்பாவில்‌ சூரண மென்னுட 


மருந்து தனித்தனி சொல்வது விபரமுடன்‌ 


சோர்‌ பெறவேமுனி யேகம தாகவே 
சொல்லிய கற்க வகை காரணமொடு. 


End : 
சித்திரமூலவேர்‌ சின்னிவேர்‌ 
சங்கம்வேர்‌ . . ஆத்திவேர்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


20 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


குப்பிவேர்‌ குமிழம்வேர்‌ 
வெள்ளெருக்கம்வேர்‌ மிளகரணைவேர்‌ 
குண்டுமணிவேர்‌ வெள்ள றுகுவேர்‌ 
சிவனார்வேம்பு திப்பிலிமூலம்‌ 
கெருடங்கிழங்கு அமுக்கிராக்கிழங்கு 
விருகங்கிழங்கு செங்க தாரிப்பட்டை 
பிரப்பங்கிழங்கு பூதவிருக்ஷம்பட்டை 
வாதகரப்பான்பட்டை பரங்கிப்பட்டை சேர்‌ 7 
கொப்பரை 
கற்கவகை : 
வெட்பாலரிசி நீரடிமுத்து 
கருஞ்சீரகம்‌ I காட்டுச்சீரகம்‌ 
கெந்தகம்‌ துரிசு 
துத்தம்‌ சூதம்‌ 


சுத்தி செய்கிற சரக்குகளைச்‌ சுத்தி செய்யவும்‌. 
நல்லவெல்லம்‌ 1 சேர்‌ 
எள்ளு யை 2 சேர்‌ 


சேங்கொட்டை _ 100. 


கடைச்சரக்கெல்லாம்‌ இடித்து வஸ்திரகாயஞ்‌ செய்து 
கொண்டு _ 


458. சுவடி நெ, 258 (A) 
அகஸ்தியர்‌ சூத்திரம்‌ நூறு 
ஏடுகள்‌ 32; பக்கத்திற்கு 6 வரிகள்‌ ; பூர்த்தி. 
ஏடுகளின்‌ நுனிபாகம்‌ முழுவதும்‌ செல்லரித்துள்ளன. 
(ளே % அகலம்‌ 80 % 89 செ, மீ.) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 295 


இதில்‌ லிங்கங்கட்டு, செயநீர்‌, உப்புகட்டு, வழலைமார்க்கம்‌ - 
வங்கபற்பம்‌ (ஏடு 6) நாகபற்பம்‌, நாகச்‌ செந்தூரம்‌, ஏகமூலிகை 
(ஏடு 10) சாரத்‌ திராவகம்‌, லிங்கம்‌ சுத்தி - அரிதாரக்களங்கு - 
பூனீரெடுக்க - தங்கத்திற்குக்‌ கரு (ஏடு 16) - சாரக்கட்டு - 
சிவதீட்சை, ஞானம்‌, மவுனம்‌, துருசு வெள்ளை (ஏடு 22) - 
அரிதாரபற்பம்‌ - சூதக்களங்கு - தாமிரவெள்ளை - பாஷாணக்‌ 
கட்டு - பாஷணக்‌ களங்கு - கண்டங்கத்தரி - வேர்‌ துருசு - 
சிப்பிநீர்‌ (ஏடு 28) - லிங்கக்கட்டு (ஏடு 30) முதலானவை 
களுள்ளன. 


Beginning : 
காரணமாய்‌ யெனையாண்ட பராபரனேபோற்றி 
கட்டாக வாதத்தில்‌ லட்சங்காப்பு 
தாரணமாய்‌ பாதிக்குக்‌ குறுக்கிச்சொன்னேன்‌ 
்‌ சார்வாக ஆயிரத்திருநூறு சூத்திரம்‌ 
நாரணநூல்‌ வகைதோரணக்‌ கருக்குருவுடன்‌ 


தென்‌ பாரேன்‌ ... க ல 


End : 
மனம்‌ வேறு பூரணமே யென்றுயென்று 
வாழவதல்லால்‌ மத்தொன்றும்‌ செய்யாதேநீ 
மனம்வேறு தட்டுண்டால்‌ யெல்லாம்‌ போச்சு 
மாய்கையுற்றுத்‌ திரிந்தலைவான்‌ மாள்வானய்யோ 
மனம்வேறு சாதகமாய்‌ சாஸ்திரத்தைப்பார்த்து : 
மனமன்பில்‌ குருவுவையே வணங்கி நின்றால்‌ 
மனம்வேறு மாறாது சித்திமுத்தி 
வாய்க்குமே சூத்திரந்தான்‌ மகிழ்வார்‌ முத்தே - (எ) 
குருபாதந்துணை , முற்றும்‌ சிவமயம்‌... 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


296 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


459. சுவடி நெ, 268 (ந) 
போகர்‌ சூத்திரம்‌ 35 
ஏடுகள்‌ 8; பக்கத்திற்கு 6 முதல்‌ 7 வரிகள்‌ 


இதில்‌ ஜீவனில்‌ ஆண்‌ பெண்‌ பேதம்‌ இல்லை. வாசியோகம்‌ 
வயிரவ, மகேசுவர, சக்தி பூஜா விதிகள்‌ - குருவருள்‌ முதலான 
விவரங்கள்‌ காணப்படுகின்றன. 


Beginning : 


குருவருளை யறியமாட்டார்‌ குற்றங்கள்‌ மிகவும்பேசி 
வர்மவினை யறியமாட்டார்‌ வர்மமே மிகவுஞ்‌ சொல்வார்‌ 
அறிவுயர்கிட்டாதாகி லல்லலேபட்டு மாள்வார்‌ 

மருவியே மாரசன்ம மனமிசையருப்பர்‌ தாமே (௧) 


* % 38 ட்‌ 3 38 


திருவண்ணாமலையராகி நின்‌ ற பொருளறியார்‌ 
சிவலிங்கமறியார்கள்‌ சிவபூசையறியார்‌ 
குருலிங்க சங்கமமாய்‌ நின்ற பொருளறியார்‌ 
கொடுக்கின்ற தீர்த்தம்‌ பிரசாதமது மறியார்‌ 
அருவன்றி உருவன்றி நின்ற பொருளறியார்‌ 
அகத்திவை யறியா தவர்‌ அருவுருமறியார்‌ 
திருநின்ற பெருமைதளை யறியா மூடர்‌ 
சிவகுருவையறியார்கள்‌ சிவபதமுமறியார்‌. (௧௪) 


8 % % 3% sk % 


End: 


பலபல சோலியாயுடலை மாய்க்கவேண்டாம்‌ 
பரமகுரு யறியாத பாவியாரே 


கிலமிலே யுடலை......றக்கும்‌ போது 
நீர்க்குமிழி யாயிருக்கும்‌ நிலையுமில்லை 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


௦-வது தொகுப்பு 207 


அலமலந்து உடல்சுமுத்தி திருவோரெல்லாம்‌ 
அவனிதனி லேபிறந்து அலைவர்சால 


பலமாகக்‌ குருபதத்தைப்‌ பிடித்தகாலம்‌ 
பிறவாத வீட்டிலின்பம்‌ பெறுவர்தாமே. (௩௫) 


க. 


460, சுவடி நெ. 268 (௦) 


ரோமரிஷி பதினாறு 
ஏடுகள்‌ 5; பக்கத்திற்கு 7 வரிகள்‌. 


ஏடுகளின்‌ நுனிபாகம்‌ செல்லரிக்கப்பட்டுள்ளன. இது 
வா திகளுக்கேற்ற சுவடி. 


Beginning : 


தந்திமுகத்தோன்‌ சதங்கைத்தானே காப்பு 
சகலபொருளாய்‌ நிறைந்த தாயார்‌ காப்பு 
முந்தியரைந்தோன்‌ முதல்நு லன்பதுக்குள்‌ 
மூலமுதல்‌ திரிகோணம்‌ வாசிவா தஞ்‌ 
சுந்திரம்போ லறிவுடைய மக்களுக்குத்‌ 
தொடுகுறிப்பு மிடிநிலமுந்‌ தோணுந்தோணு 
மிந்தநூல்‌ வுரைபதினறுஞ்‌ சொன்னேன்ரோம 
ரீஷிநூலுக்‌ கெதிர்நூலொன்‌ றில்லைதானே. (க) 


தானென்ற மூலமுத லாறுவீடு 
சாகரத்தின்‌ கோட்டையிலே சார்ந்துநிற்கும்‌ 
தேனென்ற வளையமடா திரிகோணந்தா 
னுத்துப்பார்‌ பவளநீர்‌ போன்றிருக்கும்‌ 
OOOO TOOT பாட்டினுள்ளே கணேசந்தானும்‌ 
வல்லபையும்‌ வீற்றிருப்பார்‌ முக்கண்போல 
பபப OCOD யிவரையல்லோ பூசைபண்ணி 


நலமான சிவயோகம்‌ நலம்பெற்றேனே, (௨) 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


298 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


End: 


ஆகாத வேலையிலேக்‌ கண்டால்‌......பிச்சி 
மாகாச விந்துவல்லோ முத்தாய்ப்போச்சு 
சாகாதோ யிந்நீரிலானைக்‌ கல்லு 
சத்தியுவர்‌ சூடனது சத்தேபட்டால்‌ 
வேகாதோ யினயினமுஞ்‌ சேர்ந்ததானால்‌ 
வெங்கிளிஞ்சிக்‌ கெற்பிணிநீர்‌ விட்டால்கொல்லும்‌ 
போகாதோ குரு முடிக்கும்‌ பாகமெல்லாம்‌ 
புட்டறிந்து பார்த்தவர்க்குப்‌ பொருள்தான்முற்றே. 
(௧௬ 


\ 


குறிப்பு : 
2 ஏடுகளில்‌ “மந்திரத்‌ திருப்பாடல்கள்‌”? உள்ளன. 
மந்திரங்களும்‌ சக்கரங்களும்‌ எழுதப்பட்டுள்ளன. 


461. சுவடி நெ. 958 (ற) 
திருமூலர்‌ தண்டகம்‌ 
ஏடுகள்‌ 26. பக்கத்திற்கு 6 வரிகள்‌. 
துனி ஏடுகள்‌ சிதிலம்‌ - பூர்த்தி. 


இதில்‌, நீலகண்ட மந்திரம்‌, சக்கரம்‌, முப்பு, கிளிஞ்சி, 
எடுக்கும்‌ வீதம்‌ - மாரணஞ்‌ செய்ய, அஷ்டகர்மப்‌ போக்கு - 
காரசார விபரம்‌- அஷ்டாங்கபோக மார்க்கம்‌ - வாதம்‌ சித்திக்க - 
பூசை விதி முதலானவைகள்‌ உள்ளன. 


Beginning : 


பூமகள்‌ கைலைமேவிப்‌ பூரணமான தொன்றே 
ஆகமவேதஞான சுருதியுமான தொன்றே 
நாகவா பரணம்‌ பூண்ட நந்திதண்டகமென்றோதி 

( . தேகமா மகத்தா னந்தி விநாயகன்‌ காப்பதாமே. (க) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 999 


காணப்பா வஷ்டாங்க யோகம்‌ மார்க்கம்‌ 
காட்டினார்‌ தத்துவ மங்கிஷத்தில்‌ மைக்தா 
பூணப்பா நானுற்றைப்‌ புகழ்ந்துபாரு 
பொறிவுடம்‌ யையபூதம்‌ பூட்டுந்தோணும்‌ 
வீணப்பா வென்றுசொல்லி விட்டிடாதே 
வேதாந்த மெய்குருவாய்‌ உற்றுப்பாறு 
தோணப்பா அறிவின்மதிற்‌ விலகக்கூடில்‌ 
தொல்லுலகில்‌......... கம்‌ தொய்யும்பாரே, (௪௧) 


ஆமப்பா யின்னூல்‌ தான்‌ நீலகண்டம்‌ 
மதிசூட்மம்சூட்சா தி சூட்மங்கண்டு 


ஓமப்பா பேருவாய்‌ மூலங்கண்டு 
ஒரு மா வுல்‌ மாத்திரையே தண்ணீர்வார்க்க 
தாமப்பா மூலவர்க்‌ கத்தோடே ( தான்‌ ) 
தானொருவன்‌ நவகோடிசித்துமாடி 
நாமப்பா நந்திகுரு நீலகண்டம்‌ 
நலமான தண்டகமருள்‌ செய்தார்முத்தே. (௧௦௧) 


முத்துமே திருமூல ரருளிச்செய்த 
மூதண்டத்‌ தியானமது நன்றாய்ப்பாரு 
அத்தருக்கு மானந்தஞ்‌ செயலோகோடி 
அலங்கார மானதொரு வனேகங்கோடி 
வித்திக்கும்‌ வேதாந்த மடுத்தபேரை 
வெகுளியாய்‌ பேசாதே யின்னூ லாய்ந்தோ 
உத்திடுங்‌ காண்‌ நவநந்தி சித்தர்பாதம்‌ 
்‌ உண்மையாய்‌ நிலைக்கும்‌ கற்பமுறுதி முத்தே. (௧௦௨) 


முற்றும்‌ - சட்டைமுனி திருவடிகளே சரணம்‌ - சிவமயம்‌ - 
குருபாதமே துணை - அல்லா வுதவி... 


ப RTE 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


800 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


462. சுவடி நெ, 269 (4) 
அன்னசாரம்‌ ( தான்யவர்க்கம்‌ ) 
ஏடுகள்‌ 36, பக்கத்திற்கு 8 வரிகள்‌. மிகச்‌'சிதிலம்‌, அபூர்த்தி, 
(நீள % அகலம்‌ 37 % 8௪. மீ.) 


இதில்‌, கார்‌ அரிசியின்‌ குணம்‌, சண்டிக்கார்‌, செம்பிலிப்‌ 
பரியன்‌, பூம்பாக்கார்‌, குருவிக்கார்‌, மட்டைக்கார்‌, ஓட்டைக்கார்‌, 
சித்திரக்கார்‌, பிசானம்‌, தில்‌ நாயகம்‌, சல்லுண்டை, சிறுமணி, 
பொங்கல்‌ சம்பா, கருடன்‌ சம்பா, கைவரைச்‌ சம்பா, செஞ்‌ சம்பா, 
புனுகுச்‌ சம்பா, ஈர்க்குச்‌ சம்பா, சீரகச்‌ சம்பா, முத்துச்‌ சம்பா, 
குங்குமச்‌ சம்பா, அனந்தஞ்‌ சம்பா, கடுகுச்‌ சம்பா, துய்ய 
மல்லிகைச்‌ சம்பா, வளைத்தடிச்‌ சம்பா, - குருவை - கருங்‌ 
குருவை - மணக்கத்தை - வாலான்‌ - பச்சரிசி - (ஏடு 6) 


தண்ணீர்‌ வர்க்கம்‌ : 


வெயில்‌ பட்ட நீர்‌ - குளிர்ந்த நீர்‌ - ஆற்று நீர்‌ குணம்‌ - 
ஆற்றில்‌ முழுக - வாய்க்கால்‌ நீர்‌ - ஊற்‌ று நீர்‌ - குளம்‌, கிணறு, 
நல்ல கிணறு, ஏரி, ஓடை, அருவி, சுனை நீர்‌ இவைகளின்‌ குணம்‌ - 
(ஏடு 9) பள்ள நீர்‌ - பனிநீர்‌ - சமுத்திர நீர்‌ - உவர்‌ மண்‌ 
தண்ணீர்‌ - செம்மண்ணீர்‌ - களிமண்ணீர்‌ - ஈன நீர்‌ - கிளர்பூமி 
நீர்‌ - நல்ல இருவாட்டு நில ரர்‌ - மலை நீர்‌ - செங்குள நீர்‌ - 
(ஏடு ௧௧), 


பறவைக்‌ கறி குணம்‌: 


(ஏடு 80) செம்போத்து - காக்கை - குயில்‌ கறி - மயிலிரைச்சி- 
காக்கை நெய்‌ - உடும்பு நெய்‌ - ஆமைக்‌ கறி - புறாக்‌ கறி - 
ஆட்டுத்‌ தலை - கால்‌, மூளை, நுரையீரல்‌, மாங்காய்‌ பீசம்‌, 
நாய்க்‌ குடல்‌ - மணிக்‌ குடல்‌ - பெருங்‌ குடல்‌ - (ஏடு 381) 
நாக்குக்‌ கறி - ஆட்டுக்‌ கண்ணு - ஆட்டுக்‌ கன்னம்‌ - வெள்ளாட்டுக்‌ 
கறி - செம்மறிக்‌ கறி 5 மான்‌ கறி - கடமான்‌ - முயல்‌ - உடும்பு, 
வெள்ளைச்‌ சண்டெலி - பசுவின்‌ கறி- கீரிப்பிள்ளை - மீன்கொத்தி, 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 201 


கொக்கு, காடை, கெளதாரி, காட்டுக்‌ கோழி, நீர்ச்‌ கோழி 
முதலான கறிகளின்‌ குணம்‌ - கானாங்கோழி - கோழி முட்டை 
குணம்‌ - தவிட்டுப்‌ புறா முட்டை - ஊர்க்‌ குருவி (ஏடு ௩௩) 
ஆட்டுக்‌ கறி - வெளிச்சைக்‌ செண்டை மீன்‌, விலாங்கு, குறவை 
மீன்‌ - வாளை, மிருக்கைசூட்டு மீன்‌ குணம்‌ - தலை முழுதும்‌ அடவு - 
தாம்பூலம்‌ தின்னும்‌ ணே - சித்தர்கள்‌ பெயர்களறிய - 
முதலியன வுள்ளன, 


Beginning : 


மண்டலமெல்லா மீய்ந்து வளர்ந்திடும்‌ பொருட்டா...யி 
ப க க வ வ வ வட்ட ணயிய்ந்தான்‌ 
கண்டுதா னுலகமெல்லாம்‌ களிப்புட னன்னசாரங்‌ 
கொண்டுட ஓயிரும்‌ ................ ஜனித்தவாறே, (௧) 
அன்னமயமே மார்க்க மளித்தவள்‌ பூமிதேவி 
சொர்ணமாய்‌ மாரிபெய்து துறந்தது விளைந்ததன்னை 
தென்னவாய்‌ தொந்தமேமும்‌ தொல்‌ புவிவிளங்கித்தென்றார்‌ 
பன்னமுன்னன்ன சாரம்‌ பரமன லுரைக்கொண்ணாதே, (௨) 


End: 
பாடினார்‌ நவசித்தரனந்தங்‌ கோடி 


பக்குவமாய்‌ நாதரிஷி சொன்னதாலே 


நாடியே நாதரிஷி தன்னைக்கூவி 
தேகக்காண்டதை வெளியில்‌ போட்டாய்‌ 


போடியென்ன காரியத்தைச்‌ செய்தாயென்‌ று 
பெருமையுட னறுவோங்கி குகைக்குள்வைத்து 


சாடியே யனைவோர்க்குஞ்‌ சாபமீந்தேன்‌ 
சம்சயங்கள்‌ தீராமல்‌ சயித்தார்பாரே, 


CC-0. Jangarnwadi Math ளோண்சா லாவு. An eGangotri Initiative 


802 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
463. சுவடி நெ. 259 (ந) 
கஷாய வர்க்கம்‌ 
ஏடுகள்‌ 9; பக்கத்திற்கு 6 வரிகள்‌ 
ஏடுகள்‌ செல்லரித்துள்ளன. 


இதில்‌ வாதச்‌ சுரக்‌ கஷாயம்‌, பித்தசுரக்‌ கஷாயம்‌, சிலேத்ம 
சுரக்‌ கஷாயம்‌, வாதபித்தச்‌ சுரக்‌ கஷாயம்‌, பித்தவாதச்‌ சுரக்‌ 
கஷாயம்‌, பித்தசிலேத்ம சுரக்‌ கஷாயம்‌, மூளையைப்பற்றினச்‌ சுரக்‌ 
கஷாயம்‌ (ஏடு 4) தோல்‌, சதை, உதிரம்‌, சுக்கிலம்‌, அஸ்தி 
முதலானவைகளைப்‌ பற்றிய சரக்‌ கஷாயம்‌, சந்நிபாதச்‌ சுரக்‌ 
கஷாயம்‌, சத்தி, உழலை, தாபச்‌ சுரக்‌ கஷாயம்‌ அதிசாரச்‌ 
சுரத்திற்குக்‌ கஷாயம்‌, வயிற்றுக்‌ கடுப்புக்கு மருந்து, விஷசுரம்‌ 
பலதுக்கும்‌ கஷாயம்‌, மூர்ச்சை, சந்நிசுரக்‌ கஷாயம்‌, தசமூலாதிக்‌ 
கஷாயம்‌ - சந்நிக்குக்‌ கஷாயம்‌ - அஞ்சனம்‌, ( ஏடு 8) - கையான்‌ 
கற்பம்‌ (ஏடு 9). 


Begenning : 


சொல்லுங்க வளை வேர்சுக்குத்‌ 
தோற்றும்‌ பற்படகஞ்சீந்தில்‌ 
வல்லுளவரிசி சித்தமட்டி 
0 பபபடபட்பபப்படட மருவுழுத்தம்‌ 
அல்லி யஞ்சிறு காஞ்சோறி 
அவை மருந்திவை முன்னூலோர்‌ 
வெல்லுமேழ்ச்ச ரக்குங்‌ கபத்தின்‌ 
விதிப்படி குடிரீர்செய்வர்‌ (௧) 


End: 


பொய்யாதானார்‌ சொன்னபடி 
மொழி போ....... பப்ப 

மெய்யே சொன்னேன்‌ சிவனறிய 
வித்தை யெவர்க்கும்‌ மிகநன்று 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 969 


கைய்யாந்தகரை தன்னுடனே 
OE கூட்டி 
கைய்ய மென்று தின்பீரேல்‌ 
நரைபோ முடம்பும்‌ நடுங்காதே. (எய) 


கடைசி ஏட்டில்‌ கீழ்க்கண்ட பறங்கிப்பட்டைச்‌ சூரணமுறை 
காணப்படுகின்றது. 


சேங்கொட்டை சேர்‌ 4, பசுவின்‌ பால்‌ சேர்‌ நாலில்‌ அபின்‌ 
1 வராகனெடை கரைத்து அதில்‌ கொட்டையைப்‌ போட்டுக்‌ 
காய்ச்சச்‌ சுத்தியாம்‌ - பருப்பெடுத்துப்‌ போட்டு நேகவரைத்து 
ஒரு பானையில்‌ போட்டுத்‌ தண்ணீர்விட்டு ... வேடுகட்டி அதன்‌ 
மேல்‌ பரங்கிப்பட்டை பலம்‌ 6 - சீவி வைத்து மேல்‌ முடிச்‌ சீலை 
செய்து 10 நாழிகை எரித்தெடுத்துச்‌ சுத்திக்‌ கெந்தி வராக 
னெடை 3. சாதிக்காய்‌ வராகனெடை 2, சாதிப்பத்திரி வராக 
னெடை 2. ஏலம்‌ வராகனெடை 2. கிராம்பு வராகனெடை 2 
திரிகடுகு, திரிபலை, திப்பிலி மூலம்‌, ஓமம்‌, லவங்கப்‌ பட்டை 
விளங்கம்‌, தாளிசம்‌, கார்போகரிசி வகைக்கு வராகனெடை 4, 
எல்லாம்‌ இடித்த சூரணத்துடன்‌ சர்க்கரை சேர்த்துக்‌ கலந்து 
கொடுக்கவும்‌. வெருகடிப்‌ பிரமாணம்‌, கிரந்தி, மேகக்கட்டி, மேக 
ரணம்‌, மேககுஷ்டம்‌, ஊரல்‌, சூலை, ரசக்கூட்டு, பாஷாணக்கூட்டு, 
சூதகவாயு, முகவாதம்‌, வலிப்பு, கிராணி, விஷபாண்டு, தலைவலி, 
பீனிசம்‌, வாதம்‌ 84, இவை தீரும்‌. பத்தியம்‌ பால்‌, நெய்‌, கறி 
பருப்பு, உப்புக்‌ கூட்டவும்‌. 


464. சுவடி நெ. 959 (௦) 
வைத்திய அட்டவணை பற்ப முறைகள்‌ 
ஏடுகள்‌ 16 ; பக்கத்திற்கு 8 வரிகள்‌. சிதிலம்‌. 
இதில்‌ பவளபற்பம்‌, பவளவங்கபற்பம்‌, லிங்க மாத்திரை - 
்‌ மேகத்திற்கு எண்ணெய்‌ - பித்தவெட்டை; சோகைக்கு 
2 தி 


amwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


904 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


உருண்டை, பஞ்ச சூதமெழுகு - கண்ணில்‌ பூ, சிகப்பு, சதைக்கு 
மருந்து, புண்‌ புரைக்கு மெய்‌- பா ஷாணக்கட்டு - வெள்ளை மெழுகு- 
லிங்கக்கட்டு - செந்தூர முறை - கூலைக்கட்டுக்கு பால்ரஸ 
உருண்டை - சுரத்திற்கு மாத்திரை - சர்வசோடசக்‌ குளிகை 
(ஏடு8) - மேகத்திற்கு எண்ணெய்‌ - பூவந்திப்பட்டை 
எண்ணெய்‌ - நீரெரிச்சல்‌, வெட்டைச்‌ சூட்டுக்கு - பறங்கிப்‌ 
பட்டைச்‌ சூரணம்‌ - மேக ஊறல்‌, சூலை, வாயுவிற்கு - மூலவாயு, 
மூலக்கடுப்பிற்குச்‌ சிலாசத்து பற்பம்‌ - கெந்தக பற்பம்‌ - கல்நார்‌ 
பற்பம்‌ (ஏடு6), மேக இரணத்திற்கு எண்ணெய்‌ - சுழிகணத்‌ 
தெண்ணெய்‌ - க்ஷயம்‌, சுவாச காசத்திற்கு லேகியம்‌ - பறங்கிப்‌ 
பட்டை லேகியம்‌ - மேகச்‌ சூட்டின்மேல்‌ கண்‌ புகைச்சலுக்கு 
மருந்து, அப்பிரகச்‌ செந்தூரம்‌ - கெந்தகக்‌ தைலம்‌ - பித்த 
வெட்டை, பித்தவாயுவிற்கு - சீரகப்‌ பாவனை - கல்லுப்புச்‌ 
செந்தூரம்‌ - லிங்க பற்பம்‌ - கெந்தகத்‌ தைலம்‌ - வீரமெழுகு - 
செளவீரக்கட்டு (ஏடு 9) - பாஷாணக்கட்டு - சாரச்சுன்னம்‌ - 
வெடியுப்புச்‌ சுன்னம்‌ - வெங்காரச்‌ சுன்னம்‌ - கட்டு - பூரக்கட்டு - 
ரசக்கட்டு - நாகக்கட்டு - லிங்கக்கட்டு - பற்பம்‌ - துரிசுச்‌ 
சுன்னம்‌ - சிலாசத்து பற்பம்‌ - சூதக்கட்டு - சுரத்திற்குப்‌ 
பாஷாணக்‌ கலிக்கம்‌ - நாகபற்பம்‌ - வெங்கார பற்பம்‌ - பால்‌ 
பற்பம்‌ ( ஏடு 12 ) - நாக வெட்டை - சன்னி சுரத்திற்கு மாத்திரை - 
மடல்துத்தக்‌ கட்டு - தாது விருத்திக்கு - பாஷாணக்‌ களங்கு - 
நாகரஸச்‌ சுன்னம்‌ - மேகச்சூடு, பித்தச்‌ சூட்டுக்குத்‌ தைலம்‌ - 
புருஷ வசியம்‌ - ஸ்திரீவசியம்‌ - பாஷாணக்‌ கட்டு - வெங்காரக்‌ 
கட்டு - கை கால்வெள்ளைக்குப்‌ புகை - வெட்டைக்கு மருந்து - 
சுரத்திற்கு மாத்திரை - பாஷாணக்கட்டு - ரத்தப்‌ பிரமியத்திற்கு - 
கிரந்திப்புண்‌, நாள்சென்ற புண்‌, அழுகிய புண்ணுக்கு மருந்து - 
முதலிய முறைகள்‌ காணப்படுகின்றன. 


Beginning : 
பவளம்‌ தேவையான்து கரிப்பான்‌ சாற்றிலொரு நாளூற 


வீட்டு, உலர்த்தி மறுநாள்‌ வெள்ளெருக்கம்பாவிலதுபோல்‌ 


ollection, Varanasi. ri Initiati 


5-வது தொகுப்பு ்‌. 908 


செய்து, மூன்றாம்‌ நாள்‌ கரிப்பான்‌ சாற்றிலூறவைத்து, உலர்த்தி 
யெடுத்துத்‌ துடைத்துப்போட்டு, அகலில்‌ கீழா நெல்லியரைத்துப்‌ 
பவளத்திற்குக்‌ கீழும்‌ மேலுமிட்டு, அகல்மூடி, அரைக்கசபுடமிடப்‌ 
பற்பமாம்‌. சயம்‌, இருமல்‌, சுவாசகாசம்‌, சுரம்‌ இவைகள்‌ தீரும்‌, 


பது 3 3 [ப] \* 


லிங்கம்‌ பலம்‌. ஒன்றுக்குக்‌ குழிமீட்டானிலையும்‌;. குதிரை 
யடியினிலையுமரைத்துக்‌ கவசஞ்செய்து, 2 சீலை மண்‌ செய்து, 
பத்தெருவில்‌ புடமிடப்பற்பமாம்‌- நெய்‌, தேன்‌, கக்கல்‌ 
பணவெடை வியாதியறிந்து கொடுக்கத்‌ தீரும்‌, nai 2, 


% ச்‌ R Kk ந்‌ 


End : 


ரச கர்ப்பூரம்‌ கட்டி விராகனெடை 29 கர்ப்பூரவல்லி 
இலைச்சாறு பிழிந்து, புது ஓட்டில்‌ கட்டிவைத்துச்‌ சுறுக்கிடவும்‌, 
2 ஜாமம்‌ மறுபடியும்‌ குழிக்கல்லிலிட்டு மேற்படி சாறுவிட்டரைத்து 
உருண்டை செய்து 6 காள்‌ இருபோதும்‌ பனைவெல்லத்தில்‌ 
வைத்துக்‌ கொடுக்கவும்‌. பத்தியம்‌ - உப்புப்புளி 6 நாள்‌ 
தவிர்க்கவும்‌. 7 வது நாள்‌ உப்புப்புளி சேர்த்துக்கொள்ளவும்‌. 
வேறொன்றுமாகாது. 


அதிகப்புண்‌, நாட்சென்று அழுகிப்போயிருந்தால்‌ 2 வராக 
னெடை பூரம்‌ கொடுக்கலாம்‌. கிரந்திப்புண்‌ உபாயமாயிருந்தால்‌ 
1 வராகனெடை அல்லது 14 வராகனெடை முன்‌ சொன்னபடி 
கொடுக்கவும்‌, பூரத்தைச்‌ சுறுக்கிட்டுக்‌ குழிக்கல்லிலரைத்து 
வில்லை தட்டி யொரு சில்லோட்டில்‌ வைத்து 1 விராட்டி தணலில்‌ 
வாட்டி ( பற்பம்‌) செய்துகொள்ளவும்‌. ன ்‌ 


பல்வலிக்கு மருந்து - காரமுமிக்‌ காந்தலில்‌...... 2: சேர்த்த 
பல்லில்‌ வைக்கத்‌ தீரும்‌. 


கக ங்‌ nti 


ஓ CC. [p= emved Math Collection, Varanasi. An eGangotr Initiative 


800 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


EE க 465. சுவடி நெ. 260 
பிள்ளை வாகடம்‌ 
ஏடுகள்‌ 40. பக்கத்திற்கு 7 வரிகள்‌. 
' - மிகச்‌ சிதிலம்‌. பூர்த்தி, சாறு பூசப்படவில்லை. 
“(நீள % அகலம்‌ 97 % 2. மீ.) 


1 இதில்‌, பட்சி தோஷக்‌ குணம்‌, தூங்குப்புள்‌ குணம்‌, 
வெளிக்கொள்ளிக்‌ கண்ணன்‌ குணம்‌, (ஏடு ?) - செங்கண்ணன்‌ 
குணம்‌ - குழி தோஷக்‌ குணம்‌, ( ஏடு 9) நீர்‌ மாந்தத்தின்‌ குணம்‌ - 
செரியா மாந்தத்தின்‌ குணம்‌ - போர்‌ மாந்தத்தின்‌ குணம்‌ - 
கட்டு மாந்தம்‌ - தலை மாந்தம்‌, விஷ மாந்தம்‌, வரள்‌ மாந்தம்‌, 
ஊது மாந்தம்‌, கணம்‌ எட்டுக்கும்‌ வகை - நீர்‌ கணத்தின்‌ குணம்‌ - 
(ஏடு 12) எரி கணம்‌ - வரள்‌ கணம்‌, முக்கு கணம்‌ - சுழி கண்ம்‌- 
கண சந்நி - அக்கரக்‌ காய்ச்சல்‌ - நீராமம்‌ - ஆம சந்நி - சந்நி 
வாதம்‌ '- அஸ்தி சுரம்‌ '- (ஏடு 16) வாத, பித்த, சேத்தும 
திலையறிய - மாங்கிஷ சுரக்‌ குணம்‌ - ரச குணம்‌ - ரத்த சுரக்‌ 
குணம்‌ - கரப்பான்‌ 18ன்‌ குணம்‌ - வாதக்‌ கரப்பான்‌, பித்த 
கரப்பான்‌ குணம்‌ - அரிகரப்பான்‌ குணம்‌ - தலை மாந்தத்திற்கு 
மருந்து - வெப்பு மாந்தத்திற்கு மருந்து (ஏடு 17) வெப்பு 
'மாந்தத்திற்கு மருந்து - போர்‌ மந்தம்‌, சுழிகணம்‌, சீதசுரத்திற்கு 
மருந்துகள்‌, விக்கல்‌, தாபசுரத்திற்கு மருந்து - கணத்திற்கு - 
கணமெனப்பட்ட அக்கரத்திற்கு மருந்து - குளிர்காய்ச்சலுக்கு - 
ஆமசுர மாந்தம்‌, பேதி மாத்திரை (ஏடு 90) சுரசந்நிக்கு 
ராமபாணக்‌ குளிகை - மாந்தத்திற்குக்‌ கஸ்தூரி மாத்திரை - 
செந்தூர மாத்திரை - பாலசஞ்சீவி மாத்திரை - மாந்த 
கணத்துக்கு மாத்திரை - சுரத்திற்குக்‌ கோரோசனை மாத்திரை - 
அக்கரம்‌ 1க்கும்‌ எண்ணெய்‌ -' அஸ்தி சுரத்திற்கு எண்ணெய்‌ - 
கரப்பான்‌ சூலிக்குயெண்ணெய்‌ - மாந்த கணம்‌ - பேராமைக்‌ 
(கட்டுக்குயெண்ணெய்‌ - மாந்த கணம்‌ போர்மாந்தத்துக்குக்‌ 
குடிநீர்‌ - மாந்தம்‌, போர்‌ மாந்தத்திற்கு மருந்து - பிள்ளைக்கு 
பாலரோகத்திற்கு மருந்து - கணத்திற்கு நெய்‌ - கணம்‌ 8க்கு 


} 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative - > 


கெய்‌ - கக்குவான்‌ - ஆமசுரம்‌; கணத்திற்கு நெய்‌- &- - வாந்தி 
கழிச்சலுக்கு நெய்‌ - தலை கனத்திற்கு கெய்‌. - -ரெத்தக்கடுப்பிற்கு 
லேகியம்‌ (ஏடு 983) -முலைப்பாலுண்ணும்‌ . -குழந்தைக்குக்‌ 
கோரோசனை லேகியம்‌ (ஏடு27) - வெருகெண்ணெய்‌ - 
மோரெண்ணெய்‌ - முக்கூட்டெண்ணெய்‌ - வாதக்‌ கரப்பானுக்கு 
எண்ணெய்‌ - மாந்த கணம்‌, போர்‌ மாந்தத்திற்குயெண்ணெய்‌, 
சரதாபத்திற்குயெண்ணெய்‌ - மாந்த கணம்‌, 3 பேராமத்திற்கு 
யெண்ணெய்‌ - சுரதாபத்திற்கு யெண்ணெய்‌ - கோரோசனை 
மாத்திரை (ஏடு 20) - காய்ச்சலுக்குக்‌ கஷாயம்‌ - சுழிகணத்திற்கு 
யெண்ணெய்‌ - கணத்திற்குச்‌ சூரியபுடயெண்ணெய்‌ - 
சுரத்திற்கு அரக்குத்‌ தைலம்‌ - மாந்த கணம்‌, பேராமத்திற்கு 
வெருகெண்ணெய்‌ - மாந்த சந்நிக்குப்‌ புகை - : தாந்திரிக 
சந்நிக்குப்‌ புகை - மாந்தம்‌, பேராமத்திற்கு யெண்ணெய்‌ - 
மாந்த கணத்திற்குக்‌ கஷாயம்‌ - மாந்தம்‌, பால்‌ கரிசைக்குக்‌ 
கஷாயம்‌ - அதிசார சுர வாந்திக்குக்‌ கஷாயம்‌ - மாந்த சுழி 
கணத்திற்கு எண்ணெய்‌ - கஷாயம்‌ - கடுப்புக்குக்‌ கஷாயம்‌ - 
மாந்தத்திற்குக்‌ குளிசம்‌ - மந்திரம்‌ - (ஏடு 34) எழுநாயறு 
குணம்‌ - கிராணி மேகமுதல்‌ கடுப்பிற்கு - முசல்‌ கரப்பான்‌ 
குணம்‌ - மசரிப்புழு குணம்‌ - செங்கிரந்தி குணம்‌ - கருங்கிரந்தி 
குணம்‌ - மாந்த வலிப்புக்‌ குணம்‌ - பெருவலியம்‌ - பேர்மாந்தக்‌ 
குணம்‌ - முட்டடப்பான்‌ செய்யுங்‌ குணம்‌ - பிறந்தது;முதல்‌ 
12 நாட்கள்‌ வரைக்குஞ்‌ செய்யும்‌ குணம்‌ - 2, 8, 4, 5,6, 7, 
8, 9, 10, 11, 12 நாள்‌ வரைக்கும்‌ செய்யுங்‌ குணங்கள்‌ 
மூதலானவைகள்‌ கூறப்பட்டுள்ளன. 


Beginning : 
பிறந்த நாள்தொட்டு வளர்பிள்ளைக்குத்தான்‌ ன்‌ 
பேசிடும்‌. ரோகங்கள்‌ பிறக்கும்வாறுஞ்‌ 5 
்‌. சிறந்ததோர்‌ தாய்தந்தைக்‌ குள்ளரோகஞ்‌ ௩ 


சிசுமேலே 6 தான்‌ மிது சிறப்பதாக. .... : 
6-0. ng di Math Collection, கக்‌ An i டட 


808 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
அறந்தமைக்கு மருத்துவச்சி யாலேபோகு 
மதுவன்றி மருந்தறிவார்‌ தன்னால்தீருந்‌ 


திறந்தெரிந்து பார்த்துவிடுஞ்‌ சிறுபிள்ளைக்குச்‌ 
சீராகவருநோய்க (ளோ) தக்‌ கேளே. (க) 


செங்கிரந்தி கருங்கிரந்தி செவ்வாப்புத்தான்‌ 
தீயானகரப்பானு மரையிற்‌ காணும்‌ 


அங்கமெல்லாஞ்‌ செவ்வாப்புச்‌ சிவந்துகாணு 
மதுவன்றி கருங்கிரந்தி தொண்டைக்கட்டும்‌ 


புண்குடரம்‌ பேயணுகல்‌ பட்சிதோஷங்‌ 
பின்னும்வெகு ரோகங்கள்‌ பிரித்துச்சொல்ல 


அங்கரிது குழந்தைபிணி யறிந்துதீர்க்க 
யாராலு மாகாதெனத்‌ தான்சென்னரே. (௨) 


End : 


பிள்ளைபிறந்த பனிரெண்டாம்நாள்‌ பனிரெண்டாமாசம்‌ 
பனிரெண்டாம்‌ஆண்டில்‌ சோருமுலையீர்‌ சூரனென்னும்‌ 
பேயணையும்‌ அதுசெய்யுங்குணம்‌. சுரம்வரும்‌,வாந்தி 
பண்ணும்‌. தாகமுண்டாம்‌. உதடு உலர்ந்துபோகும்‌ - 
முலைகுடியாது 
உறங்கிக்கிடக்கும்‌ - சிறிவிக்கு மேல்வயிறு வலித்து 
உபாதிப்படும்‌ 
உடம்பு கனத்திருக்கும்‌. இதுக்குப்பலி - 
மஞ்சளரைத்துப்‌ பாலது 
பண்ணி கொன்னைப்பூமாலை சூடி (கா) வி வஸ்திரங்கட்டி 
குறுணியரிசிச்‌ சோறும்‌,கருவாடும்‌, மீனிறைச்சியும்‌, 
புண்ணாக்கிலே கறியும்‌ மூணு கொழுக்கட்டையும்‌, 
ஐந்து பணியாரமும்‌ இதுவெல்லாம்‌ மண்‌௮அகலிலிட்டு 
அய்யன்‌ கோவில்‌ நோக்கி மலக்கு அய்யனாருக்குப்‌ 
பொங்கலிடவும்‌, தீரும்‌, 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 909 


Colophon : 


ஆங்கீரஸ வருஷம்‌ தை மாதம்‌, புதவாரமும்‌ அவிட்ட 
நக்ஷ்த்திரமும்‌ கூடிய புண்ணிய தினத்தில்‌ காதிர்சா மகன்‌ 
பாவாவுக்கு வெங்கடாசல வாத்தியார்‌ எழுதிக்கொடுத்த 
பிள்ளைவாகடம்‌. 


466. சுவடி நெ, 261. 
இரஸவர்க்கம்‌ (குணவாகடம்‌) 
ஏடுகள்‌ 46, பக்கத்திற்கு 6 வரிகள்‌ 
மிகச்சிதிலம்‌ 311 செய்யுட்களேயுள்ளன 
(நீள அகலம்‌ 37X22 செ. மீ.) 


இது சுவடி நெ. 203, 804(4), சுவடி 191, இவைகளைப்‌ 
போன்றவை. 

கடைசி 4 ஏடுகளில்‌ சரக்குகளின்‌ அட்டவணை காணப்‌ 
படுகின்றது. 


467. சுவடி நெ. 202 (A) 
அகஸ்ஜியர்‌ பற்ப, சிந்தூரம்‌ 
ஏடுகள்‌ 88. மிகச்சிதிலம்‌ 
(நீள % அகலம்‌ 34 % 8) 
பக்கத்திற்கு 6 வரிகள்‌. எழுத்து சுத்தமாகவுள்ளது. 
சாறு பூசப்படவில்லை. 
முதலில்‌ பல ஏடுகள்‌ ே சல்லரிக்கப்பட்டுள்ளன. 


இது மிகவும்‌. சிதிலமாகவீருப்பதால்‌ சுவடியின்‌ பெய்‌. 
கண்டுபிடிக்க இயலவில்லை. 46 நெ. செய்யுளுடன்‌ “பற்‌: 
விலக்கணம்‌ ”” முற்றும்‌ எனக்‌ பார்‌ அந்தப்‌ பெயரே 


கொ க்கப்பட்டி 
இதற்கு CC- OAS க்கிற ட்‌ Varanasi. An eGangotri Initiative 


910 தமிழ்ச்‌. சுவடிகளின்‌ 


இதில்‌ பஞ்சபாஷாணபற்பம்‌ - சகலச்சுன்‌ னம்‌ - சிந்தாமணி, 
ரசகர்ப்பூரம்‌ .- ,பச்சைக்கர்ப்பூர வைப்பு - சலாகை கர்ப்பூரம்‌ 
(செய்யுள்‌. 48) 'செளவீ ர வைப்பு (செ. 50) வாதராக்ஷ்ஸன்‌ (செ. 66) 
. சயமக்கினி. . (செய்‌. 60) - பூபதி - லகுஏலாதி (செ. 60) 
ராமபாணம்‌ “செய்‌. 61) 'சந்திரோதய உருண்டை (செ, 63) - 
சந்நியானந்த பைரவன்‌ (செ. 64) கோடா சூழி - பால சஞ்சீவி - 
“சிலோதாரி மாத்திரை (செ. 70) - சோகிரஸ மாத்திரை - நிம்பாதி 
மாத்திரை - அம்ருதரஸ மாத்திரை (செ. 72) - கனகரஸம்‌ - 
காளகண்டமேக நாராயணச்‌ செந்தூரம்‌ (செ. 76) - ரசச்‌ 
செந்தூரம்‌ (செ. 76) - பாதரசச்‌ செந்தூரம்‌ - ஜயரஸச்செந்தூரம்‌ 
(செ. 78) காந்தச்செந்தூரம்‌ (செ. 80) - காரீயச்‌ செந்தூரம்‌ - 
லோகச்‌ செந்தூரம்‌ - அயக்காந்தச்‌ செந்தூரம்‌ - தாமிரச்‌ 
செந்தூரம்‌ (செ. 83) தங்கச்‌ செந்தூரம்‌ (செ. 84) அப்பிரகச்‌ 
: செந்தூரம்‌ -.மஹாபூர்ண சந்திரோதயம்‌ (செ. 86) வீரிய ரசச்‌ 
சந்திரோதயம்‌ - அப்பிரகச்‌ சத்து சந்திரோதயம்‌ (செ. 88) 
_லோகச்‌ சந்திரோதயம்‌ (செ. 89) பூனாகச்‌ சந்‌ திரோ தயம்‌ (செ. 90) 
“தங்கச்‌ சந்திரோதயம்‌ (செ. 93) அரிதாரச்‌ செந்தூரம்‌ - பஞ்ச 
லோகச்‌ செந்தூரம்‌ (செ. 90) முதலியன உள்ளன. 


Beginning 


அனுபானமங்கங்‌ கரித்துக்‌ கொடுத்திட 
தனியேவியாதியும்‌ கழிச்சலு மோடிடும்‌ 
" - -யிவ்வகைப்‌ பற்பங்களெல்‌ லாஞ்சரிகூட்டி 


அவ்விடை சூதம்நின்றும்‌ பூசிலை 


A மாலிடங்கு கூட்டி மத்திக்கு ...... சத்திநீற்‌ 
ஆர ஆலிடகுப்பிக்கு மத்தி யெரித்திடு 
4 ௨... இர்துவுனாள்‌ மூன்றெரித்திட மாபற்பம்‌ 1-4 
சிந்தாமணி யது... யெடுத்ததை இட்டப்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


8-வது தொகுப்பு 311 


நாலாயிரத்து நானூருடன்‌ நாற்பதென்‌ 

னாலாம்‌ .வியாதிக்‌ கனுபானத்திற்‌ - மீந்திட 
கோய்களெழு பதிமூன்றுதோஷம்‌ : 

மாய்ந்திடும்‌ பற்ப வகையிது முற்றுமே, (௪௬) 


பற்பவிலக்கண முற்றும்‌. 
End: 
பஞ்சலோகச்‌ செந்தூரம்‌ 


தங்கத்திடையினி சாற்றிடு நாறும்பூ 
தொங்கும்‌ பரத்தைப்‌ பூவுளசாறுவிட்‌ 

('  டரைவில்லை பிடித்து ரவியிலுலர்த்திட்டுச்‌ 

சொல்லும்‌ யிருபதெருபுடத்‌ தீர்ந்தபின்‌ 
பத்தலரையிட்டுப்‌ பரத்தை செம்பீரநீர்‌ 
பத்தரைத்துப்‌ புடம்‌ பத்திட்டுப்‌ பார்க்கவே 
பவளமதாகும்‌ பணவெடையுட்கொள்‌ 
கவளங்கச்‌ சயங்கள்‌ நோய்கள்‌ நாசமாம்‌ 
மேகமிருபத்து வொன்‌ றுவெகு மூத்திரம்‌ 
போகுஞ்‌ சகத்திற்‌ கோய்களொளிக்‌ திடும்‌ 
இம்முறையாக: யிரும்பினரப்‌ பொடி 
அம்முறையீட்டா லவையும்‌ பவளமாம்‌ 
வயிற்றிலெழுந்த கோய்‌ வாந்தி லோகந்தா 
னுயிற்புகு டுருக்கு வொழுகரை செந்தூர 
மாகும்‌. வெள்ளீயம்‌ அதிகப்‌ பருதியாம்‌ 


குறிப்பு : 
டை சுவடிக்குப்பின்‌ 4 முதல்‌ 8 ஏடுகளில்‌ சிற்சில முறைகளின்‌ 


செய்யுட்கள்‌ காணப்படுகின்றன மிகச்சிதிலம்‌. : 
C-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


812 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


“ 468. சுவடி நெ, 262 (௩) 
அகஸ்தியர்‌ - பின்னூல்‌ எண்பது 
ஏடுகள்‌ 20; பக்கத்திற்கு 6 வரிகள்‌. 
(ஷி . பூச்சியரித்துள்ளன. பூர்த்தி 
(மீள % அகலம்‌ 84% 8 செ, மீ.) 


இதில்‌ கர்மசாந்தி சுவர்ண அப்பிரகச்‌ செந்தூரம்‌, தாமிர 
பற்பம்‌, அரையாப்புக்கட்டிக்கு மருந்து - பூனீத்தின்‌' குரு, 
ஆனைக்கல்‌ (ஏடு 6) ரஸப்பதங்கம்‌ (ஏடு 71) அரிதாரப்பற்பம்‌ - சுரக்‌ 
கோடாலி (ஏடு 9) தேகக்கூறு, தாதுக்கூறு, உடல்பார்க்கை, 
கர்மக்குறி (ஏடு 10) .விக்கலுக்கு மருந்து (ஏடு 191) ' தேங்காய்ப்‌ 
பால்‌ பல்வலிக்கு (ஏடு 14) ஒருத்தலைவலி, மண்டைக்குத்துக்கு, 
மேகத்திற்குக்‌ கஷாயம்‌, பிள்ளைப்‌ பிணிக்கு எண்ணெய்‌, (ஏடு 15) 
அறுகம்‌ வேர்‌ கிருதம்‌, கிரந்திக்குப்‌ புகை, பேதிமாத்திரை, 
பெரும்பாட்டுக்கு (ஏடு 17) தாமிரபற்பம்‌, வைத்திய நீத்துவகை 


(ஏடு 18) காமகேசரிக்‌ குளிகை (ஏடு 20) மூதலான முறைகள்‌ 
உள்ளன. ' 


Beginning : 


OOOO ன்பது சொன்னேன்‌ முதலேகாப்பு 
மூலத்தில்நின்ற கணபதியே போற்றி 
பின்னூலெண்‌ பதுசொல்ல வாயிகாப்பு. 
பேரான யென்குருமா முருகன்‌ காப்பு 
அன்னாளி லீசனுப தேசத்தாலே 
அகஸ்தியனா மென்றெனக்குப்‌ பேருமாச்சு 
பொன்னான வாதத்தில்‌ லெட்சங்காப்பு 
பூட்டினேன்‌ பூரணகூத்‌ திரத்தைக்கேளே . (௧) 
பூரணநா லாயிரத்திரு நூறுஞ்‌ சொன்னேன்‌ 
பொருளான வாதத்திற்‌ காதிநூல்தான்‌ 
காரணமாய்‌ வைத்தியத்தி லிரண்டுலட்சம்‌ 
கடையேடும்‌ பதினாறுங்‌ கண்டுகொள்ளு 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 818 


ஆரணமாய்ப்‌ பெருநூலைச்‌ சுறுக்கிச்‌ சொன்னேன்‌ : 
ஆயிரத்து யஞ்ஞூத்து முதலதாகும்‌ 

தாரணியில்‌ வைத்தியத்திற் காதிநூல்தான்‌ 
தமிழ்நாலா யிரவெண்பா சாற்றினோமே. (௨) 


End : 


ஞானமென்று லோகம்வீட்டா லதுவே ஞானம்‌ 
ஞானம்‌ வீட்ட யோகமென்ன மரணயோகம்‌ 
பானமென்னா ரசத்தை விட்டால்‌ சுராமபாணம்‌ :. 
தானபரியா ரின்னூலைவிட்டால்‌ பரிகாரந்தான்‌ 
கோணமென்னும்‌ வழலைவிட்டால்‌ ரசவாதந்தான்‌ 
குணவாத பேதமல்லாமல்‌ குணமாகாது 
கானமென்ற யின்னூலெண்‌ பதையும்‌ வீட்டால்‌ 
காசினியி லிவன்யோகி கடந்தான்‌ முற்றே. (௮௩) 


அகஸ்தியர்‌ சுவாமி திருவாய்‌ மலர்ந்த பின்னூலெண்பது 
முற்றும்‌. 


469. சுவடி நெ, 268 (4) 
கொங்கணர்‌ கடைக்காண்டம்‌ ஐநூறு 
ஏடுகள்‌ 59; பக்கத்திற்கு 10 முதல்‌ 11 வரிகள்‌ 
செல்லரிக்கவாரம்பித்துள்ளன 
(நீளம்‌ அகலம்‌ 94% 3 செ.மீ.) 


இதில்‌ நாற்பத்திமுக்கோண பூசை - வடுகன்‌ பூசை (ஏடு 7) 
கணபதி பூசை, நந்தீசர்‌ பூசை (ஏடு 8) சுப்ரமண்யர்‌ பூசை (ஏடு 9) 
தெட்சிணாமூர்த்தி பூசை, சண்டிகேசர்‌ பூசை, பிரம்மதேவர்‌ பூசை, 
விஷ்ணுதேவர்‌ பூசை (ஏடு 11) ருத்திர பூசை - மகேச்வர பூசை, 
சதாசிவ பூசை - ஞானகுருபாதம்‌ (ஏடு 722) மட்டம்‌ 
(ஏடு 18) - ரேசகம்‌ - கும்பகம்‌ - தீட்சை (ஏடு 16) - முலாதாரத்‌ 
தீட்டை - (ஏடு 17) 17) - யாகசாலை கட்ட (ஏடு 20) -. அனுஷ்டானம்‌ 


angamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


ரிக தமிழ்ச்‌. சுவடிகளின்‌ 


(ஏடு 23). சீஷ்ன்லட்சணம்‌ . (ஏடு 983). - பருவலட்சணம்‌ - ரவி 
தரிசனம்‌ (ஏடு 26) இந்து தரிசனம்‌ - மாதம்‌ ; ஈக்ஷத்திரம்‌, வாரம்‌, 
திதி, லக்கினம்‌ (ஏடு 28) சுப்பிரமணியர்‌ : நாற்பத்து முக்கோணம்‌ 
(ஒடு 30) பஞ்சபாதகம்‌ (ஏடு 82) அஷ்டகர்மம்‌. (ஏடு 38) - 
சரியைக்‌ குணம்‌ - கிரியைக்குணம்‌ - ஞானாதிகாரியம்‌ (ஏடு 37) 
சாபநிவ்ருத்தி - குருவின்‌ லக்ஷணம்‌ (ஏடு 47) - முக்குளிகை மூலம்‌ 
- சாதனைக்கு மாதம்‌..லக்கினம்‌. - அனுஷ்டான விதிகள்‌ - குரு 
கடாக்ஷமார்கம்‌-சா பநிவ்ருத்தி முதலானவைகள்‌ கூறப்பட்டுள்ளன. 
Beginning’: 
அண்டரண்டங்‌ . கட்ந்தபொருள்‌ சிர்குணமாய்கின்ற 
தளர்வில்லா நிர்மலமே . சூட்சாசூட்மம்‌ 
யெண்டிசையும்‌ பரந்தரிரஞ்‌ சனமேயாக 
(வ) 'யேகச்சி தானந்தத்‌ -தப்பால்ஞானங்‌ 
ல்‌ கொண்டதொரு பூரணமென்‌ ஒளஞுங்காப்பு 
குறியான வெழிப்பாமும்‌ ங்கா 
புண்டரீக வெளியொளிப்பாழ்‌ சுழினைமேவும்‌ ன்ஸ்‌ 
போதமுறும்‌ வேதாந்தக்‌ காப்புத்தானே. (க) 


ஆதியே தந்தமே. தகண்டமேது ; : 
அப்புறத்தே நின்றபூ ரணந்தானேது 
நீதியே நெறியேது நினைவங்கேது 
்‌ நேரான சுழினை தனை. நிலையாதாக்கு 
சோதியே துரியமென்ற ' துரியமேது 
துரியாதீ தத்தடங்குஞ்‌ சுருதியேது 
பேதியாதொரு மனமே பிலக்கூறுவானும்‌ 
பலத்தக்கால்‌ மவுனமது பலக்குந்தானே ' (௨) 
கா: 


8 


பலனை புண்ணியத்தின்‌ சொர்க்கஞ்‌ சொன்னேன்‌ | 
்‌ பாழான நரகத்தின்‌ வகையுஞ்‌ சொன்னேன்‌ 
நலமான சிதம்பரத்தின்‌ - பூசை சொன்னேன்‌ 
நாடாத சீஷனுட்‌ குணமுஞ்‌ சொன்னேன்‌ : 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 315 


புலனாகப்‌ பாலருட பூசை சொன்னேன்‌ 1 ora 
புகழ்பெறவே சாபங்கள்‌ நிவ்ருத்தி சொன்னேன்‌ 


அலையாமல்‌ அப்பியாச மார்க்கஞ்‌ சொன்னேன்‌ 
அப்பனே சுவாசமாய்கை (தான்கண்டேனே) (௪௯௯) 


விட்டகுறை யாலேதான்‌ தேவிதோத்திரம்‌ 
விளம்பினேன்‌ பொறிபுலன்‌ காலுவாய்வு 
பட்டணமா மண்டலங்கள்‌... 
படட பபப்பெப்‌ பட்பட்பப சொன்னேனய்யா 


திஷ்டையெல்லா மொன்றான யேகவஸ்து 
நெடுமாலி டைச்சரமே மெளனபீடம்‌ 


வட்டமதை ஓரெழுத்தென்‌ றறியச்சொன்னேன்‌ 
்‌ மகத்தான ரவிவட்ட மானவாறே. (௫௭) 
வாறான சாஸ்திரத்தி லாறுகாண்டம்‌ ்‌ 
வகையாகக்‌ குறுக்குபதில்‌ மூணுகாண்டம்‌ 
கூறான கடைக்காண்ட மிந்தஞானம்‌ 
காட்டினேன்‌ ஐநூறு சீடர்க்காக 
வீரான நடுக்காண்ட . மைநூறுசொன்னேன்‌ 
வேதையிலே முதல்காண்ட மைநூறுசொன்னேன்‌ 
தோரான முன்னூத்து மூன்றுசூத்திரம்‌ 
தப்பாமற்‌ சொச்சமுண்டு தெளிந்துமுற்றே. (௫௭௧) 


மீனாட்சி துணை. 


470. சுவடி நெ. 263 (5) 


தக்ஷிணாமூர்த்தி தீக்ஷாவிதி : 200 


ஏடுகள்‌ 28; பக்கத்திற்கு 10 முதல்‌ 11 வரிகள்‌. 
செல்லரித்துள்ளன. 


| 
| 
இதில்‌, பிராணாயாமம்‌, காந்தச்‌ செந்தூரம்‌ (ஏடு 6) | 
நாற்பத்தி முக்கோணம்‌ (ஏடு 8) சிதம்பரச்‌ சக்கரம்‌ (ஏடு 10) 
பலவித செந்தூரம்‌ கொண்டால்‌ தீரும்‌ ( ஏடு 17) | 
| 

| 

| 

| 


சத்தி நசை ஏடு 80.) முதலானவைகளுள்ள: TE 
C- ட டயம்‌ Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


816 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
Beginning : 
"வானத்தா வியபொதிகை மலையிலமர்‌ 
மகத்தான ரிஷியுடைய வாக்கினேர்மை 
பானத்தா வியபூசை வாமபூசை 
பரிவான சிவயோகம்‌ பண்வோர்கேளு 
மீனத்தா வியராசி போக வாழ்க்கை 
விளங்குகின்ற கன்னிமுதல்‌ வில்லுமேசஞ்‌ 


சேனைத்தா வியராசி துலாத்தின்‌ 'ராசி 
சென்மரா சிக்கருவைச்‌ செப்புறேனே. (௧) 


செப்புகிறேன்‌ நூலாததோர்க்குத்‌ தேவி 
(mt முதல்வாசி சிவனோடு மந்திரங்க ளெல்லாம்சித்தி 
 ஒப்புகிறேன்‌ குளிகைசித்தி வாதசித்தி 
உயர்ந்துநின்ற காயசித்தி யுறுதியாகும்‌ 
தப்புகிறே னென்னாஞக்‌ தவரொட்டா து 
சாதகமாய்‌ வாசனையாய்த்‌ தானே தூக்கும்‌ 
கொப்புகிறே னுலகத்தில்‌ தசதீட்சைபெற்றுக்‌ 
கொடியசிவ யோகியெனக்‌ . கூறுவாறே. (௨) 
End : 


ட!!! சாத்தியே மெஎனத்தின்‌ வாலைதீட்சை 
சாதகமா யஞ்சுவித தீட்சையோதி 
மாத்தியே யன்னமொடு பலகாரங்கள்‌ 
மாங்கிசங்கள்‌ முட்டையோடு பொரித்துவைத்துப்‌ 
போத்தியே லேகியத்தை முன்னேவைத்துப்‌ 
புகழாக நெய்நிவே தனமும்‌ செய்து 
தேத்தியே தூபமோடு தீபம்காட்டித்‌ - 
கிறமாகக்‌ கர்ப்பூரம்‌ பணிமாறுவாயே, (௫௭) 
பணிமாறு காலத்தே மணியினோசை 
பாங்கான சேகண்ட நாதவோரை 
பணிமாறுங்‌ காலத்தில்‌ மெளனதோத்திரம்‌ 
பத்தியுறும்‌ வாலைகையில்‌ லேகியத்தையீந்து 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5வது. தாகுப்பு 


917 


பணிமாறுங்‌ காலத்து. சகலசித்தும்‌ 
பரிவாகத்‌ தான்வேணும்‌ கையில்வாங்கிப்‌ 


பணிமாறும்‌ காலத்தே பணிந்துதண்டம்‌ 
பண்ணுவாய்‌ தீட்சைவிதி ஞானமுற்றே. 


_ (௫௦௧) 


அகஸ்தியர்‌ மூர்த்தி தீட்சாவிதி முற்றும்‌. அகஸ்திய 
மூர்த்தி வாலை மனோன்மணி, மீனாட்சி துணை, 


குறிப்பு: (1) 


இந்த சுவடியின்‌ முதல்‌ ஏட்டில்‌ 
இதற நூல்களின்‌ பெயர்‌, 
கொடுக்கப்பட்டுள்ள அவையாவன. 


பெயர்‌, மற்றும்‌ 


பூரண சூத்திரம்‌ 

மெய்ச்‌ சுருக்கம்‌ 

நீலகண்ட வைத்தியம்‌ 50 

வால்மீசர்‌ 100 

கும்பமுனி 6 

கும்பமுனி 48 

போகர்‌ பூஜாவிதி 
ராமதேவர்‌ சூத்திரம்‌ 
கும்பமுனி பூஜாவிதி 

ஞானம்‌ 100 


“வைத்ய நூல்‌ ”' களின்‌ 
வரிசையாகக்‌ 


யரண்கண்டி 

சிவவாக்யம்‌ 

தத்துவ விளக்கம்‌ 

சச்சிதானந்தமாலை 

சுந்தரமூர்த்தி அதிசயம்‌ 

செளந்தர்யலஹரி 

தட்சிணாமூர்த்தி பூரண 

சூத்திரம்‌ 205 

5 மெய்ச்சுருக்கம்‌ 60 
உட முப்பு 60 . 


கர்மசூத்திரம்‌ 50 
3 300 
முப்பு 50 
தீக்ஷாவிதி 205 
ன்‌ 48 
வகாரம்‌ 100 
ட்‌ 80 
பட்சணி 


செரு. பஞ்சாக்ஷரம்‌ 


C-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


வைத்தியம்‌ 60 
திரட்டு 48 
வைத்தியம்‌ 48 
கர்மகாண்டம்‌ 800 
கர்ம சூத்திரம்‌ 160 
செந்தூரம்‌ 306 . 
வைத்தியம்‌ 16 ...! 
பூசாவிதி 200 ' 
தீஷாவிதி 900 ' 


918: 


சத்யாரூடம்‌ 
சித்திராரூடம்‌ 
மச்சமுனி 800 
ரோமரிஷி 25 - 
சிவகீதை . 
சூடாமணி 
பஞ்சீகரணம்‌ 
அதிதேவதை 
ராகத்வேஷம்‌ 
சாதனசதுஷ்டயம்‌ 
உபநிஷதம்‌ 
சசிவர்ணபோ தம்‌ 
சரசாஸ்திரம்‌ 
திருமூலர்‌ பட்சணி 60 
சுந்தரமூர்த்தி தண்டகம்‌ 
மட்சமுனி 800 
சித்திராரூடம்‌ 
கருவு பஞ்சாட்சரம்‌ 
வாலை பஞ்சாட்சரம்‌ 
கடைக்காண்டம்‌ ' 
ஞான உலா | 
சிவகீதை 
சூடாமணி . ப 
பஞ்சீகரணம்‌ 
ராகத்வேஷம்‌ 
சாதனசதுஷ்டயம்‌ 
சூதமுனி பாடல்‌ 


சங்கராசாரியர்‌ உலா 
கொங்கணர்‌ துரிய ஞானம்‌ 


தமிழ்ச்‌ சுவடிகளின்‌: 


ட சுருக்கம்‌ 100 
13 கலைஞானச்‌ சுருக்கம்‌ 
120 


ு ஆயிரத்திருநூறில்‌ 
சுருக்கம்‌ 100 


ப்‌ அஷ்டகர்ம 
பலதிரட்டு 80 


நீலகண்டம்‌ 
வால்மீகர்‌ 100 
போகர்‌ பூசாவிதி 
ராமதேவர்‌ குத்திரம்‌ 
ு  கருமானச்‌ சுருக்கம்‌ 30 
ு  பலதிரட்டு 80 
திருமூலர்‌ குணவிதி 


௮ 


்‌ உபநிஷத்து 


சசிவர்ணபோதம்‌ 
சரசாஸ்திரம்‌ 
பராபரக்கண்ணி 
சூதமுனி பாடல்‌ 
கருவூரார்‌ பூஜாவிதி ' 
சனன காரணம்‌ 
துரீய ஞானம்‌ 
உடலறி விளக்கம்‌ 
மரணகண்டிகை : 
தத்துவ விளக்கம்‌ 
செளந்தர்ய லஹரி 
கொங்கணர்‌ 100 
சட்டமுனி 100 : 
9) ஞானம்‌ பின்னூறு 2 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


வது: தொகுப்பு, ட: 


கருவூரார்‌ பூஜாவிதி மதன நூல்‌ «yaa 
கொங்கணர்‌ கொக்கோகம்‌ 
கடைக்காண்டம்‌ 600 வாதிவட்டம்‌ 
ராமதேவர்‌ பட்சணி 60 பகவத்கீதை 
உடலறி விளக்கம்‌ 
என்பன. 
(2) 


.... ஒரு தனியேட்டுக்குறிப்பில்‌ “ தட்சிணாமூர்த்தி என்கிற 
அகஸ்தியர்‌ தீட்சாவிதி” என்றே காணப்படுகிறது. 


471. சுவடி நெ. 264 (A) 


அகஸ்தியர்‌ சூத்திரம்‌ - நூறு 
ஏடுகள்‌ 20; பக்கத்திற்கு 7 வரிகள்‌. 
சிறிது செல்லரித்திருக்கின்றது. பூர்த்தி. சாறுபூசப்படவில்லை. 
(நீள % அகலம்‌ 48% 2 செ. மீ.) 


இதில்‌ துருசுச்சுன்னம்‌, லிங்கக்கட்டுத்தைலம்‌, உள்கரு - - 
கரியுப்புக்‌ கட்டு (ஏடு 8) சூதநீர்‌ - வழலைக்கு இட பாகங்கள்‌ - 
வங்கரீர்‌ - கரியுப்பு - நாகவித்தை - ஈவலோகமாரணம்‌ (ஏடு 7) 
கட்டுவகை ஜயநீர்‌ - செந்தூர மீர்‌ - மெழுகு நீர்‌ - லிங்கக்கட்டு - 
வீரக்கட்டு (ஏடு 8) சாரக்கட்டு - உப்புக்கட்டு - செம்பு சுத்தி- 
உப்பு பற்பம்‌ - உப்புச்செந்தூரம்‌ - நவச்சாரக்கட்டு (ஏடு 11) ன 
பெரியோர்‌ மகிமை - நாகபற்பம்‌ (ஏடு 13) துருசுவெள்ளை - சூத 
களங்கம்‌ (ஏடு 14) செம்பு சுத்தி - பாடாணசுத்தி - நூல்வகை - 
வெள்ளி வித்தை (ஏடு 16) - துருசுநீறு - வங்கபற்பம்‌'- வெள்ளி 
வித்தை - அறுபத்துகாலு. சரக்குக்‌ கட்டத்தைலம்‌: (ஏடு 18) 
(சமழுகு-லிங்கக்கட்டு - லிங்கக்களங்கு முதலான முறைகளுள்ளன, 


C-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


920. தமிழ்ச்‌ சுவடிகளின்‌: 
Beginning : 


பூரணமாஞ்‌ சுழிமுனை நடுக்கமலமீதே 
புகழ்பெரிய மூலகண பதியேகாப்பு 

காரணமா யெனையாண்ட பராபரனைப்போற்றிக்‌ 
கட்டாக வாதத்தி லட்சங்காப்புத்‌ 

தாரணமாய்‌ படுபாதி குறுக்கிச்‌ சொன்னேன்‌ 
சார்வாகவாயிரத்‌ திருநூறு சூத்திரம்‌ 

வாரணமாய்க்‌ குறுக்கிவைத்த சூத்திரம்‌ நூற்றில்‌ 
வகைதோணக்‌ கருக்குருவும்‌ வகுத்தேன்பாரே. (௧) 


பாரப்பா கட்டுவகைச்‌ செந்தூரங்கள்‌ 
பண்பான ஜயநீர்‌ களங்கு மெழுகுசுத்தி 
சீரப்பா வழலைக்கு இடைபாகங்கள்‌ 
திறமாக வுள்க்கருவு மேகமூலிக்‌ 
கூறப்பா மித்திரங்கள்‌ தேவிபூசை 
குறுக்குவழிப்‌ பரிசினகள்‌ கோடாகோடி 
ஏறப்பா தொந்தங்கள்‌ விபரமாக 
யியம்புகின்றேன்‌ துருசனுடச்‌ சுன்னப்போக்கே. (௨) 


End : 


சாங்கமென்ற பூரணத்துள்‌ கண்ணோரையிலே 
சாதகமா யிருநேரம்‌ பார்க்கவேணும்‌ 

_பாங்டிகன்ற காதவெளி வொளியுங்காணும்‌ 

| பராபரனும்‌ பரையுமப்போ பாசமாகும்‌ 

திங்கொன்றும்‌ நினையாதே யின்னூல்‌ பார்த்தால்‌ 
சிவசிவா கர்த்தாவே யென்‌ றுசொல்லு 

.சாங்கமென்ற வேசைசித்தி கற்பசித்தி 


்‌.. தீட்டுண்ட ' குணம்போச்சு மனம்வேறாச்சே. (௯௯) 
6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது; தொகுப்பு 921 
மனம்வேறு பூரணமேயென்று பூண்டு 
வாழவைத்த லல்லால்மற்‌ ரொன்றுஞ்செய்யா 
மனம்வேறு தட்டுண்டாலெல்லாம்‌ போச்சு 
மாய்கையுற்றுத்‌ திரிந்தலைவான்‌ மாள்வாரய்யோ 
மனம்வேறு சாதகமாய்‌ சாத்திரம்பார்த்து 
மனம்பெலக்கக்‌ குருவினிடம்‌ வணங்கிகின்றால்‌ 
மனம்வேறு வாராது சித்திமுத்தி | 
வாய்க்குமே சூத்திரந்தான்‌ நூறுமுற்றே (எ) 


தேவி சகாயம்‌ 


குறிப்பு : ் 
முதலில்‌ 10 ஏடுகளும்‌, ஈடுவில்‌ 75 ஏடுகளும்‌, கடைசியில்‌ 
12 ஏடுகளும்‌ காலியாக விடப்பட்டுள்ளன. 


472. சுவடி நெ. 264 (8) 
காலாங்கி நாயனார்‌ சூத்திரம்‌ - 36 
ஏடுகள்‌ 8. பக்கத்திற்கு 7 முதல்‌ 8 வரிகள்‌. 
பூர்த்தி, சாறுபூசப்படவில்லை. செல்லரிக்கவாரம்பமாகியுள்ளது. 


இதில்‌ அஷ்டசித்தி - அகஸ்தியர்‌ அண்டதைலம்‌ - வங்கஞ்‌ 
சாய்க்கதந்தினயன்‌ (ஏடு3) செந்நிறச்‌ சட்டை முனிநாயனார்‌ 
சிவயோக முறை (ஏடு 4) கோரக்கர்‌ சித்தன்குடோரி - மச்சமுனி 
முறை - இடைக்காடன்‌ சுத்தி (ஏடு 7) முதலானவைகள்‌ உள்ளன. 


Beginning : 


சோதியுரு வாய்வதி லண்ட மெங்குந்‌ 
துகளில்பர வெளியாகிச்‌ சொருபானந்த 
மாதியுரு வந்தமதா யீளவில்லாத 
21) வகிலசரா சரவுயிர்க எனைத்துமாகி 
41 CCAD Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


922 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
ஆதியுரு வொருபாகம்‌ பெண்ணோடானாய்‌ 
படர்ந்துநின்ற ஞானமென்னும்‌ பரையோடேநேர்‌ 
வீதியுரு நால்வேத மதங்கள்‌ பொங்கும்‌ 
வீரிகதிரா மானைமுகன்பதங்‌ கருத்தில்கொள்வாம்‌ (௧) 


கொண்டப்பா மூலர்பதம்‌ சிரமேற்கொண்டு 

கொட்டினேன்‌ வாதனூலா யிரந்தானப்பா 
,_ விண்டப்பா மலைநிகண்டெண்‌ ணாயிரந்தான்‌ சொன்னேன்‌ 

விரித்துரைத்தேன்‌ தீட்சைவிதி யெழுநூறப்பா 

கண்டப்பா சூத்திரந்தான்‌ முன்னூறுஞ்‌ சொன்னேன்‌ 
கற்பவிதி வாதமொடு கலந்துநூரறாய்‌ 

பண்டப்பா சொல்லிவைத்தேன்‌ சூதீரம்முப்பதற்குள்‌ 
பாடினேன்‌ நூல்மறைப்புப்‌ பலவுந்தானே (௨) 


End ¢ 


கொல்லுவது புண்ணாக்கள்‌ மறைப்பைக்கேளு 
கொடுந்துருசு வித்தையதில்‌ மறைத்தானப்பா 
வெல்லுவது நாதவிந்து மித்திரமாமப்பா 
விள்ளாதே ரோமரிஷி மறைப்பைக்கேளு 
கல்லான வெடியுப்பு சயநீர்‌ மார்க்கம்‌ 
கடுஞ்சுறுக்கஞ்‌ சாங்காய்ச்சல்‌ கம்பிரோம 
மல்லவே யுருக்கிவிடச்‌ சுன்னமாகும்‌ 
பூனீறு வீரமுடன்‌ பூரம்போடே. (௩௪) 


போடந்தத்‌ துரிசுமுத லொன்பானுக்கும்‌ 
போடுமுன்னே குடோரியுட னெல்லாங்கட்டும்‌ 
நீடுவது கருவூரான்‌ கொங்கணர்‌ தான்‌ 
கிகமும்ஈன்‌ ஐரலெந்நூல்‌ முறைநாலுக்கும்‌ 
பூட்டொன்றாம்‌ மறைப்பொன்றாம்‌ புகலக்கேளு 
போகரொன்‌ னூல்முறையை வழலைசெய்து 
சூட்சந்த வெடியுப்பு நீரிற்றோய்த்து 
தடியாக ரவிமுகமண்‌ டலந்தான்போடே. (௩௫) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 923 
போடப்பா வெள்ளகத்திச்‌ சவுக்காரந்தான்‌ ' 
பொன்னான தெமை (சுதை) போல வெளுத்துக்கட்டும்‌ 
.. கூடப்பா வண்டநீர்‌ தன்னிற்றோய்த்து 
கொடு ரவியிற்‌ போட்டிடவே கொடியசுன்னம்‌ 
மூடப்பா சகலதுறைக்‌ கெல்லாமாதி 
முச்சுவிட்டுப்‌ பேசாதே முப்பத்தாறில்‌ 
சூடப்பா தத்துவனூல்‌ அறியச்சொன்னேன்‌ 
சூத்திரமுன்‌ பலவாமோ சோதிமுத்தே. (௩௬) 


Colophon : 


குருபாதமே துனை: காலாங்கி நாயனார்‌ போகருக்கு 
அருளிச்செய்தது. 36 முடக்கருவி போலே இந்த 46 பாட்டு 
7 லட்சம்‌ கிரந்த முதல்‌ சகல நூலுக்கும்‌ கருவி நூல்‌ என்றவாறு. 
இந்த நூல்கள்‌ புறக்கருவியாம்‌. தத்துவதூல்‌ என்றதற்கு “அற 
மென்றவாறு. பூரணம்‌ - பாலாபரமேச்வரி ரட்சிக்கவும்‌. 


473. சுவடி நெ, 205 (4) 
வைத்திய அட்டவணை 
ஏடுகள்‌ 17. பக்கத்திற்கு 6 முதல்‌ 8 வரிகள்‌, 
செல்லரிக்கவாரம்பித்துள்ளது. 

(நீள % அகலம்‌ 30 X39 செ.மீ.) 


இதில்‌ வைத்யர்‌ சம்பிரதாயம்‌, கிராணீகபாடம்‌, சந்தனாதித்‌ 
தைலம்‌, கும்மிப்பாட்டு (முக்கூட்டெண்ணெய்‌) சூதிகா வாய்வுக்கு 
(ஏடு 6%) மூலம்‌, உட்காய்ச்சலுக்கு நெய்‌, ஊதுபாண்டு கஷாயம்‌, 
ஆரியன்‌ கவி (ஏடு 63) விஷத்திற்குத்‌ தைலம்‌, விஷ்ணுத்‌ தைலம்‌ 
(ஏடு 9) அதிசாரக்‌ கழிச்சல்‌, சூதகவாயுச்‌ சூரணம்‌ - மாதளங்காய்‌ 
வடகம்‌ (ஏடு 11) மதனகாமச்‌ சூரணம்‌, அளைப்பு வித்தை - 
ரொட்டி மருந்து - பட்டிவைப்பு - கண்மாலைக்கு - குழிவிமுந்த 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


ன! 


924 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


புண்ணுக்கு (ஏடு 12) - ரத்‌ திப்பிரமியத்திற்கு வத்தி - 
ஆரியபுத்ரன்‌ ஈடகாயம்‌ (ஏடு 14) மாதளங்காய்‌ லேகியம்‌, 
காந்தாதி லேகியம்‌ (ஏடு 16) கொடிமிந்திரிச்‌ சூரணம்‌ - கெற்ப 
நூல்‌ (ஏடு 16) முதலானவைகளுள்ளன. 


Beginning © 


தேசமெங்கும்‌ வைத்தியராய்‌ பையுந்தூக்கிச்‌ 
செப்புகின்ற மாந்தர்களே செப்பக்கேளீர்‌ 
பாசமுட னறிவெங்கே தாதுவெங்கே 
பார்த்தெழு்த அவிழ்தமெங்கே குறிதானெங்கே 
நேராக நின்றநிலைத்‌ தியானமெங்கே 
நீதமுடன்‌ பண்டிதரே யிந்தநூலை 
பாரிலுள்ள வைத்தியர்தா னெவரானாலும்‌ 
பாராம லெந்தனுக்குப்‌ பகருவீரே. (௧) 


வாகடத்தின்‌ பயனறியார்‌ நாடிகாணார்‌ 

வலதுகையைத்‌ தான்பிடித்து மறுவார்த்தைசொல்லான்‌ 
பேர்கிடக்கப்‌ பேர்சொல்வான்‌ வியா திகாணான்‌ 

பிணிபோச்சுதென்று சொல்வான்‌ தீர்க்கமாட்டான்‌ 
ஓகோகோ வைத்தியரா யிவர்களெல்லாம்‌ 

ஒருகாலும்‌ மோட்சமில்லை கரகந்தானே. (௨) 


End © 


பாவையர்‌ கை காலசரும்‌ பாங்கு கேள்‌ - தேவையில்லை 
யன்னமிதி லிதற்குமன பிப்பூவுந்‌ 

தொல்லை நெய்தற்‌ கிழங்குச்‌ சூட்டியே - நல்ல 

ஆவின்‌ பாலிலிதைக்‌ கொடுக்கப்‌ பாவை கவமதாசூலைவலி 
காணிலரசந்‌ தோலுங்‌ கோலி மருதந்தோல்‌ - நீரில்‌ 
வாகாகவே யரைத்துக்‌ கருதாவின்‌ பாலிலிதைக்‌ 

கண்டு கொடு பருகப்‌ பத்தாகும்‌ - மாதமதில்‌ 

பாவையரே வலிக்கில்‌ ஏற்றாகுஞ்‌ சர்க்கரை யிலுப்பைப்பூ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 920 


கொற்றாக நீரிலரைத்‌ தாப்பாலில்‌ - நிச்சயமாய்த்‌ 

தானருந்தப்‌ பெருமதித்தோற்கு ஈலம்பேசுவேன்‌ கூறும்‌ 
அரக்குல நிலக்குமிழ்வேர்‌ அரைத்துக்கரைத்து விரைக்‌ 
குலக்குடிக்கப்‌ பிள்ளைவீமும்‌ வரைக்கும்‌ - அரனுரைக்க 
அறிந்துமுனி வோருரைத்த திறனாகு மென்‌ கனைச்செப்பு 


474. சுவடி நெ. 266 (8) 
பால வாகடம்‌ 
ஏடுகள்‌ 89. 18 முதல்‌ 67 வரை. 
பக்கத்திற்கு 7 வரிகள்‌ சுத்தமான பிரதி 


இதில்‌ மாதந்தோறும்‌ குழந்தைகளுக்கு உண்டாகும்‌ 
நோய்கள்‌ - பெண்களுக்கு முதற்திங்கள்‌ (ஏடு 21) வீங்குபுள்‌ 
(ஏடு 92) மாந்த வரலாறு (ஏடு 274) அவபத்திய மாந்தம்‌ (ஏடு 28) 
- போர்‌ மாந்தக்‌ குணம்‌ - பால்‌ மாந்தம்‌, நீர்‌ மாந்தம்‌ (ஏடு 29) 
செரியா மாந்தம்‌ - கட்டு மாந்தம்‌ (ஏடு 30) தலை மாந்தம்‌ - விஷ 
மாந்தம்‌ - வரள்மாந்தம்‌ (ஏடு 31) ஊது மாந்தம்‌ - மாந்த சந்நி - 
வலீப்பு மாந்தம்‌ - வலிப்பு சந்நி - போர்‌ மாந்தம்‌ - நீராமைக்‌ 
குணம்‌ (ஏடு 82) சளிமாந்தம்‌ - கணம்‌ - மகாகணம்‌ (ஏடு 33) - 
அந்தகக்கணம்‌ - போராமைக்‌ கணம்‌ - விஷகணம்‌ - நீர்க்கணம்‌ - 
மூலகணம்‌ - மந்தார கணம்‌ - முக்கு கணம்‌ (ஏடு 35) ரெத்த கணம்‌ 
ஆமகணம்‌ - எரிகணம்‌ - சுழல்கணம்‌ - சுழிக்கணம்‌ - கணச்சந்நி - 
அக்கரக்கணம்‌ (ஏடு 87) குண்டியக்கரக்கணம்‌ - ஊதுகாமாலை - 
மஞ்சட்காமாலை - கீரி கோய்‌ - ஆமக்கழிச்சல்‌ (ஏடு 38) - மீளாத 
அய்யச்‌ சுரம்‌ - திருஷ்டி கரப்பான்‌ வகை (ஏடு 39) சேத்துமக்‌ 
கரப்பான்‌ - எழுநாயறு - பேய்மாந்தம்‌ - முட்டடைப்பான்‌ 
(ஏடு 41) செரியா மாந்தம்‌ - கட்டு மாந்தத்திற்கு - போர்‌ 
மாந்தத்திற்கு (ஏடு 49) - வாந்திக்கு (ஏடு 60) மாந்த கணம்‌ - 
பால்குறிசைக்கு (ஏடு 604) - கீரிப்பூச்சிக்கு - ஆமக்கடுப்பிற்கு - 


மிர ட்‌ ்‌ திற்‌ J 63) கழிச்சலுக்கு - 
வ] திற்கு, ரத்தம்‌ குறம்‌! டட வட்‌ Ini தறிவு 


326 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


கரப்பானுக்கு - செங்கரப்பானுக்கு - கரப்பானுக்கு (ஏடு 66) 
ஆமச்சுரத்திற்கு - குளிர்‌ காய்ச்சல்கடுப்பிற்கு உள்ளியாமணக்‌ 
கெண்ணெய்‌ (ஏடு 58) - பேராமம்‌அஸ்திச்‌ சுரத்திற்கு - விஷ 
மாந்தத்திற்கு (ஏடு 61) - பழஞ்சுரத்திற்கு - மாந்த கணத்திற்குக்‌ 
குடிநீர்‌ (ஏடு 62) - பாலகுளிகை - கணத்திற்கு (ஏடு 64) பேதி 
மாத்திரை - ஏலாதி உருண்டை - ராமபாணக்‌ குளிகை - கருங்‌ 
கிரந்தி நோய்க்கு மருந்துகள்‌ முதலானவைகளுள்ளன. 


Beginning : 


குட்டுணிமை' முக்கண்ணனை குண்ணோற்கு மூத்தோனை 
தொட்டத்தவசு பெற்ற முச்சலியை - முட்ட 

வழியிலிறுக்கு மதவாரணனை 

தொழுதெடுத்‌ தென்‌ துயர்‌. (௧) 


பிறந்த நாள்தொட்டு வளர்பிள்‌ ளைக்குத்தான்‌ 
பேசியிடும்‌ ரோகங்கள்‌ பிறக்கும்வாறு 
சிறந்ததொரு தாய்தந்தைக்‌ குள்ளரோகஞ்‌ 
சிசுமேலே தோன்றுமிது சிறப்பதாக 
அறந்தழைக்கும்‌ மருத்துவச்சி யாலேதீரு 
மதுவன்றி மருந்தறிவா ரதனால்தீருந்‌' 
திறந்தெரிந்து பார்த்துவிடுஞ்‌ சிறுபிள்ளைக்குச்‌ 
சீராகவரும்‌ நோய்கள்‌ செப்பக்கேளே. (௧) 


செங்கிரந்தி கருங்கிரந்தி செவ்வாப்புத்தான்‌ 

தீயான கரப்பானும்‌ அரையிற்‌ காணும்‌ 
அங்கமெல்லாஞ்‌ செவ்வாப்பு வந்துகாணும்‌ 

அதுவன்றி கருங்கிரந்தி தொண்டைக்கட்டும்‌ 
புண்டோரம்‌ பேயணுகல்‌ பட்சிதோஷம்‌ 

பின்னும்வெகு ரோகங்கள்‌ பிரித்துச்சொல்ல 
அங்கரிது குழந்தைபிணி யறிந்துதீர்க்க 

யாராலுமாக தென்றரன்‌ சொன்னாரே... . - (௫ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative’ 


2-வது தொகுப்பு 


End : 


இந்த இருபத்துகாலு 


வேறு கணத்திற்கு 


சாதிக்காய்‌ 
சாதிப்பத்திரி 
கிராம்பு 
கோரோசனை 
ஏலம்‌ 
அதிவிடயம்‌ 
கோஷ்டம்‌ 
அதிமதுரம்‌ 
லவங்கப்பட்டை 
சண்பகப்பூ 
சீரகம்‌ 
வெந்தியம்‌ 
கடுக்காய்‌ 
பரங்கிப்பட்டை 
கடுகரோகிணி 
ஓமம்‌ 
மாசிக்காய்‌ 
தாளீசபத்திரி 
சிற்றரத்தை 
திப்பிலி 
கம்பிப்பிசினி 
கருஞ்சீரகம்‌ 
சிற்றாமணக்‌ 


கெண்ணெய்‌ 


மருந்தும்‌ 


வறுப்பாய்‌ வறுத்‌ துப்போட்டு 
கொ டக்கு, கர்வ (ர்‌ திம, Varanasi. An eGangotri Initiative 


விராகனெடை 18 


33 14 
19 22 
1 


பலம்‌ 2 
பலம்‌ 


வராகனெடை 


பலம்‌ z 
வராகனெடை 1 


சேர்‌ 5 


927 


வெவ்வேறே இளம்‌ 


வெய்யிலில்‌ கிண்டிவைத்துக்‌ 


328 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


கருங்கிரந்திக்கு 
பேணானிரத்தன்காளவா யுகந்தபாலுந்தான்குடிக்க 
மூணாக்கரியன்‌ கற்றற்றின்முதற்‌ சாரவுரிச்சாறுசமனாய்‌ 
நாணாவசம்பு முள்ளியுமாய்‌ நறுக்குவிளக்கெண்ணெயுமுடனே 
ஆணாவெரித்துக்‌ குடித்திடுரீ அறுமே கரீயக்கிரந்தியுமே 


குக்கிலுமகிலுங்‌ கூட்டிக்‌ குராசானி வோமன்றானுஞ்‌ 
சிக்கெனச்‌ சாம்பிராணி சீலையுங்‌ கூட்டிப்‌ பின்னைத்‌ 
தக்கதோர்‌ வேளைவேருஞ்‌ சாறணை தானுங்கொண்டு 
அக்கணம்‌ புகைச்சல்‌ சன்னி மாந்தமு மகலுந்தானே. 


475. சுவடி நெ. 266 (௦) 
வைத்திய அட்டவணை 
ஏடுகள்‌ 37 (78 முதல்‌ 109 வரை) வரிகள்‌ 6 முதல்‌ 8 வரை. 


இதில்‌, முதல்‌ 3 ஏடுகளில்‌ பாலாரிஷ்டம்‌ செய்யுட்கள்‌ 
காணப்படுகின்‌ றன. பின்னர்‌, வல்லாதி லேகியம்‌, வேப்பம்‌ 
பட்டைத்‌ தைலம்‌ (ஏடு 74) அரையாப்பிற்கு ' (ஏடு 76) 
அணைடவாதத்‌ தைலம - பேதி எண்ணெய்‌ - தேங்காய்க்‌ கடுகு 
(ஏடு 78) பிள்ளைகள்‌ பேராமத்திற்கு - செந்தூரம்‌ - விஷ மருந்து 
(ஏடு 784) யோகராஜச்‌ கரணம்‌ (ஏடு 81 ) மேக ரணங்களுக்கு- 
குன்மத்திற்கு - ஆனந்தநாதர்‌ அருளியது - மேகத்தெண்ணெய்‌ - 
பறங்கிப்பட்டைச்‌ சூரணம்‌ (ஏடு 88) கோழிச்‌ சூரணம்‌ - நஞ்சு 
முறிய ( ஏடு 92) கஸ்தூரி அகவல்‌ _ தன்வந்தரி வடகம்‌ - 
உடும்புச்‌ சூரணம்‌ ( ஏடு 94) சிவனாமவதி லேகியம்‌ (ஏடு 944) 
வாதத்திற்கு மருந்து - செண்பகமொட்டுச்‌ சூரணம்‌ - போசனக்‌ 
குளிகை - சலமஞ்சரி - கொடிவேலி வேர்‌ தைலம்‌ ( ஏடு 973) 
அசுவகந்தி நெய்‌ - வில்வாதி லேகியம்‌ _ லிங்கக்கட்டு - 
திராவகம்‌ ம்‌ பித்த காசத்திற்கு (ஏடு 108 ) பேய்ப்‌ 
புட்லெண்ணெய்‌ - சீநாதி - மதன லேகியம்‌ - செம்பீராதி: - 
சாரக்கட்டு - முதலிய மருந்து வகைகள்‌ காணப்படுகின்றன. .. 

CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 329 
Beginning : 
ஒன்றாந்திங்கள்‌ சாமுண்டி யென்னும்‌ 
பேய்வந்தா லுடலை முறுக்கும்‌ 
நன்றாய்க்‌ காய்ச்சல்‌ வயிற்றுவலி 
நாசினீரு நலம்‌ மாற்றுங்‌ 
குன்றாதன தல்‌ பலிகேளாய்‌ 
கோழி யிறைச்சி யொட்டடையும்‌ 
ஒன்றாய்ச்‌ சோறுங்‌ கறிவகையும்‌ 
முச்சந்தியினில்‌ வைப்பீரே. (க) 


x te ந்‌ 


ஈராருந்திங்களுக்கு இந்திராணி யென்னும்பேய்‌ வந்தால்‌ 
ஏராமொழியும்‌ வாய்குன்றுமிருகண்ணீருந்‌ ததும்பிநிற்கும்‌ 
பூஞய்க்‌ கழியும்‌ வயிறுப்பும்‌ போதாயிதற்குப்‌ பலிகேளாய்‌ 
காராருந்து மடை சோறுங்‌ கரிய வேம்பி னடிவைய்யீர்‌, 
(௧௨) 


மேல்தூப வகை 
ஒன்றாந்திங்கள்‌ குருந்தூப முள்ளி வசம்பும்‌ மயிலிறகு 
ஓமங்கடுகு வகைதூபம்‌ உயரிரெண்டாம்‌ திங்களுக்கு 
கண்டார்பூனை மயிர்வடமுங்‌ கரியகோழி யிறகுமஞ்சள்‌ 
கருஞ்சீரகமீவ்‌ வகைதூபங்‌ கருது மூன்றாந்திங்களுக்கு 
மன்றாவேப்பந்‌ தோல்கம்பளி மாட்டுக்கொம்பு வசம்போமம்‌ 
வகைசேர்தூப மிந்தவகை வருமோர்‌ நாலாந்திங்களுக்கு 
கொண்டார்‌ திட்டிலிரைமயிருங்‌ குதிரைக்குளம்பு 
பன்னிவிட்டை 
கோழியெச்சந்‌ தூபமெனக்‌ குறித்தாரிந்தப்புவிமீதே. 
(௧) 
* ச்‌ * 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


380 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


இருகான்கொள்று திங்களுக்கு மிடமண்டத்தோல்‌ 
வசம்புபெருத்‌ 
தூளிதாம்‌ வேலிப்பருத்திசின்னி யியல்பாம்‌ 
பத்தாந்திங்களுக்கு 
பெருமை வசம்புவெள்ளுள்ளிக்‌ தோல்வளர்வேப்பிலையும்‌ 
பெருங்காயம்‌ 
வாகாமஞ்சு வன்னவிரை வளர்பத்தொன்றாந்‌ 
திங்களுக்கு 
மருநாய்க்‌ கடுகுவிழாவிலையும்‌ வசம்பும்‌ வடமும்‌ மயிலிறகு 
மாதேயிந்த வகைதூபம்‌ வரிசையுடனே செய்திடுவீர்‌. 
(௩) 


வல்லாதி லேகியம்‌ 


எள்ளு சேர்‌ 7 சேங்கொட்டை சேர்‌ 7 


நெற்பொரி சேர்‌ 7 வெல்லம்‌ சேர்‌ 2 


எல்லாம்‌ சேர்த்துக்‌ கொட்டை வறுத்து யிடித்துப்‌ புன்னைக்‌ 
கொட்டையளவு சாப்பிடவும்‌. 


.தீரும்‌ வியாதிகள்‌ 


மேகவூறல்‌, மேகப்பிடிப்பு, நீர்க்கடுப்பு, கிரிச்சம்‌. 40 நாட்கள்‌ 
: உட்கொள்ளவும்‌. 


ப ஆ 
பத்தியம்‌:- புளி, புகையிலை, குளிர்ந்த நீர்‌ விடவும்‌. துவரம்‌ 
பருப்பு, பச்சைப்பயறு, முருங்கைப்‌ பிஞ்சு, கத்திரிப்பிஞ்சு, 
பசுவின்‌ மோர்‌, நெய்‌, வெள்ளாட்டு உப்புக்கண்டம்‌, 


முழுக்கு - விளக்கெண்ணெய்‌. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


8-வது தொகுப்பு 391 
End: 


சாரக்கட்டு 
மிளகு _ வராகன்‌ 3 
கற்பூரம்‌ - ர்‌ 8 
அபின்‌ _ பணவெடை 8 


மேலரைத்து சாரம்‌ - பலம்‌ 2க்கு கவசித்து உலர்த்தி மெ 
' அவலரக்கு பலம்‌ 2 கொண்டுவந்து, அந்த அரக்கை வீளக்கில்‌ 
வாட்டிப்‌ பின்‌ கட்டிக்குக்‌ கவசிக்கவும்‌. டெ ஈனாக்கிடாரி சாணி 
கொண்டுவந்து மெழுகுபோலரைத்துத்‌ துணியில்‌ தடவிக்‌ கவசித்து, 
உலர்த்தி, வெள்ளீயம்‌ புலம்‌ 3 கரண்டியலுருக்கி மேல்‌ கவசம்‌ 
' கருக வாட்டியெடுத்துக்கொள்ளவும்‌. பூனீர்‌ பலம்‌ 2 வெடியுப்பு 
பலம்‌ 2. ஃ. 


476. சுவடி நெ, 206 
அனுபவ வைத்திய அட்டவணை 
ஏடுகள்‌ 98. பக்கத்திற்கு 8 முதல்‌ 6 வரிகள்‌ 
செல்லரிக்கவாரம்பித்துள்ளது. சாறுபூசப்படவீல்லை. 
எமுத்து சுத்தமாகவுள்ளது. 
(நீள % அகலம்‌ 17$ % 8 செ. மீ.) 


இதில்‌ மேகக்கிரந்தி, அரையாப்பு, மேகரணம்‌, கர்பிணி 
களுக்குக்‌ கொடுக்கும்‌ எண்ணெய்‌ - ரத்தப்பிரமேகத்திற்கு - 
கோடாகுளி - சூலைவாயுவீற்குச்‌ சஞ்சீவி எண்ணெய்‌ - விரை 
வாதத்திற்குத்‌ தைலம்‌ - மேகரணத்திற்குத்‌ தடவத்தைலம்‌ - 
கிரந்தி. அரையாப்பு, புண்‌, ஊரலுக்குச்‌ சாம்பிறாணித்தைலம்‌ - 
(ஏடு 9) அப்பிரகச்‌ செந்தூரம்‌ (ஏடு 10) லிங்கப்‌ பதங்கம்‌ சூலைக்‌ 
கட்டுக்கு (ஏடு 14) இஞ்சி ரஸாயனம்‌ (ஏடு 16) கடுங்காரச்‌ செய 
நீர்‌ (ஏடு 17) பிரமியத்திற்கு மருந்து (ஏடு 844) அஷ்ட 
குன்மத்திற்கு மருந்து (ஏடு 21) கணத்துக்கு ப பப்‌ 
(ஏடு 221) கணத்துக்கெண்ணெய்‌ (ஏடு 28) மேகத்திற்கு 


்‌ “CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


999 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


மருந்து - வீரமெழுகு, (பட்ச வாதம்‌, பாரிச வாதம்‌, பக்க சூலை, 
குன்ம வாயு, மேகக்‌ கிரந்திக்கு) - சூத மெழுகு - (சூலை 
அரையாப்பு, கிரந்தி, வாதம்‌ 80க்கு) ( ஏடு 22) அப்பிரகச்‌ சத்து 
எடுக்கும்‌ விபரம்‌ (ஏடு 24) கெர்ப்பிணிக்குக்‌ கொடுக்கும்‌ நீலி 
யெண்ணெய்‌ (ஏடு 29$) அய அப்பிரகச்‌ செந்தூரம்‌ (ஏடு 81) 
போகம்‌ வளருதல்‌ மருந்து (ஏடு 31) தாக்ஷிணாப்பொடி (தந்த 
வாயுக்கு) ( ஏடு 33) லிங்கக்கட்டு ( ஏடு 36) தாளகம்‌ சுரத்திற்கு 
(ஏடு 36) கருங்கிரந்தி மாத்திரை மூக்கில்‌ ரணம்‌, சூலைக்கு - 
கிரந்தி யெண்ணெய்‌ ( ஏடு 38) சயம்‌, சுவாசகாசம்‌, இருமலுக்குத்‌ 
தாளகச்‌ சுண்ணம்‌ (ஏடு 99) அதிசிய மாத்திரை புகை விபரம்‌ 
(ஏடு 40) பேதியெண்ணெய்‌ - அண்டவாயுவிற்கு மருந்து 
(ஏடு 43) நீரிழிவிற்குக்‌ காரீய பற்பம்‌ (ஏடு 44) கிரந்தி, 
 அரையாப்பிற்குக்‌ குழித்தைலம்‌ (ஏடு 46) தாமிரச்‌ செந்தூரம்‌ 
(ஏடு 47) சூலைக்கட்டு, மேக வாயுவிற்கு லிங்கப்‌ பதங்கம்‌ 
( ஏடு 49) வீரமயனம்‌ குலைக்கட்டுக்கு (ஏடு 61) தாளக பற்பம்‌ - 
பேதியெண்ணெய்‌ - சல நோய்க்கு உச்சிதம்‌ (ஏடு 63) சல 
ரோகத்திற்குச்‌ சந்தனுதி குளிகை (ஏடு 64) திரிபுராதிச்‌ 
செந்தூரம்‌ (ஏடு 66) ஈச்வர குளிகை (ஏடு 71) பீனிசம்‌, 
ஈளை, உளமாந்தைக்கு எண்ணெய்‌ ( ஏடு 72) லேகியம்‌ - நெய்‌ - 
தேத்தான்‌ கிருதம்‌ - பட்சவாதம்‌, சூலைக்கட்டுக்குச்‌ சாம்பிராணித்‌ 
தைலம்‌ (ஏடு 76) தாதுபுஷ்டிக்கு மருந்து (ஏடு 77) நெல்லிக்‌ 
காய்‌ லேகியம்‌ (ஏடு 78) தாதுபுஷ்டிக்கு (ஏடு 79) பிரகஸ்பதி 
, கரணம்‌ (ஏடு 92) மூலவாயு லேகியம்‌ - சொறி, கிறங்குத்‌ 
தைலம்‌ (ஏடு 98) சஞ்சீவித்‌ தைலம்‌ (ஏடு 94) முதலான 
முறைகள்‌ காணப்படுகின்‌ றன. 


புஸ்தகம்‌ சேர்க்கும்‌ விதம்‌ :-- 
Beginning : 


நிண்ண உளவதற்குகேர்‌ சரித்துப்பா தியதுங்‌ 

கண்ண வளவிற்‌ பாதிக்‌ கூடியதுஞ்‌ - சொன்னதுவீர்‌ 
மையத்த மூரிடவே வாழ்வுதருங்‌ கல்வீயுரும்‌ 
பொய்யல்ல புஸ்தகத்தைப்பூட்டு, 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 893 


மேகக்‌ கிரந்‌ தி, அரையாப்பு, மேகரணம்‌, கெர்ப்பிணிகளுக்குக்‌ 
கொடுக்கும்‌ எண்ணெய்‌ :- 


கற்கம்‌ 


சித்தாமணக்கெண்ணெய்‌ சேர்‌ 7 மிளகு பலம்‌ $ 
இலுப்பைப்பட்டைச்‌ சாறு சேர்‌ $ சீரகம்‌ பலம்‌ $ 
மாம்பட்டைச்‌ சாறு சேர்‌ $ லவங்கம்‌ வராகனெடை 4 
நாகப்பட்டைச்‌ சாறு சேர்‌ 3 லவங்கப்பட்டை 

ரகக > வராகனெடை 4 
பூவரசம்பட்டைச்‌ சாறு சேர்‌ $ 
செங்கதாரிப்பட்டை 


வெங்காயச்‌ சாறு சேர்‌ 1 வராகனெடை 4 


இதுவெல்லாம்‌ அரைத்துக்‌ கரைத்துத்‌ தீபாக்னியாக 
எடுத்து, மெழுகு பதத்தில்‌ வடித்துக்கொண்டு, ஒரு வேளைக்கு 
3 சேர்‌ எண்ணெய்‌ வீதம்‌ 3 காலமே கொடுக்கவும்‌. 


இதற்குத்‌ தீரும்‌ வியா திகள்‌ :- 


மேகக்‌ கிரந்தி, அரையாப்பு, மேகரணம்‌, கெர்ப்பக்காரிக்குக்‌ 
கொடுக்கவும்‌. சிரங்குகளுக்குக்‌ கொடுக்கவும்‌ சிறங்குமேல்‌ 
தடவவும்‌. தீரும்‌. பத்தியம்‌ :- உப்பில்லாமல்‌ கஞ்சிபண்ணிக்‌ 
கொடுக்கவும்‌. மறுபத்தியம்‌:- உப்பு வறுத்துக்‌ கூட்டிக்‌ 
கொள்ளவும்‌. பிள்ளைக்குக்‌ கருங்கிரந்‌திக்குக்‌ கொடுக்கவும்‌. சொறி, 
சிறங்கு மேல்‌ தடவவும்‌. வாயுவிற்கு :- எண்ணெய்‌ வாட்டிப்‌ 
போடவும்‌. 


x ச்‌ * 


தாளகம்‌ பலம்‌ $ கத்தாழையடிமரத்துப்‌ பால்‌ கறந்து 
அதில்‌ 4 காள்‌ ஊறப்போட்டு; மறுபடி, அந்த லந்த 
தானேயரைத்து ஒரு கொட்டாங்கச்சியில்‌ சரிமட்டம்‌ அடைத்து, 
ஒரு செங்கல்‌ குடைந்து, மேல்‌ இந்த தாளகம்‌ வைத்து மேலே 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


994 ப தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
யிந்தக்‌ கொட்டாங்கச்சி முடி எரிக்கவும்‌. உருகிறபதம்‌ பார்த்து 
எடுக்கவும்‌. சுக்கில்‌ வைத்துக்‌ கு ன்றிமணிப்பிரமாணம்‌ 
கொடுக்கவும்‌. சுரங்கள்‌ தீரும்‌. பத்தியமாக இருக்கவும்‌. சயம்‌, 
சுவாசம்‌, காசத்திற்குக்‌ கொடுக்கலாம்‌. 


% % ட 


பீனிஸத்திற்குச்‌ சஞ்சீவித்‌ தைலம்‌ 


நல்லெண்ணெய்‌ சேர்‌ 4 அல்லியிலைச்‌ சாறு சேர்‌ £ 
பழச்‌ சாறு சேர்‌ $ கத்தாழைச்‌ சாறு சேர்‌ 2 
வெங்காயச்‌ சாறு சேர்‌ 3 சசம்பேலிப்பூ. வராகனெடை 2 
ஓரிலைத்தாமரை சேர்‌ £ சடாமாஞ்சில்‌ வராகனெடை 2 
நெல்லிக்காய்ச்‌ சாறு சேர்‌ 2 ஏலம்‌ வராகனெடை 2 


கீழாறெல்லிச்‌ சாறு சேர்‌ 3 சிறுநாகப்பூ வராகனெடை 2 
பொன்னாங்காணிச்‌ சாறு சேர்‌ 4 கோஷ்டம்‌ வராகனெடை 2 


வில்வயிலைச்‌ சாறு சேர்‌ 3 மாசிக்காய்‌ வராகனெடை 2 
கையாந்தகரைச்‌ சாறு சேர்‌ 3 கடுக்காய்‌ வராகனெடை 2 
ஆரைக்கிரைச்‌ சாறு சேர்‌ 2 தான்றிக்காய்‌ வராகனெடை 2 
வல்லாரைச்‌ சாறு சேர்‌ 2 தாளீசபத்திரி வராககனடை 2 


இவைகளையெல்லாம்‌ சாறுவீட்டு அரைத்து, எண்ணெயில்‌ 
கலந்து எரித்து, மெழுகு பதத்தில்‌ வடித்துக்கொண்டு 4 நாளைக்குக்‌ 
கொருக்கால்‌ முமுகிவர வும்‌. தீரும்‌ வியாதிகள்‌, காலெரிவு, 
கையெரிவு, மேகரோகம்‌, பினிசம்‌, கண்‌ புகைச்சல்‌ முதலியன. 


குறிப்பு : 


இதில்‌ காணப்படும்‌ மருந்து முறைகள்‌, அண்ணாசாமி, 
சிதம்பரம்‌ பிள்ளை, சூக்ஷம நாராயணன்‌, ஞானியார்‌, பாப்பார்‌ 
இவர்கள்‌ கையாண்ட முறைகளாகும்‌. 


ப 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


2-வது தொகுப்பு 995. 
477. சுவடி கெ. 267 (A) 
வைத்தியத்திரட்டு 
ஏடுகள்‌ 62. பக்கத்திற்கு 8 முதல்‌ 6 வரிகள்‌. 


மிகச்‌ சிதிலம்‌. அபூர்த்தி. 
(நீள % அகலம்‌ ,27 % 91 செ. மீ.) 


இதில்‌, காணப்படும்முறைகள்‌ செய்யுள்‌ வடிவாகவே காணப்‌ 
படுகின்றது. மகராச வங்கச்‌ செந்நூரம்‌ (ஏடு.17) செயநீர்‌ 
(ஏடு 19) வல்லாரை நெய்‌ (ஏடு 25) கெந்தித்‌ தைலம்‌ ( ஏடு 28) 
பரங்கிப்பட்டைப்‌ பதங்கம்‌ ( ஏடு 32$) சிவனார்வேம்பு ( ஏடு 39) 
தாகத்தையடக்க ( ஏடு 42) விந்துபலக்க (ஏடு 493) சுரங்கிஷ 
மாத்திரை (ஏடு 47) நவனசோ தித்‌ தைலம்‌ (ஏடு 49) தாமிராதி 
மாத்திரை (ஏடு 68) தாரக்கொண்டைக்‌ கற்பம்‌ (ஏடு 66) 
பூரண சந்திரோதயம்‌ (ஏடு 68) அக்கினிகுமார மாத்திரை 
(ஏடு 61). 


Beginning : 

வில்வ வேரும்‌ கரந்தை தூதளையின வேரும்‌ சடமாய்குமிளின்‌ 
வேரும்‌ தளைத்த ஆலரசு யித்திதிட்ட.. விழுது தானும்‌ 
செம்முள்ளி வேரும்‌ கிளா வேர்‌ வட்டமாத்திருப்பி வேரும்‌ 


வரிசையா...... 


End : 
அக்கினிகுமாரன்‌ மாத்திரை 
தூளாகும்‌ வியா தியெல்லாம்‌. குமரியாலே 
சொல்லுகிறேனரப்‌ பொடியு முருக்குச்செம்பு 
வீளாகு வெங்கலமு மனோசிலை வெங்கார 
மின்ன்லுறு மரிதாரம்திப்‌ பிலியும்கேராய்‌ 
கூளாகுங்‌ குமரியுடசாற்றை விட்டுக்‌ 
குமுறவே மூன்றுநாளாட்டி வாங்கி 
சூளாகுஞ்‌ சட்டிக்குள்‌ எிதனைவைத்து 
சட்டிக்கு மேல்சட்டி கொண்டுமூடே. (௩௧௨) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


Kh 


986 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
மூடியே சீலைசெய்து மண்ணுஞ்சேர்த்து 

முறையோடே யடுப்பேத்தி மூன்றுநாள்தான்‌ 
நீட்டியே தீயெரிக்க்ச்‌ செந்தூரமாகும்‌ 

நினைவாகச்‌ செந்தூர: மெடுத்துக்கொண்டு 
நாட்டியே நாலிலொரு பலந்தான்‌ வெட்டி 

உத்தமனே கோமியத்தில்‌ நனையப்போட்டு 
நாடியே நாவிதனையெடுத்துக்‌ கொண்டு 

நலமாக மருந்துவகைநயந்து கேளே. (௩௧௩) 


கேளப்பா திப்பிலியு மதனின்‌ மூலம்‌ 
கெடியாக யிரண்டுபல மதனைத்தூக்கி 
நீளப்பா வெள்ளுள்ளித்‌ தைலம்‌ கொண்டு 
நீயிட்டுச்‌ செந்தாரங்‌ கூடயிட்டு 
நாளப்பா பணவெடையாய்‌ குளிகைகட்டி 
நலமாக நிழலிலே யுலர்த்திக்கொண்டு 
கேளப்பா குளிகையொன்று வுள்ளிச்சா த்தில்‌ 
கொடுத்திடவே சன்னிபதி மூன்றும்‌ போகும்‌. (௩௧௪) 


போகுமய்யா 


478. சுவடி நெ, 267 (5) 


அகஸ்தியர்‌ பதினாறு (ரஸவர்க்கம்‌) 
ஏடுகள்‌ 4. பக்கத்திற்கு 7 வரிகள்‌, சுத்தப்‌ பிரதி. பூர்த்தி. 


இதில்‌, ரஸமணி, மால்‌ தவிபற்பம்‌ 
பாஷாண முறைகள்‌ ௪ ரக்கு ௪ 
ட காணப்படுகின்றன. 


- ரீஸக்களங்கு - 
தீரு மித்ரு முதலானவைகள்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 997 
Beginning : 
ஆதியென்ற மூலமுதல்‌ கணபதியின்‌ பாதம்‌ 
அடிதொழுது சூத்திரந்தான்‌ பதினாறப்பா 
தேடியே யண்டபிண்ட மெல்லாம்‌ சேர்த்து 
சீராகப்‌ பாடியது பன்னூலப்பா 
பாடினதோர்‌ பூரணகுத்‌ திரத்திற்காகப்‌ 
பதிவாகப்‌ பாடிவிட்டேன்‌ குத்திரத்தி ( லந்தநாலை ) 
நாடியே நந்தீசர்‌ சொன்னவாக்யம்‌ 
நன்றான மூலமுதல்‌ கணபதியே காப்பாம்‌. (௧) 


End: 


காணேதான்‌ னூத்திலேதான்‌ மெய்யதாகும்‌ 
கருவதுதா னன்பதிலே மெய்யதாகு 


மானேதா னிந்தநூல்‌ கரைகாண்பிக்கும்‌ 
பூட்டியதோர்‌ பூட்டெல்லா மஞ்சில்காணும்‌ 


தோணவே கருக்குருவும்‌ வழித்துறையும்‌ 
சுகமாகும்‌ வேதைவழி யெட்டேயாகும்‌ 


பேணவே பதினாறு மிதுவேயாகும்‌ 
பலமாகும்‌ அகஸ்தியரச வாக்கியம்முத்தே. (௧௬) 


Colophon : 
அருணகிரிதாசன்‌ என்ற பெயரும்‌ காணப்படுகிறது. சுவடி 
எழுதியவரின்‌ பெயராக இருக்கலாம்‌ எனத்‌ தோன்றுகிறது. 


479. சுவடி நெ. 267 (0) 
அகஸ்தியர்‌ ஐந்து 
ஏடுகள்‌ 2. பக்கத்திற்கு 7 வரிகள்‌. 
இது 14ம்‌ பக்கத்தில்‌ காணப்படும்‌ சுவடி நெ. 296 (மன்‌ 
மறுபிரதியாகும்‌. 


த்தி தாயக Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


998 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
480. சுவடி நெ. 267 (ஓ) 
பலதிரட்டு 
ஏடுகள்‌ 10. பக்கத்திற்கு 7 வரிகள்‌. சிதிலமாயுள்ளது. 
இதில்‌, துருசுக்குரு, அண்டவாத மருந்து - கலிக்கம்‌ - 
பாஷாணக்கட்டு முதலான முறைகள்‌ தனித்தனியாகக்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளன. 
Beginning : 
ஆமிள்ள துருசொன்று சொல்லக்கேளூ 
ஆகாகா யிதன்கருக்கை யாருங்காணார்‌ 
வாமிந்த வங்கத்தைத்‌ தகடுபோட்டு 
வளமாகத்‌ தா(ளகமே) பலமேயொன்று 
வேமிந்த வீரங்கால்‌ பலமேபூசு 
வேருந்த சிவநானா... பூசே 
காமிந்த வரசுடைய பட்டைவாங்கிக்‌ 
கலக்கியதைப்‌ பரப்பின்பதின்‌ வேர்த்தோல்மூடே. (௧) 
ind : 
பாருந்தின மெழுகு...பின்பு 
பானையோடு சுண்ணாம்புச்‌ சீலைசெய்து 
காருஞ்சி லாசத்துச்‌ சுண்ணம்மேலே 
காணவொரு சீலையெருக்கன்‌ சாறுவிட்டுத்‌ 
தாருமீ வங்கமது வுருகும்போது 
தனிமுக்கால்‌ துவைத்தெடுத்து நா... 
வேருமீ யுள்புகுந்து செம்புசாகும்‌ 


கேறேயில்லை யிதுகுருவே வீசம்பினேனே. (௭) 
% + + 
கலிக்கம்‌ 
தும்பையிலை உப்பு 
துளசியிலை மிளகு 
இவைகளை நசுக்கி மூக்கு, காது, கண்களில்‌ பிழிந்துவிடவும்‌: 
க்‌ ௬ * 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 990 


நாடியதோர்‌ பூரணமாய்‌ வேதாந்தத்தில்‌ 
நடனதிரு சூத்திரத்தைப்‌ பாடுதற்கு 
ஆடியதோர்‌ கணபதியும்‌ கந்தன்‌ காப்பு 
அருள்பெருகும்‌ சித்தர்முதல்‌ ரிஷிகள்காப்பு 
கூடியதோர்‌ ஞானபர வாலையாலே 
கூறுகிறேன்‌ அகாரமுடிச்‌ சிகரத்தாலே 
பாடியதோர்‌ பலநூல்கள்‌ பொய்யாய்போக 
பாலருக்கு மெந்தனுட னூலிதானே, (க) 


ட்ப ட ட்‌ 


இருமலுக்கு மருந்து 


சாரணைச்‌ சாறு படி. வை 
கையாந்தகரைச்‌ சாறு படி -- 
குப்பைமேனிச்‌ சாறு படி — 1 


அதில்திப்பிலி கூட்டி இதுபோலே காய்ச்சி நா... 
நெய்யிலிட்டுக்கிண்டி - தேன்விட்டுக்கிண்டி, 

சுக்கு, மிளகு, தூவிக்கிண்டி ( இறக்கிக்‌) கொண்டு 
துட்டெடை கொடுக்கவும்‌. 


Cn 


481. சுவடி நெ. 268 
நயன சாஸ்திரம்‌ (௩யனவிதி) 
ஏடுகள்‌ 22 4 17. பக்கத்திற்கு 7 வரிகள்‌. 
சாறு பூசப்படவில்லை. 
(நீள % அகலம்‌ 38 % 28 செ. மீ.) 


இதில்‌ கண்ணேய்கள்‌ 96க்கும்‌ மருந்துகள்‌ கூறப்பட்டுள்ளன 
இதுவும்‌ “அகஸ்தியர்‌ நயனவிதி 600” நூலின்‌ மறு 
பிரதியாகும்‌. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


940 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 

Beginning : 
கண்தனில்‌ வியாதி தன்னைக்‌ கருத்துடனருளிச்செய்யப்‌ 
பனந்தர மொழிந்து யேற்றப்‌ பலப்பலவியா தியெல்லாம்‌ 
நண்தரு தொண்ணூற்றாறு நாயகி நயந்து கேட்கத்‌ 
தண்பயில்‌ சடையினருஞ்‌ சாற்றினர்‌ தரணியோர்க்கே, (௧) 
மாதுமை பாகர்சொன்ன மாமறை முதலையாய்ந்து 
திதுகள்‌ வாராதென்று திருவுளத்துதித்தபோது 
ஆதிமாமுனிவர்‌ சொன்ன ஆயுருவேதத்தாலே 

நாதனார்‌ தெரிந்துரைத்த நயனமாம்விதியிதென்றே. (௨) 

End : | 


கன்றினில்‌ (கண்ணினில்‌ ) வெள்ளைதன்னில்கலந்ததோர்‌ 
பாலிலாடை 

உன்னிய விழியில்கண்ணிலுற்றிடும்‌ பஞ்சுபோலே 

துரைத்‌ .திழுந்திரிகடுகு தமை 

நன்றிய செந்தன்‌ வெள்ளைச்‌ சாறடைச்‌ சடைக்கஞ்சாவும்‌ 

மன்னிய பூரமெல்லாங்‌ கலந்திடப்‌ படலம்போமே, 


கோஷ்டமும்‌ மதுரமோடு குறுகிய 'வெட்டிவேரும்‌ 

நாட்டிட வரைத்துநல்ல யெண்ணெயில்‌ கொதிக்கவைத்து 

பட்டன்‌ ளடுப்பைவைத்து மெழுகினிலிறக்கிக்கையை 

நீட்டியென்‌ தலையில்வார்க்க நீர்ச்சல ரூபம்போமே. 
குறிப்பு : 


சுவடி நெ, 199, 237 (8) இவைகளையும்‌ பார்க்கவும்‌. 


482. சுவடி நெ. 269 (A) 
சுர நிதானம்‌ 
ஏடுகள்‌ 20. பக்கத்திற்கு 7? வரிகள்‌. 
செல்லரிக்கவாரம்பித்துள்ளது. 
(நீள % அகலம்‌ 84 % 8செ. மீ.) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது. தொகுப்பு 941 


இதில்‌, சுர நிதானம்‌ - வலிப்புச்‌ சன்னிக்குச்‌ சூடு 
போடுதற்குத்‌ தலம்‌, சத்திரகத்தி விபரம்‌, சுர லெட்சணம்‌, 
சுர லங்கனம்‌, லங்கனம்‌ போடாத பேர்வழி (ஏடு 4) தந்தசுத்தி- 
சுரம்‌ வருகிற விபரம்‌ - வாதசுர குணம்‌ (ஏடு?) அகுதவாத 
சுரக்‌ குணம்‌ - தாப சுரக்‌ குணம்‌ - சீதச்‌ சுர குணம்‌ - விஷ சுரக்‌ 
குணம்‌ - விஷ சரக்‌ குணம்‌ - அவபத்திய தோஷக்‌ குணம்‌ - 
விஷ தோஷக்‌ குணம்‌ (ஏடு 11) தோஷக்‌ குணம்‌ - உதிர 
தோஷக்‌ குணம்‌ - திரிதோஷங்‌ குணம்‌ - பித்தச்‌ சரக்‌ குணம்‌ - 
சேத்தும - வாத பித்த - வாத சிலேத்தும சுரக்‌ குணம்‌ - பித்த 
சிலேத்மச்‌ சுரக்‌ குணம்‌ - பூத சுரக்‌ குணம்‌ - அசீர்ணச்‌ சுரம்‌ 
(ஏடு 18) அபிகாத மந்த சுரக்‌ குணம்‌ - துக்கச்‌ சுரக்‌ குணம்‌ - 
அஸ்திச்‌ சுரம்‌ - மாங்கிஷ சரக்‌ குணம்‌ - சுரம்‌ விட்ட நிதானம்‌ - 
தச அவஸ்தைக்‌ குணம்‌ - சிங்குவாத சன்னி குணம்‌ - சந்நிவாதக்‌ 
குணம்‌ (ஏடு 16) பித்த சுரத்தின்‌ குணம்‌ - பித்த செத்தும்‌ 
குணம்‌ முதலானவைகள்‌ உள்ளன. 


Beginning : 


கத்தனே வருளால்‌ கவிமுன்‌ படைத்து 

சித்தமே மகிழ்ந்து சீமானே - மெத்தபேல்‌ 

சிக்கந்தர்‌ பாட்சா தெட்சனையில்‌ மேல்யேவ 
(கத்தனருளால்‌ வந்தலுக்குமரன்‌ கனத்ததோர்‌ சாஸ்திரத்தை) 
உத்தமனே யருளாலுயர்ந்த காப்பு. (௧) 


முன்னவனருளும்‌ நாவேமுதல்வன்‌ மானிடத்தை 

சொன்னவனருளும்‌ நாவே சுகமதை மிகவோதாமை 

தன்னவனருளும்‌ நாவே தனைக்கீயப்‌ படைத்தலுக்‌ குமரன்‌ 

சொல்லிய பொருளும்‌ வாகடத்‌ துய்யவன்‌ காப்புத்தானே. 
(௨) 

வாதுகூறிய வைத்தியரே சொல்லக்கேளும்‌ 

வாகான கண்‌ மூன்று சிரசு நாலு 
ப்பன்‌ ல்‌ கையும்‌ஆறு 


நிசம சரீரம்‌ எட்டும்‌ காலும்‌ பத்து 
CC- வர்‌ th Collection, Varanasi. An eGangotri Initiative 


342 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
விதமுட னிதையறிந்தால்‌ வியாதி தீர்ப்பான்‌ 
விதமறியான்‌ மானிடர்கள்‌ பழியேகொள்வான்‌ 
சேதமாம்‌ மிம்மருந்தும்‌ பலித்திடாது 
செத்தபின்பு தீஈகரஞ்‌ சேருவானே. (௧) 


End : 
நன்றான வாதசுரந்‌ தனக்குக்‌ கஞ்சி 
நவநாழிக்‌ குள்ளாக நாட்டலாகும்‌ 
பன்றான பித்தசுரந்தனக்குக்‌ கஞ்சி 
பத்துநா நிகைதன்னிற்‌ கொடுக்கலாகும்‌ 
மன்றான சிலேத்துமசுரந்‌ தனக்குக்கஞ்சி 
மத்தியா னந்தன்னில்‌ வகுக்கலாகும்‌ 
மென்றான விக்கர்மமிப்படியே செய்தால்‌ 
மேன்மையா மருந்தென்றே விளம்பலாமே. 


குறிப்பு : 
சுவடியின்‌ முதல்‌ ஏட்டில்‌ கீழ்கண்ட செய்யுள்‌ 
கரணப்படுகிறது. 


பேசுங்கஷாயங்‌ கற்கஞ்‌ சுரசம்‌ பலனொருசாமமுமாம்‌ 
பிணிதிருவடகம்‌ வறுத்தசூரணம்‌ பலனோமூன்‌ றுதிங்கள்‌ 
ஆசுகிருதஞ்சொல்லும்‌ ரஸாயனம்‌ 
லேகியமதுபலனாறுதிங்கள்‌ 
அபினிதைலத்தின்‌ பலனது ஆண்டுக்குமதியமீறாய்‌ 
வீசிய முன்னூலுரைத்தவர்தம்‌ மாத்திரை பற்பஞ்‌ 
செந்தூர மெத்தினைநாளிருக்கப்‌ பலனும்‌ 
யீசன்முன்னாள்‌ நந்திக்குரை செய்த 
வவிழ்தத்தின்‌ பலனிதுவே, 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 949 
483. சுவடி நெ. 269 (ந) 
அகஸ்தியர்‌ நூத்தைம்பது 
ஏடுகள்‌ 28. (88 முதல்‌ 60 வரை.) பக்கத்திற்கு 6 வரிகள்‌. 
அபூர்த்தி, செல்லரிக்கவாரம்பித்துள்ளன. 


இதில்‌, சரக்கு சுத்தி முறைகளும்‌, லேகிய வகைகளும்‌ 
காணப்படுகின்றன. - 82வது செய்யுள்முதல்‌ இறுதிவரை 
கீழ்க்கண்ட முறைகள்‌ உள்ளன. 


சீனக்காரச்‌ சுத்தி, பொறிக்காரம்‌, துருசு, குந்துருக்கஞ்‌ சுத்தி, 
வெங்காரம்‌, கெந்தகம்‌, ரஸம்‌ சுத்தி - மிருதாரசிங்கு சுத்தி 
(ஏடு 88) தொட்டிப்‌ பாஷாணம்‌ - மடல்‌ அரிதாரம்‌ - துரிசு 
சாஸ்திரவேதி சுத்தி, அஞ்சனக்கல்‌, லோகம்‌ - தாமிர சுத்தி - 
நாகம்‌, காந்த சுத்தி ( ஏடு 40) காரீயம்‌, பொன்னிமினை சுத்தி - 
வாதசுரக்‌ குணம்‌ - அப்ரகம்‌, கல்மதம்‌, நேர்வாளசுத்தி (ஏடு 41) 
சிவதை, அமுக்குரா, 64 பாஷாண சுத்தி, காரம்‌, சாரச்‌ சுத்தி 
காந்தச்‌ செந்தூரம்‌ (ஏடு 44) காரீய பற்பம்‌, வங்க பற்பம்‌, 
தாமிர பற்பம்‌, வெள்ளி பற்பம்‌, தங்கச்‌ செந்தூரம்‌ (ஏடு 46) 
கடுக்காய்‌ லேகியம்‌ ( ஏடு 49) ஆமலக லேகியம்‌ - தானிக்காய்‌ 
லேகியம்‌ - திரிகடு லேகியம்‌ - மிளகு லேகியம்‌ (ஏடு 62) 
திப்பிலி லேகியம்‌ - வெள்ளுள்ளி லேகியம்‌ - கடுக்காய்‌ 
லேகியம்‌ ( ஏடு 54) வெந்தய லேகியம்‌ ( ஏடு 55 ) ஓம லேகியம்‌ - 
பெருங்காய லேகியம்‌ ( ஏடு 68) லோகச்‌ செந்தூரம்‌ முதலான 
்‌ மருந்து முறைகள்‌ உள்ளன. 


Beginning : 

i சீனாக்காரஞ்‌ சுத்தி 

கட்டியே குமரிச்சாற்றில்‌ கடிகைமுப்பதுவே காய்ச்சி 
முட்டியே கழுவிப்பின்பு வுலர்த்தியே வைத்துக்கொண்டு 
செட்டியார்‌ சீனத்திற்குச்‌ சுத்தியின்‌ சிறப்பைக்கேளு 
அட்டியே யாவின்பாலிலூறவை யதிகசுத்தி. - (௩௩) 


C-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


944 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


சொன்னது தொகைதான்‌ நூத்தன்‌ பதுஞ்சூட்சமாகு 
முன்னமேசொன்ன நூலின்‌ முக்கியமுன்‌ னூறுசூட்சம்‌ 
வன்னவே வாறுலோக மாரணமதிகச்சூட்சம்‌ 

அன்னமே சொன்ன நூத்தன்‌ பதுமறிவீர்முற்றே, (௧௫௧) 


அகஸ்தியர்‌ நூத்தன்பது முடிந்தது முற்றும்‌. 


குறிப்பு : 
கடைசி ஏட்டில்‌ கீழ்கண்ட செய்யுள்‌ உள்ளது. 


பண்டுதான்மாந்தர்‌ செய்தபாவத்தால்‌ வந்தநோய்க்குக்‌ 
கண்டுதான்‌ ரோகந்தீர்க்குங்‌ காவலன்‌ தம்மைநோக்கி 
விண்டுதான்‌ குறைகள்சொல்லி மேவியதூபங்காட்டிக்‌ 
கொண்டுதாம்‌ பூலமீய்ந்து குருக்கள்போல்‌ நினைப்பார்தாமே, 


டட 


484. சுவடி நெ. 270 (4) 
அகஸ்தியர்‌ பரிபாஷை (முதல்‌ காண்டம்‌) 
ஏடுகள்‌ 17, பக்கத்திற்கு 7 முதல்‌ 8 வரிகள்‌. 
செல்லரிக்கவாரம்பித்துள்ளது. சாறு பூசப்படவில்லை. 
(நீள % அகலம்‌ 40 % 93 செ. மீ.) 


இதில்‌, சித்தர்‌ நூல்களில்‌ காணப்படும்‌ பரிபாஷைகளுக்கு 
விளக்கம்‌ கூறப்பட்டுள்ளன. சித்து வேலைகளுக்கு வேண்டிய 
பிரயோகங்களும்‌ உள்ளன. பற்பல நூல்களின்‌ தொகுப்பும்‌ 
உளளன. ரஸவாதத்திற்கும்‌ உபயோகமான முறைகள்‌ 
காணப்படுகின்றன - பூனீர்‌ எடுக்கும்‌ விதம்‌; பிண்டம்‌, பார்‌, 
வல்‌ த்தை, செயநீர்‌, ஊஷரம்‌, சுத்தஜலம்‌, விந்துகா தம்‌; 
ஞசரதக்குகை, பெண்டாட்டி, - புருஷன்‌, வில்லோசை, மண்‌, 
அப்பு; உப்பு, வெள்ளாவி, அஞ்செழுத்து, பிறவிக்கடல்‌, 


i லா » உ 
முதலானவைகளின்‌ விவரங்களும்‌ உள்ளன, 
6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


2-வது தொகுப்பு 945 
Beginning : 


பரமனார்‌ ஜயத்தின்‌ பரஞ்சுடருலகுக்கெல்லாஞ்‌ 

சிரமென வுதித்தஞானம்‌ தெய்வநாயகன்றாள்போற்றி 
வரமென வகாரமோடு மறைப்புநூல்‌ பாஷையெல்லாம்‌ 
குருமுனி தமிழாய்ச்செய்யக்‌ குமரனைங்‌ கரன்றாள்காப்பே. (க) 


காப்பென வுரைத்தவாதம்‌ கண்‌... ஃஃ ஃ லெட்சந்தன்னை 
சேர்ப்பது பாதியாகத்‌ திரட்டியே நூலையெல்லாம்‌' 

நாற்பது மூன்று மொன்றுய்‌ நடத்திய காண்டந்தன்னை 
பார்ப்பது வைநூரறாகப்‌ பாஷைநூல்‌ படித்திட்டோமே, (௨) 


End: 
வயனமென்ற வழலைக்குப்‌ பூமிமூலம்‌ 
வாகான தீட்சைக்குக்‌ கடலேமூலம்‌ 
நயனமென்ற யோகத்தின்‌ வாசிமூலம்‌ 
நல்லதொருகற்பத்தில்‌ ரஸமே மூலம்‌ 
குயனமென்ற குளிகைக்குப்‌ புடமேமூலம்‌ 
குத்தமிலா ஞானத்தில்‌ மனமேமுலம்‌ 
தயனமென்ற யிவையெல்லா மென்னூல்‌ மூலம்‌ 
சாரகா ரத்துறையைத்‌ தாக்கிப்பாரே. ்‌ (எள) 
தாக்கிப்பா ரிந்தநூ லஞ்சுகாண்டர்‌ 
தான்பார்க்கில்‌ சமுசயங்கள்‌ தட்டுண்டேபோம்‌ 
நோக்கிப்பா ரிந்தநூல்‌ தனக்குச்சாட்சி 
ரோமரிஷி யஞ்ஞூறு மருந்தின்‌ னூலும்‌ 


தேக்கிப்பா ரிதனுலே தெளியாதுண்டோ 
சிவசிவா குருத்தேடித்‌ திரியவேண்டாம்‌ 
பாக்கியமாம்‌ நூலிலே ரண்டாங்காண்டம்‌ 
பாடுகிறேன்‌ முதற்காண்டம்‌ DCD: (ளக) 


ர்காண்டம்‌ முற்றும்‌ — குருவே துணை. 


CC-0. கெ amwadi Math னன்‌ Varanasi. An eGangotri Initiative 


446 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
485, சுவடி நெ. 270 (5) 
அகஸ்தியர்‌ பரிபாஷை (இரண்டாங்காண்டம்‌) 
ஏடுகள்‌ 19. பக்கத்திற்கு 7 வரிகள்‌. 
சாறு பூசப்படவில்லை. பூர்த்தி. 
(நீள % அகலம்‌ 40 % 3செ.மீ,) 


இதில்‌, ரவிமதி அங்கி, வெடியுப்பு (ஏடு 8) முடிதலை, 
சீனவுப்பு (ஏடு) உப்புதலையூசரம்‌, புளிக்கொடி (ஏடு 7) 
வங்கம்‌, தாளகம்‌, உப்பு (ஏடு 81) அகாரவுப்பு, வெடியுப்பு, 
நிலவுப்பு ( ஏடு 9) வழலை - துருசு - காசச்சுன்னம்‌ - வெடியுப்புத்‌ 
திராவகம்‌ (ஏடு 18) மாசி, பங்குனி, வளையலுப்பு ( ஏடு 164) 
இடியுடன்‌ பிறந்தவன்னி (ஏடு 16) முதலானவைகளுக்கு 
வீளக்கங்களுள்ளன, 


Beginning : 


முத்தணி நகையாள்‌ வெற்றி முதலுமைபாகம்‌ வைத்த 

சுத்த மெஞ்ஞான தீபஞ்‌ சுடரெனுஞ்சோ திபாதம்‌ 

நித்தமுக்‌ தொழுது போற்றி நீதிசேர்‌ பாஷைநூலின்‌ 
. பத்தமு திரண்டாங்காண்டப்‌ பொருளினைப்‌ புகலுவோமே. 

்‌ (௧) 

புகலுமுற்காண்டந்தன்னில்‌ பூட்டினேன்‌ வழலைநாமஞ்‌ 
செகமுயிருப்பின்‌ தீட்சை செலத்தின்‌ பேர்சொல்லிவைத்தேன்‌ 
யிகமதில்‌ மூடஞானத்‌ திருளினை வெளியதாக்கும்‌ 
பகலவன்‌ (போலு)மிந்தப்‌ பாஷைநூற்‌ பயன்பெற்றோர்க்கு. (௨) 


End: 


இருக்கலாம்‌ எமனையு மேவல்செய்து 
2. மிவ்வுலகுமவ்வுலகு மெவரும்போற்றப்‌ 
பெருக்கலாம்‌ கைலையீனீசம்‌ பாதம்‌ 
பெற்றிடலாம்‌ சித்தருடன்‌ பேசலாகும்‌ 
ecll 


CC-0. Jangamwadi Math Co on, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 947 
இருக்கலா மாயிரத்தெட்‌ டண்டம்கூட்டி 
நிமிஷத்தில்‌ சுத்திவந்து நிலைக்கலாம்பார்‌ 
முருக்கெல்லால்‌ ஈசனுப்பு முருக்கெல்லால 
முத்தாது மத்தவுப்பால்‌ முடியாவாறே, (௯௯). 
வாறான யிக்காண்ட மிரண்டுக்குள்ளே 
வழலைகுரு செய்கின்ற மார்க்கம்சொன்னேன்‌ 


கூறான பின்னதிலே கற்பமூலங்‌ 
குணமான யிடைபஞ்சீ கரணஞ்சொல்லுந்‌ 


தூறான நாலினிலே யோகஞ்சொல்வேன்‌ 
சுத்தவுப்பு யெடுக்கும்‌ வகை யஞ்சில்‌ சொல்வேன்‌ 


சீரான வுப்பெடுக்கும்‌ வகையைப்பாரு 
தெளிவான ரண்டாங்காண்டஞ்‌ சிவநூல்முற்றே. 


இரண்டாங்காண்டம்‌ முடிந்தது. முற்றும்‌. 


486, சுவடி நெ. 270 (௦) 
அகஸ்தியர்‌ பரிபாஷை முதற்காண்டம்‌ 
இருபத்தைந்து 
ஏடுகள்‌ 6. பக்கத்திற்கு 7 வரிகள்‌. 
சாறு பூசப்படவில்லை. பூர்த்தி. 


இதில்‌, கலியம்முருக்கியிலை, குருமூறை, தாளகக்கட்டு, 
முதலானவைகளுள்ளன. 


Beginning 
பானு(ரு)லகிற்‌ சிவனீசு வரனைப்போற்றி 
வைகுண்டம்‌ மாமுனிவர்‌ தாளும்போத்றி 
ஈனமில்லா யுகத்தி லரியைப்‌, போற்றி 
£00-0. மின்பாதது படப்‌ தமல்‌ 


lection, Varanasi. An eGangotri Initiative 


948 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


கானகத்தில்‌ சித்தர்களையும்‌ போற்றி 

யவருடன்‌. புண்ணியமுந்‌ தாழ்மை போற்றி 
மானமுள்ள தாய்தகப்‌ பனையும்‌ போற்றி 

மணிமுத்து மாமுனிவன்‌ நவின்ற நூலை, (௧) 


நவின்றிட்ட நூல்தள்ளி முன்னூல்‌ பார்த்தால்‌ 

நயமாகும்‌ பொரு ஞனக்குப்‌ பாடும்மெத்த 
பலித்திட்ட நூலெல்லாம்‌ பார்ப்பாய்‌ நித்தம்‌ 

பயித்தியக்கா ரனைப்போல லைந்துமகானாய்‌ 
தவித்திட்ட தவம்‌ போல விதனை யூணி 

தையலரை திமிர்த்துசெய்து பார்த்தானாகில்‌ 
குவித்திட்ட தனம்‌ போலேயிருபத்தஞ்சில்‌ 

குருமுறையாய்‌ பார்த்துவக்தா லாகுஞ்சொன்னேன்‌. 

(௨) 
End: 


தானான தைலமிதை நவிலக்கேளு 
தனியான வில்வவேருபயிரும்‌ வேரும்‌ 
கானகத்திலாமிச்சு அருகன்‌ வேரும்‌ 
... கீருதானை வணங்கிகீழ்க்கா நெல்லிவேரும்‌ 
மானடி. பூண்டும்நில வேம்பின்வேரும்‌ 
மணலிவேரும்‌ கொடுப்பைவேரும்‌ சங்கம்வேரும்‌ 
ஆனதிதான்‌ வேரொன்று பலந்தான்பத்து 
அடவாக யெடுத்ததனை யிடித்துவையே. (௨௩) 


இடித்ததிலே சந்தனம்பத்து போடுபலம்‌ 
யின்னமிதில்‌ தேங்காயிளநீர்‌ பதக்குவிட்டு 
போடிதனை யெட்டொன்றாய்க்‌ காய்ந்துவற்றி 
யிதமாக வடித்துநீ வைத்துக்‌ கொண்டு 
வடித்ததிலே யாவின்பால்‌ சமனாய்விட்டு 
வாரதிலே யெள்ளெண்ணெய்‌ படிதான்விட்டு 
கொடுத்திடுவாய்‌ சவ்வாதுங்கட மொன்றதிலே 
' குணமாக யெரித்துமீ பதத்தில்‌ வாங்கே, (௨௪) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


8-வது தொகுப்பு 249 


பதத்திலே மெழுகுபோல்‌ திறண்டுவந்தால்‌ ' 

பதனமாயிறக்கு நன்றாய்‌ வடித்துக்கொண்டு 
நதமதிலே முழுகுமிதை ஈவிலக்கேளு 

றுண்மணிதண்‌ டெழும்புமடா தேகம்பொன்னாம்‌ , 

ம்‌ பாண்டு குட்டம்‌ 

ருவன்‌ மன்னன்‌ திங்கள்ரெண்டு 
உதவியதாய்‌ உலகத்தோ ரிதனை... 

க்‌  முழுகுமே ஈவின்றேன்‌. முத்தே (௨௫) 


முடிந்தது முற்றும்‌. தக்ஷிணாமூர்த்தி சகாயம்‌, 


487. சுவடி நெ, 271 
வைத்திய அட்டவணை 
ஏடுகள்‌ 44; 16 முதல்‌ 569 வரை. பக்கத்திற்கு 6 வரிகள்‌ 
மிகவும்‌ சிதிலம்‌, செல்லரித்துள்ளது. 
(மீள % அகலம்‌ 96% 2௪. மீ,) 


இதில்‌ குருபற்பம்‌, லிங்கச்செந்தூரம்‌, ஈயசுத்தி ( ஏடு 82) 
தம்பனக்குளிகை (ஏடு 28$) இரும்புத்‌ தாமிரம்‌ எடுக்க (ஏடு 34) 
சுரத்திற்கு மாத்திரை (ஏடு 36) சர்வத்திராவகம்‌ (ஏடு 37) 
அப்பிரகச்சத்து - சுரத்திற்கு ராமபாணக்‌ குளிகை (ஏடு 294) 
திராவகம்‌ (ஏடு 40) கந்தகத்திராவகம்‌ (ஏடு 42) இரும்பில்கிட்டம்‌ 
(ஏடு 44) எலிகடிக்கு மருந்து (ஏடு529) சாதிலிங்கக்கட்டு 
(ஏடு 66 ). 


Beginning : 
குருபற்பம்‌ 
இரதம்‌ வராகனெடை 2 
சவ்வீரம்‌ 59 8 * 
ரெங்கு 9 1 ்‌ 


்‌ 5 மூன்றும்‌ பற்பமாம்‌. ட 
தி rad ற Collection, Varanasi. An eGangotri Initiative 


50 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


ரெங்கு எருக்கம்பால்‌ வாத்தரைக்கவும்‌. 

இரதம்‌ பூசனிக்காய்‌ நீரில்‌ வேகவைக்கவும்‌. 

அப்பிரகம்‌ சுண்ணாம்புத்‌ தண்ணீரிலரைத்து சவ்வீரத்திற்குப்‌ 
பூசி டோலாயம்‌ கட்டித்‌ தீபாக்கினி, கமலாக்னியாகவெரிக்கவும்‌ 
இதுகள்‌ தூளாம்‌. இது சின்ன குருபற்பம்‌. 

இரதம்‌ வராகனெடை 100 குழிக்கல்லல்‌ போட்டு, 
4 நாளைக்கு 1 பூசனிக்காயாக தினம்‌ 30 நாழிகை பூசனிக்காய்ச்‌ 
சாறுவார்த்து 6 மாதம்‌ இடைவிடாமல்‌ அரைக்க இரதம்‌ 
குழம்பாகும்‌. இந்த இதரத்தை ஒரு பரணியில்‌ வாங்கி வைத்துக்‌ 
கொண்டு செப்புத்‌ தகட்டில்‌ தடவீப்‌ புடம்‌ போட்டு இதை 
- வெள்ளியில்‌ சேர்க்கப்‌ பத்துமாத்துக்காணும்‌. நிதானம்‌ 
கைகண்டது. 


End : 
வெள்ளீயம்‌ விராகன்‌ இ _ 70 
நாகம்‌ ன்‌ வய ௮. 70 
இதர ம்‌ 9 ல்‌ _— 10 
உருக்கிக்கட்டின சவ்வீரம்‌ பணவெடை — 
சாதிலிங்கம்‌ 5 க 


. தொட்டிப்‌ பாஷாணம்‌ 
பழங்கால மஜனேசிலை 


| 
62 60 ஷு ரஷ 


4.88. சுவடி நெ, 272 
ரோமரிஷி சூத்திரம்‌ நூறு 
ஏடுகள்‌ 22. பக்கத்திற்கு 6 முதல்‌ 10 வரிகள்‌. 
- சுத்தமாகவுள்ள பிரதி. 

(நீள % அகலம்‌ 26 % 2௪. மீ.) 


இதில்‌, வழலை, சுத்தகங்கை, சிங்கிவித்தை, கிளிஞ்சிமீர்‌, 
தங்கக்குரு - முப்பு மார்க்கம்‌ - வெள்ளி பற்பம்‌ - . அயச்‌ 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


வது தொகுப்பு 961 


செந்தூரம்‌ - கருவங்க பற்பம்‌ (செய்‌, 27) துத்தநாக பற்பம்‌ 
(செய்‌. 20) அப்பிரகம்‌, நிமிளை பற்பம்‌ - சூத பற்பம்‌ (செய்‌, 40) 
சாதிலிங்க பற்பம்‌ (செய்‌. 42) லிங்க பற்ப குணம்‌ (செய்‌, 48) 
சிங்கி பற்பம்‌ - சிங்கிச்‌ செந்தூரம்‌ - சவுக்கார பற்பம்‌ - 
சிவத்தங்கச்‌ செந்தூரம்‌ - வழலை சவர்க்காரம்‌ செய்முறை 
(செய்‌. 57) துருசுச்சுன்னம்‌ (செய்‌. 67) யோக மார்க்கம்‌ 
(செய்‌. 70) தீட்சை விதி (செய்‌. 80) சொரூப முத்தி (செய்‌, 90) 
சுவாசம்‌, விதி, மதி லெட்சணம்‌ - சவுக்காரச்‌ சன்னம்‌ ( செய்‌. 96) 
முதலான விபரங்கள்‌ உள்ளன. 


Beginning : 


முலவட்ட மாகிநின்ற குருவேகாப்பு 
முத்திக்கும்‌ முதலான வித்தேகாப்பு 
மேலவட்ட மானபரப்‌ பிரம்மங்காப்பு 
வேதாந்தங்‌ கடந்துநின்ற மெய்யேகாப்பு 
காலவட்டம்‌ தங்கிமதி யமிர்தப்பாலை 
கன்றுபசி யாத்திமனக்‌ கவடுநீக்கி 
ஞாலவட்டச்‌ சித்தாடும்‌ பெரியோர்பாதம்‌ 
நம்பினதால்‌ ரோமனென்பேர்‌ நாயன்றானே. (௧) 


தானாக முன்னுரைத்த வஞ்ஜாத்துள்ளே 
தவராமல்‌ பாடிவிட்டேன்‌ யோகமார்க்கம்‌ 
தானாகும்‌ வாதத்திற்‌ காதியுப்பை 
சமுசயங்க ளில்லாமல்‌ சொல்லிவைத்தேன்‌ 
தானாக வழலையென்ற வுப்புவித்தை | 
தன்னுக்குள்‌ தன்னினத்தைத்‌ தாக்கும்வாறும்‌ 
தானான கருவுண்டு சுத்தகெங்கைச்‌ ரதி 
சலமதனை மறைத்துவைத்தேன்‌ தன்மைபாரே. (2௨) 
பட ஆ % * த! 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


952 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
பேசினது முன்னுரைத்த யஞ்ஞாத்துள்ளே 
பேசிவைத்தே னதனாலே மறைத்தார்சித்தர்‌ 
காசினியில்‌ சட்டைமுனி தீட்சைக்குள்ளே 
கருமறைப்‌ பில்லாமல்‌ வெளிகாண்‌ சொன்னார்‌ 
மோசமென்று திருமூலர்‌: கிழித்துப்‌ போட்டார்‌ 
மூலகுரு வர்க்கமெல்லாம்‌ மோசக்காரர்‌ 
பாஷையினால்‌ பாடிவைத்தார்‌ நூல்கள்தோரும்‌ 
பற்றிரின்று பார்த்தாலும்‌ பனிரெண்டாண்டே. (௪௪) 
End: 
உப்பல்லோ பிண்டத்தில்‌ சேர்ந்தபோது 
உடலுமுரு வொன்றாகித்‌ தண்ணீராச்சு 
அப்பல்லோ முப்பூவுக்‌ காணியாணி 
யதைவிட்டால்‌ கட்டாது வழலைமார்க்கம்‌ 
செப்பல்லோ பந்துக்கு மூடலாச்சு 
தீக்ணமாயிந்தநூல்‌ தெளிவோ ரோமம்‌ 
முப்பொருளு மொன்றாகி நின்றசோதி 
மூலவட்டக்‌ குருவாலென்‌ மொழிதான்முற்றே. (எ) 


ரோமரிஷி சூத்திரம்‌ முற்றும்‌ -- குருபாதமே கதி. 


489. சுவடி நெ. 278 
மருந்து அட்டவணை 
ஏடுகள்‌ 19. பக்கத்திற்கு 7 முதல்‌ 8 வரிகள்‌. சிதிலம்‌. 
(நீள % அகலம்‌ 87 % 51 செ. மீ.) 


இதில்‌, பீனிசவத்தி - ஹிங்க்வாஷ்டகம்‌, அதிபூதரஸம்‌ - 
லிங்கக்கட்டு - சாரச்சுன்னம்‌ - பாஷாண பற்பம்‌. - தாம்ர 
(பற்பம்‌ - தாதுவிருத்திக்கு - சூத பற்பம்‌ (விரை வாதம்‌, அந்திர 
வாயு, அண்ட வாதத்திற்கு) அண்ட ஓடு சுன்னம்‌ (சுவாச 
காசத்திற்கு ) காந்தச்‌ செந்தூரம்‌ - சுழி கணத்திற்கெண்ணெய்‌ - 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


2-வது. தொகுப்பு 959 
இருமலுக்கு முத்துச்சிப்பிச்‌ சுன்னம்‌ - பாண்டுரோகத்திற்கு 
சங்கம்வேர்க்‌ குடிநீர்‌ - தீத்தாச்‌ செட்டியார்‌ சொன்ன வகாதம்‌. 
ஏலாதி மாத்திரை - திராவகம்‌ - சூலைக்கட்டுக்கு - இருமல்‌, 
கசத்திற்கு மிளகாய்‌ லேகியம்‌ - உப்புக்கட்டு - மலட்டு வலிக்கு 
வீரச்‌ செந்தூரம்‌ - வில்வாதி லேகியம்‌ - சுயமக்கினி - 
கோரோசனை மாத்திரை - கோடாசூழி உருண்டை - சஞ்சீவி 
மாத்திரை - தாளீசபத்திரி வடகம்‌ - கும்மட்டிக்காயெண்ணெய்‌ - 
கர்ணரோகத்திற்கு எண்ணெய்‌ - தாளீசபத்திரிச்‌ சூரணம்‌ - 
கணத்தெண்ணெய்‌ - அஞ்சனவன்னத்‌ தைலம்‌ - வீர மெழுகு - 
பவுத்திர ரோகத்திற்குச்‌ சுடர்த்‌ தைலம்‌ - மேகயெண்ணெய்‌ - 
கெந்தக ரஸாயனம்‌ - : அச்வகந்தி ரஸாயனம்‌ - ஸகல 
விஷத்திற்கும்‌ மருந்து - வீர மெழுகு - மகோதரம்‌, 
பெரும்பாட்டுக்கு லேகியம்‌ - ரசசுத்தி - உதிரம்‌ கட்ட - 
சந்நிக்குச்‌ சந்திரோதயவடி - கண்டாத்திரி சூரணம்‌ - 
'மகாவாஸாதி - அண்ட பற்பம்‌ - கர்ப்பூரவைப்பு - 
சயரோகத்திற்கு - முதலான முறைகளுள்ளன. 


Beginning 2 


திப்பிலி, அக்கிராக்கார்ம்‌, வெங்கார்ம்‌, சுக்கு வகைக்குப்‌ 
பலம்‌ 7, மிளகு பலம்‌ 8 இந்த சரக்கெல்லாம்‌ கல்வத்தில்‌ போட்டு 
19 நாள்‌ அரைத்து வைத்துக்கொள்ளவும்‌. இதனால்‌ தீரும்‌ 
வியாதிகள்‌ :- சுரம்‌ யாவதும்‌, வாயு, கபரோகங்கள்‌, தலைவலி 


முதலியன. 


மீன்ச்வத்தி 


நவச்சாரம்‌ பலம்‌ 3, ரஸம்‌ பலம்‌ 4, கெந்தகம்‌ பலம்‌ 2, 
சதகுப்பை, மாஞ்சி, சுக்கு, திப்பிலி, மிளகு, சாம்பிராணி, சூடம்‌ 
வகைக்கு பலம்‌ 4, வெற்றிலைச்‌ சாற்றில்‌ 8 நாள்‌ அரைப்பு. 
அந்த சாற்றில்‌ தானே யரைத்துக்‌ கரைத்து 8 சேர்‌. துணியில்‌ 


துவை, த்துக்‌ காயப்போட்டு வைத்துக்கொள்ளுகிறது. 
HS ப க Math Collection, Varanasi. An eGangotri Initiative 
ட்டி 


354 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
விரற்கெடை துணி கிழித்து வத்தி திரித்துக்‌ கொடுக்கப்பட்ட 
விதி. பீனிசத்‌ தலைவலி, ஒருத்தலைவலி, நேத்திரவாயு, இன்னஞ்‌ 
சில சிரோரோகங்கள்‌ தீரும்‌. கைகண்டது, 


End : 


தீருமேகண்டகுச்சம்‌ பதிமுன்றே நாள்‌ 

தீர்க்கர்ணி கச்சன்னி தொண்ணூறே நாள்‌ ' 
பாருமே புக்குநேத்திரச்‌ சன்னி நாளெட்டு : 

பத்து நாளிர தத்தெமு சன்னிக்காகும்‌ 
பேருமே பிரலாப மீரேழாகும்‌ 

பெரியசிங்கு வாசன்னிக்கு க 


ஆருமே வபின்யாசம்‌ பதினைந்தாகும்‌ 


.. ஆவதிநாள்‌ சன்னிக்கு வறிந்திடாயே, ப (௭௮) 


490. சுவடி நெ, 974 ness 
நயனவிதி அட்டவணை 
ஏடுகள்‌ 11. பக்கத்திற்கு 4 முதல்‌' 6 வரிகள்‌. 
செல்லரிக்கவாரம்பித்துள்ளது. 
(மீள % அகல 46 % 210௪. மீ.) 


இதில்‌, ஈயனரோகங்களின்‌ அட்டவணை கொடுக்கப்பட்டு 
உள்ளது. ஏற்கனவே கூறப்பட்டுள்ள 287 (8) சுவடியையும்‌ 


சுவடி நெ. 199 போன்றது. 96 வியாதிகளின்‌ . பெயர்கள்‌ 
தனித்தனியே கூறப்பட்டுள்ளன. ப்‌ 


ச்‌ i 
EE 


tr ந வய 
..  06-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


தீ ன 
ன்‌ 


- 


வ்து: தொகுப்ப்‌' 


491. 


955 


்‌ சுவடி நெ, 276 


மருந்துச்சரக்கு அகராதி 
ஏடுகள்‌ 32. பக்கத்திற்கு 7. முதல்‌: 6: வரிகள்‌ 


சாறு பூசப்படவில்லை. 


சுத்தமான பிரதி. 


(நீள % அகலம்‌ 27 %.91 செ.மீ.) 


_ - இதில்‌, 


மருந்துச்சரக்குகளின்‌ பெயர்கள்‌ அகராதியாகக்‌ 


கொடுக்கப்பட்டுள்ளன. மிக்க உபயோகமுள்ள சுவடி. . ர்‌ 


Beginning : 

2 அசுவகந்தி 
அமுரி என்பது 
அண்டம்‌ 
அண்டம்‌ 
அமுரி 
அருகு 
அசதி 
அகம்‌ 
அங்கம்‌ 
அரப்பொடி 

்‌] அயம்‌ 


. அப்பென்பது . 


அடி 
End: 
வெள்ளீயம்‌ 
வெட்டிவேர்‌ . 
மோதகவல்லி மரம்‌ 


க 


= 


ச ௩ 
படவ 
ப்‌ 


அமுக்குரா . . : ம்‌ 
சுத்த சலம்‌ 
கோழிமுட்டை லி 
தலைமண்டை .. ...., 
மூத்திரம்‌, சிறுநீர்‌ 

புலி ்‌ 

சோம்பல்‌ 

தேகம்‌ அல்லது நமி. 

தேகம்‌ 

இரும்புப்பொடி 

இரும்பு: 
தண்ணீர்‌... ஆ 
பூமி 6 ்‌ 


வென்னாகம்‌ ய 
குறுவேர்‌ 
கொழுக்கட்டை.மரம்‌. , 


ர ஆ 
ன 1 


பி a 3 ள்‌ ng Se ட ௩: 
3 ) CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
492. . சுவடி நெ. 276 (&) 
அகஸ்தியர்‌ முப்பத்தாறு 
ஏடுகள்‌ 9; சீ முதல்‌ 6 வரிகள்‌. 
செல்லரிக்க வாரம்பித்துள்ளது. 
(நீள % அகலம்‌ 42% 94) 


... இதில்‌ நாகவெள்ளை, செம்புவெள்ளை, லோகவெள்ளை 
(செய்‌. 17) சாதிலிங்கச்செந்தூரம்‌, காந்தச்செந்தூரம்‌ (செய்‌ 24) 
தங்கவெள்ளை (செய்‌. 26) சந்திரோதயம்‌ (செய்‌, 29) . சிவபூபதி 
(செய்‌. 94) முதலான வாதம்‌ செய்வதற்கான மருந்து 
முறைகளுள்ளன. 


Beginning : 


பாரப்பா செம்பினு வெள்ளை கேளு 

திறமான தாமிரத்தைக்‌ குகையில்‌ வைத்துச்‌ 
சேரப்பா பதினாலு பலமே போட்டு 

சேர்ந்துருகும்‌ போதினிலே மருந்து கேளு 
காரப்பா வண்டமது பலமோ ரண்டு 

காட்டுஈவச்‌ சாரம்பல மிரண்டு போடு 


சீரப்பா கல்வத்தில்‌ தூளதாக்கிச்‌ 
சிறந்ததொரு. பொடிமேலே காரம்போடே. (௧) 


போட்டதனைப்‌ பொடித்து நன்றாய்ப்‌ பொடியைத்தூ வு 
புகழானச்‌ செம்பினுட வறல்போகுந்‌ 
தாட்டிகமாய்ப்‌ பின்பெடுத்து வங்கங்குத்தித்‌ 
தனியோட்டி லுத்தியிடு களங்கம்‌ போகும்‌ 
மாட்டிதனைக்‌ குகையிலொரு பலம்‌ போடப்பா 
வாகாகக்‌ கண்விட்டே யுகுகும்‌ போது 
நாட்டியதோர்‌ சுண்ணத்தில்‌ தாளகத்தை 
வைதீதுநல மாகப்பதினஞ்‌ சுதரம்நீற்றே. (௨) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 957 
நீற்றிய பின்‌ வாங்கியதை யெடுத்துக்கொண்டு 
நிறுத்திடுவாய்‌ பலமொன்று காரங்கால்தான்‌ 


போற்றியிதைப்‌ பழச்சாற்றி லரைத்துக்கெரண்டு 
புகழாகப்‌ பயறளவு வுண்டைசெய்து 


நேர்த்தியாய்‌க்‌ கொடுக்கையிலே சத்தைவாங்கு 
நேரான செம்பதுவெங்‌ கலம்போலாகும்‌ 


மாற்றியிதை யரைப்பலந்தான்‌ கல்வத்திட்டு 
வாட்டியதைப்‌ பொடித்திடுவாய்த்‌ தூளாங்காணே. (௩) 


End : 
சிவமான பூபதியை யனுபானத்திற்‌ 
திறமாக வரிசியெடை கொடுத்துக்‌ கேளு 


சவமாகப்‌ போனாலுந்‌ தாதுவுண்டாஞ்‌ 
சாதுரியப்‌ பிராணன்வரும்‌ முழித்துப்பார்ப்பான்‌ 


தவமான பிரும்மலபியவ்‌ வளவேயாகில்‌ 
வாய்திறந்து பேசினபின்‌ மரணமாவான்‌ 


தவமான வாதிக்குப்‌ பூபதியைச்‌ சொன்னேன்‌ 

சாதிக்கும்‌ வயித்தியஞ்செய்‌ தனமுமாமே (௩௫) 
ஆமப்பா வீதுடனே வைத்தியமும்‌ பாரு 

வட்டதிசை மெச்சவுன்னை வழுத்தும்லோகம்‌ 


நாமப்பா வைத்தியத்தின்‌ மருந்தையெல்லாம்‌ 
நயமாகக்‌ குறுக்குவைத்தேன்‌ முப்பத்தைந்தில்‌ 


வாமப்பா யிந்தமருந்‌ தெல்லாம்‌ வைத்தால்‌ 
வைத்தியர்பே ருரைக்கையிலே நோய்களோடும்‌ 


தாமப்பா யெட்டுரண்டு மிருபத்தஞ்சுத்‌ 
தடையறவே யுருவேறிச்‌ சித்தியாமே. (௩௬) 
அகஸ்தியர்‌ 36 முத்தும்‌. 


ப 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


358 ப தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


.::493. சுவடி நெ, 976 (8) 
(காயக்ற்பம) “மூதண்ட . லேகியம்‌ முதலியன 
ஏடுகள்‌ 8. ' (10.முதல்‌ 17 வரை) பக்கத்திற்கு 6 'வரிகள்‌. 


செல்லரித்துள்ளன. 


இதில்‌, மூதண்ட லேகியம்‌, கெந்தக ரஸாயனம்‌, சூத பற்பம்‌, 


ீற்பத்தின்‌- பயன்‌. சகல -ரோகத்திற்கும்‌ அகஸ்தியர்‌ குழம்பு 
முதலியனவுள்ளன. 


Beginning: .. a வங்கித்‌ பல்‌ 
செப்படா மூதண்டம்‌ 'பலந்தான்ப்த்து (pr 
திறமான மிளகதிலே பலந்தானொன்று * 
ஒப்பவே படியெட்டுச்‌ சலத்தினுள்ளே 

உறவாகப்‌ போட்டுவொரு படியாய்க்காய்ச்சி 
தப்பாமல்‌ மலைக்கள்ளு படிதான்விட்டுச்‌ 
சாதகமாய்ப்‌ பசுவின்பால்‌' படிதான்விட்டு ' 


7 
௬௯ 
A 


2 


தாக்கப்பா பழச்சாறு படிதான்விட்டுச்‌ 
-சுதீதவூ மத்தைச்சாறு படிதான்வாறே. ' (௧) 


வார்த்தபின்பு. திராவகமும்‌ வடிக்கக்கேளு 
வாகான வெள்வேலம்‌ பட்டையோடு 

காத்திடுபின்‌ கருவேலம்‌ பட்டையோடு 
சமனாக வஞ்சுபத்துப்‌ பலந்தான்தூக்கிக்‌ 

(ம கூர்த்திடுவா யூமத்தைச்‌ சமூலத்தோடு .' ' 

கூறாகப்‌ பலம்பத்துக்‌ கஞ்சாவோடு 

சேர்த்திடுவாய்‌ பலம்பத்தும்‌ சேரக்கூட்டித்‌ 
திறமான சாதிக்காய்‌ பலந்தானொன்றே, (௨) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு : 969 
End: 
விதமாம்‌ ரோகக்‌ குறிப்பறிந்தால்‌ 
வேறாம்மருந்து வேண்டாங்காண்‌ 
பதமாயிதனைக்‌ கொடுப்பீராய்ப்‌ 
பறக்கும்‌ ரோகம்‌ வகைகேளாய்‌ 
பதமாய்நா லாயிரத்துநா 
னூறுநாற்பத்‌ தெட்டுடனே 
பட) மதிப்பாயிதனைக்‌ குறிப்பறிந்து | 
. வகுத்துச்சொன்னார்‌ மாமுனியே. (௨௫) 


494, சுவடி நெ, 276 (0). 
காயகற்பம்‌ 
ஏடுகள்‌ 9. (18 முதல்‌ 28 வரை) பக்கத்திற்கு 6 வரிகள்‌. 
சிதிலம்‌. அபூர்த்தி. 


ச 
a} 


“.பப்இதில்‌, ரஸவாதத்திற்கான காயசித்தி முறைகள்‌ 


கூறப்பட்டுள்ளன. 
Beginning : 
பாடுகிறேன்‌ காயகற்ப மைங்கரனே காப்பாம்‌ 
: பரிவான சின்மயமாம்‌ பதத்தின்காப்பு 
நாடுகிறேன்‌ சித்தருட. பாதங்காப்பு 
நாதாந்த, மனோன்மரைத்‌ தாய்‌ பதமேகாப்புத்‌ 
தேடுகிறே .னென்றுலு மென்னூலப்பா 
செப்பார்கள்‌ காயசித்தி சித்தரப்பா 
2 சூடுகிறேன்‌" காயகித்திக்‌ காதியங்கள்‌ பல்‌ 
எல இசரல்லுகிறே நன்றாகக்‌ கேளுகேளே, - (க) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


960 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


கொள்ளப்பா காயமது யிருபதுநாளுண்டால்‌ 
குறுகாது நெடுகாது கல்தூணாகும்‌ 
மீளப்பா சுக்கிலத்தைக்‌ கட்டநித்தம்‌ 
மேலேத்த மல்லாமல்‌ கீழோடாது 
தூளப்பா வடங்கிற்றுக்‌ கரமவித்தை 
சுகபோகஞ்‌ செய்தாலும்‌ : விந்துவீழாது 
தாளப்பா யவ்வளவில்‌ சன்னமாகச்‌ 
சட்டைபோம்‌ சட்டைபோம்‌ சாதித்தோற்கே. (௩௩) 


சாதிக்க யிவ்வளவும்‌ பத்தியத்தைக்கேளு 
தாம்பூலம்‌ தின்பதற்குச்‌ சுண்ணஞ்சொல்வேன்‌ 
ஆதிகர்ப்‌ பூரச்‌ சிலையைவாங்கி 
யுத்தமனே வெண்கருவா லரைத்துக்கட்டி 
பேதிக்கக்‌ கரியோட்டி லூத்தியூது 
க்‌ பேரான சுண்ணாம்பு... ............. 


குறிப்பு : 


இந்த 276 நெ. சுவடியின்‌ முதல்‌ ஏட்டில்‌ தாளீசபத்திரி வடகம்‌ 
செய்முறையும்‌, காரங்காதி கஷாயம்‌ செய்முறையும்‌ செய்யுள்‌ ' 
வடிவாக வுள்ளன. 


495. சுவடி நெ, 277 
அகஸ்தியர்‌ நாடித்தொகை நூறு 
ஏடுகள்‌ 14, பக்கத்திற்கு 7 வரிகள்‌. 
பூர்த்தி. சுத்தமான பிரதி. 

(நீள % அகலம்‌ 86 % 8 செ. மீ.) 


இதில்‌, கலை விபரம்‌ - தசஸ்தானங்கள்‌ - மரண லட்சணம்‌ 
.அறியுமிடம்‌, சமதாது - வாதக்கதிப்பு, பித்த, சிலேத்மக்கதிப்பு - 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு. 961 


வாதபித்த சிலேத்மம்‌ நாடி நடக்கும்‌ நிதானம்‌ (ஏடு 2) - நாடி 
சங்கலித விபரம்‌ - வாயுவீன்‌ வீபரம்‌ - மரண லஷணம்‌ - 
தோஷத்தின்‌ விபரம்‌ - மரணக்‌ குறி (ஏடு 8) முறைப்பாட்டின்‌ 
குணம்‌ - மந்தம்‌ வரும்‌ வரலாறு - மேகக்‌ கிரந்தி வரும்வாறு - 
ரோகத்திற்குப்‌ பத்தியம்‌ கொடுக்கும்‌ நிதானம்‌ - வாயுவின்‌ 
குணம்‌ - ருத்திர ரோகக்‌ குணம்‌ - சந்நி லட்சணம்‌ - மூலம்‌ 
வரும்வாறு - கிராணி வரும்வாறு - மேக நிறம்‌ - பித்த மேகம்‌ 
(ஏடு 7) வாதமேகம்‌, சிலேத்ம மேகத்தின்‌ குணம்‌ - வாதசிலேத்ம 
மேகம்‌ - பித்த மேகத்தின்‌ குணம்‌ (ஏடு 8) சிலேத்ம மேகம்‌, 
பித்த மேகம்‌ - வாதம்‌, வாயு, சங்கலிதம்‌ ( ஏடு 9) வாயு மேகக்‌ 
குணம்‌ - வரலாறு - சிலேத்மச்‌ சூலை, வாத பித்தச்‌ குலை 
(ஏடு 10) கெற்பக்கோள்‌, சூதக வாயு வருய்‌ குணம்‌ - கூதகச்‌ 
சன்னி (ஏடு 11) கண்ணோய்‌ வரும்வாறு - குஷ்டம்‌ வரும்வாறு 
(ஏடு 12) வைத்தியனறிதல்‌ - வைத்தியத்தின்‌ தொகை - 
வைத்தியனறிதல்‌ (ஏடு 14) முதலியன, 


Beginning : 
பாகுடன்‌ கணேசன்‌ பாதம்‌ பணிந்துமுக்‌ குணங்களாய்ந்து 
வாகட்ச்‌ சுவடியெல்லாம்‌ வகைவகை தொகுக்குங்காலை 
ஆகிட விதியின்‌ சூழல்‌ அடர்ந்திடும்‌ கோய்கட்கெல்லாம்‌ 
போகிட மருந்து சொல்வோம்‌ புலத்தியா / புரிந்துபாரே, (௧) 


புரிந்ததோ ருந்திக்கீழே புகன்றெமு சுழியைப்‌ பற்றி 
யிருந்ததோர்‌ நாடிதானும்‌ யெழுபத்தீ ராயிரமாய்தீ 
தெரிந்ததோ ரிவற்றிற்பத்து தசநாடி யிவற்றில்‌ மூன்றும்‌ 
பரிந்ததோர்‌ வாதபித்த முடனய்யம்‌ புரிந்து கொள்ளே. (௨) 


End: 
தானென்ற சரீரபலன்‌ சஞ்சாரங்கள்‌ க 
சாப்பிடுற வன்னத்தில்‌ தாக்கும்‌ பராத்து 
வேனென்ற நித்திரையும்‌ நினைவும்‌ பார்த்து 
வியாதியுள்ளோன்‌ குணம்பார்தீது வனுபானங்‌ கண்டு 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


$62 தமிழ்ச்‌: சுவடிகளின்‌ 


4113 ட ட்ட 'செலவழித்துக்‌ குருவைக்‌ கார்த்து' 

- வூ நலமான: வாத்துமா வதனைக்‌ கண்டு ல்‌ 
ட்‌ ர ராமன்‌ மாய்கையிலே மனம்‌ நாடாமல்‌ : டத 
2! வளர்ந்திருப்பார்‌. பெரியோர்கள்‌ வைத்யம்‌ பாரே, (ள) 
ட 213 ்‌ ன்‌ ] 


'ஆமின்‌ அல்லாவுதவி செய்வானாகவும்‌. ' முற்றிற்‌ று. 


ET லக ்‌ ்‌ இக 1 என்‌ பந 
Giolathan ; Aa மடங்கல்‌ 
1881ம்‌ வருஷம்‌ செப்டம்பர்‌ 26௨ அகஸ்தியர்‌ 1600ஜுள்ள்‌ 
நாடியின்‌ துகை நூறு யெழுதி முடித்தது. . இந்த சுவடி தெற்கு 
வீதி வைத்யர்‌' ந்யன சோத்து உசேன்கான்‌ சாயபு குமாரன்‌ 
வைத்திய! நயன்‌ சோத்து ' காதர்பாட்சா AA ன 
ன ட எழுதினது. த்க்‌ 


பத ம்‌ , ட்ட லல (வம்‌ 
க. ஆ da 1 (1 முர 
496. சுவடி நெ: 278 பவ 


இரஸவர்க்கம்‌ (அன்னசாரம்‌), .. Sa 
ஏடுகள்‌_80.. பக்கத்திற்கு 4 முதல்‌ 6 வரிகள்‌. , த்தம்‌ 
சாறுபூசப்படவில்லை. எழுத்து சுத்தமாகவுள்ளது. : பூர்த்தி. 
(நீள: % அகலம்‌' 52% % 8,செ. மீ)... ப 
(8) OREM Aas buns nD EL) 
இதில்‌, 110 செய்யுட்களூள்ளன. சுவடி நெ. 269 (&)யைப்‌ 
போன்றதே, "இருந்தாலும்‌, : இதில்‌ வேறு மருந்துச்‌ சரக்குகளின்‌ 
குணங்களும்‌ கூறப்பட்டுள்ளன. - -: 


ல 1 ்‌ 
்‌ ட 


[இ பந்தை உட கைகள்‌ 
பட்‌ கல்ப்‌? 021 Di i a 


497. சுவடி நெ. 279 
போகர்‌ நிகண்டு (பலசரக்கு மருந்து) 
“ஏடுகள்‌ 76. 49 முதல்‌ '66 வரை: 
மிகச்சி தில்‌. த்து சுத்தமாகவுள்ளது. அபூர்த்தி. 
வண்ட உ (நீள %-அகலம்‌ 87 % 8.செ, மீ.) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


8வது. தொகுப்பு... 863 


இதில்‌, 64 dig 1 REE 
கூறப்பட்டுள்ளன. 


Beginning: Oo வி்‌! 
பாடினேன்‌ கடைமருந்தின்‌ பண்புதன்னைப்‌ © RNG 
_ பரிவாக அறுபத்து நாலுமாகும்‌ 


ret வாடினேன்‌ மதிமயங்கி வடமொழியைப்பார்த்து ' 
வகையெல்லா மாத்தாளைக்‌ கேட்டுக்கேட்டு 


| மூடினேன்‌ முத்துப்போல்‌ பொறுக்கிச்சேர்த்தேன்‌ ....- 
மூடனுக்குந்‌ தெரியவென்று மொழிதப்பாமல்‌ ' ' 
நீடினேன்‌ நிகண்டுக்குள்‌ நேர்மையாக 
நேர்பாகச்‌ சொன்னபடி நினைவாய்ப்பாரே. (க) 
உ பார்த்திட்ட சுக்கதனால்‌ சர்வரோகம்போம்‌.. 1: 
“பண்பாக மிளகுக்கு வாதம்நாசம்‌ * “ 
பேர்த்திட்ட திப்பிலிதான்‌ சிலேத்துமத்துக்காதி 
பெளிசான மூலந்தான்‌ சுரத்தைப்போக்கும்‌ 
கார்த்திட்டக்‌ கரியினுட திப்பிலியினாலே “ ' 
சேர்ந்திட்டச்‌ சன்னிதனைத்‌ த 
க சர்த்திட்ட செவியந்தான்‌ சிலேட்டுமத்துக்கரதி. - படு 
சித்திரமு லந்தனக்குச்‌ சுரங்கள்போமே. ' பழு 25) 
End 2 + லிலும்‌ 
இறுங்கசப்புப்‌ பசலைக்குச்‌ சூதங்‌ கட்டும்‌. , : 2. 
இருவேலி. தாபத்தைப்‌ போக்கிவிக்கும்‌. ,, 
பறும்பருத்தி பெரும்பாடுதனைப்‌ போக்கிவிக்கும்‌....:... 
பணத்தசெம்‌ பருத்திக்கு ரத்தம்பித்தம்போகும்‌ 
அறும்‌ வேக்காடு 'வகத்திவிக்கும்‌  ' 5 
இற்கு OCEAN தம்‌ போகும்‌ ந 
கறுமசுக்‌ கீரைதான்‌ சுரத்துக்கெல்லா.......4 பட 
(ud CC-0: setigatiivad’ Math மாலவிதங்கட்டும்‌.. Serre Initiative (௬௫) 


964 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
2 கட்டான வண்டுட்டி சா... ...... 
கடிய பூசினிதனக்கு உளரல்போகும்‌ 


மட்டானக்‌ கரிதான்நீர்‌ பெருக்கும்‌......... 


குறிப்பு : 


சுவடியின்‌ ஆரம்பத்திலுள்ள 11 ஏடுகளும்‌ மிகச்‌ சிதிலமாக 
உள்ளன, மருந்துச்‌ சரக்குகளின்‌ குணங்கள்‌ செய்யுள்‌ வடிவாக 
உள்ளன. ஆக 86 செய்யுட்களில்‌ ஆரம்பச்‌ செய்யுளும்‌, கடைசி 
செய்யுளும்‌ சரியாக விளங்கவில்லை. 


498. சுவடி நெ. 280 
(A) திரட்டு வாகடம்‌ (ரஸவாதிகளுக்கு ) 
ஏடுகள்‌ 4. பக்கத்திற்கு 4 வரிகள்‌. 
சிதிலம்‌, சாறு பூசப்படவில்லை. 
(நீள % அகலம்‌ 386 % 91, மீ.) 


இதில்‌, நோயாளியின்‌ நோய்களைக்‌ குணம்‌ செய்யும்‌ முறை 
கூறப்பட்டுள்ளன. 


Beginning : 


அலைந்‌ தலைந்து வுலகமெலாம்‌ செடிபூண்டுதேடி 
அறுபதிகா லுஞ்சரக்குஞ்‌ சுட்டுசுட்டு 
அலைந்‌ தலைந்து திரிந்தாலும்‌ வாதம்காணான்‌ 
அம்பரத்தி னொளிகாணார்‌ கசடரப்பா 
அலைந்தலைந்து யிப்படியே சுட்டுச்சுட்டு 
அப்பனேகோடான கோடிபேர்‌ மாண்டார்‌ 
அலைந்தாலும்‌ வாதமொடுங்‌ ஞானம்ரண்டு 
அறிந்திட்ட பெரியோர்கள்‌ சொல்லார்கேளே. (௧) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


ஸ்ஸ்‌) 


வது தொகுப்பு 965 


Serene வாதமென்ற வைத்தியத்தைப்பாரு 
சொல்பெரிய வைத்யந்தான்‌ பிரம்மவித்தை 
சரியாக வைத்யந்தான்‌ திறமாய்ச்‌ செய்தால்‌ . 
கோடிரஸ வாதத்திற்‌ கொக்குமொக்கும்‌ 
தெரியாமல்‌ வைத்திய த்தைவிட்டு வாதம்பார்த்து 
வதினலே செலவுசெய்து பிழைப்போமென்று 
soecrenesorecenee பலகூட்டம்‌ கூடி 
ஆசைகொண்டு திரிந்திட்டால்‌ வாதமாமோ. (௨) 


நிற்கவே சொன்னதென்னால்‌ வைத்யரேகேளும்‌ 
நீசனான பொய்யுரைத்தால்‌ நிசமாகாது 
கார்க்கவே பொய்யகற்றி மெய்யைசம்பு 
கனகமாம்‌ சகலசித்தும்‌ கைக்குள்ளாகும்‌ 
மெய்யன்ற வைத்தியரே யென்னுள்பாரும்‌ 
விருதுசொல்லி வைத்யசிரோ மணியாம்பாரு 
கைக்கவே நோயாளி தாதுபார்க்கில்‌ 
கண்பார்த்து முகம்பார்த்து கையைப்பாரே. . (௮) 


(8) திரட்டு வாகடம்‌ (ரஸவாதத்திற்கு) 
ஏடுகள்‌ 8. பக்கத்திற்கு 6 வரிகள்‌. 
Beginning : 

உலகத்தோர்‌ பிழைக்கவென்றே சொன்னேனப்பா 
உத்தமர்க்காம்‌ கர்மிகளூக்‌ குதவாதென்று 

உலகத்தோர்‌ பாஷாண்டி .மெத்தவுண்டு : 
உத்தமனேயவர்‌ பிழைக்க வேஷங்கொண்டு 

உலகத்தோர்‌ வேதாந்த குருநானென்று 
ஐகோகோ வாய்ப்பேச்சால்‌ மானிடரையேசம்‌ 

உலகத்தோர்‌ குடிகெடுத்துப்‌ பொருள்பறித்து  - 

CC-0. ஒன்றுமில்‌்கபிய்றட கடவன்‌ மாக்க (க) 


96 | தமிழ்ச்‌ சுவிடிகளினி 


எண்ணவே குருதேடி. வாதம்பாரு . ௫ 
யில்லாட்டா லென்னூலை குருவென்றெண்ணிப்‌ 

பண்ணவே பதனமாய்‌ வைத்துப்போற்றி x 

பக்குவமாய்‌, வாதமுதல்‌ வாசியோகம்‌ 
பண்ணவே யஷ்டாங்க . ஞானமார்க்கம்‌. . .. ........, 
(ad தகைமுறையாய்‌ சவுக்காரம்‌ வழலைச்சுன்னம்‌. 

கண்ணவே கருக்குருவும்‌ வெட்டவெளியாகக்‌ i 
காட்டினேன்‌ கண்ணாடி முகம்போல்காணே. ' (௫) 

கருவென்றால்‌ பூமியுடகாதம்‌ விட்டால்‌ . 
காணிலது வாதமுதல்‌ வைத்தியமுமாகா 

கருவென்றால்‌ தைமாசி பங்குனியினோடு 
காத்திருந்து .உவருப்பை வாருவாரு 

பருவமர்ய்‌' வாரியே யெடுக்கவென்றால்‌ 
பாங்கான உவர்க்காட்டில்‌ குடிசைபோடு 

(2. பருவமாய்‌ வர்ரியே யெடுத்துவந்து 

பாண்டத்தில்‌ விட்டு£ீ சுத்தசலம்வாரே, (௬) 

வார்த்துமே கலக்கியே தெளிவைவாங்கி ' : :; |) 
வளமான புத்தோட்டில்‌ வாருவாரு 

வார்த்துமே ரவிதனில்‌ காயவுப்பாம்‌ கன்‌ ௭ 
மறுபடியும்‌ சுத்தசலம்‌ தெளிந்துமுன்போல்‌ '.' **'3 * 

பார்த்துமே தெளிவிறுத்து ரவியில்‌ காய்ந்தால்‌ 
பக்குவமாயிப்படியே பத்துமுறை செய்யே, 
A ம்‌ ப்ப 5 

சேதியொன்று சொல்கிறேன்‌ பணிவாய்க்கேளு 

4 கசகமதிலே சியாமளா தேவிதன்னை. . 
நீதியுடன்‌. சதுர்‌ காண்டம்‌ பார்வையிட்டு. 


(5) -றியுடனே தேவிதனை வச்யஞ்செய்தால்‌ ன்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது, தொகுப்பு, .. 984 


கொ தியுடனே வந்ததொரு . ஊழியுந்தான்‌ :.:.. ......., 
சொல்லுமுன்னே போகுமடா துன்பம்‌. நீங்கும்‌. 


க முதண்டங்‌ கொண்டுவந்தா 
.லென்மகனே வூழியது வொடுங்கிப்போமே.., (ய) 
ட 


இந்‌ தப்பாட்டு அகஸ்தீ சர்‌ பாடினது. 


சப்தகாண்டத்தில்‌ 802 பாட்டுக்குமேல்‌ 810 பாட்டுவ்றை 
இருந்தது வெகுஜன்‌ உபகாரம்‌ - ஸ்ரீ ராமஜயம்‌.  . . 


. Kk ம்‌! தூ வழிய 
(0) குறிப்பு: 


கீழ்க்கண்ட இருமுறைகளும்‌ தனித்தனி ஏட்டில்‌ 
எழுதப்பட்டுள்ளன. ' ' 0 


வல்லாதி லேகியம்‌. 


சேங்கொட்டை பலம்‌ 4 சுத்திபண்ணி . ய்‌ 500000 11 
ந ஒரு தேங்காய்‌; ஓமம்‌ பலம்‌ 1, சீரகம்‌ பலம்‌ 1, 
தான்றிக்காய்‌ வீரை போக்கியது பலம்‌ ' 1, கார்போகரிசி 
பலம்‌ 1, பரங்கிப்பட்டை: பலம்‌ 1. 25 94] 


7 இதுவெல்லாமிடித்துச்‌ சூரணம்‌ பண்ணவும்‌ (பெரு. உரலில்‌) 
பனைவெல்லம்‌ பலம்‌. 4, பசுவின்‌ கெய்‌ படி i நெல்லிக்காய்‌ 
பிரமாணம்‌ சாப்பிடவும்‌. பத்தியம்‌. - இச்சா பத்தியும்‌; 
சித்தாமண்க்கு எண்ணெய்‌ முமுகவும்‌. ” 


குக்குடாதிச்‌ சூரணம்‌ அதல்‌ 
Beginning : 
கோதைரீர்‌ கேளீர்‌ குக்குடத்தின்‌ சூரணத்தை 
போதமுடமென்றீர்‌. புகலக்கேளீர்‌ - ட்‌ 


பட்டையொ நாலுபலம்‌. பாங்காச்சீவி த்தது 


CC- பமீட்டமுடன்‌ கப்பர்‌ நகர ்‌அிட்டூறி, TY hitiatve 


fas} 
% 


111] தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


நிழலுலர்த்தி நேரானகாந்தம்‌ திரிகடுகு 
வால்மிளகு அரிதாரம்‌ கெந்தகம்‌ சாதிலிங்க 
| மோமமுடன்‌ 
பூவுதிரி சாதிக்காய்‌ பூமத்திரி கார்போகு துத்தந்துரிசு 


2 217 இரதி 


நீராமை பிணியிவைகள்‌ அகலுமென முனிவ ருரைபகலு | 
முற்சரவணமுருகர்‌ பக்தியுடன்‌ சொன்‌ ஞர்முகந்து. 


ணக க க்‌ 


499. சுவடி நெ. 281 (A) 
அகஸ்தியர்‌ நாடி நூல்‌ 26 
ஏடுகள்‌ 8, பக்கத்திற்கு 4 முதல்‌ 5 வரிகள்‌. 
செல்லரிக்கவாரம்பித்துள்ளது. பூர்த்தி, 
எழுத்து சுத்தமாகவுள்ள து. 

(நீள % அகலம்‌ 40 % 20௪. மீ.) 


- . இதில்‌, நாடி பார்க்கிற விதம்‌ (ஏடு 2) நாடி நடை - சந்நி 
நாடி (ஏடு 4) சாதீயகால நாடி (ஏடு ௧) மரண நாடி - சாத்தியா 
சாத்திய காடி (ஏடு 6) திரிவித சரத்தின்‌ அடையாளம்‌ 
முதலியனவுள்ளன. 


Beginning : 


ஆதிதன்‌ பிரியமான அகஸ்திய ரருளினலே 

ஆதியாய்‌ பாடிநூலை நின்மல வடிவுகொண்டு 

காதியா முகையிதீனைக்‌ கருதினால்த்துதித்து யின்னம்‌ 
சோதியா மற்றோர்‌ தங்கள்‌ துணைவடி சரணங்காப்பாம்‌. (௧) 


நாயன்‌ கிறுபைசெய்வானாகவும்‌. 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 


மூலத்திலே முப்பத்தீராயிரம்‌ நாடி 
முளைத்தெழுந்து ...ஃ4ஃஃஃஃஃஃ முடிக்ததோடே 
கோலமாய்‌ பதிமுவாயிரம்‌ நரம்பு கோர்வையாம்‌ 
சூழ்ந்திருக்குங்‌ கூட்டுக்குள்ளே 
காலனாம்‌ நாடிபத்து வாயுவு பத்து 
கதிப்ப தெல்லாம்‌ முற்கோர்வைப்‌ பகையினாலே 
நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தெட்டு 
நாமஞ்சு பேர்பிறக்கு மென்று நாட்டலாமே, 
நாட்டிலுள்ள மானிடர்க்கு வரும்‌ கோய்கண்டு 
நாடியிது வாயுவுபத்து விடங்குறியுங்கண்டு 
கூட்டிலுள்ள வினைதீர்க்க வெளஷதங்கள்கண்டு 
கொடுப்பதற்கு சாத்தியாசாத்‌ தியமுங்கண்டு 
ஏட்டிலுள்ள நூல்முறையாய்‌ கைமுறையுங்கண்டு 
எழுத்தறிந்த வைத்தியனா யிப்பகுதி யேத்துத்‌ 
தேட்டமுள்ள சுகிர்தககுண முடையோனுங்‌ 
குறை மீட்டுப்‌ பிழைக்கவைத்தா லவனேதாதா, 
ஓமென்ற மலக்கட்டைக்‌ கழிக்கவைத்தால்‌ 
உடலிலுள்ள வாதையெல்லா மோடிப்போச்சு 
தாமென்ற சிறுநீரைத்‌ தெளிய வைத்தால்‌ 
சடத்திலுள்ள வேகமெல்லாந்‌ தணிந்து போச்சு 
கூமென்ற வுமிழ்நீரை முறியவைத்தால்‌ 
கூட்டிலுள்ள பகையெல்லாங்‌ குலைந்துபோச்ச 
கோமென்ற யிவைமூன்றுங்‌ களங்கமத்தால்‌ 


கொல்லவந்த காலனையும்‌ வெல்லலாமே. (௨௬) 


500. சுவடி நெ. 291 (8) 
தில்லைமுனி சுவாமியார்‌ 
வைத்தியசிந்தாமணி விளக்கம்‌ 
ஏடுகள்‌ 16. பக்கத்திற்கு 6 வரிகள்‌. 


சிதிலம்‌. பூர்த்தி, எழுத்து சுத்தமாகவுள்ளது . 
49C-0 4gngamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


370 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


இதில்‌, அஷ்டவித பரீட்சை - நாடி நிதானம்‌ - சலப்‌ 
பரீட்சை (ஏடு 4) நாக்குப்‌ பரீட்சை - அசீர்ணத்தின்‌ குணம்‌ - 
சுரத்தின்‌ நிதானம்‌ - வாதசுரத்தின்‌ குணம்‌ - பித்தசுரத்தின்‌ 
குணம்‌ (ஏடு) சிலேத்ம சுரம்‌ - வாத பித்த சிலேத்ம சுர 
குணம்‌ - பித்த சிலேத்ம சுரம்‌ - சீதாங்க சன்னி, கண்டகுச்சம்‌ - 
கர்ணிகை சன்னி (ஏடு 8) புக்குநேத்ர சன்னி - ரத்தப்பிரலாப 
சன்னி - பிரலாப சன்னி - சிவகச்‌ சன்னி _ அவனிகா சன்னி, 
சாத்யாசாத்ய சன்னி - அசாத்திய சன்னியறிதல்‌ - சன்னிக்கு 
நாள்‌ அறிதல்‌ (ஏடு 10) தோஷம்‌ வரலாறு - அவபத் திய 
தோஷம்‌ - திரிசங்கை தோஷம்‌ - விஷ சீத சன்னி - ரத்த சீவுக 
தோஷம்‌ - பீத சிஹ்வா தோஷம்‌ - கிருஷ்ண சீவுக தோஷம்‌ - 
தோஷத்திற்கு நாளறிதல்‌ - அதிசார வரலாறு - சிலேக்ம 
பித்தாதிஸாரம்‌ - அஸாத்ய அதிசாரம்‌ - சரத்திற்கு லங்கனம்‌ 
(ஏடு 138) முதலியவைகளுள்ளன. 


Beginning : 


ஆதார முல கணபதியைப்‌ போத்தி 
அவ்விடத்தில்‌ வல்லபையை யங்கண்டேத்தி 
மீதான மேருதலன்‌ சிவளைப்‌ போற்றி 
மெல்லிசவுந்‌ தரிசரணம்‌ விரைந்துபோற்றி 
குதாகுத்‌ தொல்லைதவீர்த்‌ தென்னையாண்ட 
சுவயம்பிரகா ௪ சத்குருவைத்‌ தொழுதுபோற்றி 
மாதாபிதா பெரியோர்கள்‌ பாதம்போற்றி 
வைத்தியசிந்‌ தாமணியின்‌ மருத்துவஞ்‌ சொல்வேன்‌. (௧) 


சொல்லுகிறேன்‌ எம்பெருமான்‌ நந்திக்கன்னாள்‌ 

தொகுத்தவுரை அகஸ்‌ தியமுனி வகுத்தடீகை 
தில்லைகா யகக்குருவந்‌ தருளிச்செய்ய 

செயநேனும்‌ மாலைசின்னஞ்‌ சிறியேன்பாரில்‌ 
கல்விநிறை வைத்தியசிந்தா மணியின்னூலை 

கருத்துகந்து கட்டுமட்டாய்க்‌ கவிதைசெய்தான்‌ 
வல்லவர்க ளின்னூலைக்‌ கற்றாய்ந்தோர்கள்‌ 

வைத்தியசிந்‌ தாமணியென்‌ அரைக்கலாமே. (௨) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


2-வது தொகுப்பு 


ர 1௧5 


போதித்தான்‌ தில்லைகோ விந்தநாதன்‌ 
பொதிகைமுனி தில்லைமுனி முதலாஞ்சித்தர்‌ 

சாதித்த சாஸ்திரங்க ளனந்த மந்தச்‌ 
சகலசாஸ்தி ரங்களையுந்‌ தான்னன்றாகச்‌ 

சோதித்துத்‌ தில்லைமுனி விளக்கமென்றுஞ்‌ 


சொற்பெரிய வைத்தியசிந்தா மணியிதொன்றும்‌ 


நாதித்தா ரந்தாதி வரிசையாக 

நாடிமுதல்‌ குணக்குறியால்‌ நாடுவீரே. 
நாடுவீர்‌ மும்மலக்கு... தீயிட்டு 

ராகத்தைக்‌ கடிந்துதீ வினையைநீக்கி 
தேடுவீர்‌ நானென்ற பழக்கம்விட்டுத்‌ 

தேகாதி நயவஞ்சமனித்‌ தாயமென்றே 
யோடுவீர்‌ மனதையொரு நிலையில்வைத்துப்‌ 

புத்திதனைத்‌ தில்லையற்குத்‌ ததீதம்பண்ணிக்‌ 
கூடுவீர்‌ கோபமத கரியைக்‌ குத்தி 

கொற்றமுறும்‌ சித்தர்களே சித்தராவார்‌. 
சித்தறாய்சிவ தேகமும்‌ நிகறாய்மரணமன்றிச்‌ 

சனனமன்றி மூடுவீத்த சுயம்பிரகாச 
பத்தறாய்‌ யின்னூலைப்‌ பார்த்தோர்‌ வாழ்க 

பைந்தமிழால்‌ தில்லை கோவிந்தர்‌ சொன்ன 
சித்தர்மே வியமருதூ ரானைரானை 

ஆதார மூலகண பதியேபோற்றி. 


371 


(௫௮) 


(௫௯) 


(௬௰) 


தில்லைமுனி சுவாமி வைத்திய சிந்தாமணி விளக்கம்‌ முற்றும்‌. 


குறிப்பு : 
(6) இதன்‌ பின்னர்‌ 2 ஏடுகளில்‌ கழிச்சலுக்குச்‌ சுண்டை 
வத்தல்‌ சூரணம்‌, சலோதாரி மாத்திரை, இஞ்சிரஸாயனம்‌ -- 


கிரட்டுவாகடச்‌ செய்யுள்‌ மு 


லானவைகள்‌ கூறப்பட்டுள்ளன. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


372 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


(6) முதல்‌ ஏட்டில்‌ கஸ்தூரிகுணம்‌ என்ற தலைப்பில்‌ 
கீழ்க்கண்ட செய்யுள்‌ காணப்படுகிறது. 

விற்புருவ மின்னே ! விளங்கக்கேள்‌ கஸ்தூரி 

நற்சிகப்பு ரஞ்சித்தில்‌ நாலாறு - தற்சுருவ 

முண்டாற்‌ குணமுளதே யுண்டாலறும்‌ ரோகஞ்‌ 

செண்டார்‌ முலைமாதே ! தெளிந்துகேள்‌ - கொண்டால்‌ 

வாயுவுபித்தம்‌ வாதம்‌ வகைமூன்றி லொன்றான 

கோயுஞ்‌ சிலேத்மத்தினுட்‌ புகையும்‌ - தோயவே 

கண்டசுரச்‌ சன்னி கால்வலியும்‌ தாதுகஷ்ட 

அண்ட வாதகுன்ம மண்டாதே - யொண்டொடியே 

கெஞ்சடைப்பு நீரடைப்பு நீராமை பேராமை 

மிஞ்சும்‌ வயிற்றுவலி மேலெரிவு - கெஞ்சுவலி 

கெற்பக்கிருமி கிறுகிறுப்பு காலெரிவு 

அற்பாந்திர வாயு வகலுமே - உற்பனமாய்‌ 

மயக்கந்திரி தோஷம்‌ வாயில்‌ வழுவழுப்புத்‌ 

தியக்கம்வாய்‌ நீரூரல்‌ தீருமே -, செயக்குணமும்‌ 

வாந்தியரோ சகதுன்‌ மாங்கிஷத்தி ஓள்ளடைப்பு 

சந்திரீகக்‌ கல்லடைப்புத்‌ தீள்ளுமே - யேந்திறழையே 

ஆனந்த வாயுவொடு வக்கினி மாந்திகமுந்‌ 

தானந்தகச்‌ சன்‌ னியையுந்‌ தாக்குமே - ஆனந்த 

பயித்தியவகாரம்‌ பலரோகங்‌ குஷ்டம்‌ 

சைத்தியப்‌ பதிமூன்று சன்னிகளும்‌ - வைத்தியத்தில்‌ 

கூட்டுங்கஸ்தூரி கணமாம்‌ வீயாதியெல்லாம்‌ 

ஓட்டுங்காமாலை சரமுள்படவே - கூட்டுமின்னஞ்‌ 

சோகை சொறிகிரங்கு துன்பமகன்‌ றேயோடும்‌ 

ஆகையால்‌ நேத்திரத்தில்‌ வீயா தியெல்லார்‌ - தோகையரே 

தின்னக்‌ கணமுரைத்தோஞ்‌ சென்னியில்‌ செந்தூரமிட்டால்‌ 
்‌ மன்னர்‌ சமுகத்தில்‌ வசியமாம்‌ -- பின்னவே 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 373 
சந்தனத்‌ தோடொக்கச்‌ சரிகூட்டி மேல்பூச 
யிந்தவியாதி யெல்லா மேகிவிடும்‌ - முந்தவே 


அம்புவியல்‌ கஸ்தூரி யாராய்ந்து பார்த்தறிந்து 
கும்ப முனி சொன்னார்‌ குணம்‌, 


501. சுவடி நெ. 282 (4) 


வாதமெண்பதுக்கும்‌ பெயர்‌ வெண்பா 
(மீராகான்‌ சாயபு வாதநிதானம்‌) 


ஏடுகள்‌ 10; பக்கத்திற்கு 6 முதல்‌ 7 வரிகள்‌ 
பூர்த்தி - செல்லரிக்கவாரம்பித்துள்ளது. 
, எழுத்துப்பிழையுள்ளது. 
(நீ % அகலம்‌ 89 % 91௪. மீ.) 


இதில்‌ 80 வகை வாதரோகங்களின்‌ குறிகுணங்கள்‌ வெண்பாச்‌ 
செய்யுள்‌ நடையாகவுள்ளது. மொத்த செய்யுட்கள்‌ 63. : 


Beginning : 
அருசுகுரு சுமயில்‌ வுகலமுடன்‌ அவனியும்‌......... 


வரிசையாகவணு மலையாவையும்‌ மத்துள்ள சீவனையும்‌ 


பிரியமாய்‌ அக்துடனெளியால்‌ வகுத்தே பிறந்திடும்‌ 
நன்னபியே 


துருசாயுகந்திட வாதவெண்பாவுக்குத்‌ துணை 
முகம்மதுவேகாப்பு (௧) 
ஐந்துகரத்‌ தொந்திவயத்‌ தந்திமுகத்‌ தந்ைதைமன 
முந்திமகிழ்‌ வந்துதித்த மூர்த்தியே — சிந்தைதனில்‌ 
ஏகபோகமாய்ப்‌ பணிவேனே கருணேயா லேயெனக்‌ 
'காக வெண்பா வாக விவைகாப்பு: 


அல்லாவுதவி செய்யவும்‌. நயனசோதி மஸ்தான்‌ சாயபு 
குமாரஸ்குர ரச்‌ கயன்‌ வக னம்‌, An eGangotri Initiative : 


974 .. தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


வெண்‌ பாவைப்‌ பண்பாவை வேரியன்‌ ருமரையில்‌ 
கண்பாவை போலவெனக்‌ கண்பாவை -- கண்பார்க்கும்‌ 
மாலயனுஞ்‌ சங்கரனும்‌ வாழ்த்திடப்‌ புண்டரீக 
வாலயத்தில்‌ வாழும்‌ மனம்‌. 

ஊர்த்தவ வாதம்‌ 
சொல்லூத்துவ வாதகுணந்‌ தூக்குமேல்‌ மேச்சிருமல்‌ 
பொல்லா வருசிப்‌ பொருமல்‌ மிகும்‌ -- அல்லாமற்‌ 
மந்தமனல்‌ பித்தம்‌ (மனம்‌) வாங்குமுபரோகந்‌ 
தந்து மன மிச்சைசெய்தால்‌ 


End : 
காமவாதக்‌ குணம்‌ 
பாதகமாம்‌ கண்‌ மத்தி னென்றதும்‌..:... 
OO தந்தான்‌ -- பன்மை 
கொட்டுகையார்‌ பாடுகையார்‌ கோபஞ்செய்‌ தாருகையால்‌ 
snes மிகுஞ்சொல்‌ (௬௩) 
வாதநிதானம்‌ முத்தும்‌, 
Colophon : 


மஸ்தான்‌ சாயபு குமாரன்‌ மீராகான்‌ சாயபு சுவடி முடிந்தது 
முத்தும்‌, ஆதியே துணை. விஜய வருஷம்‌ மார்கழி மாதம்‌ 16௨ 
எழுதி முடிந்தது முத்தும்‌, 


502. சுவடி நெ, 89 (8) 
பித்த நிதானம்‌ 
(மீராகான்‌ சாயபு) 
ஏடுகள்‌ 3; பக்கத்திற்கு 6 வரிகள்‌, சுத்தமாகவுள்ளது. பூர்த்தி. 
இதில்‌ பித்தரோகங்களின்‌ குறிகுணங்கள்‌ வெண்பாவாக 
எழுதப்பட்டுள்ளது. மொத்த செய்யுட்கள்‌ 21. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


உ வது தொகுப்பு 975 


Beginning : 
அசீரண பித்தம்‌ 
ஆகந்திரும்பு மரியவீழி தான்‌ சுழலுந்‌ 
தேகம்வேர்த்தே நடுங்கும்‌ செய்மூர்ச்சை _ தாகமுறும்‌ 
மெத்தமல நீர்கழியும்‌ மேவு மசீரணத்தின்‌ 
பித்த மெனத்‌ தேர்ந்தறியப்‌ பேசு. (க) 
விவன பித்தம்‌ 
சென்னிசுத்துங்‌ காந்திகெடுந்‌ தேக மசந்தாகம்‌ 
துன்ன மயிர்தானுதிருந்‌ துர்கந்தம்‌ -- பண்ணியமெய்‌ 
வேர்வைமிகுதி விவன்‌ பித்த மென்றரிந்து 
சோர்வை விடவே தெரியச்‌ சொல்‌ (௨) 


End : 
என்னு மிருபதோ டீரண்டு பித்தமென 
மன்னீர்‌ பெரியோர்‌ வகுத்தார்கள்‌ _ கன்னியரே 
யிந்தக்‌ குணங்க ளிசைந்தாளிப்‌ பித்தமென 
தந்துரைத்தார்‌ நல்லோ ரதற்கு (௨௧) 
பித்தநிதானம்‌ முற்றும்‌. எந்திரபித்தத்திற்குக்‌ குணமில்லை. 
விஜய வருஷம்‌ கார்த்திகை மாதம்‌ 13 எழுதிமுடிந்தது. முத்தும்‌. 


குறிப்பு 
7. அடுத்த ஏட்டில்‌ கீழ்க்கண்ட புஸ்தகங்களின்‌ பெயர்‌ 
மட்டும்‌ காணப்படுகின்றது. 


அகஸ்தியர்‌ ஒளஷத சாரம்‌ 60 தேரையர்‌ கோயின்‌ சாரம்‌ 133 


வைத்ய மலை அகராதி புலிப்பாணி ஜாலத்திரட்டு 202 
புலிப்பாணி சிதம்பர பூசை 28 முனிவர்களருளிச்செய்த 
யூகிமுனி கிகித்ஸாசார பதார்த்தகுண சிந்தாமணி 


சங்கிரகம்‌ அகஸ்தியர்‌ 


புலிப்பாணி ஸைதிதியம்‌ 1/2002௦1604௦, ப எாவனிவல்சவல்லாடிம்‌ 600 


976 


பதினெண்சித்தர்கள்‌ பால 
வாகடத்‌ திரட்டு 1200 
அகஸ்தியர்‌ ரத்தினச்‌ சுருக்கம்‌ 
360 
சட்டமுனி நிகண்டு (300) 
அகஸ்தியர்‌ செளமிய 
சாகரம்‌ 1200 
அகஸ்தியர்‌ வைத்திய 
காவியம்‌ 1600 
அகஸ்தியர்‌ கர்மகாண்டம்‌ 3800 
தன்வந்தரி நிகண்டு 300 
ரோமரிஷி வைத்யம்‌ 500 
அகஸ்தியர்‌ பரிபாஷைத்‌ 
திரட்டு காண்டம்‌ 5 
அகஸ்தியர்‌ வைத்யசாரம்‌ 80 
அகஸ்தியர்‌ வைத்யகாண்டம்‌ 
பாண்டு வைப்பு 600 
தக்ஷிணாமூர்த்தி மெஞ்ஞான 
திருமந்திரம்‌ 1600 
தன்வந்தரி வைத்திய 
சிந்தாமணி 1200 
அகஸ்தியர்‌ பஞ்சகாவிய 
நிகண்டு 800 
அகஸ்தியர்‌ வைத்யம்‌ 
பின்‌ எண்பது 
ரோமரிஷி சூத்திரம்‌ 700 
18 சித்தர்கள்‌ அருளிச்‌ 
செய்த வைத்ய சில்லரைக்‌ 
கோர்வை 87 
வைத்ய சாரசங்கிரகம்‌ 
புத்தகம்‌ 1 


மலாய்‌ பாஷை  , 1 


தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


போகர்‌ வைத்தியம்‌ 700 
தன்வந்தரி பாலவாகடமென்‌ 
னும்‌ சிமிட்டு ரத்னச்சுருக்கம்‌ 
360 
தேரையர்‌ கரிசல்‌ (800) 
அகஸ்தியர்‌ ஆயுள்வேதம்‌ 
தேரையர்‌ வைத்தியம்‌ 1001 
அகஸ்தியர்‌ பரிபூரணம்‌ 400 
போகர்‌ நிகண்டு 1200 
ராமதேவர்‌ வைத்ய 
காவ்யம்‌ 1000 
அகஸ்தியர்‌ அமுதகலை ஞானம்‌ 
திருமூலர்‌ 120 
அகஸ்தியர்‌ நோயின்சாரம்‌ 60 
அகஸ்தியர்‌ வைத்ய 
பூரணம்‌ 205 
18 சித்தர்கள்‌ திருவாய்‌ மலர்ந்‌ 
தருளிய வைத்ய சிரோரத்ன 
நடனகாண்டம்‌ 1600 
மச்சமுனி வைப்புத்‌ 
திருமந்திரம்‌ 800 
18 சித்தர்கள்‌ திருவாய்‌ மலர்க்‌ 
தருளிய நாடி சாஸ்திர 
அட்டவணை 32 
யுனானி பதார்த்த குண 
சாரசங்கிரகம்‌ 
அகஸ்தியர்‌ மதிவெண்பா 100 
வீரலிவிடுதூது புத்தகம்‌ 1 
கிரந்த புஸ்தகம்‌ 7 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு ரா 


2. மற்றும்‌ 3 ஏடுகளில்‌ தாளீசபத்திரி சூரணம்‌-சிவனாரமிர்தம்‌ 
- ஏலா திகுளிகைச்‌ செய்யுட்கள்‌ காணப்படுகின்றன. 

2. கடைசி இரு ஏடுகளில்‌, கதிஜாபீவிக்கு சீர்கொடுத்த 
மரச்சாமான்களின்‌ பட்டியல்‌ காணப்படுகின்றது. 


503. சுவடி நெ. 283 


(ஆயுர்வேத விஷயம்‌) (டீகாஸஹிதம்‌) 
ஏடுகள்‌ 183. பக்கத்திற்கு 8 வரிகள்‌ 
மிகச்சிதிலம்‌ - அபூர்த்தி 
(நீள % அகலம்‌ 46 % 2$செ.மீ.) 


இதில்‌ 4-ம்‌ ஏடு முதல்‌ 192 ஏடுகள்‌ வரையுள்ளன. 
ச்லோகங்கள்‌ கிரந்தலிபியிலும்‌ டீகா ( உரைநடை ) தமிழிலும்‌ 
உள்ளன. இச்சுவடியின்‌ பெயர்‌ இன்னதென்று குறிக்கப்பட 
வில்லை. ஜ்வரம்‌, அதிஸாரம்‌, நாடிநிதனம்‌, மரணலக்ஷணம்‌, 
மருந்துகளின்‌ சுத்திக்ரமம்‌, பஸ்ம ஸிந்தூரம்‌, க்ருதம்‌, லேகியம்‌, 
கஷாயம்‌ முதலானவைகளும்‌ செய்முறைகளும்‌ உள்ளன. வாந்தி, 
விக்கல்‌, ரத்தபித்தம்‌, ஸந்நிபாதம்‌ முதலான ரோகங்களுக்கு 
மருந்துகள்‌. லங்கன சிகித்ஸை முறைகள்‌ முதலானவைகளும்‌ 
காணப்படுகின்றன. மிகவும்‌ உபயோகமுள்ள சுவடி. 


கடைசி சில ஏடுகளில்‌ சாறு பூசப்படவில்லை. 12 ஏடுகள்‌ 
காலியாகவும்‌ உள்ளன. 


504. சுவடி நெ, 264. 
(வைத்தியத்‌ திரட்டு) 
ஏடுகள்‌ 60. பக்கத்திற்கு 6 முதல்‌ 6 வரிகள்‌ 
மிகவும்‌ சிதிலம்‌, விஷயம்‌ புலப்படவில்லை. 
செல்லரித்தும்‌, முக்கால்வாசி ஒடிந்தும்‌ உள்ளன. 
லட Janga(na@ii வைலும்‌ ப்ச்‌ கெ மின்‌ Initiative 


978 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


இதில்‌ பாலசஞ்சீவி மாத்திரை (ஏடு 9) ஷண்முகசிந்தூரம்‌ 
(ஏடு 21) ஆனந்த பைரவன்‌ மாத்திரை (ஏடு 27) பிள்ளைபெத்த 
வளுக்கு - சன்னி - சிக்கல்‌ சூதிகா வாயுவிற்கு (ஏடு 40) பேதி 
மாத்திரை (ஏடு 41) நீரிழிவிற்குக்‌ கல்நார்‌ செந்தூரம்‌, விஷ 
பேதிகளுக்கு உப்பு (ஏடு 46) சீவரக்ஷாமிருதம்‌ (ஏடு 46) 
“ட்டிகளுக்குக்‌ குமட்டிக்காய்‌ லேகியம்‌ (ஏடு 52) முதலானவை 
களுள்ளன. மிகவும்‌ செல்லரித்துப்போய்விட்டதால்‌ ஆரம்பமும்‌ 
முடிவும்‌ குறிப்பிட இயலவில்லை. 


505. சுவடி நெ, 285 (A) 


பலதிரட்டு 


ஏடுகள்‌ 8; பக்கத்திற்கு 4 வரிகள்‌, 
மிகச்சிதிலம்‌ செல்லரித்துள்ளது, இடையில்‌ முறிந்துள்ளது 
(நீள % அகலம்‌ 40 % 22 செ, மீ.) 
ட இதில்‌ குமரித்தைலம்‌, கூஷ்மாண்ட லேகியம்‌, மேகத்திற்கு 
லன்‌ ( கிரந்தலிபியில்‌ ) - குமரித்தைலம்‌, வாதாசன 
கள்கை, அயச்செந்தூரம்‌ முதலியனவுள்ளன்‌. 


Beginning : 

(A) 1. குமரித்தைலம்‌ 
திரிகடு - கோஷ்டம்‌ 
திரிபலா மாஞ்சில்‌ 
சீரகம்‌ மதுரம்‌ 
பூஞ்சாந்தி போளம்‌ 
பூலாங்கிழங்கு லவங்கம்‌ 
ன்ப 
5 லவங்கப்பத்திரி 
்‌ டன்‌ அக்கிராக்காரம்‌ 

தூரிமஞ்சள்‌ செண்பகமொட்டு 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


2-வது தொகுப்பு 979 


ஆனைத்திப்பிலி மண்குஷ்டி (மஞ்சிஷ்டா) 
சோம்பு (பெருஞ்சீரகம்‌) மரமஞ்சள்‌ 
கிளியூரம்பட்டை நன்னாரிவேர்‌ 
விளாமிச்சைவேர்‌ வெட்டிவேர்‌ 
கோரைக்கிழங்கு பீதரோகிணி 


இவைகள்‌ வகைக்குப்‌ பலம்‌ 7] எடுத்து அரைத்து, எடுத்துக்‌ 
கொண்டு சக்கைத்தூள்‌ பலம்‌ 14க்குக்‌ குமரிச்சாறு படி 9. 
பசுவின்‌ பால்‌ படி £$ 
எள்ளெண்ணெய்‌ படி £ 
இவைகள்‌ சேர்த்தெரித்துக்‌ கடுகு மெழுகு பதத்தில்‌ இறக்கி 
42 நாட்களுக்குத்‌ தானிய புடத்தில்‌ வைத்து எடுத்துக்கொள்ள 
வேண்டியது. 


2. அவிபத்தி சூரணம்‌ 


நெல்லிப்பருப்பு வாய்விளங்கம்‌ 
ஏலம்‌ லவங்கம்‌ 
ஜாதிக்காய்‌ கோரைக்கிழங்கு 
சுக்கு மிளகு 

திப்பிலி கடுக்காய்‌ 
தான்றிக்காய்‌ 


இவைகளெல்லாம்‌ ஒரு பங்கு, 

சுத்தி செய்த சிவதைவேர்‌ 2 பங்கும்‌ கூட்டிச்‌ சூரணித்துச்‌ 
சரீரத்திற்குத்‌ தக்கபடி திரிகடிப்‌ பிரமாணத்தில்‌ சர்க்கரை கூட்டி 
இளவென்னீரில்‌ சாப்பிடவும்‌. ஜாஸ்தியாய்‌ பேதித்தால்‌ மோர்‌ 
சரதம்‌ சாப்பிடவும்‌. 
End : 

3. அயச்செந்தூரம்‌ 

இரும்புத்தூள்‌ வராகன்‌ 8 நல்லெண்ணெயில்‌ ஊற நாழிகை 60 
வெந்நீநில்‌. கழுவ அனிய, கருவப்ப மைக்‌ கஷாயத்தில்‌ 


980 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


4 நாள்‌ அரைத்துப்‌ புடம்போட வும்‌. நெல்லிக்காய்ச்‌ சாற்றிலும்‌, 
புளியிலைச்‌ சாற்றிலும்‌, கோமுத்திரத்திலும்‌ தனித்தனியே 
24 ஜாமமரைத்துப்‌ புடம்போடவும்‌. செந்தூரிக்கும்‌. திரிபலாதி 
கஷாயத்தில்‌ 2 ஜாமம்‌ அரைத்துப்‌ புட ம்போடவும்‌. ஆலம்பாலில்‌ 
புடம்‌ 1, எருக்கம்பாலில்‌ புடம்‌ 1, 


(8) பொன்னாங்காணித்‌ தைலம்‌ 


ஏடுகள்‌ 2 
(நீள % அகலம்‌ 26 % 2) 


பொன்னாங்காணி சிறுகீரை 
கெய்சுண்டி ஊசிப்பாலை 
வல்லாரை 


இவை ஐந்தின்‌ சாறு தினிசுக்குப்‌ படி 7 


கையாந்தகரை முசுமுசுக்கை 
கோவை கீழாநெல்லி 
சீந்தில்‌ கருநொச்சி 
புளியிலை 


இவைகளின்‌ சாறு வகைக்குப்‌ படி 3 


நெல்லிக்காய்‌ சர று படி 2 
பால்‌ படி 2 


டெ கடைச்சரக்கு 


வெள்ளருகு ரக 
சிராம்பு கோஷ்டம்‌ 
கொத்தமல்லி கஸ்தூரி மஞ்சள்‌ 
பூனீறு கிறுதேக்கு 

ப. தேவதாரம்‌ செண்பகப்பூ 
சிறுநாகப்பூ லவங்கப்பத்திரி 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 981 


கார்போகரிசி பச்சைப்‌ பூலாங்கிழங்கு 
செவ்வல்லிக்கொடி முத்தக்காசு 
நன்னாரி வேர்‌ 


இவையெல்லாம்‌ பலம்‌ 7 வீதமெடுத்துப்‌ பசுவின்பால்‌ விட்டரைத்து 
வெட்டிவேர்‌ பலம்‌ 1 விளாமிச்சைவேர்‌ பலம்‌ 7 இரண்டையும்‌ 
4 சேர்‌ ஜலம்‌ விட்டு 2 சேராய்க்காய்ச்சி எல்லாம்‌ சேர்த்துக்‌ 
கமலாக்கினியாயெரித்து, மெமுத பதத்தில்‌ தைலம்‌ வடிக்கவும்‌. 


நெல்லில்‌ 12 ஈாளேக்கு வைத்துப்‌ புடம்போட வேகமாக 
ஆறும்‌. பின்புதான்‌ பெடுத்துத்‌ தலைமுழுகவும்‌. மேகம்‌ 21, பித்தம்‌ 
42ம்‌, நயன வியா தி 96ம்‌, கிரந்தி, சூலை, பாண்டு, ல்‌ 
ஐயப்பாண்டு இவை தீரும்‌. 


பத்தியம்‌: புளி, புகையிலை, பாகற்காய்‌, அகத்திக்கீரை, 
பூசினிக்காய்‌, சிறுகீரை, வாயுபதார்த்தம்‌ இவை ஆகாது. 
(C) பின்னர்‌ 11 ஏடுகளில்‌ 
ஸ்ரீ ப்ரும்மதேவர்‌ ஆக்ருஷ்யமந்த்ரம்‌ 
காயத்ரி ஜபம்‌ 
யஞோபவீதமர்திரம்‌ 


ஸங்கல்பம்‌ 


இ யே மே 


முதலானவைகள்‌ கிரந்தலிபியில்‌ எழுதப்பட்டுள்ளன. ஜைன 
ஸம்பிரதாயப்‌ பிரகாரம்‌ உள்ளன. 


(D) கடைசி 2 ஏடுகளில்‌ ' ஜினஸாுப்ரபாத'' சுலோகங்கள்‌ கிரந்த 
லிபியில்‌ எழுதப்பட்டுள்ளன. 


506. சுவடி நெ, 280 (4) 
வைத்தியத்‌ திரட்டு 
ஏடுகள்‌ 99; பக்கத்திற்கு 8 வரிகள்‌ 
மிகவும்‌ சிதிலம்‌. செல்லரித்து ஏடுகள்‌ முறிந்துள்ளன. 
CC-0. Jangamas கங்கள்‌ கர்பலா Initiative 


7 


985 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


இதில்‌ அயச்செந்தூரம்‌, லிங்கச்செந்தூரம்‌ (ஏடு 1) அக்கினி 
குமாரச்‌ செந்தூரம்‌ (ஏடு?) சண்டமாருதம்‌, பஞ்சசூதச்‌ 
செந்தூரம்‌ - திருமூர்த்தி, அப்பிரகச்‌ செந்தூரம்‌, வெங்காரச்‌ 
செந்தூரம்‌ (ஏடு 3) பாஷாணச்செந்தூரம்‌, அண்டப்பதங்கம்‌, 
ஆமையோடு பற்பம்‌, வீரமெழுகு (ஏடு 4) கண்ணுக்குச்‌ சாதிப்‌ 
பத்திரி மாத்திரை, காக்கைவலிப்புக்கு மருந்து (ஏடு 5) மேகக்‌ 
கட்டி உடைய, பேதிக்கு எண்ணெய்‌ (ஏடு 9) மேகரணத்திற்கு 
மருந்து - தாதுபுஷ்டிக்கு நெய்‌ - சகல வாயுவுக்குக்‌ குக்கிலாதிச்‌ 
சூரணம்‌ - இங்குவாஷ்டக மாத்திரை - சுராங்கிஷ மாத்திரை - 
கோரோசனை மாத்திரை. (ஏடு 11) சிலாசத்து பற்பம்‌ - லிங்கச்‌ 
செந்தூரம்‌ - வீரமெழுகு (ஏடு 12) பல்‌ கெட்டியாகப்‌ பொடி, 
வெடியுப்புச்‌ சுண்ணம்‌ - பீனிசத்திற்கு எண்ணெய்‌, சூட்டினால்‌ 
வந்த வியாதிக்குக்‌ கீழாறெல்லித்‌ தைலம்‌ (ஏடு 18) இலந்தை 
சர்பத்‌ - வல்லாரை சர்பத்‌ - மேகரண எண்ணெய்‌ - கருப்புப்‌ 
பிளாஸ்திரி - ஆவாரையெண்ணெய்‌ (ஏடு 14) ரஸப்பிளாஸ்திரி, 
இங்கிலீஷ்‌ பிளாஸ்திரி - இங்குவாஷ்டக மாத்திரை (ஏடு 16) 
சொறிசிரங்கு எண்ணெய்‌ - அக்கினிகுமாரன்‌ மாத்திரை - சண்ட 
மாருதச்‌ செந்தூரம்‌, பஞ்சசூதம்‌ - திரிமூர்த்தி (ஏடு 77) 
கட்டுவாதி - அப்பிரகச்சத்து - வெங்காரச்‌ செந்தூரம்‌ - வங்க 
பஸ்பம்‌ (ஏடு 18) பறங்கிப்பட்டைச்‌ சூரணம்‌ - மதனகாமேசுர 
விந்தாதி லேகியம்‌ - தைலம்‌ - காதுவீருத்திக்‌ கோளா (ஏடு 974) 
தாதுபுஷ்டி லேகியம்‌ (ஏடு 21) விலாங்கு மீன்‌ லேகியம்‌ 
சயத்திற்கு நாராயண ரிஷி சொன்ன லேகியம்‌ முதலான மருந்து 
முறைகள்‌ உள்ளன. 


Beginning : 


இரும்பு லாடம்‌ அரப்பொடி சேர்‌ 1 கல்வத்திலே போட்டு 
A மு விவக க் ககக வில்லைத்‌ தட்டி ஓட்டில்‌ வைத்து முமுப்புடம்‌ 
போடவும்‌. திரும்பிக்‌ கல்வத்திலிட்டுக்‌ கஞ்சாங்கோரைச்‌ 
சாற்றினால்‌ அரைத்து வில்லை செய்து, காயவைத்துப்‌ புடம்‌ 
போடவும்‌. இப்படி 6 புடம்‌ போடவும்‌. கடைசியில்‌ சாதிலிங்கம்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


வது தொகுப்பு 999 


வராகனெடை 10 கூடச்சேர்த்து வெள்ளெருக்கம்‌ பழுப்புச்‌ சாற்றா 
லரைத்துப்‌ புடம்‌ போடவும்‌. ஆறினவுடன்‌ எடுத்துப்‌ பொடி 
செய்து சீசாவில்‌ வைத்துக்கொள்ளவும்‌. தீரும்‌ வியாதிகள்‌ 
காமாலை, பாண்டு, பித்தம்‌, வெட்டை இதுகள்‌ தீரும்‌. தாது 
புஷ்டி ரத்தபுஷ்டி உண்டாகும்‌. அனுபரனம்‌ அறிந்து 
கொடுக்கவும்‌. புளி தள்ளவும்‌, 


சயத்திற்கு 

பேரீச்சங்காய்‌ பலம்‌ 7 த்‌ கொடிமுந்‌ திரி பலம்‌ 4 
கல்கண்டு ம்‌ அக்கிராக்காரம்‌ ,, 7 
சாதிப்பத்திரி ப அதிமதுரம்‌ ed 
சீரகம்‌ el சுக்கு yo 
சித்தரத்தை கச்‌ திப்பிலி er 
தேன்‌ 9 பசுவின்‌ நெய்‌ ட 
பன்னிரெய்‌ a4 


இதுவெல்லாம்‌ (கல்லுரலிலிட்டிடித்து) கழற்சிக்காய்‌ 
பிரமாணம்‌ சாப்பிடவும்‌. சயரோகந்தீரும்‌. 


(8) பலதிரட்டு 
ஏடுகள்‌ 9 (பக்கத்திற்கு 6 வரிகள்‌) 
மிகவும்‌ செல்லரித்துள்ளது. ஏடுகள்‌ பாதியில்‌ முறிந்துள்ளன. 


இதில்‌ மஞ்சள்‌ முலாம்‌ செய்யும்‌ விபரம்‌. கட்டி உடைவதற்கு 
சிறங்கு காய்வதற்கு - நாராக்கு முலாம்‌ (ஏடு1) பச்சைப்‌ 
பிளாஸ்திரி - கட்டிகள்‌ உடைய - அமுங்க - துர்மாமிசம்‌ கரைய 
(ஏடு 2) கட்டிக்கு மேல்முலாம்‌ (ஏடு 3) சிறங்கு காய பிளாஸ்திரி- 
ஆறாத உண்ணிக்குப்‌ பிளாஸ்திரி (ஏடுக்‌) கெருப்புச்சுட்ட 
புண்ணுக்கு பிளாஸ்திரி (ஏடு 5) கண்டமாலைக்கு ஒத்தடம்‌, 
சீழ்பிடித்த காயத்திற்கு வெண்ணெய்‌ - மேக ரணத்திற்கு (ஏடு 6) 
வயிறு கடுப்பிற்கு - ரத்தக்கடுப்பிற்கு - கண்ணோவுக்குப்‌ பத்து 
(ஏடு 9) முதலான மருந்து முறைகள்‌ உள்ளன. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


994 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


Beginning : 
மஞ்சள்‌ மெழுகு சேர்‌ 3 
மிருதார்சிங்கி சேர்‌ 7 
வெள்ளைக்‌ குங்கிலியம்‌ சேர்‌ 1 
இங்கு விராகனெடை 2 
பசுவின்‌ நெய்‌ சேர்‌ 7 


டே மெழுகை நன்றாய்க்‌ காய்ச்சித்‌ தண்ணீரில்‌ வடிகட்டித்‌ 
தண்ணீரின்‌ மேல்‌ நிற்கும்‌ மெழுகையெடுத்து பிறகு காய்ச்சிக்‌ 
கொண்டு டி. முன்னே எழுதின சரக்கையெல்லாம்‌ பொடித்து 
உருகும்‌ மெழுகில்‌ போட்டு நன்றாய்க்‌ காய்ச்சி வடிகட்டிக்கொண்டு 
டப்பாவில்‌ போட்டுக்கொள்ளவும்‌. 


இதற்குத்‌ தீரும்‌ வியாதி: கட்டி உடையாமல்‌ துர்மாமிஸம்‌ 
முடியிருந்தால்‌ இது போடவும்‌. கட்டி உடையும்‌. கைகண்டது. 


வயிற்றுவலிக்கு, பேதிநிற்க 


கருஞ்சீரகம்‌ வாய்விளங்கம்‌ 

அசமதாகம்‌ கடுக்காய்த்தோல்‌ 
திப்பிலிமூலம்‌ குராசானி ஓமம்‌ 

கிராம்பு சாதிக்காய்‌ 

சாதிப்பத்திரி அதிவிடயம்‌ 
நெல்லிமுள்ளி தான்றித்தோல்‌ 
சிறுநாகப்பூ சுக்கு 

வால்மிளகு கசகசா 

அபின்‌ புளியங்கொட்டைத்தோல்‌ 


இதுகள்‌ வகைக்கு சமன்‌; எடுத்துப்‌ பொன்னிறமாக வறுத்துப்‌ 
பொடித்து வைத்துக்கொண்டு, உட்கொள்ளவும்‌. இதற்குத்‌ தீரும்‌ 
"வியாதிகள்‌: வயிறுகடுப்புக்கும்‌, வயிற்றுவலி இவை தீரும்‌. 
வென்னீரில்‌ கொடுக்கவும்‌. கைகண்டது. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 995 


507. சுவடி நெ. 287 
தன்வந்தரி வைத்தியம்‌ 


ஏடுகள்‌ 113; பக்கத்திற்கு 12 முதல்‌ 16 வரிகள்‌ 
சுத்தமான எழுத்து, சிற்சில இடங்களில்‌ செல்லரித்துள்ளது 
(நீள % அகலம்‌ 21 % 5௪. மீ.) 


இச்சுவடி தஞ்சை சரஸ்வதிமஹால்‌ நூல்‌ நிலயத்தாரால்‌ 
2 பகுதிகளாக அச்சிடப்பட்டுள்ளது. இதில்‌ எல்லா வீயா திகளின்‌ 
குறிகுணங்களும்‌ தக்க சிகித்ஸை முறைகளும்‌ உள்ளன. 
வைத்தியர்களுக்கு மிகவும்‌ உபயோகமுள்ள சுவடி. 


Beginning : 


செக்கர்மதிப்‌ பிறைமெளலித்‌ தவளமேனித்‌ 
திகம்பரர்‌ பொன்மாமேருச்‌ சிலையார்செல்வன்‌ 
முக்கண்ணுடைக்‌ கடவுளொரு பாகம்‌ நீங்கா 
-முதல்வியணி பவளவிதழ்‌ முத்தமூரல்‌ 
மைக்கய ற்கட்சிறுவனுதை தனத்துத்தீம்பால்‌ 
மருவிநுகரருவி மதமொழுகி நீண்ட 
கைக்கரட மால்யானை முகத்தோனாதி 
கற்பகக்கன்‌ றிருசரணங்‌ கருத்தில்வைப்பாம்‌, 


End : 
சர்வ பில்லிசூனியத்திற்கும்‌ மாரணத்தைலம்‌ 

ஆவாரைவேர்‌, தேற்றாம்‌ வேர்‌, அனிச்சம்வேர்‌, முருங்கைவேர்‌, 
பாவட்டைவேர்‌, சிறுகீரைவேர்‌, குமிழம்வேர்‌, கொடிக்கழற்சிவேர்‌, 
செங்கமுநீர்க்‌ கிழங்கு, முடக்கொத்தான்‌, காற்றொட்டிவேர்‌, புங்கம்‌ 
வேர்‌, இசங்கம்வேர்‌, பிராய்வேர்‌, புன்முருங்கைவேர்‌, எழுமுள்ளி 
வேர்‌, நீர்ப்பூலாவேர்‌, வேலிப்பருத்திவேர்‌, வீழிவேர்‌, குருர்‌ 
தோட்டிவேர்‌, வில்வவேர்‌, தாமரைவளையம்‌, கொடுப்பைவேர்‌, 


பொடுதலை, அமுக்கிராவேர்‌. ஆக 21க்கு பலம்‌ 8. 
49C-05{ngamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


986 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


தரித்திடித்து 4 மரக்கால்‌ தண்ணீரில்‌ போட்டு, 4 படியாகக்‌ 
காய்ச்சி, அதில்‌ 4 படி எண்ணெய்‌ விட்டுப்‌ பசுவின்‌ பால்‌ 4 படி 
விட்டு, 1 படி எலுமிச்சம்பழச்‌ சாறுவிட்டு, 


செங்கமுநீர்கிழங்கு, பெருமரப்பட்டை, கோஷ்டம்‌, கிராம்பு, 
கல்நார்‌, சண்பகப்பூ, குளவிந்த மஞ்சள்‌, கொத்தமல்லி, சிறு 
தேக்கு, மதுரம்‌, வசுவாசிக்காய்‌, சாதிக்காய்‌, அரத்தை, சாத்திர 
வேதி, செவ்வல்லிக்கொடி, அதிவிடயம்‌, வெந்தயம்‌, வசம்பு, 
நாகணம்‌, திப்பிலி, மிளகு, கடுகரோகிணி, சந்தனம்‌, அரிதாரம்‌, 
தேவதாரம்‌, முந்திரிகைப்பழம்‌, கருஞ்சீரகம்‌, லவங்கம்‌, பத்திரி, 
கஸ்தூரி மஞ்சள்‌ இவை 21க்கு பலம்‌ 6. 


இவைகளையரைத்து முன்‌ சொன்ன திலே கரைத்துக்‌ காய்ச்சிப்‌ 
பதத்தில்‌ வடித்து உள்ளுக்குங்கொள்ளவும்‌. 2 காதுகளிலும்‌ 
விட்டடைத்து இலுப்பைப்புண்ணாக்குத்‌ தேய்த்து, வெந்நீரில்‌ 
முழுகவும்‌. இந்தத்‌ தைலம்‌ கொண்டால்‌ பழயதும்‌, புளியுந்‌ 
தள்ளவும்‌. மாதர்சம்போகம்‌ நீக்கவும்‌. அவரைக்காய்‌, சிறுகீரை, 
புடலங்காய்‌, முளைக்கீ ரைத்‌ தண்டு, உப்புங்கூட்டுவது. தெடுமீன்‌, 
காறைமீன்‌, சின்னக்காறை இந்த மச்சம்‌ உலர்ந்தது கூட்டவும்‌. 
4 நாட்களுக்கொருக்கால்‌ முழுகவும்‌, முழுகின நாளைவிட்டு, மறு 
நாள்‌, உச்சியில்‌ மட்டுந்‌ தேய்த்துச்‌ சுவறினபின்‌ மறுகாளுந்‌ 
தேய்த்து மறுமுமுக்கு வருமட்டுந்‌ தேய்த்து, இப்படித்‌ தேய்க்கவும்‌. 
CECI இத்தைலம்‌ முழுகும்போது நல்ல பெரியோருக்கு 
ம்‌ படைக்கவும்‌. ஜபம்‌ ஜபிக்கவும்‌, இதுசெய்தால்‌ எந்த 
சத்துருவான பேர்கள்‌ செய்த கைமயக்கம்‌, உடலெரிவு, காந்தல்‌, 
தலை மயக்கம்‌, சர்வ பில்லி குனியமுந்‌ தீரும்‌, என்று தன்வந்தரி 
பகவான்‌ சொன்னாரென்றவாறு, 


முற்றும்‌. குருவே துணை, 
பட்டத்து யானை பார்த்தன்‌ மைதீன்‌ மாவுத்தன்‌ கையெழுத்து 


ன்னைக வை 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


2-வது தொகுப்பு 397 
508. சுவடி நெ. 289 (4) 
அகஸ்தியர்‌ ஜாலத்திரட்டு 1200 
( முதல்காண்டம்‌ (வைத்யம்‌) முன்னூறு ) 
ஏடுகள்‌ 47; 12 முதல்‌ 18 வரிகள்‌ பக்கத்திற்கு 


எழுத்து சுத்தமாகவுள்ளது: பூர்த்தி 
(நீள % அகலம்‌ 97% 4செ. மீ.) 


இதில்‌ நூலின்‌ பெருமை, அஷ்டகர்மம்‌, தம்பனம்‌, மோகனம்‌ 
வச்யம்‌, வித்வேஷணம்‌, ஆகர்ஷணம்‌, உச்சாடனம்‌, பேதனம்‌, 
மாரணம்‌, ஊமையெழுத்து, முப்பூவின்‌ விபரம்‌ (ஏடு 6) துருசுச்‌ 
சுன்னம்‌, கெந்தகபற்பம்‌, ரசச்சுன்னம்‌, அரிதாரச்‌ சுன்னம்‌, 
சர்வ நோய்க்கும்‌ (ஏடு 6) வீரச்சுன்னம்‌, சகல நோய்க்கும்‌ 
கர்ப்பூரச்சீனிச்சுன்னம்‌, காந்தரசச்சுன்னம்‌ சகல வியாதிக்கும்‌ 
(ஏடு 7) கபாலக்குறு, ஈவலோகரீத்துச்சத்துருக்குரு (ஏடு 72) 
தாமிர பற்பம்‌ (ஏடு 8) (ஏடு 9 இல்லை) துருசுநீறு (ஏடு 101) 
ரசபற்பம்‌, கந்தகபற்பம்‌, வீரபற்பம்‌, கல்லுப்பு, அரிதாரம்‌, பொரிக்‌ 
காரம்‌ (ஏடு 11) புஷ்டிக்கு மருந்து, கரிசாலையெண்னெய்‌ (ஏடு 12) 
(மேகவெட்டை, ஒருத்தலைநேரய்‌, உள்சூடு, உஷ்ணம்‌, கெர்ப்ப 
வாயு - கெர்ப்பகோய்‌, பூச்சி முதலானவைகள்‌ தீரும்‌) வீக்கம்‌, 
புண்புரை, சூலைப்புண்‌, லிங்கப்புத்துக்குப்‌ பூசயெண்ணெய்‌ 
இதுவும்‌ விளக்கெண்ணெய்‌ (அரையாப்பு, மேகச்சூலை, கண்ட 
மாலை, விப்புருதி, புண்‌, பிளவை, வெடிகள்‌ புண்‌, படுவன்‌; 
வீக்கம்‌, பரு இவை தீரும்‌) (ஏடு 12) பொடிசிறங்குக்குதலை 
முழுகயெண்ணெய்‌, வேறு - வீக்கம்‌, சீலைப்புண்‌, கண்வலி, குறி 
மறைதல்‌, கல்லழுத்தலுக்கு (ஏடு 12) செவிகோய்க்கு எண்ணெய்‌ 
(பரு, படுவன்‌, சீமுக்கு) சன்னி, சுர, விஷத்திற்கு மாத்திரை, மை 
(ஏடு 141) சர்வ நோய்க்கும்‌ கைகண்ட லேகியம்‌ (ஏடு 46) 
வேறு (ஏடு 16) வெள்ளையாவாரைத்‌ தைலம்‌; சிவன்‌ வேம்புத்‌ 
தைலம்‌ - 100 ஆண்டு வேப்பம்பட்டைத்தைலம்‌ (ஏடு 48) மூலிகை 
விபரஞ்சொன்னது (ஏடு 20) களவுபிடிக்க, தம்பனம்‌, அரையாப்‌ 
பிற்கு (ஏடு.26) : மதனவாசலேகியம்‌, ராஜவச்யம்‌, வினோதம்‌, 

இ 


C-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


996 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


ஊர்குருவி (ஏடு 26) ஸ்திரீ வசியம்‌ (ஏடு 27) குந்துருக்கமருந்து 
(வாதபித்தசிலேஷ்மரோகம்‌ தீர) (ஏடு 28) காஞ்சோறிக்‌ கற்பம்‌ 
சகல நோய்க்கும்‌ மகத்தான தைலம்‌ (ஏடு 29) வாதம்‌, பாண்டு 
மகோதரம்‌, காமாலை, ஆனந்தவாயு, கண்டமாலை, அரையாப்பு, 
உடலுறுக்கி, பிரமேகம்‌, சன்னி 12க்கும்‌ (ஏடு 31) சுகஜன்னி, 
உள்வீச்சு, சுரம்‌, பட்சிதோஷம்‌, கண்ணோய்‌, கன்னச்சூலை, வார்‌ கி, 
விக்கல்‌, அஷ்டகுன்மம்‌ இவைகளுக்கு (ஏடு 82 ) வாடை, 
பயித்தியத்திற்கு (ஏடு 85) மறுட்டு வீத்தை (ஏடு 86) தேவாங்கு 
வித்தை வியாபாரம்‌ செய்ய (ஏடு 862) முதலியவை உள்ளன, 


Beginning : 


பூரணமாய்‌ ஓங்காரப்‌ பொருளாய்‌ போற்றி 
புகழ்பெறவே சிவகாமி யாத்தாள்பாதம்‌ 
காரணமா யறிவில்நின்‌ று மனத்தைப்போற்றி 
கந்தனுக்குங்‌ கருணைபெற்ற சீஷனாகி 
வாரணாமா முகத்தோனைப்‌ பணிந்து போற்றி 
வல்லமையா யாயிரத்தி ரண்டுநூறு 
சீரணமாய்ப்‌ போகாமல்‌ தெளிந்து சொல்வேன்‌ 
நற்பதம்ம னத்திவைப்பே னென்றாங்காப்பே (௧) 
காரணமே மூலவட்டந்‌ தன்னில்‌ நிற்கும்‌ 
கணபதியும்‌ வல்லபையுந்‌ தேவர்காப்பு 
பூரணமாம்‌ பராபரையும்‌ சிவனும்‌ நந்தி 
பொருந்திநின்ற பஞ்சகர்த்தா கணங்கள்காப்பு 
வாரணத்தின்‌ மீதேறி விளையாடு மெந்தன்‌ 
மனதுரு வருள்சிறந்த குமரன்காப்பு 
நாரணனும்‌ நான்முகனும்‌ அரியாய்‌ நின்ற 
கலமான வேதாந்தங்‌ காப்புத்தானே. (௨) 


End : 


புணரவே குருவாணை பிள்ளையுண்டு 
பிராட்டிக்கும்‌ நேர்த்தியாய்ப்‌ பூசைசெய்வாய்‌ 
மணறவே அஞ்சுருண்டை நீரிலாட்டி 
மைந்தனே உள்ளங்காலில்‌ தடவீப்போட்டு 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 990 


உணறவே முக்காதம்‌ ஓடலாம்பார்‌ 
ஓடவென்றால்‌ பின்னுமதை யுரைத்துப்பூசு 

புணரவே வைத்தியத்தின்‌ மருந்தையெல்லாம்‌ 
அடக்கினேன்‌ சகச்சால முதல்காண்டத்தே. (௨௯௭) 


காண்டமுடன்‌ கர்மசூத்‌ திரம்முன்னூறும்‌ 
கண்டீரே கடைக்காண்டந்‌ தான்முன்னூறும்‌ 
தாண்டுவாய்‌ வைத்தியசெர்‌ தூரமுன்னூறு 
துலங்குமிந்த முதற்காண்டம்‌ முன்னூறோடே 
ஆண்டதுகை ஆயிரத்திரு நூறுமாறு 
அரணாணை யாருக்கு மீய்ந்திடாதே 
தூண்டவங்க ளாகுமடா யிதுமுன்னூறும்‌ 
சத்தியமாய்‌ முதல்காண்டந்‌ தானுமுத்தே (௨௯௮ 


தட்சிணாமூர்த்தி துணையாக வேனும்‌. சுபமஸ்து. 
குருப்யோ நம: சிவமயம்‌. 


509. சுவடி நெ. 268 (ந) 
அகஸ்தியர்‌ பெருநூல்‌ 
இரண்டாங்காண்டம்‌ முந்நூறு 
ஏடுகள்‌ 47; பக்கத்திற்கு 12 முதல்‌ 12 வரிகள்‌ 
எழுத்து சுத்தமாகவுள்ளது. பூர்த்தி. 
சிற்சில ஏடுகளின்‌ நுனி சிதைந்துள்ளன. 


இதில்‌ பாஷாண மாத்திரை, சுரத்திற்கு (ஏடு 4) 
வாத பித்த சிலேத்மத்திற்கு மந்திரம்‌ - பிளவை, கண்டமாலை, 
சொறிசிறங்கு எண்ணெய்‌ (ஏடு 5) கரப்பானுக்கு - குழந்தை 
யுண்டாக - பட்சி தோஷத்திற்கு - கரப்பானுக்கு எண்ணெய்‌ - 
முலமுனைக்கு மந்திரம்‌ (ஏடு 6) கண்ணோவுக்கு மருந்து - குட்டங்‌ 
குளிர்‌ நோய்க்கு - சயகாசத்திற்கு - பாண்டு சோகைக்கு மந்திரம்‌ 
(ஏடு 6) சிவசிந்தனை - பேய்பிடித்தபேருக்கு - அஷ்டகுன்மத்திற்கு 
மந்திரம்‌ (ஏடு 7) விஷத்திற்கு மந்திரம்‌ கிறுகை. சகல பிணிக்கும்‌ 


C-0. ng dl Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


900 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


விபூதி மந்திரிக்க அட்சரம்‌ (ஏடு 8) கஸ்தூரிப்பிள்னை - கஸ்தூரிப்‌ 
பட்சி - சர்வாங்க மாத்திரை. (ஏடு 10) சர்வாங்க எண்ணெய்‌ 
(ஏடு 11) சர்வநசியம்‌, ஆக்ராணம்‌, கண்‌ ணிலிடக்‌ கலிக்கம்‌, சன்னி 
சுரம்‌ போக (ஏடு 124) அரையாப்பு சூலைக்கு வேர்வெட்ட - ஸ்திரீ 
வசியம்‌ - மண்டையிடி குன்மத்திற்கு மந்திரம்‌ - தாளகச்‌ செந்‌ 
தூரம்‌ (ஏடு 18) ராமபாணம்‌ (ஏடு 14) இடிமருந்து - அழிஞ்சில்‌ 
தைலம்‌ (ஏடு 16) வெடிசூலை, கண்டமாலை, சொரி, சிறங்கு, 
ரணங்களுக்குப்‌ பூசவும்‌, முழுகவும்‌, தீராத இரணங்கள்‌ தீர 
(ஏடு 16) அரிதார மாத்திரை சுரங்களுக்கு - கெந்தக உருண்டை 
சுரத்திற்கு - பிணிகளுச்கு மந்திரம்‌ (ஏடு 1611) சத்துரு மித்ரம்‌, 
சாதிலிங்கச்‌ செந்தூரம்‌ (ஏடு 17) சவுக்காரக்குரு - சுரம்வரும்குறி 
சுரதோஷத்திற்கு மாந்திரீகம்‌ (ஏடு 18) சந்தனாதித்தைலம்‌ 
மேகத்திற்கு - மயிர்‌ கறுக்க, பித்தம்போம்‌ - பித்த மேகத்திற்கு 
வீல்வாதி யெண்ணெய்‌ - சீரகம்‌ தின்னறது - தேசிக்குறு (ஏடு 19) 
பலகரைலேகியம்‌ (ஏடு 20) நோய்‌ வந்தபேருக்குத்‌ திதி வார 
நக்ஷத்திரமறிந்து செபிக்கவும்‌. வயனம்‌ (ஏடு 26) கைபார்க்க - 
உச்சி முகந்து சுரத்தை வாங்கறது (ஏடு 253) கந்தக அரிதார 
உருண்டை சுரம்‌, சன்னிகளுக்கு (ஏடு 26) படுவன்‌, பருவுக்கு - 
கிருகிருப்பு, பறவை தோஷத்திற்கும்‌ - சர்வ விஷங்களுக்கு 
(ஏடு 27) வெட்டுப்பட்ட புண்களுக்கு, அரையாப்பிற்கு, 
புண்களுக்குக்‌ களிம்பு, கண்ணோய்‌, கண்குத்து, ஏறுதலைகோய்‌, 
நேத்திரத்தில்‌ எந்த வலிக்கும்‌ (ஏடு 28) சூனியம்‌, ஏவல்‌, தீர 
வெந்நீர்‌ மூழ்கவும்‌. (வேறு) வெந்ரீர்‌ முழ்க (ஏடு 29) கிறுகைக்கு 
மருந்து - சூரியனில்‌ திரண்டது (ஏடு 20) வாலையறியும்படி, 
பஞ்சதாரையுருண்டை, வாதகுன்மத்திற்கு அனுபானம்‌ (ஏடு 31) 
பித்த குன்மத்திற்கு அனுபானம்‌, சிலேத்ம குன்மத்திற்கு 
அனுபானம்‌, சூலை நோய்க்கனுபானம்‌ நீரழிவிற்கு (ஏடு 82) 
கஸ்தூரி உருண்டை கடுப்பு மூலத்திற்கு (ஏடு 38) குதிரைக்‌ 
குளம்பு பற்பம்‌, மேகவெட்டை, மேகசுரம்‌, பித்தசரம்‌ போக 
(ஏடு 84) ஆனை௩க பற்பம்‌ சூலை, ஆனந்த வாயு, மூலத்திற்கு 
கண்ணில்‌, குந்தம்‌ கரைய, உடம்பில்‌ சூலைகளுக்கும்‌, வாயுவீடா 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு 391 


சீவனுக்கு வந்த கழலைக்கு (ஏடு 86) ரஸவங்கச்‌ செந்தூரம்‌ 
சேத்துமத்தால்‌ வந்த வியாதி, நீர்க்கடுப்பிற்கு (ஏடு 36) சிலேத்‌ 
மத்தால்‌ வந்த நோய்களுக்கு, பித்தத்தால்‌ வந்த நோய்களுக்கு, 
ரத்தகாசம்‌, மந்தாரகாசம்‌, ஈளைக்கு (ஏடு 87) பால்குழம்பு 
பேதிக்கு, நீரடைப்பிற்கு, மலக்கட்டுக்கு, விஷத்திற்கு வித்து 
சிவலோக லேகியம்‌ (ஏடு 39) வியாதி வந்த வரலாறு (ஏடு 48) 
வெட்டுப்‌ புண்ணுக்கு (ஏடு 46) கொம்பேறி முறிந்த காய 
முடத்திற்கு எண்ணெய்‌. மூக்கினிலே சதைவளர்ந்தால்‌, உச்சிப்‌ 
புத்து, மூலமுளை, விழிமூடல்‌, கறண விழுந்த புண்ணுக்கு (ஏடு 46) 
மந்திர எண்ணெய்‌ பித்தம்போக, வீஷம்போக, வீந்து இல்லாமல்‌ 
போக முதலான பலமுறைகளுள்ளன. 

Beginning : 

ஆயிரத்திருநூறு முன்னூலாய்ந்து முற்காண்டஞ்‌ சூத்திரமாய்‌ 
பாயிரத்துறுதிகொண்டு பாடிய வைத்திய பாகமோ 

ராயிரங்‌ கவிமுன்னூறு உமைதானுரைக்க யீசன்‌ 

தாயோரைக்‌ கஞ்சாத்திய விதி நூல்தானே. (க) 
தானென்ற பொருளாயெங்கும்‌ தாங்கிய பரமகேசன்‌ 
வானென்ற வெளியாய்நின்ற மகேசுரன்‌ வாயுநூலோன்‌ 
பானென்ற பிரமன்வாணி வல்லபைக்‌ கிடத்தேநின்ற 
ஊூனன்று கணேசன்பக்கல்‌ ஓமென்ற வட்டங்காப்பே (௨) 


End : 

உண்டுபார்‌ குருவுண்டு மருந்துமுண்டு 

.. உலக... யுண்டு உதவீயுண்டு 

கண்டுபார்‌ சிவமுண்டு பூசையுண்டு 
கறுத்து 22 விளியுமுண்டு 

திண்டுமுண்டு செய்யாதே தீவினைக்‌ காளாகாதே 
சேடமலப்‌ போகாதே ...ஃ.-22 

கண்டு சொன்ன குருமுறையை த்‌ 
பண்டிதனே வைத்தியநூல்‌ காண்டமுத்தே. 

அரிஹரி ஓம்‌, சுபமஸ்து. 


ய 


(300) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


392 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


510. சுவடி நெ. 288 (௭) 
அகஸ்தியர்‌ வைத்ய வல்லாதி அறுநூறு 
ஏடுகள்‌ 98; பக்கத்திற்கு 12 முதல்‌ 13 வரிகள்‌. 
எழுத்து சுத்தமாகவுள்ளது. பூர்த்தி. அக்ஷரப்பிழையுள்ளது. 


இதில்‌ இடி வல்லாதி - கிரந்தி, குஷ்டம்‌, அரையாப்பு, 
பவுத்திரம்‌, பிளவை, புத்து, விப்புருதி, கண்டமாலை தீர (ஏடு 2) 
சீனவல்லாதி, செங்கோட்டை சுத்தி (ஏடு 8) மூலம்‌, சூலை 18, 
கிரந்தி 18, கரப்பான்‌ 21, பவுத்திரம்‌, ருத்திர வாயு, சூலை, 
முட்டிப்‌ பிளவை, தாதுநஷ்டம்‌, இந்திரியகண்டி இவை தீரும்‌ 
(ஏடு 4) அம்ருதகெந்தி குக்கில்‌ வல்லாதி (கெந்தக சுத்தி) கை 
கால்‌ முடக்கந்தீரும்‌. கிரந்தி, குஷ்டம்‌, சூலை வாயு, வாதம்‌ 80, 
மாரடைப்பு, கரப்பான்‌, யோனிப்புத்து, சூதிகாக்‌ கிராணி, 
கெர்ப்ப நோய்‌, கண்ணேயை, கண்டமாலை, அரையாப்பு, நாசிகா 
பீடவிப்புருதி, யோனிப்புத்து போம்‌, கந்தக வல்லாதி (ஏடு 6) 
திமிர்வாதம்‌, அண்ட குலை, கபாலச்‌ சூலை, கிரந்தி, குஷ்டம்‌, 
சீழ்‌ மூலம்‌, விரணம்‌, கெர்ப்ப சூலை, பவுத்ரம்‌, தண்டு சூலை, 
லிங்க ரோகங்கள்‌ தீரக்‌ கெந்தி வல்லாதி (ஏடு?) எள்ளு 
வல்லாதி கிரந்தி, அரையாப்பு, சூலை தீரும்‌ (ஏடு 7) சிந்து 
வல்லாதி - நீரடைப்பு, உதர சூலை, கல்லடைப்பு, குன்மவாயு, 
நீர்க்கோர்வைக்கு காந்தச்செந்தூரம்‌ சேர்ந்தது - வாஸைதிச்‌ 
குரணம்‌. சூலை, குஷ்டம்‌, திமிர்வாயு, அரையாப்பு, மேகவாயு, 
10வித கரப்பான்‌, பிளவைக்கு (ஏடு 8) தேகக்கூறு (ஏடு 9) தச 
வாயுவின்‌ நடத்தை (ஏடு 10) தாதுபரீட்சை (ஏடு 11) அவஸ்தை 
10ம்‌ அறிய (ஏடு 14) நூல்விபரம்‌ (ஏடு 15) பிண்ட உத்பத்தி 
(ஏடு 153) பூரண வல்லாதி (ஏடு 77) கோடிப்பிணி நீங்கி 
விந்து கட்டும்‌. தாது மிக வலுக்கும்‌. (ஏடு 18) வாயுவுக்குச்‌ 
சார்தூலாதிக்‌ குளிகை, வாயு 26, குன்மம்‌ 8, மாரடைப்பு - 
குத்திரவாயு, தமரக வாயு இவைகள்‌ தீரும்‌. (ஏடு 19) மகா 
சார்த்தூலாதிக்குளிகை, வாயு குன்மம்‌, மலசலக்கிருமி, அகுவை, 
வெப்புப்பாவை, பீலிகை, மகோதரம்‌, நீராம்பல்‌, கவுசை, குலை, 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது. தொகுப்பு 909 


முட்டிவாதம்‌ இவை தீரும்‌. அயனாதி வடகம்‌, பாண்டு, 
காமாலைக்கு (ஏடு 20) திருலோக வடகம்‌. இதற்கு அகுவை, 
பாண்டு 6, குன்மம்‌ 8, காமாலை 10, நீராம்பல்‌, மகோதரம்‌, 
கவுசை தீரும்‌ (ஏடு 21) சந்தனபலாதித்‌ தைலம்‌ அஸ்தி சுரம்‌ 
உள்ளுக்குத்‌ தாபம்‌, கோபம்‌, வீச்சும்‌, சத்தி, பெரும்பாடு, 
பீனிசம்‌, சயகாசம்‌, கிருச்ரம்‌, மேகநீர்‌ தீரும்‌. (ஏடு 22) மேலும்‌ 
நயனநோய்‌ 96, கண்டமாலை - நீர்ச்சூலை, தாதுஈஷ்டம்‌, திமிர்‌ 
வாதம்‌, இவைகளும்‌ தீரும்‌ (ஏடு 82) மகாநயன சஞ்சீவித்‌ தைலம்‌ 
நயனத்தில்‌ காசம்‌, படலம்‌, பில்லம்‌, நீர்ப்பாச்சல்‌, குந்தம்‌, திமிரம்‌, 
குவளை வீக்கம்‌, புழுவெட்டு, எரிச்சல்‌, பித்தம்‌, கண்பூவு - கண்‌ 
குருடு இவை தீரும்‌ (ஏடு 24, 25) மகாதிரிபலாதித்‌ தைலம்‌ - 
கண்ணோய்‌, கன்னப்புத்து. நீர்ச்சூலை, கபாலவலி, மண்டைக்‌ 
குத்து, வெரும்‌ புளிச்சை, நாவில்சூலை, செவிக்குத்தல்‌ (ஏடு 26) 
அமுதவல்லித்‌ தைலம்‌ (ஏடு 263) நாக்கில்‌ வரும்‌ குலைக்குத்‌ தைலம்‌ 
மகா ஏலாதித்‌ தைலம்‌ - கண்டமாலை முதல்‌ கண்டத்துக்குமேல்‌ 
வருகிற வியாதிகளுக்கு (ஏடு 27) 4 நாள்‌ மாரலுக்கும்‌ சுவாச 
காசத்திற்கும்‌ அமுதவள்லித்‌ தைலம்‌ பித்தத்திற்கு (ஏடு 29) 
பீனிசம்‌, கர்ணரோகம்‌, சிரசில்‌ கோய்‌, தந்தவாயு, நேத்திர 
வாயுவிற்கு - நொச்சித்‌ தைலம்‌, கர்ணமுலம்‌, கர்ணப்புத்து, 
கர்ணசூலை - அரிகிரந்தி, கர்ணவீக்கம்‌, விப்புருதி, க்‌ சீழ்‌ 
இவை தீரும்‌ (ஏடு 80) வெருகன்‌ கிழங்குத்‌ தைலம்‌ - சரத்திற்கு 
வாதசுரம்‌, பித்தவெப்பு, விஷமசுரம்‌, வீடாதசரம்‌, மூணாப்மறதல்‌, 
நாலாம்மாறல்‌, ஒன்றாம்மாறல்‌ இவைதீரும்‌ (ஏடு 24) சிதாசெப்படு 
நீர்த்தைலம்‌ - சுரத்திற்கு ஏரண்ட த்தைலம்‌- STC, மகோதரத்‌ 
திற்கு (ஏடு 82) நீர்கட்டு, மலக்கட்டு, அஷ்டகுன்மம்‌, விஷபாகம்‌, 
கெண்டை, பெருவயிறு, வீப்புருதி இவை தீரும்‌. செ ம்பத்‌ 
தைலம்‌ - கபால குஷ்டம்‌, கபாலக்குத்து, மண்டைய பலிக்‌ 4 
குட்டக்கிரந்தி, வெடிகிரந்தி, கபாலச்குலை, வ்‌ கடட 
வாயு, தும்மல்‌, மூக்குநீர்‌, கபாலத்தினவு, ட்ட ற 
உதிர்தல்‌, ஆஸனத்தில்‌ உறுத்தல்‌, டப ( ஏடு ) 
கபா லத்தையும்‌, புரையோட்டம்‌, பவுத்திரம்‌, அரையாப்பு, 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


994 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


விப்புருதி, கண்டமாலை, ' பிளவை, துடைவாழை, குஷ்டத்திற்கு 
(ஏடு 547) உள்ளியாமணக்கெண்ணெய்‌ - குன்மசூலை, குடலேற்றம்‌ 
பவுத்ரம்‌, புரையோட்டம்‌ போம்‌. நசியம்‌, பீனிசம்‌, தலைக்குத்து, 
கண்சிவப்பு, ஈயனவாதம்‌ (ஏடு 85) நீர்பில்லம்‌, விழியெரிச்சல்‌ 
இவை தீரும்‌. கிராணிச்கு வச்சிர கபாட ம்‌, யாத்திரைபோக 
(ஏடு 36) வீல்வாதி லேகியம்‌ - பாண்டு, வாதசோகை, வாந்தி, 
இழைப்பு, அதிசாரம்‌, குன்மவாயு, அக்கினிமந்தம்போம்‌ - சிந்தாதி 
லேகியம்‌ - சோகை பித்த பாண்டுவிற்கு (ஏடு 27) நாபியடிவீக்கம்‌ 
நீர்க்கோர்வை, பெருவீக்கம்‌, கிராணி, பாண்டு, விஷபாகம்‌, 
சோகை, குன்மம்‌ தீரும்‌ (ஏடு 38) நெல்லிமுள்ளி லேகியம்‌, வாந்தி, 
பித்தம்‌, காமாலை, பித்தபாண்டு, திமிர்வாயு, சோகை, நீர்ச்சுறுக்கு 
பித்த குன்மம்‌, ௨ டம்பெரிவு, சரபங்கவில்வா தி சயபாண்டு, வாத 
வாயு, காமாலை, சோகை, மந்தாரகாசம்‌, வாந்தி, விக்கல்‌ மேகம்‌, 
நடுக்கல்‌, ரத்தவாந்தி, நாசிகாபிட சுரம்‌, மாந்தை (ஏடு 89) 
இவைகள்‌ தீரும்‌. நசியம்‌ - வலிப்பு 12க்கும்‌ சண்டமாருதம்‌ - 
வாதம்‌, சன்னி, சுரம்‌, சூலை, அரையாப்பு, கிரந்தி, குஷ்டம்‌, 
அண்டத்தில்‌ (ஏடு 40) பிளவை, புத்து, பவுத்திரம்‌ இவைகள்‌ 
தீரும்‌. மிருதுவா திக்‌ குளிகை - மகாமிருத்வாதிக்‌ குளிகை - 
சீ சஜ்வராங்குசம்‌ இந்த 38 குளிகைக்கும்‌ சீதச்சரம்‌ போம்‌ (ஏடு 41) 
அரிதாரச்குளிகை, மாறல்‌ முதலான சரம்‌ பேரம்‌, வேறு - 
சுரத்திற்கு ( ஏடு 42) இதுவும்‌ அரிதாரக்குளிகை சுரத்திற்கு” 
காசிகாபரணம்‌ ஆக்கிராணம்‌ செய்ய சுரங்கள்‌ தீரும்‌ - 
திரிநேத்ரமை - சகல தோஷமும்‌ போம்‌ - ஈரத்தின்மேல்‌ விக்கல்‌: 
வாந்தி (ஏடு 43) சுராங்கிஷம்‌, சந்தானகுளிகை, சகல சுரத்திற்கு 
(ஏடு 44) மகாஹிங்குளாதி - வேறு குளிகை சுரத்திற்கு (ஏடு 46) 
அரிதார உருண்டை ஏலாதி குளிகை (ஏடு 46) சுரத்‌ திற்கு, சீந்தில்‌ 
மை வாதக்கடுப்பிற்கு - வாதத்திற்கு அனலா திச்‌ சூரணம்‌. சூலை 
68க்கும்‌ (ஏடு 47) வெள்ளறுக்குச்‌ சூரணம்‌. குலை, விப்புருதி, 
கண்டமாலை இன்னும்‌ அநேக ரணங்களுச்கு (ஏடு 48) சகலக்‌ 
கிரந்திக்கும்‌ - சச்சினிச்‌ சூரணம்‌ கருங்குஷ்டம்‌, அண்டவா தம்‌, 
செங்குஷ்டம்‌ (ஏடு 49) வெண்குஷ்டம்‌, பரு, பிளவை, கிரந்திகள்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 805 


தீரும்‌. கருங்கோழிச்‌ சூரணம்‌ (ஏடு 60) இடுப்பு வலிக்குச்‌ சூரணம்‌ 
பெண்களுக்குக்‌ கர்ப்பம்‌ அழிந்துபோகின்ற பேருக்கு எண்ணெய்‌ 
(ஏடு 61) குழந்தைகளுக்குக்‌ கரப்பானெண்ணெய்‌ மூலத்திற்கு - 
ரெத்த மூலத்திற்கு நாயுருவி நெய்‌ - சகல மூலத்திற்கு (ஏடு 62) 
வயதில்‌ வரும்‌ வியா திக்கெல்லாம்‌ நெய்‌ (ஏடு 68) உள்ளிப்பற்பம்‌, 
குன்‌ மம்‌, சூலை 18, கவுசை. பீலிகை. அண்டவாயு - கும்மட்டிக்காய்‌ 
குழம்பு - இதற்குத்தீரும்நோய்‌ நீராம்பல்‌, கவுசை, வாயு, பாண்டு, 
சுரப்பு, கெர்ப்ப விப்புருதி (ஏடு 64) இதுவும்‌ கும்மட்டிக்காய்க்‌ 
குழம்பு. உதரத்தில்‌ உண்டான ரோகத்திற்கு - குண்டலாதிக்‌ 
குழம்பு - சோகை, காமாலைக்கு கடுக்காய்‌ நெய்‌ - பித்த சோகை 
பெருவீக்கம்‌, மலக்கட்டுப்போம்‌ (ஏடு 58) வல்லாரை நெய்‌ - சயம்‌ 
ஈளை, இருமல்‌, மருந்தீடு, தொண்டைக்கம்மல்‌, ஈஞ்சுவீஷம்‌, மேல்‌ 
முச்சு, காந்தல்‌, வாய்‌, நாக்கு வறட்சிபோம்‌. கண்டகாரி நெய்‌ 
காசத்திற்கு பாலர்களுக்கு மாந்தத்திற்கு நெய்‌ (ஏடு 66 ) 
குஷ்டத்திற்கு எண்ணெய்‌, குஷ்டம்‌, குறைகோய்‌, கண்டமாலை, 
சகல ரணங்களுக்கும்‌ துருசி எண்ணெய்‌ - குஷ்டம்‌ 72, கிரந்தி, 
கரப்பான்‌, சூலை, புளவை, புத்து, கண்டமாலை, ஒட்டுப்புண்‌, 
குறைந்த்‌ குஷ்டம்‌, வளறுவீஷ்டியும்‌ தீரும்‌ (ஏடு' 57) களிம்பு 
ரணங்களுக்கு. வாலரசபற்பம்‌ - துவளுகிற கால்கையில்‌ வா தம்‌, 
பக்கசூலை, கிரந்திப்‌ புத்து ருத்திரவாயு (ஏடு 58) இதுவும்‌ வால 
ரசபற்பம்‌, வாதம்‌, சன்னி 18 குஷ்டம்‌, கிராணி, தாதுவிருத்தி 
வெடி கிரந்தி, சூலை, மேகம்‌ (ஏடு 89) தாளகபற்பம்‌ குஷ்டம்‌, குறை 
நோய்‌, சூலை வாதம்‌, பவுத்திரம்‌. கண்‌ டமாலை, பபபல; 
விப்புருதியிவைகள்‌ தீரும்‌ (ஏடு 60) தாளகக்கட்டு, ர 1 
வேதைக்கு (ஏடு 61) காககட்டு (ஏடு 62) LEAL 
(ஏடு 64) நாகக்கட்டு வெடியுப்புக்கட்டு (ஏடு 66) அறத்தைக்‌ 
யெண்ணெய்‌ (ஏடு 67) சயந்தீரயெண்ணெய்‌ குழந்தைகளுக்கு 
வரும்‌ பிணிகளனைத்துந்‌ தீரும்‌. கெருடங்கிழங்கு வான்‌ 
(ஏடு 68) மூலரோய்க்குக்‌ கத்தாழை பெல்‌ ய்‌ மேகம்‌, ட்ட 
புருக்கி, சூலைவலி, அதிசாரம்‌, கிராணி, மூலம்‌, நீரிழிவு, ர 
தாகம்‌, அஸ்திசுரம்‌, மூலரோகம்‌ எல்லாம்‌ தீரும்‌ (ஏடு ) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


8996 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


எண்ணெய்‌. மேகம்‌, கண்டமாலை, மூலத்துக்கு, கிராணி, எலும்‌ 
புருக்கி, பெரும்பாடு, வங்கு, வெள்ளை விப்புருதி, அங்கவாயு, 
நாசிகாபீடம்‌ (ஏடு 70) குட்டம்‌ குறை நோய்க்கு யெண்ணெய்‌ 
(ஏடு 71) வெண்ணாத்தி தைலம்‌, குறை குஷ்டத்திற்கு குட்ட 
மெல்லாந்தீர - நாகம்‌, சாரை, மலைப்பாம்பு (ஏடு 72) தாது மீறும்‌. 
யாகசாலை (ஏடு 78) ஈவச்சாரக்கட்டு, துருசுக்குரு செய்ய 
நவச்சார சயநீர்‌ - துருசுவெள்ளை (ஏடு 76) வெடியுப்புச்‌ சயநீர்‌ 
(ஏடு 76) பூனீர்‌ முத்தீட்சை (ஏடு 78) பிர்மக்கல்‌ தீட்சை, அன்னம்‌ 
காரெள்ளு எண்ணெய்‌ விபரம்‌ (ஏடு 79) காரெள்ளெண்ணெய்க்‌ 
கடுகு (ஏடு 80) சவுக்காரம்‌, சவுக்காரச்‌ சுன்னம்‌ (ஏடு 81 ) நாகக்‌ 
கட்டு, கந்தகக்கட்டு (ஏடு 96) நாகக்கட்டு அயச்செம்பு (ஏடு 86) 
வெங்காரக்கட்டு, தாமிரபற்பம்‌ (ஏடு 88) முன்கட்டின கெந்‌ தகத்தில்‌ 
வேதை, கெந்தகபற்பம்‌ (ஏடு 68) மகாபாலரசம்‌, பூவழலை (ஏடு 89) 
வெடியுப்பு சுத்தி (ஏடு 90) வெடியுப்புச்‌ சயநீர்‌, சுன்னம்‌ (ஏடு 98) 
பூபதி (ஏடு 96) முதலிய முறைகள்‌ உள்ளன. 


Beginning : 


ஆதியாய்‌ அகண்டபரி பூரணமாய்நின்ற 
அகண்ட பராபரத்திருந்த வைங்கரனேகாப்பு 
சோதியாம்‌ அதுமுகவன்‌ பாதங்காப்பு 
துரியவெளி கண்ணில்நின்‌ ற சுந்தரியேகாப்பு 
வாதியா மென்குருவின்‌ பர தங்காப்பு 
மகத்தான பெரியோர்கள்‌ சரணங்காப்பு 
பேதியாம்‌ வைத்தியந்தா னறுறாருகப்‌ 
பேசுகிறேன்‌ வாணியட பாதங்காப்பே, (௧) 


காப்பென்ற வல்லாதி சார்தூலாதிக்‌ 
கருவான வழலையொடு சவுக்காரச்சுன்னம்‌ 
நாப்பென்ற தைலமொடு பற்பமெண்ணெய்‌ 
நாடியொடு வியா திவரும்‌ நாட்டந்தானும்‌ 
தாப்பென்ற குசிகா மருக்துமல்லால்‌ 
சாற்றுகிறேன்‌ ர்‌ 
படட அக்‌ ப்‌ ரச அடத 
குறிப்பான கிருதங்கள்‌ கூறுவேனே. (௨) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 907 
End: 


உத்துத்துத்துப்‌ பார்க்கையிலே ஞானமார்க்கத்‌ 

தொளிகாணும்‌ கர்மமெல்லா மோடிப்போகும்‌ 
சற்றும்மனந்‌ தளராதே பலநூல்ப்பாரு 

சற்குருவின்‌ பதம்போற்றி நிலையில்நில்லு 
மற்றுமிந்தக்‌ கருவெளியில்‌ சொன்னாயானால்‌ 

மாமுனிவர்‌ சித்தருட சாபமெய்தும்‌ 
குற்றமற்றுகிலையில்‌ நின்றால்‌ சாபமேது 

கூடாத பலங்கிட்டும்‌ கூறினேனே. (௬௨௦) 


கூறினசொல்‌ மறவாதே தாயைப்போன்று 
குணமான வைத்தியத்தைக்‌ கூர்ந்துபாரு 
வேறுமொரு பொருளில்லையடி முடிதானப்பா 
விளங்கிகின்ற காவியத்தில்‌ விளக்கம்பாரு 
அறுமாறி நின்றுதிருடாதே மதம்பேசாதே 
மற்றநூல்‌ பொய்யென்று வசனிக்காதே 
அறுமுகவன்‌ பதம்போற்றி கையில்றெல்லி 
அறுங்கனிபோல்‌ சொன்னதிந்த 
வறுநூறுமுத்தே (௬௨௧) 


குருவே துணை. 


511. சுவடி நெ. 268 (ஓ) 
அகஸ்தியர்‌ பூஜா விதி 


ஏடு 29, (பக்கத்திற்கு 14 முதல்‌ 16 வரிகள்‌) 
எழுத்து சுத்தமாகவுள்ளது. பூர்த்தி. _ 
/ றத்‌ 
இதில்‌ சக்கரபூஜாவிதி - தம்பனம்‌, மாரணம்‌, அஷ்டசித்தி 


(ஏ டு?) உச்சாடனம்‌, வசியம்‌, அணைப்பு, பதம்‌ (ஏடு 8) 
கணபதி மந்திரப்‌ பூசை (ஏடு 9) பிரும்மதேவன்‌ மந்திர பூசை 
(ஏடு 9) விஷ்ணு தேவர்‌ மந்திரம்‌ (ஏடு 10) மஹேச்வர தேவர்‌ 
பூஜை (ஏடு 11) சதாசிவத்தின்‌ பூசை (ஏடு 12) சூரிய பூசை, 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


11] தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


சந்திரன்‌ பூசை (ஏடு 18) குருமூர்த்தி பூசை (ஏடு 14) சீஷர்‌ 
பக்குவம்‌ முத்திரை (ஏடு 21) சத்தி பூசை (ஏடு 22) அங்கன்னி 
யாசம்‌ (ஏடு 23) சத்தி பூசை முத்திரை (ஏடு 24) ஆமா 
சுத்தி (ஏடு 27) முதலானவைகளுள்ளன. 


Beginning : 


ஆதாரமாறு மகண்ட குருபாதம்‌ 

வேதகாமத்தின்‌ விதிமார்க்கம்‌ _ நாதமுறும்‌ 

விந்துவே விளங்கும்‌ பூசாவிதிபார்‌ 

தந்தி முகத்தோன்‌ கருணைதான்‌. (க) 


காரணமாஞ்‌ சிவயோகி சித்தர்பூசை 

களங்கமறச்‌ சொல்லுகின்றேன்‌ நன்றாய்க்கேளு 
பூரணமாம்‌ ஞானமல்லோ மெளனவாழ்க்கை 

புகழான வஷ்டாங்க நடனமாடும்‌ 
சீரணமாய்ப்போகாமல்‌ பூசைமார்க்கம்‌ 

செப்புகிறேன்‌ மனந்தெளிந்த சித்தர்க்கய்யா 
வாரணமா முகத்தோனை முதலேபூசை 

மற்றதொரு பூசையெல்லாம்‌ பிறகுதானே, (௧) 


செய்யப்பா வதன்பிறகு சுப்ரமண்யன்‌ 
தீர்க்கமாய்‌ வதன்பிறகு வைரவன்றான்‌ 
செய்யப்பா வதன்பிறகு தட்சிணாமூர்த்தி 
சித்திபெற மூலகூட்‌ சங்களாலே 
செய்யப்பா வஷ்டகர்மம்‌ வாலைவாலை 
சிதம்பரத்தின்‌ பதம்மாறி யாடுமூலம்‌ 
செய்யப்பா மாதர்கள்‌ நோக்காச்சிந்தை 
திறமான மெளனத்தில்‌ சித்தியாமே. (௨) 
End: 


மெய்யான காயரசம்‌ வாங்கச்சொன்னேன்‌ 
- வீரான ரசபற்பங்‌ கொள்ளச்சொன்னேன்‌ 
கையான சீஷனுக்குப்‌ புத்திசொன்னேன்‌ 
கள்ளமென்ற சிஷ்யரைத்தான்‌ தள்ளச்சொன்னேன்‌ 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 8 


ஓ 


பொய்யான பொய்யுரைக்கும்‌ புலைசண்டாளர்‌ 

பொருளீந்தும்‌ பிறக்குரைக்கும்‌ பாவசீஷர்‌ 
அய்யாவென்‌ றடுத்தாலுக்‌ தள்ளச்சொன்னேன்‌ 

அஞ்ஞானி யவர்களுடன்‌ பேசொண்ணாதே, (௧௯௯) 
ஒன்றான மனதுறுமை சீஷனுக்கு 

உரைசொல்லி பூசாவிதி உரைக்கச்சொல்லு 
விண்ணாட்டங்‌ கண்ணாடி மேவச்சொல்லு 

மேலான மெளனத்தைப்‌ பத்தச்சொல்லு 
சுண்ணாம்பும்‌ மஞ்சளும்போல்‌ குறியைக்காட்டி 

சுமூனையிலே நாட்டமுறத்‌ தொட்டுக்காட்டிக்‌ 
கண்ணாடிக்குள்‌ குருவின்‌ பதத்தைப்போற்றி 

கருணைபெரும்‌ பூசைவிதி கருவாம்முத்தே. (உள) 


Colophon : 


அகஸ்தியர்‌ சுவாமி யருளிச்செய்த பூஜாவிதி முத்தும்‌ 
பிலவ வருஷம்‌ மார்கழி மாதம்‌ 8௨ எழுதி முகிந்தது. 


512, சுவடி நெ, 996 (5) 
அகஸ்தியர்‌ தீட்சா விதி 200 
ஏடுகள்‌ 381; (30 முதல்‌ 61 வரை) 
பக்கத்திற்கு 72 முதல்‌ 14 வரிகள்‌. 
எழுத்து சுத்தமாகவும்‌, பிழைகள்‌ மலிந்தும்‌ உள்ளன. 


இதில்‌ தசவித தீட்சை வீபரம்‌ (ஏடு 82) பிராணாயாம 
விபரம்‌ (ஏடு 85) கற்பம்‌ (ஏடு 88) சக்கர லக்ஷணம்‌ (ஏடு 41) 
சிதம்பர சக்கர லக்ஷணம்‌ (ஏடு 49) அஷ்டகர்ம 'தசையறிய 
(ஏடு 48) சாபநிவ்ருத்தி (ஏடு 51) பராபரத்தீட்சை, வாலை 
தீட்சை, புவனை தீட்சை, சாமனைதீட்சை (ஏடு 52) சுப்பிரமணியர்‌ 
தீட்சை (ஏடு 68) சிவ தீட்சை 11ன்‌ மத்‌ (ஏடு 56) 
முதண்ட லேகியம்‌ (ஏடு 67) முதலான விபரங்களுள்ளன. 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


400 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
Beginning : 


வானைத்தாவிய பொதிகை மகத்தான 
ரிஷியுடைய வாக்கின்‌ நேர்மை 
பானைத்தாவிய பூசை வாமபூசை 
பரிவான சிவபோகம்‌ பணம்பொற்கேளீர்‌ 
மீனைத்தாவிய பூசை விதிராசி 
விளங்கிநின்ற கன்னிமுதல்‌ வில்லுமேஷம்‌ 
சேனைத்தா வியராசியாம்‌ துலாத்தின்‌ 
சென்ம ராசிக்கருவை செப்புறேனே, (௧) 


at 


செப்புறேன்‌ துலாத்தோர்க்குத்‌ தேவிமுதல்‌ 
| வாசிசிவ னுடையசக்கரங்க ளெல்லாம்சித்‌ தி 
ஒப்புறேன்‌ குளிகைசித்தி வாதசித்தி 
உயர்ந்துநின்ற மூலசித்தி யுகியாது 
தப்புறே னென்றாலுக்‌ தவறோட்டாது 
சாதகமாய்‌ வாசனையாய்த்தானேதூக்கும்‌ 
கொப்புறேன்‌ புலத்தியனேவுலகத்தில்‌ தசதீட்சைபெற்று 
கொடியசிவ யோகியெனக்‌ கூறுவாயே. (௨) 


End : 


பணிமாறு காலத்தே மணியினோசை 
பாங்கான சேகண்டி நாதத்தோசை 
பணிமா றுகாலத்தே மெளன தோத்திரம்‌ 
பத்தியுறு வாலைகையில்‌ லேகியத்தையீய்ந்து 
மணிமாறு காலத்தே சகலசித்தும்‌ 
பரிவாகத்‌ தாவென்று கையில்வாங்கி 
பணிமாறு காலத்தே பணிந்து தண்டம்‌ 
பண்ணுவாய்‌ தீட்சைவிதி தீட்சைமுத்தே. (௨௦௩) 
Colophon : 
பிலவ வருஷம்‌ மார்கழி மாதம்‌ ர்ச்‌ 
தம்‌ 7௨ தீட்சாவிதி திருச்சத்‌ 
-துரையில்‌ எழுதி முகிந்தது. குருவே துணை. 
“குறிப்பு: 
160 ரெ. சுவடியையும்‌ பார்க்கவும்‌. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு | 401 
512. சுவடி நெ. 288 (7) 
அகஸ்தியர்‌ பூரண சூத்திரம்‌ 216 
ஏடுகள்‌ 32; (62 முதல்‌ 94 வரை) 
பக்கத்திற்கு 14 முதல்‌ 16 வரிகள்‌ 


எழுத்து சுத்தமாகவுள்ளது. பிழைகள்‌ மலிந்துள்ளன. 
சிற்சில பகுதிகள்‌ செல்லரித்துள்ளன. 


இதில்‌ கணேசன்‌ பூசை, ஆதார தீட்சை (ஏடு66) தச 
தீட்சை விபரம்‌ (ஏடு66) சாப நிவர்த்தி (ஏடு 67) வயிரவர்‌ 
தியானம்‌, சுப்பிரமண்யர்‌ தியானம்‌ (ஏடு 68) வல்லாரை முறை 
பத்தியம்‌ (ஏடு 69) கடுக்காய்‌, கரிசாலை, மிளகு (ஏடு 70) கற்பம்‌ 
உட்கொள்ளும்‌ காலம்‌ (ஏடு 71) கற்பம்‌ உட்கொள்ளும்‌ முறை 
(ஏடு 78) முப்பு (ஏடு 74) சவுக்கார வைப்பு, கெந்திச்‌ செந்தூரம்‌ 
(ஏடு 76) யோகிகள்‌ தலம்‌ (ஏடு 77) சிலாசத்து விளையும்‌ பூமி 
(ஏடு 78) கருநெல்லி கற்பம்‌ (ஏடு 79) கடுக்காய்‌ வேர்த்தைலம்‌ 
(ஏடு 80) பூரவைப்பு, வீரவைப்பு - மாற்றம்‌ (ஏடு 86) அஞ்சனம்‌ 
(ஏடு 86) தனம்‌ கிடக்குமிடங்கள்‌ (ஏடு 87) சீஷன்‌ லக்ஷணம்‌ 
முதலானவைகள்‌ உள்ளன. 


Beginning : 


கார்செறி மெய்யன்‌ வன்மை 
கடவுஞங்‌ காணாப்பாதம்‌ 
வோர்பொரு எண்டம்‌ தன்னைப்‌ 
பூரண நாலிலோதத்‌ 
தார்செறி கொன்றை சூடித்‌ 
தயாபரஞ சோதிதந்த 
நார்மத வானைப்‌ பிள்ளை 
யார்பதங்‌ காப்பதாமே. (க) 
ன்றான பூரணமு மாரறாதார த்‌ 
்‌ றைய கற்ற மேலாறுந்‌ தொண்ணூறறாறும்‌ 
ர்‌ றுரெட்டி 
பண்றான தீட்சைபதி ஜென்று 
பத்துடனே முப்பத்து ரெண்டுதீட்சை 


5 1€<5@ Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri-lnitiative — 


402 | தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


ஒன்றான சமாதிகற்பம்‌ வாசிநேர்மை 
யுரைப்பான சிவயோகம்‌ பிராணாயாமம்‌ 
நன்றான வாதத்தின்‌ தீட்சையோடு 
நலமான சவுக்காரக்‌ திறவுகோலே. (௨) 


End : 


ஆமிந்த, யிருநூற்றுப்‌ பதினாறுக்குள்‌ ளடக்கிவைத்த 
பொருள்களெல்லாம்‌ வெளியாய்ச்‌ சொன்னேன்‌ 
ஓமிந்த வுலகத்திலின்னூல்‌ கிட்டில்‌ உலகத்தில்‌ 
சித்திக ஞண்டாய்‌ போச்சு 
தாமிந்த சாஸ்திரத்தைக்‌ கெணியா தீந்தால்‌ 
தலைதெறித்துப்‌ போகுமடா சத்தியஞ்சொன்னேன்‌ 
நாமிந்தப்‌ படிசொன்னோம்‌ யோகிக்கீவாய்‌ 
நலமான பூரணகுத்‌ திரந்தான்முற்றே (௨௧௬) 


குருபாதமே கதி. நமச்சிவாய துணை. 
Colophon : 


பிலவ வருஷம்‌ மார்கழி மாதம்‌ 29ந்‌ தேதி அகஸ்தியர்‌ பூரண 
சூத்திரம்‌ எழுதி முகிந்தது. மனோன்‌ மணி துணை. 


518. சுவடி நெ, 289 (A) 
ராமதேவர்‌ 1000ல்‌ சூத்திரம்‌ 10 
ஏடுகள்‌ 2; பக்கத்திற்கு 7 வரிகள்‌, பூர்த்தி, 

(நீள % அகலம்‌ 291 % 92 செ, மீ.) 


இதில்‌ வாதம்‌ செய்வதற்கான சிப்பி ஜயநீர்‌ கூறப்‌ 
பட்டுள்ளது. 


Beginning : 


காணப்பா ஏரியிலேவிளைந்த பிண்டங்‌ 
கடிதான மாங்கிஷத்தோ டெடுத்துவந்து 
பூணப்பா பொரிக்காரம்‌ பொரித்துக்கொண்டு 
பிண்டத்தை வாய்பிளந்து வதனுள்போட்டு 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative *. 


0-வது தொகுப்பு 403 


ஆணப்பா பெண்ணோடே கூடினாப்போ 
லப்பனே நாதமங்கே யிறங்கும்பாரு 
தாணப்பா லோகத்தால்‌ சட்டியொன்றுங்‌ 
சாதகமா யிணங்கனையு மதனுள்போடே. (௧) 


போட்டேநீ யடுப்பேத்தித்‌ தியைமூட்டிப்‌ 

பெருங்கனலைப்‌ போடாதே வொழுங்காய்போடு 
தேட்டன்னயிதை விட்டால்‌ தேட்டுமுண்டோ 

சலம்போலே யுருகிகிற்கும்‌ பருவம்பாரு 
வாட்டமில்லா நாதத்தைக்‌ குத்திக்குத்தி 

வளமைபெற வெளுக்குமட்டு மடுப்பில்வைத்து 
நாட்டிலுள்ளோர்‌ காணாமல்‌ மறைவில்வைத்து 

நன்றாகக்‌ குளிர்ந்தபின்‌ பெடுத்துவையே (௨) 


End : 


ஆடலாமிது கொண்டு கோடிவித்தை 
அளவறிந்தவித்தை யெல்லாமிதற்குள்‌ ளாச்ச்‌ 
ஓடலாமிது கொண்டு குளிகைசெய்து 
உசத்தியுள்ள மலைகளெல்லா மேறிப்பார்க்க 
காடெல்லாம்‌ திரிந்தாலு மிந்தப்போக்கு 
நல்லமுறை யிதுபோலே யெங்குமில்லை 
பாடல்போல்‌ சொன்னேனென்‌ றெண்ணவேண்டாம்‌ 
பத்துமே சூத்திரத்தில்‌ பாடல்முற்றே. , (6) 


குருவேதுணை, மனோன்மணி ரட்சிக்க வேண்டியது. 


514. சுவடி நெ. 289 (8) 
அகஸ்தியர்‌ பூரண சூத்திரம்‌ 48 
ஏடுகள்‌ 18; (2 முதல்‌: 16 வரை ) 
எழுத்து சுத்தமாகவுள்ளது. 
** ஏடுகளின்‌ நுனி செல்லரிக்கப்பட்டுள்ளது. "பூர்த்தி, 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


சீ 


404 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
இதில்‌ அரிதாரச்‌ சுன்னம்‌ (செய்‌ 6 ௦9) கெந்திசுத்தி - 
செம்பு சுத்தி (ஏடு 6) சயமருந்து, லேகியம்‌ (செய்‌. 19) உப்புச்‌ 
செந்தூரம்‌ (செய்‌. 22) வயிரவ பூசை (செய்‌. 26) துருசுக்குரு 
(செய்‌ 27) வாயுவிற்கு லேகியம்‌ (செய்‌. 32) வாடைப்பொடி 
(ஏடு 12) முதலியன, 


Beginning : 


நாடியதோர்‌ பூரணமாம்‌ வேதாந்தத்தில்‌ 
நடனதிருச்‌ சூத்திரத்தைப்‌ பாடுதற்கு 
ஆடியதோர்‌ கணபதியும்‌ கந்தன்றானு 
அருள்பெருகும்‌ நாதாக்கள்‌ பாதங்காப்புக்‌ 
கூடியதோர்‌ ஞானமாம்‌ வாலைத்தாய்தான்‌ 
கூறினார்‌ நாவுதனிலாறுஞ்‌ சொன்னார்‌ 
பாடியதோர்‌ பலநூலில்‌ மறைத்துச்சொன்னேன்‌ 
பகல்போலாம்‌ பூரணத்தின்‌ நூல்தானாமே, (கே) 


தானான ஞானமது பத்துநூறு 
தனைக்குறுக்கி வொருநூறு சார்ந்துசொன்னேன்‌ 
தேனான வாதமது லெட்சங்காப்பு 
செப்பினேன்‌ ரெண்டுகாண்டந்‌ திறமாயப்பா 
பானனயிதைக்குறுக்கி யிருநூறு சொன்னேன்‌ 
பாங்கான வைத்தியத்தில்‌ ரெண்டுலட்சம்‌ 
கோனான யிதைக்குறுக்கி லட்சஞ்சொன்னேன்‌ 
கூறியதை வகைப்படுத்திக்‌ கூறினேனே (௨) 
End: 


ஆமப்பா நற்குலத்தில்‌ பிறந்தபேர்க்கு 

மதிகமுள்ள தசதீட்சை பெற்றபேற்கும்‌ 
தாமப்பா சதாநித்யம்‌ பூரணத்தில்‌ 

சார்ந்திருந்த பெரீயோர்க்குந்‌ தப்பாதின்னூல்‌ 
காமப்பா லுண்டவர்க்கும்‌ வழலையேற்குங்‌ 

கருவொன்‌ றும்‌ பொய்யாது காணுங்காணும்‌ 
போமப்பா தீரித்திரமும்‌ பிணியுங்காலன்‌ 

புகழ்ந்துபிரும்மர்‌ கையெழுத்தும்‌ போகுந்தானே (௪௭) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 405 


தாமென்ற வாணவத்தை விட்டபேற்கும்‌ 
சண்டாளக்‌ கோபத்தைத்‌ தள்ளிஜோர்க்கும்‌ 
மானென்ற பெண்ணாசை மறந்தபேர்க்கும்‌ 
வைத்தியமுஞ்‌ சித்தியடா வாதஞ்சித்தி 
கோனென்ற குருபதத்தைச்‌ சார்ந்தபேர்க்குல்‌ 
குறையில்லை யிந்தநூல்‌ நாற்பத்கெட்டும்‌ 
ஏனென்று கேழ்க்குமடா மெஞ்ஞானிக்கு 
யிகபரமுங்‌ கொடுக்குமிந்த நூல்நான்முற்றே. (௪௮) 


சிவமயம்‌. பூரணம்‌ முற்றும்‌. 


515. சுவடி நெ. 289 (௦) 
அகத்தியர்‌ வகாரத்திரயம்‌ ஸூத்ரம்‌ இருநூறு 


ஏடுகள்‌ 48; (17 முதல்‌ 69 வரை) 
ஏடுகளின்‌ நுனி முறிந்துள்ளன. எழுத்துகள்‌ சுத்தமாகவுள்ளன. 
பூர்த்தி, 

இதில்‌, பிண்டச்‌ சுன்னம்‌, சுன்னத்‌ திராவகம்‌, குருபற்பம்‌, 
நீர்வுப்பு, காரசாரம்‌, உபரஸம்‌, சா ரணை, சூடன்‌ மை, தாமிர 
வேதை, சவர்க்காரம்‌, துருசுச்‌ சன்னம்‌, வெள்ளிமுறை, கருகெல்லி 
கற்பம்‌, சதுரகிரியில்‌ சோதிவ்ருஷம்‌, தேசிநீர்‌, வழலை, கக்கம்‌ 
எண்ணெய்வாங்க, திரிகூடமலை, ரோமவேங்கை, கெந்தகத்தைலம்‌, 
வெடியுப்பு நீர்‌, அன்ன பேதியுப்‌:, பசியை அடக்க மருந்துகள்‌ 
முதலானவைகளுள்ளன. 
Beginning : 

ஆதியான்‌ மணக்கோலஞ்‌ செய்யுகாளி 

லதிமூல தேவரிஷி கூட்டமாச்சு 


வேதியனு மாயோனுங்‌ காணாசாயர்‌ அரன்‌ 
விமலனார்‌ விசுவனுக்குப்‌ பரத்தையீந்தார்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


406 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


நீதிபெறச்‌ சாருதியால்‌ தக்ிணாயம்‌ 

நிலையான சார்பொதிகைக்‌ கிரியிற்சென்றேன்‌ 
ஆதியொரு காரணத்தால்‌ பரைதானீன்ற 

வாகடந்தா னம்பரமாமருளைப்‌ பாரே, (௧) 


பாரப்பா வாதத்திலெட்சங்‌ காப்புப்‌ 

பாடினேன்‌ வைத்தியத்தி லிரண்டுலட்சம்‌ 
சீரப்பா காவியந்தா ஞயிரத்தில்‌ 

சிறப்பாகப்‌ பாடியதோ ரென்னூலப்பா 
சாரப்பா வாயிரத்தை யிருநூற்றுக்குள்‌ 

சகலகலைச்‌ செய்தியெல்லா மடக்கிப்போட்டேன்‌ 
ஆரப்பா வென்பாடற்‌ கொப்புமுண்டோ 

வரகரா யடிமுடியி லமர்ந்திட்டேனே (௨) 

End : 


இருந்தாலே யிரவிதனைக்‌ கட்டவேணும்‌ 
எடுத்ததொரு வண்டத்தி. லேறவேணும்‌ 
வந்தாலே கருரெண்டு மறியவேணும்‌ 
மகத்தான குக்குடத்தை யறியவேணும்‌ 
சந்திரனார்‌ ரவியொன்றாய்‌ முடிக்கவேணுஞ்‌ 
சராசரத்தின்‌ நீர்தனையே காணவேணுங் 
கொந்தான பூரணமே சாரமாகுங்‌ 


காட்டுகின்ற ரவிகோடா கோடிமுத்தே (௨௦௨) 


அகஸ்திய நாயனார்‌ அருளிச்செய்‌ 


க த வகாரத்திரயஞ்‌ சூத்திரம்‌ 
முற்றும்‌. அகஸ்தியர்‌ முனி பாதமே 


கதி - மனோன்‌ மணித்தாய்‌ 
துணைசெய்யவேண்டியது. லட ப்‌ ௮ 
குறிப்பு : 
இது, ற. நா. 106 - சுவடி நெ, 120 ச யின்‌ 
மறு பிரதியாகும்‌. பதப்‌ எலு அதக 
ப 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


வைது தொகுப்பு | 407 


516. சுவடி மெ. 289 (ற) 
கருவூரார்‌ பாடல்‌ முப்பது (கலிவெண்பா) 


ஏடுகள்‌ 4; (60 முதல்‌ 62 வரை) 
ஏடுகளின்‌ நுனி சிதைந்துள்ளன. பூர்த்தி. 


இதில்‌, முப்புச்‌ சுன்னம்‌, ரசச்‌ சன்னம்‌, வேதைச்‌ சரக்குகள்‌ 
மூதலானவை சொல்லப்பட்டுள்ளன. 


Beginning : 


மூவாயிரத்தில்‌ மு(மூ)ப்பாடல்‌ முன்னூறு 

பாவாயுரைத்த நேரடிப்பாடல்‌ -- மூவான 

முப்பூவின்‌ பாடவென்‌ முக்யமுடன்‌ வாதவிதமும்‌ 
முப்பதும்‌ பாட்டாய்‌ முடி. (௧) 


முடிதாண்டி மூலம்‌ மூர்க்கமதியர்த்‌ 

திடமான துளிரேசிறப்புச்‌ -- சடமான 

சிந்தை சுத்திக்கொண்டு போதத்திருந்தவர்க்கு 

இந்துவத்த வந்தவர்க்குச்சுகம்‌ தழைக்குமே. (௨) 


End : 


அதனால்‌ ரசங்கட்டு மப்போதே தங்கமிட்டுப்‌ 
பதையாமல்‌ வீரனைப்‌ பாய்ச்சியே  நிதிகாணா 
தானுபதி மேல்‌ தானே களங்காகும்‌ 


பூனையங்‌ குகையிலே யூது. (௩௦) 
ஊது பற்பம்‌ வெள்ளியிலே வொன்பதரைதப்பாது 
கீதியடி பூரணத்தில்‌ நேருவாய்‌ -- பாதமது 

்‌ i மிருத”! கொள்வாத 
சித்தியாம்‌ தேகசிர மமிருத a 


முத்தியாம்‌ முப்பத்‌ தொன்றே. 
கருவூரார்‌ பாடல்‌ முற்‌ றும்‌ - சிவமயம்‌. 


TO ர்‌ I) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


408 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


517. சுவடி நெ, 989 (E) 
அகஸ்தியர்‌ கேசரிநூல்‌ சாலத்திரட்டு 


ஏடுகள்‌ 8; (64 முதல்‌ 71 வரை) 
பக்கத்திற்கு 7 முதல்‌ 10 வரிகள்‌. 
நுனி சிதிலமாகவுள்ளது. எழுத்து நன்றாகவுள்ள து. பூர்த்தி. 


இதில்‌, கேசரி குழித்தைலம்‌ உட்கொண்டால்‌ சகல சித்தியு 
முண்டாகும்‌ என்றும்‌, இந்தத்‌ தைலத்தை உலோகங்களில்‌ தடவி 
வெய்யிலில்‌ வைக்கப்‌ பொன்னாகும்‌ என்றும்‌ உள்ளன. துருசுச்‌ 
சுன்னம்‌ - ஈகவலோகங்களுடன்‌ சேர்த்தால்‌ அவைகளைப்‌ பே திக்கும்‌. 
கேசரிக்கால்‌ குளம்பு அஞ்சனம்‌ - விபூதி வசியம்‌ - பாதாளம்‌ வரை 
இருக்கும்‌ புதையலும்‌ காணும்‌. படைகளைக்‌ கலைக்க - புருவத்தில்‌ 
பூசுமருந்து. அம்பு, பாணம்‌ தேகத்தில்‌ பாயாமலிருக்க - கோடிக்‌ 
காதம்‌ பார்வை தெரிய அஞ்சனம்‌ - யானையைப்‌ பணியவைக்க 
மணி - ராஜவசியம்‌.- கவுனக்குளிகை உலகமெல்லாம்‌ சுற்றிவர 
முதலான வீனேத வித்தைகள்‌ உள்ளன. 


Beginning : 


வாக்குண்டாம்‌ நல்லமனமுண்டாம்‌ மாமலராள்‌ 
நோக்குண்டாம்‌ மேனிநுடங்காது - பூக்கொண்டு 
துப்பார்‌ திருமேனி தும்பிக்கையான்‌ பா தந்‌ 
தப்பாமல்‌ சார்வார்‌ தமக்கு, 


கேளப்பா வினோதவித்தை கோடியுண்டு 
கேசரிபோல்‌ சுருக்கொன்று மில்லையப்பா 
oO மாண்டவுட னெடுத்துவந்து 
மனிதர்கள்‌ புழங்காத விடத்தில்போட்டு 
கூளப்பா சுவறாவைத்து மேலேமுடிச்‌ 
சுகமாகக்‌ காற்றுவெயில்‌ மழைபடாமல்‌ 
வாளப்பா மண்டலந்தான்‌ கிடந்தபின்பு 
வளமாகச்‌ சமுலமெல்லாம்‌ வாங்குவாங்கே. (க) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


2-வது தொகுப்பு 400 


வாங்கியே யெலும்பெல்லாம்‌ நிறுத்துக்கொண்டு 
வாகாவயந்‌ தெடைக்குநல்ல நெல்லிப்பட்டை 
வுங்கியதோர்‌ செஞ்சந்தனக்‌ கட்டைரெண்டு 
முத்தமனே நிறுத்துவொன்றாய்‌ ரேகித்தேதாள்‌ 
தாங்கியே வொருபானைக்‌ குள்ளேபோட்டுச்‌ 
சார்வாக வரைமட்டும்‌ குழிதான் வெட்டிப்‌ 
பாங்கியே குழிக்குள்ளே சாணகலக்குழிதான்‌ 
பாங்காக வெட்டியதில்‌ கலசம்வையே, (உ) 


End : 


மார்க்கமின்னஞ்‌ சொல்லுகிறேன்‌ மவுனமாக 
வங்காளப்‌ பச்சையுடன்‌ பூரங்கூட்டி 
நாகமென்ற தாழியிலைச்‌ சாற்றிலாட்டு 
நன்றாகத்‌ திலதமிட்டு நிலையில்தொட்டால்‌ 
மார்க்கமங்கே......... மேல்பவளங்‌ கூட்டு 
வழியுமடா காமவெள்ளம்‌ வாங்கிக்கொண்டு 
ஏற்கவே மூலத்தில்‌ மனதைவைத்து 
யென்குருவைத்‌ தொழுதிரைஞ்சி யேறுயேறே, 


ஏறவே வீரமுடன்‌ புனுகுபூரம்‌ 
யிதனேடு வெங்காரம்‌ ....ஃஃ** 
நாறவே விந்துவுட னமுரிதானும்‌ 
நலமான முலைப்பாலு முமிநீரோடும்‌ 
மாறவே குருவண்டு தண்ணீர்‌ சேர்த்து 
வகையாகக்‌ கல்வத்தில்‌ மையையாட்டித்‌ 
தேறவே தலைநாதக்‌ தனிலரைத்துச்‌ 
சேரிதிலே முன்செய்த துரிசச்சுன்னம்‌. 


சுன்னத்தில்‌ சேர்ந்தவுடன்‌ சிவமாய்போகும்‌ 
சுறுக்கிடவே சத்துமது மணியதாகும்‌ 

அன்னத்தைச்‌ சிரசினிலே தரித்துக்கொள்ள 
அறுபத்து நாலுசித்து மாடுமாடும்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


410 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


முன்னதைப்பூ சாரணையே தந்தாயானால்‌ 
முவுலகுஞ்‌ சுற்றிவருங்‌ கவுனமாகும்‌ 

எண்ணத்தைச்‌ சொல்வேன்நான்‌ குளிகைவேகம்‌ 
ஏமசித்தி மலைபோலா மியம்பக்கேளே. 


சற்குருபாதமே கதி - சுப்பிரமண்யசாமி சகாயம்‌. 


ரா மலிங்கமூர்த்தி துணை. 


518. சுவடி நெ. 289 (5) 
நந்தீசர்‌, போகனாதர்‌ பாடல்‌ வகாரம்‌ நூறு 


ஏடுகள்‌ 12; (72 முதல்‌ 82 வரை) 
பக்கத்திற்கு 8 வரிகள்‌ 
எழுத்து சுத்தமாகவுள்ளது. நுனி சிதிலம்‌ 


இதில்‌, வீரச்சுன்னம்‌, குருவண்டின்‌ போக்கு, செய்முறை, 
நிலவுப்பு பூனாகச்‌ சுன்னம்‌, துருசுச்‌ சுன்னம்‌, நிலக்குரு முடிக்கும்‌ 
விதம்‌, சாரக்கட்டு, வழலை முறை, ஐயநீர்‌ போக்கு முதலான 
ரஸவாதஞ்‌ செய்யவல்ல முறைகள்‌ உள்ளன. 


Beginning : 


கார்கொண்ட குருவின்‌ போக்குங்‌ 
கறியுப்புக்‌ குறியின்‌ போக்குங்‌ 
வீரத்தின்‌ சுன்னப்‌ போக்கும்‌ 
விளங்குரு வண்டின்‌ போக்கும்‌ 
வார்கொண்ட சக்தி போக்கும்‌ 
வளர்நில வுப்புப்‌ போக்கும்‌ 
சீருடன்‌ நந்தி சொல்ல 
தீகைடியுங்‌ காணே காப்பாம்‌ (௧) 


அருள்பெற்ற நந்தியாசானெனக்குப்‌ 

பொருள்பெற்ற மூலர்‌ போகர்யெனக்கு 

தருவொத்த சோடசச்சட்டை முனியும்‌ 

பட்சமுள்ள கொங்கணன்‌ பக்ஷமிகுதியே, (௨) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


2-வது தொகுப்பு 


மிகுதியாக விட்டகுரு நந்தி 
தொகுதியுரைக்கச்‌ சொற்படி கேழ்க்கத்‌ 
தகுதியின்‌ வாதத்‌ தற்பரம்விள்ள 
பகுதியின்‌ பூதப்‌ -பஞ்சாட்சரமே. 


End : 


மாத்தப்பா காணுஞ்‌ சொன்னேன்‌ 
வளரடி நிலவுப்‌ பைத்தான்‌ 
கார்த்தபோக்‌ கருளே தங்கும்‌ 
வாதமும்‌ காணக்‌ காண்பார்‌ 
கார்த்தப்பா கல்லுப்‌ புத்தான்‌ 
கருக்குரு மூலர்‌ செய்தி 
நீதப்பா தட்டா யாகில்‌ 
நீருளச்‌ சுன்னமில்லை. 


நீருள்ளச்‌ சண்ணங்‌ காண்பான்‌ 
நிலைகறி யுப்பைக்‌ கட்ட 

நீருள்ளச்‌ சுண்ணம்‌ காண்பான்‌ 
நீதியின்‌ முடிவடைந்‌ தான்‌ 

நீருள்ளச்‌ சுண்ணம்‌ காண்பான்‌ 
நிசக்குரு வண்டினாலே. 


குருவண்டு கோசபீசம்‌ 
குறித்ததோர்‌ வீரன்சூடன்‌ 
குருவண்டு நிலவுப்பாகும்‌ 
கொள்கைகல்‌ லுப்புங்கூடி 
குருநிறை கறியுப்போடு 
கொண்டவன்‌ குருவான்சீஷன்‌ 
குருபாதம்‌ தொழுதுபாதம்‌ 
கூறியபொருள்‌ கண்டாரே. 


411 


(௩) 


(௯௭) 


(௯௮) 


(௯௯) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


412 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


519. சுவடி நெ. 289 (6) 
சந்நி நிதானமும்‌, செய்கையும்‌ 


ஏடுகள்‌ 16; (1 முதல்‌ 18 வரை) 
பக்கத்திற்கு 8 முதல்‌ 9 வரிகள்‌ 
ஏடுகளின்‌ நுனி முறிந்துள்ளன. முதல்‌ ஏடு சிதைந்துள்ளது. 


இதில்‌, கர்ணீகச்‌ சன்னிக்குணம்‌, மருந்து, சிக்குவா (சிஹ்வா) 
சந்நிச்குணம்‌, பிரலாப சந்நி, - அந்தகச்‌ சந்நி (ஏடு 2) புச்குநேத்ர 
சன்னி அபீன்யாச சன்னிக்குணம்‌ (ஏடு 9) சீதாங்க சன்னி-ருத்திர 
சன்னி (ஏடு 6) பிரவீச்சுக்‌ குணம்‌ (ஏடு 5) மலட்டு வலி, திருவலிக்‌ 
குணம்‌ - சன்னி 12க்கும்‌ புகை, அஞ்சனம்‌ (ஏடு 6) ஆனந்த 
பைரவன்‌ குளிகை (ஏடு 7) பூபதிக்‌ குளிகை (ஏடு 8) சந்நிக்கு 
சியம்‌ (ஏடு 9) சூலை, கால்வலி, சன்னிக்கு அஞ்சனம்‌ (ஏடு 93) 
விஜயபைரவித்‌ தைலம்‌ - ராட்சதகா தைலம்‌ - முட்டைத்‌ தைலம்‌ 
(ஏடு 10) சன்னிக்கு பூபதி - சந்நிபாத பைரவன்‌ (ஏடு 11) 
கண்டூஷம்‌ - பிள்ளைபெற்ற சன்னிச்கு மருந்து. இந்திராணித்‌ 
தைலம்‌, (ஏடு 12) சன்னிக்கு நீலித்தைலம்‌ (ஏடு 12) வசம்புத்‌ 
தைலம்‌, தேத்தான்‌ தைலம்‌, முட்டைத்‌ தைலம்‌ - பிரேத சந்நியின்‌ 
குணமும்‌ மருந்தும்‌ (ஏடு 14) இதற்குப்‌ பொடி, சன்னிசுரக்‌ குளிகை 
- பாதகேசரி ரஸம்‌ (ஏடு 16) முகவாத சன்னிக்‌ குணமும்‌ மருந்தும்‌ 
இதற்கு ஒத்தடம்‌ (ஏடு 16) இதற்குப்‌ புகை, முகவாத சந்நிக்கு 
நிம்பாதித்‌ தைலம்‌ (ஏடு 17) த்‌ தைலம்‌ - 
இதற்குப்பொடி முதலான முறைகளுள்ளன. 


Beginning : 


கர்ணிகசன்னிக்‌. குணத்துக்குக்‌ கா தடியில்வீங்கும்‌ 
கருதியதோர்‌ நாக்கு விரிந்திருக்குங்‌ 

கர்ணாயா ணியமாப்போய்‌ சொல்லும்சொல்லும்‌ 
விமுந்திருந்து உடல்நடுக்கு மிருமலுண்டாந்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


6-வது தொகுப்பு ப்ர 


துர்ணியகந்து துணுக்கென்று மெய்யேசோருந்துயிலாது 
சாத்தியமா மருந்தினிச்‌ செயஞ்சொன்னேன்‌ 
பரணியில்மை யெடுத்தெழுதுஞ்செய்‌ கண்மாதே / 
பரிவுருகாள்‌ தொண்ணூற்றாறும்‌ பகிர்ந்துபாரே, (௧) 
இதற்கு மருந்தும்‌ கஷாயமும்‌ செய்கை : 
காதடியில்‌ தடித்திருக்கும்‌ கர்ணிகச்சந்நி 
கடிந்தேகத்‌ தசமூலம்‌ வெந்தரீரி 
லோதுரச சிந்தூரங்‌ குளிகைமற்ற 
மூற்றபல வெளஷதங்கள்‌ கண்டுசெய்து 
தீதகல வெடித்தக்கார்‌ கருவிக்காரஞ்‌ 
செய்துபல வுவனாய்‌ கட்டியாத்தி 
மாதரசே ! தைலங்கள்‌ வைத்துமுழ்க 
வருத்துகாணி யரச்சன்னி மாறுந்தானே. (௧௮) 


இதற்கு அஞ்சனம்‌ : 
வாகைவிதை யிந்துப்புவரு மிளகுதிப்பிலியு 
மோகமுடன்‌ வெள்ளாட்டின்‌ மூத்திரத்தில்‌ 
சேர்த்தரைத்து வுண்டைசிறு நீருரைத்தெழுதப்‌ 
போத்துசிங்கு பூவும்‌ விட்டுப்போம்‌. (௧௯) 


End : 


இதற்குப்‌ பொடி : 


பலமுகவாத சந்நிக்‌ கிடுமரு்‌ ததனைப்பாரு 

நலமுடன்‌ கடுகுசூதம்‌ ஈற்பொரிக்‌ காரமிந்து ர்‌, 
வளர்திரி பலையீதெல்லாம்‌ வளர்சமன்‌ பொரித்துக்கூட்டி 
நிலைபெறச்‌ சுத்திசெய்த வாளம்கே ரெடைக்குச்சேரே.(௧௩௨) 


நீதியா மிம்மருக்து நேறரொக்கப்‌ பொடியதாக்கிக்‌ த 
கோ திலா வண்டந்தேனில்‌ குறித்தகா சளவேகொள்ளப்‌ 
பேதறு முகவா தங்கள்‌ பிச்சிய கோணல்தீரு அ 
த்‌ ்‌ ்‌ i ள்செய்தாரே. 
மாதியானுரைத்த வுண்மை யகஸ்தியர்‌ ௮௬ ணு 
அகஸ்தியமூர்த்தி குருவே துணை. 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


க்ர்க்‌ தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


குறிப்பு : 

கடைசி 2 ஏடுகளில்‌ மூலத்திற்கு ஏரண்ட எண்ணெய்‌, பஞ்ச 
கெவ்விய கிருதம்‌, நரசிம்ம கிருதம்‌ என்ற 3 முறைகள்‌ காணப்‌ 
படுகின்‌ றன. 


520, சுவடி நெ. 290 (4) 
வைத்ய ரத்னச்‌ சுருக்கம்‌ 
ஏடுகள்‌ ; 1 - 100 வரை 
பக்கத்திற்கு 7 முதல்‌ 8 வரிகள்‌ 
செல்லரித்துள்ளது. எழுத்து சுத்தமாகவுள்ளது. 
(நீள % அகலம்‌ 4 24 % 2 செ. மீ.) 


இது 2856ம்‌ பக்கத்தில்‌ காணப்படும்‌ ௪. கெ. 249ன்‌ மறு 
பிரதியாகும்‌. 354 செய்யுட்கள்‌ வரை யுள்ளன. 


521. சுவடி நெ, 290 (ந) 
பலதிரட்டு, வைத்யம்‌ 
ஏடுகள்‌: 30; (101 முதல்‌ 129 வரை ) 


பக்கத்திற்கு 4 முதல்‌ 8 வரிகள்‌ 
செல்லரித்துள்ளது. 


இதில்‌ மாந்தமாத்திரை, 6 வகை மூலத்திற்கும்‌ லேகியம்‌ 
(ஏடு 102) சன்னி, தலைவலி, விஷங்களுக்குக்‌ கலிக்கம்‌ (ஏடு 102) 
களிம்பு. கோடாகுழி மாத்திரை கண்டங்கத்திரிச்‌ சூரணம்‌ 
(ஏடு 104) சுராங்குசம்‌ (ஏடு 705) பீனிசத்திரி, வைரவன்‌ 
மாத்திரை (ஏடு 106) புகைத்திரி, சிந்தாமணி மாத்திரை 
(ஏடு 107) எலும்புரு கிக்கு மருந்து - மேகனாதி குளிகை, மாந்த 
க ்‌ உ, ரூ ௩ 3 ட ப ௦ ப்‌ 
ஷாயம்‌ ( ஏடு 109) மூலம்‌, 'பித்த சுரம்‌, குன்மத்‌ இதற்குக்‌ குளிகை 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An e ௦ itiative 


நட j TE 
எகர 415 


(ஏடு 110) சன்னி 19க்கு, விருகன்‌ மாத்திரை ('ஏடு 111, 112) 
அஞ்சுப்புக்‌ கட்டு மாத்திரை (ஏடு 113) நேத்திர வாயுவிற்குக்‌ 
கலிக்கம்‌, இடி மருந்து ( ஏடு 114) விந்து ஊரல்‌ (ஏடு 116, 116) 
சோகை, வீக்கம்‌, காமாலக்கு லேகியம்‌; தும்பை லேகியம்‌ 
(ஏடு 117) வல்லாதி (ஏடு 118, 119) கோரோசனை மாத்திரை 
(ஏடு 120) கணையெண்ணெய்‌, வெள்ளைக்கு ( ஏடு 121) சித்தாதி 
எண்ணெய்‌ ( ஏடு 1293 ) சிரங்குக்கு ( ஏடு 126 ) குமிழ்‌ எண்ணெய்‌ 
( ஏடு 196) கெந்தகக்‌ குழம்பு ( ஏடு 128) முதலான மருந்து 
களுள்ளன. 


Beginning : 


ஓமம்‌, வசம்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி, பெருங்காயம்‌, 
கோரோசனை, அதிமதுரம்‌, வால்மிளகு, அக்கிராக்காரம்‌, 
வகைக்கு வராகனெடை 1. வசம்பு சுட்டுப்‌ போடவும்‌. அரைப்பு 
கஞ்சாங்கோரை, கரிசலாங்கண்ணி, பெருமட்டை (பேய்மருட்டி) 
பீனாறி, இது 3ம்‌ சமனுகச்‌ சாறு சேர்த்துக்கொண்டு 2 சாமம்‌ 
அரைத்து 2 குண்டுமணிப்‌ பிரமாணம்‌ மாத்திரை செய்து 
நிழலிலுலர்த்‌திக்கொள்ளவும்‌. வேளைக்கு ஒன்று கொடுக்கவும்‌. 
சகல மாந்தமும்‌ தீரும்‌. இதற்கு அனுபானம்‌:- கஞ்சாங்கோரை, 
கருசலாங்கண்ணி, பெருமிட்டப்‌ பீனறி இது நாலு மிடித்துப்‌ 
புட்டவித்து அந்தச்‌ சாற்றில்‌ 7 வேளை கொடுக்கவும்‌. இச்சா 
பத்தியம்‌, 


End : 


நாலாம்‌ மாறலுக்கு: புங்கம்வேர்‌, நாட்டுக்கொட்டை வேர்‌, 
எருகாணி வேர்‌, ஆவாரை வேர்‌, சங்கம்‌ வேர்‌, மாவலிங்கை வேர்‌, 
தும்பை வேர்‌, துளசி வேர்‌, வெள்ளெருக்கம்‌ வேர்‌, வில்வ வேர்‌, 
விஷ்னுக்கிராந்தி வேர்‌, சின்னி வேர்‌, கொச்சி வேர்‌, அப்பக்‌ 
கோவைக்‌ கிழங்கு, பீனாறி வேர்‌, வேலிப்‌ பருத்தி வேர்‌, சதுரக்‌ 
கள்ளிப்பால்‌, கொடிக்கள்ளிக்‌ கொழுந்து, மிளகு, சுக்கு, 
பூண்டு, வால்‌ மிளகு, கடுக்காய்‌, கருஞ்சீரகம்‌, இதுவெல்லாம்‌ 
எலிமிச்சங்காய்‌ பிரமாணம்‌ கடைச்‌ சரக்கு பலம்‌ 4, எண்ணெய்‌ 
படி 1. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


416 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


522. சுவடி நெ, 291 
வைத்திய அட்டவணை 


ஏடுகள்‌ 938; பக்கத்திற்கு 6 முதல்‌ 9 வரிகள்‌ 
எழுத்து சுத்தமாகவுள்ளது. செல்லரித்துள்ளது. 
(நீள % அகலம்‌ 388 % 3 செ.மீ.) 


இதில்‌, பிரண்டைச்‌ குரணம்‌ (ஏடு 1) கல்கண்டு சுகபேதி 
(ஏடு 2) கிராணிக்கு (ஏடு2) திப்பிலி ரசாயனம்‌ - கிரந்தி 
மேகத்திற்கு (ஏடு 4) கபத்திற்குக்‌ கஷாயம்‌ (ஏடு 6) மேகத்திற்கு 
எண்ணெய்‌. இருமலுக்கு, மண்டையிடிக்கு (ஏடு 7) தேத்தான்‌ 
நெய்‌, ஒருத்தலைவலிக்கு (ஏடு 8) குன்ம வாயு, பொருமல்‌, 
அக்கினி மந்தம்‌, மந்த வாயு, பித்தத்திற்கு அசுமதாகச்‌ சூரணம்‌. 
கிராணிக்கு (ஏடு 9) தமரக வாயுவிற்கு, குன்மத்திற்கு 
எண்ணெய்‌ (ஏடு 10) பீனிசத்திற்கு எண்ணெய்‌ (ஏடு 11) 
கைக்‌ குடைச்சலுக்கு, குதிரைக்கு வயிற்று வலிக்கு ( ஏடு 12) 
வல்லாதி ( ஏடு 12) வலிப்பு 4க்குந்‌ தைலம்‌, குதிரைக்கு மருந்து 
( ஏடு 14) பிறவலிப்பு, சுக்கிர வலிப்பு, சுக சன்னி, வாலேந்திர 
சன்னி, பிறவீச்சு, சன்னி வலிப்புக்கு ( ஏடு 16) சன்னி 12க்கும்‌ 
சுரசம்‌, சன்னியில்‌ சுரசத்தாலே பேதி கண்டால்‌ (ஏடு 17) 
சன்னிக்கு ஒத்தடம்‌ (ஏடு 19) சன்னி தாகத்திற்கு, அரையில்‌ வந்த 
சன்னிக்குத்‌ தைலம்‌, (ஏடு 20) வாதம்‌ 84, சன்னி 18 இதற்கு 
ஒத்தடம்‌ ( ஏடு 20) சன்னி மண்டையிடிக்குப்‌ பத்து, அச்வகந்தி 
லேகியம்‌ (ஏடு 21) சுகசன்னிக்கு (ஏடு 22) காது கேளாத 
சன்னிக்கு எண்ணெய்‌ ( ஏடு 29) சன்னிக்குக்‌ கஷாயம்‌ ( ஏடு 22) 
சுரநிதானம்‌ ( ஏடு 26 - 29) ரஸபற்பம்‌, மேகம்‌ 20க்கு (ஏடு 30) 
பாண்டு வீக்கத்திற்கு ( ஏடு 21) அதிசாரக்‌ கழிச்சலுக்கு மருந்து 
புகைச்சல்‌ இருமலுக்கு (ஏடு 32) பூரத்தெண்ணெய்‌, மேக 
ரணத்திற்கு எண்ணெய்‌ (ஏடு 88) குன்ம வலிக்கு ( ஏ௫ 34) 
அண்ட வாதம்‌, விரைவாயு, அந்திர வாயுவிற்கு (ஏடு 34) 
வண்டு கடிக்கு, ரத்தக்‌ கடுப்பிற்கு (ஏடு 26) மகோதர வீக்கத்திற்கு 
(ஏடு 87) போசன சஞ்சீவி, நாடிலெட்சணம்‌ (ஏடு 40) பரங்கிப்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


2 வது தொ௫பப i 


பட்டைச்‌ சூரணம்‌ (ஏடு 41) பிருங்காமலகத்‌ தைலம்‌, சிந்தாமணி 
லேகியம்‌ (ஏடு 42) சீனிப்‌ புட்டு (ஏடு 44) வெள்ளைக்கு (ஏடு 46) 
விரைவாத வலிப்புக்கு (ஏடு 47). மருந்துச்சரக்கின்‌ பெயர்‌ தெலுங்‌ 
குலிபியில்‌ எழுதப்பட்டுள்ளது ரஸபற்பம்‌ வல்லாரைத்‌ தைலம்‌ 
(ஏடு 48, 49) இருமலுக்கு (ஏடு 61) ரத்தக்கடுப்பிற்கு (தெலுங்‌ 
குலிபியில்‌) பித்த லேகியம்‌, சாம்பிராணித்‌ தைலம்‌ தலைவலிக்கு 
(ஏடு 52) நிம்பாதித்‌ தைலம்‌ (ஏடு 54) கடுப்பு, கழிச்சலுக்கு மேல்‌ 
சுரம்‌ கண்டால்‌ மருந்து, மூலத்திற்கு மருந்து (ஏடு 66) காது 
கேளாதபேருக்கு எண்ணெய்‌, எரிச்சல்‌, ஒருத்‌ தலைவலிக்கு (ஏடு 66) 
அரக்குத்‌ தைலம்‌, நெஞ்செரிவு, குன்மங்களுக்கு (ஏடு 67) சீதேவித்‌ 
தைலம்‌ (ஏடு 58) கொம்பரக்குத்‌ தைலம்‌ (ஏடு 59, 60) சலமஞ்சரி 
(ஏடு 604) வல்லாதி (ஏடு 61, 62) ஈக்ஷத்திரபலன்‌ (ஏடு 63, 64) 
நக்ஷ்த்திரக்‌ குறிப்பு (ஏடு 65, 66, 67) கத்தாழைக்‌ கிருதம்‌ (ஏடு 68) 
குன்மத்திற்கு, எரிவாதத்திற்கு, விஷத்திற்கு, கருத்தரியா மருந்து 
(ஏடு 69) வெட்டைக்கு, மலட்டு வலிக்கிச்‌ செங்கல்‌ கஷாயம்‌, 
குன்மத்திற்கு (ஏடு 70) பலகரைப்‌ பற்பம்‌ (தெலுங்குலிபியில்‌ 
எழுதியுள்ளது). நீர்க்கட்டுக்கு, வீரிய விருத்திற்கு மருந்து 
(ஏடு 71) குக்குடாதிச்‌ சூரணம்‌, சகல சூலைக்கட்டு, 84 வாதத்‌ 
திற்கும்‌, அந்தர்‌ வாதத்திற்கு (ஏடு 72) திராட்சாதிச்‌ சூரணம்‌, 
பேதியானால்‌ மருந்து, தண்ணீர்‌ பகைக்கு மருந்து, மீரழிவிற்கு 
(ஏடு 73) சித்தலாதி லேகியம்‌ (ஏடு 74) குழந்தைக்‌ கழிச்சலுக்கு, 
மகா வில்வாதி லேகியம்‌ (ஏடு 76, 76) கரப்பானுக்கு (ஏடு 76) 
பித்த கஷாயம்‌ (ஏடு 79) சூதிகா வாயுவிற்கு, AIS லசுன 
பிஷ்டி லேகியம்‌ (ஏடு 81) பல ரோகத்திற்கு, கு திரைக்கு மசாலை 
மருந்து (ஏடு 82) பின்னுள்ள ஏடுகள்‌ சிதிலம்‌. 


Beginning : 
பிரண்டைத்தூறு - 3 கணுவெடுத்ததூறு - $ 
கல்லுப்புப்படி -$ எருமை மோர்‌ படி ஃ 8 


இதுவெல்லாம்‌ ஒன்றாகவிட்டு வேகவைத்து, உலர்த்தி, இடித்துச்‌ 
சூரணித்து வஸ்திரகாயம்‌ செய்து 


43-9 ங்க Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


பாப்‌ 


மிளகு பலம்‌ 


- 4 


பரங்கிப்பட்டை பலம்‌ - 8 


அரத்தை பலம்‌ 


த்மிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


- தீ 


மிளகும்‌, பரங்கிப்பட்டையும்‌ பொன்வறுப்பாக வறுத்துப்‌ பொடி 
செய்து, வஸ்திரகாயம்‌ பண்ணிச்‌ சீனிக்கல்காணி (சீனாக்கல்கண்டு) 
பலம்‌ 4 போட்டு பனைவெல்லம்‌ --பலம்‌ பொடிபண்ணிப்‌ போட்டுச்‌ 


சாப்பிடவும்‌. 
ஏட 92 
பிருங்காமலகத்‌ தைலம்‌ 
பொன்னாங்காணி முசுமுசுக்கை 
கரிசலாங்கண்ணி அகத்தி 
கருவேல்‌ பச்சை வெத்திலை 
ஆவாரையிலை வில்வ இலை 
-வகையொன்றுக்குச்‌ சாறு படி 2 
காறெள்ளெண்ணெய்‌ _— படி 8 
பசுவின்‌ பால்‌ த ஐவ 
இளநீர்‌ வு ௮ 
பழச்சாறு ன னை 
நெல்லிப்பட்டையைச்‌ 
சுண்டவைத்த கஷாயம்‌ -- ,, 7 
இவைகளை யொன்று கலந்து 
சுக்கு வராகனெடை 1 சீரகம்‌ பலம்‌ 4 
திப்பிலி ம்‌ 1 ' கஸ்தூரிமஞ்சள்‌ , 7 
மிளகு Mn 1 சண்பகமொட்டு , 3 
பூலாங்கிழங்கு 3 பச்சிலை » 
சோம்பு 3 லவங்கப்பத்திரி , 1 
சந்தனம்‌ 4 


இந்த சரக்கெல்லாம்‌ பால்‌ விட்டரைத்துப்‌ பாலிலே குழப்பி 


சாறு வகை, எண்ணெய்‌ வகை ஒன்றாகச்‌ சேர்த்து, அடுப்பேத்தி 
6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


மெழுகு பதத்தில்‌ இறக்கவும்‌. விக்னேசுவர பூஜை செய்யவும்‌. 
5 பேருக்கு அன்னமிடவும்‌. 

தீரும்‌ வியாதிகள்‌: காலெரிவு, கண்ணெரிச்சல்‌, கண்‌ 
புகைச்சல்‌, அசீர்ணம்‌, மேகச்சூடு, தேக அசதி, தாது ஈஷ்டம்‌ 
இதுவெல்லாம்‌ தீரும்‌. ்‌ 
End: 

முதண்டங்‌ கொழுந்து முணு முணு தளமாக யெடுத்து, மிளகு 
மூணு, வெள்ளைப்பூண்டு பலம்‌ 4. 

வெண்ணெய்‌ சேர்த்தரைத்து 3 நேரங்‌ கொடுக்கவும்‌. வெள்ளை 
விழுகிறது நிற்கும்‌. 
குறிப்பு : 

இதற்குப்‌ பின்னர்‌ சிறு ஈறுக்குகளினலான 16 ஏடுகள்‌ 
மருந்து முறைகளுடன்‌ காணப்படுகின்றன. 


529. சுவடி நெ, 992 
போகர்‌ சூத்திரம்‌ எழுநூற்றிரட்டு 
ஏடுகள்‌ 164; பக்கத்திற்கு 8 முதல்‌ 9 வரிகள்‌. 


செல்லரித்துள்ளது ; பூர்த்தி; எழுத்து சுத்தமாகவுள்ளது. 
( நீள X அகலம்‌ 99% 21 செ.மீ.) 


இதில்‌, உப்புக்குரு (ஏடு 9) சயகீர்‌ பூரச்‌ சன்னம்‌ (ஏடு 74) 
துருசுச்‌ சன்னம்‌ (ஏடு 75) சாரச்சுத்தி (ஏடு 17) சாரச்‌ சுன்னம்‌ ன்‌ 
நிமிளைச்‌ சுன்னம்‌, பரிசச்‌ சுன்னம்‌; காரக்கட்டு (ஏடு 18) நாகக்‌ 
கட்டு, காகச்‌ செந்தூரம்‌ (ஏடு 20) CL வைப்பு (ஏடு “ 
சிவப்புச்‌ செளவீர வைப்பு (ஏடு 27) பரங்கிப்‌ 21007 el 
(ஏடு 29) நூல்‌ முறை (ஏடு 20) கெளவை CL) (ஏடு க, 
துருசுக்குரு, மெழுகு (ஏடு 34) வைப்பு CELIA (ஏடு ) 
சூதக்கட்டு (ஏடு 41) துரிச வைப்பு (ஏடு 42) பச்சைத்‌ துருசின்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


420 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


சூதக்கட்டு (ஏடு 42) துரிசுக்‌ களங்கு (ஏடு 44) துருசுச்‌ செந்தூரம்‌ 
(ஏடு 46) சூடன்‌ வைப்பு, கிண்ணிச்‌ சூடன்‌, அயம்‌ உருக்க 
(ஏடு 49) காந்தச்‌ சத்து (ஏடு 61) கடுக்காய்க்‌ கற்பம்‌ (ஏடு 64) 
அமுரிமுதண்டக்‌ கஷாயம்‌ (ஏடு 656) கள்ளி கற்பம்‌ (ஏடு 66) மிளகு 
கற்பூரப்பொடி, தூதுவேளை (ஏடு 66) கரிசாலை, சர்க்கரை வேம்பு 
(ஏடு 67) குமரி, மலைமூலி, கிளிமூக்கு மாங்காய்‌ (ஏடு 68) சுத்த 
கற்பம்‌, சீந்தில்‌ (ஏடு 59) நெல்லி, சிவனார்‌ வேம்பு, அண்ட கற்பம்‌ 
(ஏடு 60) தலைமுழுக (ஏடு 61) தாம்பிரச்‌ சுன்னம்‌, வழலை வாங்க 
(ஏடு 62) மூலிகைப்‌ பயிர்‌ (ஏடு 68) உப்புக்‌ கட்டு (ஏடு 64) 
, அப்பிரகச்‌ சத்து (ஏடு 66) கந்தகச்‌ சத்து (ஏடு 68) நடராஜன்‌ 
விக்ரகம்‌ வார்க்க (ஏடு 70) மயில்‌ தோகைச்‌ செம்பு (ஏடு.71) அயச்‌ 
செம்பு (ஏடு 72) தாம்ரசத்து (ஏடு 74) லோகத்திராவகம்‌ (ஏடு 26) 
துருசுத்‌ திராவகம்‌ (ஏடு 76) சந்திரோதயம்‌ (ஏடு 79) மகா 
திராவகம்‌ (ஏடு 80) சாரக்கட்டு (ஏடு 81) கெந்தகத்‌ தைலம்‌ 
(ஏடு 62) கேசரத்தின்‌ தைலம்‌ (ஏடு 83) அயச்‌ செம்பு (ஏடு 84) 
தாளகச்‌ சுன்னம்‌, சாதிலிங்க வைப்பு (ஏடு 85) நாகபாஷாணச்‌ 
செப்புத்‌ தொட்டி, கார்முகில்‌ பாஷாணம்‌, தீமுருகல்‌ பாஷாணம்‌ 
(ஏடு 86) விந்திரசேமம்‌, சூதப்‌ பாஷாணம்‌ (ஏடு 87) குங்கும 
பாஷாணம்‌, குங்குமப்‌ பாஷாண வைப்பு (ஏடு 68) லவண 
பாஷாணம்‌ (ஏடு 89) சூதக்கட்டு (ஏடு 91) துவாதசத்தின்‌ தைலம்‌ 
(ஏடு 99) தசமூர்க்கத்‌ தைலம்‌ (ஏடு 94) வங்காளப்‌ பச்சை வைப்பு 
செம்பு சுத்தி (ஏடு 99) சூதப்‌ பதங்கம்‌ (ஏடு 100) வெள்ளைப்‌ 
பதங்கம்‌ (ஏடு 107) சீஸகர்ப்பூர வைப்பு (ஏடு 103) ரசச்‌ 
செந்தூரம்‌ (ஏடு 104) சிகப்புக்‌ கெந்தி (ஏடு 705) பஞ்சபக்ஷ 
பம்‌, பவளப்புத்துப்‌ பாஷாணம்‌ (ஏடு 108) கெளரி 
பாஷாணம்‌ (ஏடு 108) வெடியுப்புச்‌ சயநீர்‌ (ஏடு 109) சார நீர்‌ 
(ஏடு 110) துருசு ஐயநீர்‌ (ஏடு 110) தாமிரச்‌ சுன்னம்‌ (ஏடு 112) 
பொற்தொ ட்டி (ஏடு 118) ரத்த பாஷாணம்‌, அஞ்சன பாஷாணம்‌ 
கற்பரி பாஷாணம்‌ (ஏடு 116) ரத்தகிங்கி, ஏமசிங்கி (ஏடு 116) 
மிருதாரசிங்கி (ஏடு 117) பாஷாணப்‌ பேர்வகை (ஏடு 118) மிருதார 
சிங்கிச்‌ செம்பு (ஏடு 119) அயச்‌ செம்பு, பூனகச்‌ சத்து (ஏடு 120) 
பூனைப்‌ படிகச்‌ செம்பு (ஏடு 121) சங்குச்‌ செம்பு (ஏடு 182) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


2-வது தொகுப்பு 421. 


வைக்ராந்தச்‌ சத்து (ஏடு 129) சகத்திரச்‌ சத்து (ஏடு 126) 
அண்டச்‌ சத்து (ஏடு 127) நாகபற்பம்‌ (ஏடு 128) வெள்வங்க 
பற்பம்‌. குளிகைச்‌ சாறணை (ஏடு 180) குகைக்குள்ளே பூச மருந்து 
(ஏடு 4201) புடத்திற்குள்‌ ராஜன்‌ (ஏடு 182) சாரணைத்திட்டம்‌ 
(ஏடு 133) சிங்கி (ஏடு 184) மகா சவுக்காரச்‌ சுன்னம்‌ (ஏடு 186) 
பூரச்‌ சுன்னம்‌ (ஏடு 129) சாரநீர்‌, உப்புக்கட்டு (1894) உப்புப்‌ 
பாத்திரம்‌ (ஏடு 140) சூதக்கட்டு, உப்புச்‌ சன்னம்‌ (ஏடு 141) 
வெங்கார வைப்பு, வெங்காரக்‌ கட்டு (ஏடு 145) வெங்காரச்‌ 
செந்தூரம்‌, மித்திரம்‌ (ஏடு 146) நீற்றினம்‌ (ஏடு 147) செந்தூர 
யினம்‌, லவணயினம்‌, ஊத்துகாலம்‌, செயநீர்‌ காலம்‌ (ஏடு 148) 
செந்தூரக்‌ காலம்‌, புடத்திட்டம்‌, ஊத்துத்‌ திட்டம்‌ (ஏடு 149) 
எரிப்புத்‌ திட்டம்‌, குகைத்‌ திட்டம்‌, பஞ்சசுன்னக்‌ குகை (ஏடு 160) 
கடுஞ்சுன்னக்‌ குகை (ஏடு 161) அஞ்சுசுன்னக்‌ குகை, அஞ்சுநீர்‌, 
சைலகர்ணீத்‌ தைலம்‌ (ஏடு 152) முதலான விஷயங்களுள்ளன. 


Beginning : 


ஆனந்தமாய்‌ நின்ற வாயிபாத 

மகண்ட்பரி பூரணமா மய்யர்பாதம்‌ 
ஆனந்தமாகிநின்ற கணேசன்‌ பாதம்‌ 

மருவியதோர்‌ மூலத்தில்‌ நந்திபாதம்‌ 
தானந்தமாகியதோர்‌ காலாங்கி பாதம்‌ 

புசுண்டருடன்‌ வியாக்கிரமா பதஞ்சலியின்‌ பா தம்‌ 
போனந்தமாகியதோர்‌ ரிஷிகள்‌ பா தம்‌ 

போற்றியெழு நூற்றிரட்டும்‌ புகலுவேனே (க) 
புகலுவேன்‌ வாதியென்ற பேர்களுக்கு 

போற்றறிய மெஞ்ஞானம்‌ வரவேவேணும்‌ 
நிகழ்கின்ற 2-3: மறியவேணும்‌ 

நீக்கறிய காயத்தை நிறுத்தவேணும்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


422 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


புகலுகின்ற பராபரையைப்‌ பூசிக்கவேணும்‌ 
பானமென்றால்‌ தூசிக்காப்‌ பருவம்வேணும்‌ 

அகலுகின்ற குருமுறையுமங்கையமும்‌ வாயும்வேணும்‌ 
அணுக்காட்டாலிதல்லால்வாதம்‌ போச்சே (௨) 


End : 


அடைத்திட்ட முன்சொன்ன பாஷாணவைப்பு 
வப்பனே முப்பத்துரண்டு தாது 
மடைத்திட்டு மலைகளிலே பிறக்குகின்ற 
மகத்தான பாஷாண முப்பத்திரண்டும்‌ 
சடைத்திட்டு வயக்கரண்டிக்‌ குள்ளேவைத்து 
சைலமென்ற தைலம்விட்டு தணலில்வைத்தூது 
படைத்திட்டு பவளம்போல்‌ மெழுகுமாகும்‌ 
பராபரித்தாய்‌ அருளியதோர்‌ படிச்சொன்னேனே 
(௭௬௦) 


சொன்னதொரு சூத்திரத்திற்பொய்‌ யொன்றுமில்லை 
துலங்கியதோர்‌ மணித்தாயை யெழுதிறந்துதித்தேன்‌ 
சொன்னதொரு குருபதத்தை யனுதினந்‌ துதித்தேன்‌ 
துலங்கியதோர்‌ குருபதத்தை யென்‌ றுந்தெழுதேன்‌ 
சொன்னதொரு காலாங்கி வய்யருடைய பதத்தைத்‌ 
தொமுதுகொண்டு யெமுநூற்றுச்‌ சிலுவான்‌ சொன்னேன்‌ 
சொன்னதொரு சித்தருட பதங்கள்‌ போற்றி 
சூத்திரந்தான்‌ பாடியது கட்சிமுத்தே (௭௬௧) 


Colophon : 


விஷு வருஷம்‌ ஆவணி மாதம்‌ 26 அவிட்ட ஈக்ஷத்திரமும்‌ 
சதுர்த்தசியும்‌ கூடிய சுபதினத்தில்‌ போகநாயகர்‌ அருளிச்செய்த 
எழுநூத்திச்சிலுவான்‌ எழுதி முடிந்தது. எழுதினது ஆரியமுத்து. 
குறிப்பு : | 

கடைசி 4 ஏடுகளில்‌ 1 பூவரசங்காயெண்ணெய்‌ ” முறைச்‌ 


செய்யுட்கள்‌ உள்ளன, 
CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பு. . 429. 


524. சுவடி நெ. 293 ni 
வைத்தியத்‌ திரட்டு 
ஏடுகள்‌ 18 முதல்‌ 32 வரை; 156 ஏடுகள்‌ 
_ பக்கத்திற்கு 5 முதல்‌ 7 வரிகள்‌ ; எழுத்து சுத்தமாகவுள்ளது. '' 
(நீள அகலம்‌ 98%. மீ.) 


_... இதில்‌ கண்‌ ரோகத்திற்குப்‌ பீதரோசணி மாத்திரை, சூதக 
வாயுவிற்கு மருந்து, நாட்பட்ட சுரத்திற்கு மருந்து (ஏடு 18) 
மேகவாயு, மயக்கம்‌, கிறுகிறுப்புக்குத்‌ தைலம்‌, சூட்டுக்கு 
குளுமை லேகியம்‌ (ஏடு 19) பிள்ளையில்லாசவர்க்குப்‌ பிள்ளை 
யுண்டாக, காது வியாதித்‌ தைலம்‌ (ஏடு 80) காடிகாரச்சண்ணம்‌, 
(சன்னிக்கு) (ஏடு 21) உதிரத்திரட்சி, சிக்கலுக்கு, பூததம்புரான்‌, 
கீரிப்பூச்சிக்கு (ஏடு 22) சன்னிதோஷம்‌, குளிர்ச்சிக்குத்துவாலை 
(ஏடு 23, 24, 26) மறைப்புமை, மாரணம்‌ (ஏடு 26) வசிய ஈடு, 
காய்ச்சல்‌ உண்டுபண்ண (ஏடு 27) மீன்‌ விலக்க, தேங்காயுடையத்‌ 
தைலம்‌ (ஏடு 28) படை விலக்க, பாம்பு விலக, பேய்நீங்க, விந்து 
கட்ட, கலகம்‌ பண்ண (ஏடு 29) பாதாள அஞ்சனம்‌, மை, 
ரசக்கட்டு வேதை (ஏடு 30) பகைவனை இணைக்க (ஏடு 21) 


Beginning : 


பீதரோகணி பலம்‌: திப்பிலி பலம்‌ i 


இந்துப்பு பலம்‌ 
இந்த 3 சரக்கையும்‌ நந்தியாவட்டைச்‌ சாறு விட்டரைத்து 
மாத்திரைசெய்து உலர்த்தி வைத்துக்கொண்டு முலைப்பாலிலாவது 
நந்தியாவட்டைச்‌ சாற்றிலாவது உரைத்துக்‌ LIAS கன்‌ 
ரோகஞ்‌ சகலமுந்தீரும்‌. வியாதி தீரும்‌ வரையில்‌ மருந்து 


போடவும்‌. 


இடம்‌ ஆமே 


நல்லமுறை, முருகன்‌ துணை. (14 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


424 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
End: 


வச்ய கணபதி மந்திரம்‌ 


ஓம்‌ எலிவாகன முடையவரே ! எல்லோர்க்கும்‌ விநாயகரே ! 
குட்டியானை முகத்தோனே / கேட்டதெல்லாம்‌ தரவல்லோனே / 
பார்வதி புத்ரனே. ஓம்‌ கணபதி யானை முகத்தோனே. கணபதி, 
ஆதிகணபதி, மகாவீர கணபதி, நான்‌ நினைத்த காரியங்க 
ளெல்லாம்‌ எனக்குக்‌ கருணை செய்யவேணும்‌ கணப தி - 
கோலமான சடையனரே கேளும்‌ புலித்தோலுடையவரே / 
நீலமான கண்டரே! அன்று நீயிட்ட நீறு இன்று நான்‌ இட்டுக்‌ 
கொண்டேன்‌ அன்று சர்வலோகமும்‌, அன்று சர்வ ஜனங்களும்‌, 
சர்வ பூத, பிரேத, பிசாசங்களும்‌, பில்லி சூனியமும்‌ உன்‌ 
வசமானுப்போலே இன்று சர்வ லோகமும்‌, சர்வ ஜனங்களும்‌, 
சர்வ பூதப்‌ பிரேத, பிசாசு, பில்லி சூனியங்களெல்லாம்‌ என்‌ 
வசமாக்கிவா. இதற்கு உர - 1008 செபிக்கச்‌ சித்தி சர்வ 
வசியம்‌ ஓம்‌, அங்‌, இங்‌, சிவாய நம. 


525. சுவடி நெ. 294 
வைத்தியப்‌ பலதிரட்டு 
ஏடுகள்‌ 241; பக்கத்திற்கு 7 முதல்‌ 8 வரிகள்‌ 
எழுத்து சுத்தமாகவுள்ளது. 

(நீள % அகலம்‌ 44 % 2 செ. மீ. ) 


அதில்‌ (A) நாடிசாஸ்திரம்‌, சிலேத்மவாத குணம்‌, நாடி 
தெரிய வகை, வாத பித்தத்‌ தொந்‌ தமறிய, பித்தச்‌ சிலேத்ம தொந்த 
மறிய (ஏடு 4) கிலேத்ம பித்தம்‌ தொந்தமறிய, உடலின்‌ குணமறிய -: 
வகை (ஏடு 5) அவத்தை அறிந்து பண்டிதன்‌ விலக, வாத 
சன்னிக்கு (ஏடு 5) குணம்‌ வராத அவஸ்தை அறிய வகை (ஏடு 7) 
சாதீய லட்சணம்‌ (ஏடு 8) சந்நிவாத லட்சணம்‌ (ஏடு 10) வாத 
சரீரம்‌ (ஏடு 11) பித்த சரீரம்‌, சிலேத்ம சரீரம்‌ - வாதசுரம்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது 6 ய 
ததி 425 
லங்கனம்‌ 5 > 
கஷாயம்‌, த்த ட க டட *ரத்திற்குக்‌ 
(ஏடு 14) வாதசுரக்‌ குணம்‌ ட தடட ன்‌ ட்டம்‌ 
குணம்‌, மாந்தசுரக்‌ குணம்‌, சர்வச்சு ப்பட தொக்கரக்‌ 
சுரக்‌ குடிநீர்‌, கோல்‌ நீர்‌ ட மி மதப்‌ 
சர்க்கிழ்‌ ஒட்‌ “தரத்திற்கு, ஏகாகீக 
TALS (ஏடு 17) சீதஜ்வர கஷாயம்‌ (ஏடு 18) இராஜ 
சுரத்திற்குக்‌ கஷாயம்‌, மாங்கிஷசுர கஷாயம்‌, சாயங்காலம்‌ 
வருகிற சுரக்‌ குடிநீர்‌, சுரத்திற்குக்‌ கண்‌ டூஷம்‌. சுரத்திற்குப்‌ புகை 
(ஏடு 19) குளிர்‌ காய்ச்சல்‌, சன்‌ னிக்குப்‌ புகை, காய்ச்சலுக்கு 
நசியம்‌ (ஏடு 20) வைரவன்‌ கலிக்கம்‌, சணபதி கலிக்கம்‌, பிரகாசாஞ்‌ 
சனம்‌, திவ்யாஞ்சனம்‌, தாகத்திற்கு, வாந்தி, விக்கலுக்கு (ஏடு 21) 
சர்வ சுரத்திற்கு, சத்திகிறுத்த, அதிஸார லட்சணம்‌, வாதாதிஸார 
பித்தா திஸாரக்‌ குணம்‌ (ஏடு 99) சேத்தும அதிஸாரம்‌ (ஏடு 99) 
சுகசன்னியின்‌ குணம்‌, நாக்கு குணம்‌, 18 சன்னியின்‌ குண 
வரலாறு (ஏடு 24) 13 சன்னியின்‌ பேர்‌, குணம்‌. தாந்திரிக 
சன்னிக்‌ குணம்‌, கஷாயம்‌, அந்தகசந்நி குணம்‌, ருக்கிதாகசன்னி 
குணம்‌ (ஏடு 26) க்குக்‌ கஷாயம்‌, சித்தவிப்ரம சன்னி குணம்‌, 
மருந்து, சீதாங்க சன்னிக்‌ குணம்‌, கஷாயம்‌, கண்டகுச்ச சன்னி 
குணம்‌, கஷாயம்‌ (ஏடு 26) சன்னியாசச்‌ சன்னிக்‌ குணம்‌, கஷாயம்‌ 
விக்னாத சன்னிக்‌ குணம்‌, புக்குநேத்ர சன்னிக்‌ குணம்‌. ரத்தட்‌ 
விக்‌ குணம்‌ (ஏடு 26) பிரலாப சன்னிக்‌ குணம்‌, அபின்யாச 
சன்னிக்‌ குணம்‌, சர்வ சன்னிக்கும்‌ பொது கஷாயம்‌ (ஏடு 28) 
வாந்தி விக்கல்‌, சுரத்திற்கு, அந்திர தாகத்திற்கு, பிரமேகம்‌ 
(ஏடு 29) ஷெக்குக்‌ கஷாயம்‌, நீரடைப்பிற்குச்‌ சம்பிரதாய நெய்‌ 
(ஏடு 30) மெய்யும்‌ எண்ணெயும்‌ வைக்கிற பதமறியும்படி, ரசசுத்தி, 
கந்தகச்‌ சத்தி (ஏடு 31) நேர்வாள சுத்தி, கெளரி, வெள்ளை, 
தொட்டிப்‌ பாஷாண சுத்தி, மனேசிலை, சாதிலிங்கம்‌, குங்கிலியப்‌ 
பலவகை சுத்தி (ஏடு 32) இன்னமுஞ்‌ சிறிது சுத்தி - துரிசு கடுக 
ரோகிணி சுத்தி (ஏடு 88) குக்கில்‌ சுத்தி, தாமிரபற்பம்‌ (ஏடு 24) 
லோக பற்பம்‌, காந்த பற்பம்‌, அப்பிரக பற்பம்‌, சுவர்ண பற்பம்‌ 
(ஏடு 86) வெள்ளீய பற்பம்‌, காரீய பற்பம்‌, பவழபற்பம்‌ (ஏடு 26) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


426 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


முத்து, வைரம்‌, மரகதம்‌, நீலபற்பம்‌, மாணிக்கம்‌, புஷ்பராகம்‌, 
கோமேதகம்‌, வைடூரிய பற்பம்‌. மண்டூரக்கிரமம்‌ (ஏடு 37, 38) 
காமாலைக்குணம்‌, வெங்கலச்‌ செந்தூரம்‌ (ஏடு 29) கந்தகச்‌ 
செந்தூரம்‌, சுக வீரேசனம்‌, நல்ல விரேசனம்‌ (ஏடு 40) விரேசன 
குளிகை, இருளறு தீபம்‌ (ஏடு 41) சுரத்தின்மேல்‌ வீக்கத்திற்கு, 
சுரகேசரி உருண்டை, மிருத்தாவதி உருண்டை (ஏடு 46) குளிர்‌ 
சுர உருண்டை (ஏடு 42) பலவகை வீயாதிக்குக்‌ குளிகை, 
சுரானந்த பைரவன்‌, ஆவியானந்த லைரவன்‌ (ஏடு 44) லங்கன 
லட்சணம்‌, அக்கினி குமாரன்‌ குளிகை, அர்த்தநாரீச்சுரபாண 
குளிகை (ஏடு 46) ஆதியானந்த பைரவன்‌ (ஏடு 46, 47) காலக்கினி 
ருதீரம்‌, பஞ்சவக்த்ர ரஸம்‌, கோடர்சூழிக்‌ குளிகை (ஏடு 48) 
வாத ராட்சஸன்‌ (ஏடு 49) நல்ல சிந்தாமணி, திரிலோக சிந்தாமணி 
(ஏடு 50) இராஜபூபகி, மகாபூபதி (ஏடு 41) பூரண சந்திரோதயம்‌ 
(ஏடு 62, 53, 54) பூரண சந்திரோதயம்‌ (வேறு) அஷ்டலோகச்‌ 
செந்தூரம்‌ (ஏடு 56) அப்பிரகச்‌ செந்தூரம்‌ (ஏடு 26) இராஜம்‌ 
ருகாங்கரஸம்‌ வீஷ்ணுபராக்ரமம்‌ (ஏடு 57) பழஞ்சரத்திற்கு 
எண்ணெய்‌, திப்பிலியா திச்‌ சூரணம்‌, ஏலாதிச்‌ சூரணம்‌, வாயில்‌ 
ரத்தம்‌ எடுக்கிறதற்கு முயல்நெய்‌ .(ஏடு 98) சிந்தா திலேகியம்‌, 
SUIS (ஏடு 59) குன்மக்கிராணிக்குத்‌ தாடிமாதி சூரணம்‌, 
குன்மத்திற்கும்‌ மகோதரத்திற்கும்‌ லேகியம்‌ (ஏடு 60) தலைவலிக்கு 
நசியம்‌, தூள்‌, வயிற்றிலெமுந்த விமா.திக்கெல்லாம்‌ சூரணம்‌. 
ENE (ஏடு 61) அதிஸாரகேசரி ரஸம்‌, சொறி 
AAI படர்‌ தாமரைக்கு, குடல்‌ வாதத்திற்கு - வயிற்றுத்‌ 
துட்டுக்கு - தேளுக்கு (ஏடு 62) உடல்‌ கற்றாழை நாற்றத்திற்கு 
TE க்கு ஆராதபுண்‌, சிலையோடி னதற்கு - குலைவாத 
புண்ணுக்கு எண்ணெய்‌ (ஏடு 68) வாயினால்‌ ரத்தவாந்தி எடுக்‌ 
கிறதற்கு, லே! கபற்பத்திற்கு உருக்குப்பொடி, இரதபற்பம்‌ 
(ஏடு 64) ரத்தகாசி, ரத்தப்‌ பிரமியம்‌, ரெத்த பித்தத்திற்கு - 
ரெத்த காசிக்கு (ஏடு 66) ரத்தப்பிர மேகத்திற்கு, சமுத்திராப்பழ 
கற்பம்‌ (ஏடு 66, 67) புண்ணுக்கு எண்ணெய்‌. சிரங்கு, கரப்பா 
னுக்கு நிலவாகைக்‌ கற்பம்‌ (ஏடு 68) கிராணிக்குக்‌ குரொட்டைக்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு ட 


கிழங்கு) அண்டவாதத்திற்‌ 
த்திற்கு, மகாசிந்தாமணி, ே 
குளிகை (ஏடு 69 முதல்‌ ஏடு 76) டயட்‌ 


1 வ்‌ குணம்‌ இன்னன வியாதிக்கு இத்தனை 
ந த து (ஏடு 77 முதல்‌ 79) சரீர சுத்தி, தந்த சுத்தி 
தகவ்‌ ட... பட பப்‌ உப வறு 
திக்கி (டு) சிவதா டர அன்‌ 
கறி (ஏடு 62) கன தண்டின்‌ ம்‌ 

த்தின்‌ குணம்‌, தேங்காய்ப்‌ பாலின்‌ குணம்‌ 
(ஏடு 85) சிவனார்‌ வேம்புத்‌ தைலம்‌, வண்டுகடி, குஷ்டம்‌, சொறி 
குட்டம்‌ (ஏடு 87). வரயுவிற்கு மருந்து, சஞ்சீவித்‌ தைலம்‌ (ஏடு 88) 
வாய்கீர்‌ அறு கலு று, வாந்தி விக்கல்‌, பவுத்திரத்திற்கு (ஏடு 99) 
வாந்தி, மந்தார காசத்திற்கு, கால்கை எரிச்சலுக்கு, வீஷபாகத்‌ 
திற்கு (ஏடு 90) மூல வியாதிக்கு, ஒருத்தலை நோய்க்கு, மண்டை 
யிடிக்கு யெண்ணெய்‌ (ஏடு 91) சுரத்தில்‌ கால்‌, கை வீங்கினால்‌, 
அரோசகக்‌ கஷாயம்‌, கிறுகிறுப்பிற்கு, விப்புருதிக்கு (ஏடு 92) 
மதனகாமேசுர உருண்டை, பாம்புகடி குணமறியும்‌ வகை (ஏடு 93) 
நீர்ப்பாட்டுக்கு தயிலவகை, மோரெண்ணெய்‌, பிருங்காமலகத்‌ 
தைலம்‌ (ஏடு 95) வாதத்திற்கு லகுகா ராயணத்‌ தைலம்‌, குமாரித்‌ 
தைலம்‌, துவாதசாக்ஷரத்‌ தைலம்‌ (ஏடு 96) நயனமிருதம்‌, அரக்‌ 
கெண்ணெய்‌, கணையெண்ணெய்‌, தந்தவாயுவிற்கு, அச்வசந்தி 
சூரணம்‌ (ஏடு 97) பாரங்காதி பஞ்சபல்லவக்‌ கஷாயம்‌, பார்ங்க்‌ 
யாதி லேகியம்‌, தாகத்திற்கு, சீதசுரக்‌ கஷாயம்‌ (ஏடு 100) 
நாரங்காதி வேணுபத்ராதி கஷாயம்‌, அட்டாதிச்‌ சூரணம்‌, 
வயிற்றுக்‌ கடுப்பிற்கு மாதுலுங்க சூரணம்‌ (ஏடு 101) வயிற்றுக்‌ 
கடுப்பிற்கு, வாந்திக்கு, கழிச்சலுக்கு, பயித்தியத்திற்க கிராம்‌ 
சாதிச்‌ சூரணம்‌ (ஏடு 102) சிங்காதி சூரணம்‌. மதனகாமேசுவரம்‌, 
(ஏடு 103) மதனகா மேசுரயோகம்‌, மகாதாளீசச்‌ குரணம்‌, 
கிராணிக்குத்‌ தாளீசபத்திரி மாத்திரை, கிராணிச்‌ க்‌ 
(ஏடு 104) கிராணிக்குக்‌ குழம்பு கிராணிக்குப்‌ புளியாரை நெய்‌ 


(ஏடு 105) பித்தக்‌-கிராணி, வா தக்‌ கிராணி குணம்‌, சிலேத்மக்‌ 
ர்றிற்கு வெங்கடாசாரியார்‌ நெய்‌ (ஏடு 106) 


கிராணி ணம்‌ இவ 
ட்‌ பி அத்‌. = தஆ 
௦௫ angamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


428 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


கிராணிச்‌ சூரணம்‌, வாயு, ஆம, ஆந்திர, பக்க, சங்கிரகக்‌ கிராணி 
இவைகளுக்கு (ஏடு 107) கிராணிச்‌ சூரணம்‌. மூலக்‌ கிராணிக்கு 
(ஏடு 108) மூலக்‌ கிராணிக்கு, கிராணி கபாடம்‌, ஜாத்யாதி 
சூரணம்‌, பூதிகா சூரணம்‌ (ஏடு 109) யோகறாஐ சூரணம்‌, குட்டத்‌ 
திற்குத்‌ தேற்றான்‌ கற்பம்‌, 18 குட்டத்திற்கும்‌ சூரணம்‌, சத்தி 
குன்மம்‌, வலிகுன்மத்திற்கு (ஏடு 110) கண்டார்தீரகச்‌ சூரணம்‌, 
மானினீ சூரணம்‌, அதிஸாரத்திற்கு நரஸிம்மாதிச்‌ சூரணம்‌ 
(ஏடு 111) கடி விஷத்திற்கு மணிமந்தா திச்‌ சூரணம்‌, கர்பூராதி 
சூரணம்‌, குக்குலுச்‌ சூரணம்‌ (ஏடு 112) கெண்டைக்குச்‌ சூரணம்‌, 
18 குட்ட த்திற்கும்‌, பிரமேகத்திற்கும்‌, இருவது வகைப்‌ பிரமேகத்‌ 
திற்கும்‌ (ஏடு 118) அமுதா திச்‌ சூரணம்‌ (மேகத்திற்கும்‌ உஷ்ணத்‌ 
திற்கும்‌, வெட்டை மேகத்திற்கு எண்ணெய்‌, செளபாக்கிய 
த்‌ லவங்காதி ரஸாயனம்‌, பவுத்திரத்திற்கு (ஏடு 114) 
பவுத்திரத்திற்கு உள்ளுக்குச்‌ சாப்பிட, புண்‌ திரி, பவுத்திர வீக்கத்‌ 
திற்கு, பவுத்திரம்‌, அளிபுண்‌, மூலமாயளி புண்ணுக்கு (ஏடு 775) 
இரத்தக்‌ கழிச்சலுக்கு, ரத்த சீ தக்கடுப்பிற்குப்‌ பாவனஹரீ தகீ 
(ஏடு 116) சூலைக்குக்‌ கஷாயம்‌, யோனிச்‌ குலைக்கு, முடங்கு சூலை, 
கிரந்தி, சூலைப்புண்‌, விரி குலை, வாசகூ&, கள்ளிப்பூக்‌ கிரந்திக்கு, 
4 117) கிரந்திக்குச்‌ சூரணம்‌, சூலைக்‌ கடுப்பிற்குப்‌ பூச 
டடம பட பால சூரை, 10 சூலை - கிரந்திக்கு 
கி லேகியம்‌ (ஏடு 119) வில்வா தி லேகியம்‌, 
ட (ஏடு க தாப்ச்சுரத்திற்கு, அசீர்ணசுரத்தின்‌ குணம்‌, 
கற்பத்தில்‌ சுரம்‌ வந்தால்‌ (ஏடு 121) விரேசனம்‌, அஜீர்ணத்‌ 
கிற்கு, _தீபனத்திற்கு, விரேசனத்திற்கு, சீதமுஞ்‌, சுரமும்‌, 
க சண்ட சலக்‌ கழிச்சலுக்கு (ஏடு 122) 
சீரடைப்புக்கு ல ரக ட கனக 
்‌ ற்கு (ஏடு 123) நீர்க்கடுப்பு, கல்லடைப்பு 
சதையடைப்பிற்கு, கல்லடைப்பிற்கு, மூத்திர கிரிச்சத்திற்கு 
நன்‌ 19 கல்லடைப்பு, மூத்திரகிரிச்சம்‌, மூலத்திற்கு (ஏடு 126) 
ASO, பிரமேகத்திற்கு, அல்லடைப்பிற்குப்‌ பல்லாதக 
மாத்திரை, கெற்பமுண்டாக, அங்கோலச்‌ சூரணம்‌ (ஏடு 120) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தெர்குப்பு 490 


மாதுலுங்காதிச்‌ சூரணம்‌, கெர்பிணிக்கு, பாண்டுவிற்கு, வீக்கத்‌ 
திற்கு- ஏலாதிச்‌ சூரணம்‌ (ஏடு 127) மூலத்திற்கு உச்சிதம்‌, வேறு, 
முலத்திற்குக்‌ கங்காயன குளிகை (ஏடு 128) மூல வாயுவிற்கு வீரே 
சனம்‌, மூலத்திற்கு வேறு முலபாண்டுவிற்குச்‌ சூரணம்‌ (ஏடு 198%) 
உறுப்புத்தள்ளின மூலத்திற்கு, உள்‌ மூலம்‌, பிற மூலத்திற்கு 
வேறு (ஏடு 129) ரத்த மூலத்திற்குச்‌ சூரணம்‌, மூல வாயுவிற்கு, 
ரத்த மூலத்திற்கு, கர்ணரோகம்‌ 100க்கும்‌ தீபிகாதைலம்‌, கர்ண 
ரோகத்தைலம்‌ (ஏடு 180) கர்ணபூஷண ரஸம்‌, பிரமேகத்திற்குக்‌ 
கதலீகந்த கிருதம்‌, மேகரோகத்திற்கு நெய்‌ (ஏடு 181) ரத்தப்‌ 
பிரமேகத்திற்கு, சுக்கிலப்‌ பிரமேகத்திற்கு, பிரமியத்திற்கு 

(ஏடு 182) சுக்கிலப்‌ பிரமேகத்திற்கு, அரோசகத்திற்கு, ரத்தக்‌ 
. கடுப்பிற்கு (ஏடு 188) 


(0) நாடிச்‌ சுருக்கம்‌ (ஏடுகள்‌ 194 முதல்‌ 126) 
(0) வைத்திய சிந்தாமணி (ஏடு 187 முதல்‌ 728) 


(E) பிரமேகப்பிரமியத்திற்கு, சீழ்ப்பிரமேகத்திற்கு (ஏடு 
159) சீழ்பிரமேகத்திற்கு, மேகத்திற்கு, அமிருதாதிச்‌ சூரணம்‌, 
மேகத்திற்கு, கல்லெரிப்பு, உஷ்ணவெட்டைக்குக்‌ கதலீக்கிருதம்‌ 
(ஏடு 140) எலும்புருக்கிப்பிரமேகத்திற்கு செய்‌, நீர்மறிபட்ட வாயு, 
மலபந்தம்‌, மூலவாயுவிற்கு (ஏடு 741) நடுக்குவாதம்‌, வாய்வாதம்‌, 
பல்வா தம்‌, முகவாதத்திற்கு, மகோதரம்‌, வீஷவாதம்‌, பு 
வுக்கு, வயிறு கழிச்சலுக்கு, நெடுநாள்‌ கிராணிக்கு, வயிற்றுக்கு 
ஆவி பிடிக்க, அதிஸாரக்‌ கழிச்சலுக்கு, வயிற்றுப்‌ பொருமலுக்கு, 
(ஏடு 142) ௮ திசாரத்திற்கு பஞ்சகவ்ய நெய்‌, மலசுத்திக்கு, 
பசியாக, பஞ்சத்திரவ்யச்‌ சூரணம்‌, முலவாயுவீற்கு, சூசிகாவாயு 
்‌ விற்கு, அரிதார பற்பம்‌, (ஏடு 143) அரிதார பற்பம்‌ (ஏடு 141) 
8 வகைச்‌ சுரமும்‌ 7 நாழிகையில்வீடக்‌ குளிகை, அர்த்தசாரி 
மாத்திரை (ஏடு 145) புங்கம்பூ கற்பம்‌, டப்ப பபப. 112121. 
காசத்திற்கு அப்பிரகத்‌ தைலம்‌, மண்டைப்பீனிசமாதேவிக்கு 
நெய்‌, நவபாஷாண முறிவு, பரங்கிப்பட்டை முறிவு, தபபன 
முறிவு (ஏடு 146) செல்லிக்காய்த்‌ தைலம்‌, சகல சேலைக்கு, 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


430 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


அதிசாரத்திற்கு, கழிச்சலுக்கு (ஏடு 147) ஒருத்தலைவலிக்கு 
நஸ்யம்‌, தலைக்கு எண்ணெய்‌, அண்டவாதத்திற்கு எண்ணெய்‌ 
(ஏடு 148) அசதி சுரம்‌, விடாத சுரத்திற்கு, நாகன்‌ வதை, முந்திரிப்‌ 
பழ மெய்‌, கிரந்திப்‌ புண்ணுக்கு, நேத்திர ரோகம்‌ (ஏடு 149) 
ஏலாதி உருண்டை, சரஸ்வதி மாத்திரை, வாயில்‌ ரத்தம்‌ 
விழுந்தால்‌, இருமலுக்கு, சயத்திற்கு, கஷாயம்‌ (ஏடு 160) வேறு 
மேல்‌ சுவாசம்‌, சிலேத்துமத்திற்கு, இருமல்‌, சயம்‌, ஈளை, உப்பிசத்‌ 
திற்கு, சீதம்‌, இருமல்‌, இளைப்பிற்கு (ஏடு 161) மந்தாரகாசத்‌ 
திற்கு, ரத்த காசத்திற்கு, குக்குளுச்சூரணம்‌, வெண்குஷ்டத்திற்கு 
மருந்து. சுரத்துக்குக்‌ குளிகை (ஏடு 162) ௮ம்ல பித்தத்துக்கு 
தோஷம்‌ 7 வகைக்குங்குணம்‌. மாங்கிஷ தோஷம்‌, சத்திய தோஷம்‌, 
ராசதோஷம்‌, ஏம தோஷம்‌, கிருஷ்ண தோஷம்‌, அசாத்திய 
தோஷம்‌, (ஏடு 152) தோஷக்கஷாயம்‌, உண்ணாக்கிற்கு, விஷ 
சுரத்திற்கு, சுடுவித்தயிலம்‌ (சுடர்த்தைலம்‌) (ஏடு 164) தாளீசா தி 
வடகம்‌, சன்னி எண்ணெய்‌, வேப்பெண்ணெய்‌ தைலம்‌, வலிப்பிற்கு 
வேப்பெண்ணெய்த்தைலம்‌, பல்லுக்கிட்டின சன்‌ னிக்கு எண்ணெய்‌ 
(ஏடு 195) வாயு, விக்கலுக்கு, பிள்ளைபெற்று வயிற்றில்‌ ரத்தங்‌ கட்டி 
. ஓல்‌, சன்னி 1மக்கும்‌ ஈஸ்யம்‌ தோஷத்திற்குத்‌ தளம்‌, தோஷத்‌ 
திற்குக்‌ கஷாயம்‌, பெரும்பாட்டிற்கு, (ஏடு 166) பெரும்பாட்டிற்கு, 
(வேறு) தாளிசபத்திரி லேகியம்‌, பயித்தியம்‌ வாயு, கிராணி, 
பரங்கிப்பட்டைச்‌ சூரணம்‌, கெண்டைக்கு மருந்து (ஏடு 167) 
வாயுக்குளிகை, வாயுவுக்குச்‌ சூரணம்‌ - பஞ்ச சூரணம்‌, நளிர்சரம்‌, 
சோபை, கால்‌, கை, குஞந்து போகிறதற்கு (ஏடு 158) பிள்ளை 
பிறந்தவர்களுக்கு பச்சையுடம்பில்‌ விக்கல்‌ பிறந்தால்‌, வயிற்று 
வலிக்குக்‌ கஷாயம்‌ (ஏடு 169) பக்கசூலை, பாரிசவாயுக்கு வேறு, 
மாருதவிக்கலுக்கு, மண்டை வியா திக்குப்‌ பெருங்காயச்சூரணம்‌, 
சகல பீனிசத்திற்கும்‌ (ஏடு 160) நிலப்பனைக்‌ கற்பம்‌, விரேசனம்‌, 
விடாத சுரத்திற்கு, 4ம்‌ மாறலுக்குத்‌ தூதுவேளை கல்பம்‌ (ஏடு 161) 
பிராய்‌ கல்பம்‌, வேப்பங்கற்பம்‌ - நாறுகரந்தைக்‌ கற்பம்‌ (ஏடு 162) 
சுரம்‌ வந்தவுடன்‌ கொடுக்க விரேசனம்‌, தாபசுரம்‌, விக்கல்‌, 
-வெள்ளோக்காளத்திற்கு (ஏடு 168) 4ம்‌ மாறலுக்கு (ஏடு 164) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு . பூழ்‌ 


சன்னிக்குக்‌ குளிகை, கருங்குஷ்டம்‌, குலைக்கு, சுரக்குளிகை, 
அரிதார பற்பம்‌, அதிசாரச்செந்தூரம்‌, தடிப்பிற்கு எண்ணெய்‌ 
(ஏடு 165) சந்தனா தித்தைலம்‌ (ஏடு 166) ஏலா தி க்ருதம்‌ (ஏடு 167) 
கல்யாண கிருதம்‌, ஈமனார்‌ சித்தித்‌ தைலம்‌ (ஏடு 167$) லகுகு 
மாரித்‌ தைலம்‌ (ஏடு 168) வாதத்திற்கு எண்ணெய்‌, துவாசித்‌ 
தைலம்‌ (ஏடு 169) சைத்தியத்‌ தைலம்‌, நிம்பாதித்‌ தைலம்‌ 
(ஏடு 170) சன்னிபாதத்‌ தைலம்‌, வேறு இருமலுக்கு (ஏடு 171) 
கண்டங்கத்தரி லேகியம்‌ இருமலுக்கு, க்ஷ்பத்திற்கு முயல்‌ மெய்‌ 
(ஏடு 172) க்ஷ்பரோகத்திற்குக்‌ குண்டலாதி கெய்‌, இருமலுக்கு 
மருந்து (பாட்டு) இருமலுக்குச்‌ சூரணம்‌, திமிராக, குரல்‌ 
நெரிசலுக்கு (ஏடு 178) மழைகாலம்‌ வருகிற இருமலுக்கு, சத்தி 
விக்கல்‌, சேத்தும விக்கல்‌ குணம்‌ - பித்தத்தால்‌ வந்த 
சைத்திய விக்கலின்‌ குணம்‌ (ஏடு 174) விக்கல்‌, அக்கினி மாந்தம்‌, 
ஓக்காளம்‌, குத்திருமலுக்கு - சத்திக்கு மருந்து. ௮சீர்ண பித்தம்‌ 
வெறி பித்தத்திற்கு (ஏடு 125) இதற்குக்‌ கலிக்கம்‌, மாந்த பித்தத்‌ 
திற்குத்‌ தலைக்கு எண்ணெய்‌, சன்னி சுரத்திற்கு, மேக சுரம்‌, 
மந்தாரகாசம்‌, எலிகடிக்குக்‌ கலிக்கம்‌. (ஏடு 176) சன்னிக்குக்‌ குடி 
நீர்‌, சத்திசுரத்திற்கு, அதிசாரக்‌ கழிச்சலுக்குக்‌ குடிநீர்‌, சுரத்திற்கு 
மோரெண்ணெய்‌, சுரத்திற்கு வெருகெண்ணெய்‌, ௪ ன்னிக்கு 
(ஏடு 177) சேத்தும சுரத்திற்கு, இரத்தத்திற்கு முரிவு, திரிக்க 
உப்பை (ஏடு 178) நீரழிவுக்கு மருந்து, நீரழிவுக்குக்‌ குடிமீர்‌, 
(ஏடு 179) நீரிழிவுக்‌ குடிகீர்‌, நீரிழிவிற்குப்‌ A கற்கை 
நீரிழிவுக்குக்காரீயச்செந்தூரம்‌, நீரடைப்பிற்கு மருந்து, பட்டத்து 
80) கல்லடைப்பிற்கு மருந்துப்‌ பாட்டு 
நீர்க்கடுப்புக்கு மருந்து, நீர்க்கடுப்பு, கல்லடைப்பு, சலமடைப்புக்கு 
மருந்து (ஏடு 181) கூழ்பாண்ட சர்க்கரை, பட்ட பப ம்ப ப்‌ 
(ஏடு 182) கண்ணுக்கு மை, நேத்திர ரோகம்‌, கண்ணோப்‌ பற்பம்‌, 
நேத்திர வாயுவீற்கு எண்ணெய்‌ (எடு 1 ன்‌ 
பித்த காசத்திற்குக்‌ கண்ணிற்கு, மாலைக்‌ கண்ணு £6 

குழம்பு, விரேசனம்‌ (ஏடு 164). 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


பிற்கு மருந்து (ஏடு 7 


489 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


அகஸ்தியர்‌ சாபநிவருத்தி (ஏடு 186) நடுக்கு வியாதிக்கு, 
வாத சூலைக்கு, பூதிகும்பிளித்‌ தைலம்‌ (ஏடு 186) இருமல்‌, 
இனைப்பிற்கு மருந்து, சுரக்‌ குளிகை (ஏடு 187) எலிகடிக்கு, 
உஷ்ண வாயுவிற்கு, கால்கை முடங்களுக்கு (ஏடு 188) கிராணி, 
கடுப்பு, கழிச்சலுக்கு, மூலரோகத்திற்கு (ஏடு 1884) சலப்‌ 
பிரமியத்திற்கு, தேளுக்கு, ஈஞ்சுக்கு மாற்று மருந்து. வயிறுகழிய, 
சலக்கழிச்சலுக்கு (ஏடு 189) ராஜவிரேசனம்‌, விஷபாகத்திற்கு, 
அண்டவாதம்‌, முழங்கால்‌ வாதம்‌, குதிவாதத்திற்கு, சுரக்குளிகை, 
அக்கரத்திற்கு, குளிர்‌ வெதுப்பிற்கு (ஏடு 190) 4 நாள்‌ மாறலுக்கு 
ஆனந்த பைரவன்‌ குளிகை, முழங்கால்‌, நரித்தலை, கெண்டை 
வாதம்‌, உள்வலிப்பு, பிறவலிப்பு, கை, வயிறு, மரணவாதம்‌, 
குமாரகண்டன்‌ (ஏடு 191) 21 பிரமியத்திற்கும்‌, அழகிய 
சொக்கன்‌ குளிகை, கோடாகுழிக்‌ குளிகை (ஏடு 192, 193) 
நாலாம்‌ மாரலுக்கு, முலக்கிராணிக்கு, பெரும்பாட்டுக்கு 
(ஏடு 1953) காதில்‌ எழுச்சிக்கு, சர தாகத்திற்கு (ஏடு 194£) எந்த 
சரத்திற்கும்‌, வயிற்றுக்‌ கடுப்பிற்கும்‌, குலைப்புண்‌, கிரந்திக்குச்‌ 
கரணம்‌, விப்புருதி, உஷ்ணத்திற்கு (ஏடு 196) உஷ்ணவியாதி 
சகலத்திற்கும்‌, சூலைப்‌ புண்ணுக்குக்‌ களிம்பு (ஏடு 196) காமாலை, 
விப்புருதி, குலைப்‌ புண்ணுக்கு (ஏடு 197) 


்‌ அகஸ்தியர்‌ பாயிரம்‌ நூற்றைந்து (ஏடு 199) அயபற்பம்‌, 
காந்தபற்பம்‌ (ஏடு 199) தாமிரபற்பம்‌, ரசபற்பம்‌, வெள்ளீயபற்பம்‌ 
(ஏடு 200) காரீயபற்பம்‌, வெங்கலபற்பம்‌, திராபற்பம்‌ (ஏடு 201) 
பித்தனைபற்பம்‌, கெருடப்பச்சைபற்பம்‌, கல்நார்பற்பம்‌ (ஏடு 202) 
பட்டம்‌) வெள்ளீயபற்பம்‌, தங்கபற்பம்‌ (ஏடு 802, 204) கெந்தக 
தபம்‌, மண்டூரபற்பம்‌, (ஏடு 206) அஞ்சனக்கல்பற்பம்‌, சாதி 
லிங்கபற்பம்‌ (ஏடு ,206) வீரபற்பம்‌, பொரிக்காரபற்பம்‌, சாஸ்திர 
வேதிபற்பம்‌ (ஏடு 207) குந்துருக்க நீறு, பவழபற்பம்‌ (ஏடு 208) 
வைரபற்பம்‌, ரத்தினபற்பம்‌, பாஷாணநீறு (ஏடு 209) நவச்சார 
நீறு, உப்பின்பற்பம்‌ (ஏடு 210) ஆமையோடு நீறு, முத்து நீறு, 
கற்பூர நீறு (ஏடு 211) துருசச்‌ சன்னம்‌, (ஏடு 212) பொன்னிமிளை 
பற்பம்‌, தங்கநீறு (ஏடு 212) மேகத்தின்‌ தைலம்‌ (ஏடு 214) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


6-வது தொகுப்பு 4% 


வில்வவேர்த்‌ தைலம்‌, வேங்கைத்‌ தைலம்‌, வெட்டிவேர்த்‌ தைலம்‌, 
வேப்பம்பட்டைத்‌ தைலம்‌ (ஏடு 216) குருந்தோட்டித்‌ தைலம்‌, 
கொடிவேலித்‌ தைலம்‌, சீரகத்‌ தைலம்‌, (ஏடு 216) சீரகத்‌ தைலம்‌, 
(வேறு) சூரித்‌ தைலம்‌, கீழாறெல்லித்‌ தைலம்‌ (ஏடு 217) இசங்கள்‌ 
தைலம்‌, அமுக்கிராத்‌ தைலம்‌, இஞ்சித்‌ தைலம்‌ (ஏடு 218) 
செம்முள்ளித்‌ தைலம்‌, சாறணைத்‌ தைலம்‌, இருவேலித்‌ தைலம்‌ 
(ஏடு 219) அகில்கட்டைத்‌ தைலம்‌, அறுகம்வேர்த்‌ தைலம, 
கொடுப்பை எண்ணெய்‌ (ஏடு 290) கையான்சாறுத்‌ தைலம, 
சவுரித்‌ தைலம்‌, சென்னகரப்பட்டைத்‌ தைலம்‌ (ஏடு 221) ஆயில்‌ 
பட்டைத்‌ தைலம்‌, இருப்பவல்த்‌ தைலம்‌, பொன்னாங்காணிக்கிருதம 
(ஏடு 222) சதாவரிக்‌ கிருதம்‌, சீரகச்‌ சூரணம்‌, தூதுவளைக்‌ கிருதம 
(ஏடு 228) சன்னிக்குத்‌ தைலம்‌, நவசாரக்‌ குழம்பு (ஏடு 224) 
மேனிச்‌ சூரணம்‌, ஓரிதழ்த்தாமரைச்‌ சூரணம்‌, குராசானிச்‌ குர. 
(ஏடு 225) கொடிவேலிச்‌ சூரணம்‌ (ஏடு 276) காதல்‌ சீழ்‌ 
பாய்ச்சலுக்கு எண்ணெய்‌, பல்‌ வீயாதிக்கு (ஏடு 227) மகற்பஃ 
கிருமிக்கு, கெற்ப வாயுவீற்கு எண்ணெய்‌ (ஏடு 228) சிமலதம 
வாதம்‌, நீர்க்‌ கடுப்பு, மஞ்சட்காமாலை, கிருமி, தந்தவாயுவ்ற்கு 
(ஏடு 229) வீழிவேர்த்‌ தைலம்‌, சிவன்‌ வேம்புத்‌ தைலம்‌ (ஏடு 230) 
சேங்கொட்டைத்‌ தைலம்‌, வேப்பம்பட்டைத்‌ தைலம்‌, பேய்த்‌ 
தேய்த்தான்‌ தைலம்‌, வாலுளுவைத்‌ தைலம்‌, புரசு, வென்‌ புரசுத்‌ 
தைலம்‌ (ஏடு 2382) வெள்வேலந்‌ தைலம்‌, சீர தத. தைலம்‌, 
அமுக்குராத்‌ தைலம்‌, சீனப்பன்‌ தைலம்‌, சாரணைவேர்த்‌ தைலம்‌ 
(ஏடு 829) முதலியன 


நிகண்டில்‌ மருந்தின்‌ பெயர்‌ புரியும்படி (1 -7) ஏடுகள்‌ பித்த 
தோஷத்திற்கு தழம்‌. நீர்‌ வண்டு கடிக்கு மருந்து. வெள்ளைக்கு 
மருந்து, இருமல்‌ முதலானவைகளுக்கு மருந்து முறைகள்‌ உள்ளன. 


(A) நாடி லக்ஷணம்‌ ஏடுகள்‌ 4 முதல்‌ 29 வரை 


Beginning : 
கரிமுகனடியை வாழ்த்திக்‌ கைதனில்‌ நாடிபார்க்கில்‌ 
பெருவீரலங்குலத்தில்‌ பிடித்துடனடுவே தொட்டால்‌ 
ஒருவிரலோடில்‌ வாதம்‌ மற்றிரு விரலோடிற்பித்தம்‌ 
திருவிரல்‌ மூன்றிலோடிற்‌ சிலேத்தும காடிதானே க 


த்ரி Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


484 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


்‌  நாடியேபற்றும்‌ வன்மை நலம்பெற வுரைக்குங்காலை 
தேடியே வாதபித்தஞ்‌ சிலேத்தும நாடிமுன்‌ றும்‌ 
ஓடிய மணிக்கரத்தே மூவிர லொக்கப்பற்றி 
நாடியதறிந்து சொல்ல நயத்திலே உரைக்கலுற்றாம்‌, (௨) 
End: 
தானமாம்‌ வாதநாடி ' தன்னைநீ யறியவேண்டில்‌ 
லூனம்‌ா£ முனத்தாலு முலாவியே நிற்குமென்க 
தேனமர்‌ குழலினாளே ! தெரிந்துசொல்‌ வசூரியென்று 
கானமாமயிலாய்‌/ வெப்புக்‌ கடினமே செய்வதென்னே. (௪௪) 


. விசைகலை தன்னிலாங்கே வேருற வோடியேதான்‌ 
மசகாமல்‌ மீளுமாகில்‌ மரிப்பதோர்‌ பிணியுமில்லை 
யசைநரம்பதனை யுன்னில்‌ நாசில்பின்‌ னவத்தையாகுங்‌ 
" கசைநரம்‌ பிரண்டுங்கூடிக்‌ கதறிடில்‌ கலக்கந்தானே. (௭௫) 


நாடி லக்ஷணம்‌ முற்றும்‌, 


(2) சன்னிவாத லக்ஷணம்‌ ஏடுகள்‌ 24 முதல்‌ 76 வரை. 
Beginning : 


மார்பு நெற்றி கழுத்தடி தொண்டைதான்‌ 

வேர்வை யுற்றுடன்‌ விக்கலுந்‌ தாகமுங்‌ 

கூர முற்றகுரல்‌ கம்மிப்‌ பெற்றுமால்‌ 
.. பாரமுற்‌ சன்னி வாதச்‌ சுரங்களே (௧) 
End: 

பூத, பிசாசுக்குக்‌ கண்ணிலஞ்ஜனம்‌, எலுமிச்சம்பழச்‌ 
சாற்றிலாதல்‌, சாறணையிலைச்‌ சாற்றிலாதல்‌ உரைத்திடவும்‌, 
அக்கினி ஐபத்திற்குப்‌ பாக்குடன்‌ தின்னவும்‌. ஸகல வியாதிக்கும்‌ 
தேன்‌, பசுவின்‌ நெய்‌, ரொச்சிச்சாறு கூட்டியிடவும்‌. ஆக 
கோடாகூழிக்‌ குளிகைக்கு அனுபானம்‌ அநேகம்‌ உண்டு. 
இப்பக்கத்‌. துகை வியாதி .190 வியாதியின்‌ : பலமறிந்து. கால 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


6-வது தொகுப்பு ' ஸர்‌ 


மறிந்து கால்‌ மண்டலம்‌, அரை மண்டலம்‌, ஒரு மண்டலம்‌ 
கொடுக்கவும்‌. (ஏடு 76). 


(C) வியாதியின்‌ குணம்‌ ( இன்னின்ன வியாதிக்கு 
இத்தனை யென்றறிய விபரம்‌) ஏடுகள்‌ 20. (17 ௦ 87). 

Beginning : 

எண்ணுங்‌ கருமங்க ளெல்லா மிசைந்தெனக்கு 

நண்ணுங்‌ கலையனைத்தும்‌ ஈல்குவாய்‌ - உண்ணிறைந்தான்‌. 

முண்டத்தா னண்டத்தான்‌ மூலத்தா னலஞ்சேர்‌ 

கண்டத்தான்‌ பெற்றகளிறு 


(வியைக நம :). 


படைத்திலங்கு கீர்த்தியான்‌ படிமிசைமாந்தர்க்‌ கெல்லாம்‌ 
புடைத்தெழு ரோகமுற்றபிணி பலவுள்ள தெல்லாம்‌ 
விடைப்பான விழங்கவே பேரையெல்லாம்‌ 

அடுக்கவே வகையாயெல்லாம்‌ மறியவே வுரைக்கலுற்றேன்‌ (௧) 


End : 


வகைதரு மலமுந்தள்ளி மற்றநீர்‌ கள்ளாநிற்கும்‌ 

மிகப்பட நாவுலர்ந்து அசையறக்‌ கிசையாதென்னும்‌ 

முகம்மல நாற்றம்போல முடிநஆ்திடு நாலானாளில்‌ 

நகைதருங்‌ கதிர்மேல்நிற்க நல்லநீர்‌ ஈடக்கும்வாறே. (௮௯) 


3 & ௮ யாத்த 
நடித்திடும்‌ நயனந்தன்னை நாகரவிரலே 
கடித்திடுஞ்‌ சோதிதன்னில்‌ கடைக்கண்ணிற்‌ ரோற்றுதாகில்‌ 
முடித்திடு மூன்‌ றுகாளில்‌ முன்றாஞ்‌ சாமத்திலாவி 
விடித்திடுங்‌ குவளைக்கண்ணாய்‌ ! விழலென்றே மடியும்வறே 


(௯௰) 
(ஓ) பலதிரட்டு (ஏடு 871 முதல்‌ 123 வரை) 
Beginning : 
' சிவனார்‌ வேம்புத்‌ தைலம்‌, வண்டுகடி குஷ்டம்‌, சொறி 
்‌ குஷ்டத்திற்கு: 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


486 த்மிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


சிவனார்‌ வேம்பு ஒரு சுமை, ஆடுதீண்டாப்‌ பாளை ஒரு சமை, 
இவைகளை ஒரு மிடாவிலிட்டுக்‌ குழிகெல்லி எருவிட்டுத்‌ தைல 
மிறக்கி வைத்துக்கொண்டு ஒரு காசத்தனையுட்கொண்டு 
மேலுக்குத்‌ துவளையிடவும்‌. 


இதற்குத்‌ தீரும்‌ வியாதிகள்‌ :- 


சொறி, குஷ்டம்‌, படர்தாமரை, மேலெரிப்பு, கருங்குஷ்டம்‌, 
வெண்குஷ்டம்‌, சொறிசிறங்கு, வியாதி, ஒழுகுக்‌ குழிப்புண்‌, 
ஆறாதபுண்‌, பிளவை, பவுத்திரம்‌, அரையாப்பு, சிலந்தி, கரப்பான்‌, 
செங்குஷ்டம்‌, முதுகுப்பிளவை, 18 குஷ்டம்‌ இவை சகலமுநக்தீரும்‌, 


தைலமீடும்போது வினயக பூஜை பண்ணி வி.ாயகனுக்குப்‌ 
பொங்கலிட்டுத்‌ தெட்சனை வைத்துத்‌ $ழதைலம்‌ நிவேதனஞ்‌ 
செய்து, எடுத்து வைத்துக்‌ கொண்டு ஞாயற்றுக்கிழமை, 
செவ்வாய்க்கிழமை பொருந்திய நாளிலிட்டு உட்கொள்ளச்‌ சகல 
வியாதியும்‌ தீரும்கைகண்டது. 


End : 
ரத்தக்‌ கடுப்பிற்கு 


முத்தின பெருமரத்துப்‌ பட்டையை மேல்‌ புரணியும்‌ தட்டிப்‌ 
போட்டு உள்காறு தட்டிப்போட்டு, அந்தப்‌ பட்டையை யிடித்துப்‌ 
பொடிபண்ணி, அதை வஸ்திரகாயம்‌ பண்ணி, ஒரு சட்டியிலே 
எருமை மோர்‌ ஒரு வெள்ளம்‌ விட்டு, மேலே சீலை வேடுகட்டி 
அந்தப்‌ பொடியையந்த வேட்டிலே வைத்து, அதிலே 8 மிளகு 
9 கிராம்பும்‌ முடிந்து நடுவே வைத்து, ஒரு சட்டியிட்டு மூடி ஒரு 
எரிகரும்பாயெரியிட்டு அரைப்படியாய்‌, சுண்டவிட்டு, அந்த 
வேடுகட்டினதை யெடுத்து ஒரு கம்பளியிலே பொடியைப்போட்டு 
நெருக்கினால்‌ 3 படி சாறு வரும்‌. அதிலே மிளகும்‌, கிராம்பும்‌ 
அரைத்துக்‌ கலக்கி உள்ளுக்கு வாங்கிக்கொள்ளவும்‌. உள்‌ முலம்‌, 
கிராணி, இரத்தக்கடுப்பு, நிற்கும்‌, இதற்கு உப்பு, புளி, புகை 
ஆகாது. பாலுஞ்சாதஞ்‌ சாப்பிடவும்‌. தயிரிலே சாப்பிடவும்‌. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


6-வது தொகுப்பு 497 


அதன்‌ பேரில்‌ 10 நாளைக்கு பாலுந்‌, தயிர்‌, நெய்‌ எதேஷ்டமாய்‌ 
கூட்டிக்கொள்ளவும்‌. ஆரோக்யமாகும்‌. 


(E) நாடிச்‌ சுருக்கம்‌ (124 முதல்‌ 120 வரை ) 
Beginning : 


எண்சாணுடம்பு எழுபத்தீராயிரம்‌ நாடி நரம்புகள்‌ மணிவலை 
சுறுக்கிட்டாப்போல நிற்கும்‌. அது பத்து நாடியாகச்‌ சுருங்கும்‌ 
இந்தப்‌ பத்து நாடியும்‌ மூன்று நாடியாகச்‌ சுருங்கும்‌. மூன்று 
நாடியும்‌ பேருக்க இடை, பிங்கலை, சுழிமுனை யென்ன நாசியிலும்‌ 
பங்கு. இடையாவது இடது காசி. பிங்கலையாவது வலது நாசி, 
சுழிமுனையாவது நடுவே நிற்கிறது, நுனி மூக்கு, 


End: 


அவத்தை 10ம்‌ வருமாறு; முதல்‌ அவத்தை பிணம்‌ நாறும்‌. 
இம்‌ அவத்தை நல்லது கூறும்‌, வேற்றுமை கூறும்‌. 2ம்‌ அவத்தை 
சித்த மலங்கும்‌. 4ம்‌ அவத்தை இழைப்பிழைக்கும்‌. 6ம்‌ அவத்தை 
முகம்‌ வெளுக்கும்‌, 6ம்‌ அவத்தை பிரறான வார்த்தை கூறும்‌, 
உடம்பினைக்கும்‌. 7ம்‌ அவத்தை சோறு தேடும்‌. 8ம்‌ அவத்தை 
கண்‌ பஞ்சாடும்‌. 9ம்‌ அவத்தை உடம்பு வியற்கும்‌, 10ம்‌ அவத்தை 
மரணமென்‌ றறிக. 

குரு வாழ்க, வாணி சகாயம்‌, 


(F) வைத்ய சிந்தாமணி (ஏடுகள்‌ 127, 188 ஆக 2 ஏடுகள்‌ ) 


Beginning : 
சித்தாமட்டி என்பது குருவட்டி சூதமென்பது ஸம்‌ 
துப்பில்‌ என்பது கரும்பு குமரியென்பது கற்றாழை 
திறண்டென்பது இஞ்சி சம்பு என்பது நாவல்‌ 
End: 
லவரு என்பது பேய்ச்சுரை வச்சிரவல்லி டர்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


498 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


. திமட்டி என்பது சிறுகும்மட்டி ஏசவல்லி என்பது பாகல்‌ 
பேராமட்டி என்பது குருவச்சி 


(0) பலதிரட்டு வைத்தியம்‌ (ஏடு 189 முதல்‌ 197 வரை) 
Beginning : 
பிரமியப்‌ பிரமேகத்திற்கு, 


ஆவாரை வேரையரைத்துச்‌ சுண்டைக்காயளவு காலமே 
சாப்பிடவும்‌. தேற்றான்‌ விரை 20 இளரீரிலூறப்போட்டு, அந்த 
யிளநீர்‌ விட்டரைத்து அந்த இளநீரில்‌ 4 நாள்‌ குடிக்கவும்‌. 


பத்தியம்‌, புகைப்பு, புளி தவிர்க்கவும்‌ :- 

அல்லிப்பூ, வட்டத்துத்தி, சீந்தில்தண்டு, நீர்ப்பூலா வேர்ப்‌ 
பட்டை, கற்றாழைமடல்‌ சாற்றில்‌ பிசைந்து சர்க்கரை போட்டுக்‌ 
குடிக்கவும்‌, பிரமியந்‌ தீரும்‌. 


End : 


துருசுப்‌ பொடிபோட்டு உரைக்கவும்‌, கருஞ்சுருட்டிச்‌ சாறு 
விட்டு அரைத்து, மிளகு பொடிபண்ணித்‌ தூவி உரைத்து, சுக்குப்‌ 
பொடிபோட்டு அரைத்து, எலுமிச்சன்சாறு விட்டு அரைத்துக்‌ 
கந்தகம்‌ சுத்திபண்ணிப்போட்டு, உரைக்கவும்‌. அப்புறம்‌ பசுவின்‌ 
வெண்ணைபோட்டு அரைக்கவும்‌. இந்த களிம்பின்‌ நிறம்‌ தாமிர 
நிறமாயிருக்கும்‌. பரணியில்‌ போடுகிறபோது சாம்பல்‌ நிறம்‌. 
பரணியில்‌ இருக்க நீலநிறம்‌. பரணியில்‌ போடவும்‌. 


(1) அகஸ்தியர்‌ இருநூற்றைந்து (ஏடுகள்‌ 198 (௦ 284) 
Beginning : 
பூரணமா முள்மூலம்‌ பொரிச்சூடாகும்‌ 
புகையெழும்பி மேகமதாஞ்‌ சிரசில்சூடாங்‌ 
காரணமாய்‌ நீர்கலந்து கண்ணில்ரோகங்‌ 
 தனலெழுந்து வாயுவினால்‌ சூலைரோகம்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangortri Initiative 


9-வது தொகுப்பு ்‌ 499 


மாரணமாம்‌ வாதத்திலெழுந்து மேகம்‌ 
மதியதொரு பித்தத்தில்‌ கிராணியாச்சு 
: தாரணமாம்‌ வாயுவினால்‌ குன்மமாச்சு 
சார்ந்தசிலேத்‌ மங்கூடில்‌ சயமதாமே (க) 


End : 


சஞ்சீவி போலிந்தநூலைச்‌ சொன்னோம்‌ 
சண்டாளப்‌ பாவிக்கு யீயவேண்டாம்‌ 
நஞ்சுபோ லிந்தநூல்‌ நோய்களுக்கு 
நயமான நோய்கனளைத்தான்‌ நாடிக்கொல்லும்‌ 
கெஞ்சுவா ருலகத்திலிந்த நூலைக்‌ 
கேட்டாலுங்‌ கொடுக்கரிது கேள்வியன்றி 
மிஞ்சவே பஞ்சரித்துத்‌ தெண்டஞ்செய்து 
வேண தன மீந்தாக்கா லிதனையீயே | (உள௫) 


ஈவதிந்த நூல்துகைதா னிருநூத்தஞ்சு 
்‌ கிலுள்ளோர்‌ பிழைக்கவென்று ்‌ 
ட்ப ட்‌ இரங்கிச்சொன்னோம்‌ 
தாயிருந்த பிள்ளைக்குத்‌ தவக்கமில்லாத்‌ ட்‌ 
தன்மைபோ லின்னூலைச்‌ சாற்றினேன்‌ நான்‌ 
நோய்மிகுந்த தொல்ளையில்லை யொருநாளுந்தான்‌ 
நுண்மையாய்ச்‌ சரக்கெல்லாம்‌ நீத்துக்கொண்டு 
வாய்மையுடன்‌ னென்ணெயுடன்‌ கிருதஞ்செய்து 
வைத்திடுவாய்‌ அனுபான வைத்யமுற்றே (௨௦௫) 
ராமஜெயம்‌ 


ஓசையிலேழு ஒளியினிலைந்து 

நாசியில்மூன்று நாவினில்‌ ரெண்டு 

தசியுந்‌ தேவியுஞ்சிறந்து இருப்பிடம்‌ 

வாசியில்நீதி மகிழ்ந்‌ துரைத்தாரே. 
விஷ்ணுமயம்‌. 

ஓம்‌ நமோகாராயணாய்‌ ௩ம்‌: 
கோவிந்தாய ஈம: 
ராமச்சந்திராய ஈம; . ப அ தந்து 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


440 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


(1) நிகண்டு (பெயர்‌ அறியும்படி) ஏடுகள்‌ 1 1௦ 8. 
Beginning : 
புண்டரீகம்‌ என்பது தாமரை 
முதியார்கூந்தல்‌ என்பது சவுரிக்குருந்து 
பெரியபெருங்குரும்பை என்பது வீழி 
அமுதவல்லி என்பது சீந்தில்‌ 


End: 
ஆறியன்பாடாவது ஆடாதோடை 
அகஸ்தியன்‌ பூடு கொட்டைச்செடி 
பக்தியுடைவள்‌ வில்வமரம்‌ 
வடியிடப்பால்‌ கரடிப்பால்‌ 
முருடியுடசில்‌ முருட்டாமை 
குறிப்பு : 


இதற்குபின்‌ 4 ஏடுகள்‌ உள்ளன. தெலுங்குலிபில்‌ எழுதப்‌ 
பட்ட ஓலை ஒன்றும்‌ உள்ளது. 
சுக்குத்திப்பிலி கனமிளகு 
துய்யகடுக்காய்‌ சர்க்கரையும்‌ 
ஒக்கக்கூட்டிப்‌ பொடியாக்கி 
மிகவுந்தேனில்‌ குழைத்துண்ணக்‌ 
குக்குக்குக்குக்‌ கென்றிமல்‌ 
குரலுந்தீய்ந்து குணமாமே 


525. சுவடி நெ. 295 
யானை வைத்யம்‌ (பலதிரட்டு) 
ஏடுகள்‌ 66 ; பக்கத்திற்கு 4 முதல்‌ 6 வரிகள்‌ 
செல்லரித்துள்ளது ; எழுத்து சுத்தமாக உள்ளது 
(மீள % அகலம்‌ 20 % செ.மீ) 
இதில்‌ பானை நோய்களான சுத்தபக்காளத்தின்‌ குணம்‌ - 
மருந்து - குட்டுப்பக்காளத்தின்‌ குணம்‌ - உலுக்கு பக்காளத்‌ தின்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 441 


நீர்‌ பக்காளத்தின்‌ குணம்‌-யானைக்கு மருந்து-யானை ச்குலெங்கனம்‌ 
- சைத்யத்துடன்‌ புழுவிழ - சம்மட்டித்து யானைக்‌ கண்ணுக்கு 
மருந்து - வாயு கவளம்‌ முதலானவைகள்‌ உள்ளன. தளாசு - 
தீபன களம்‌ - ஆனை வயிறு ஊதியீருந்தால்‌ மருந்து - யானைக்குக்‌ 
காங்கையாய்‌ உத்தாளமானால்‌ மருந்து - நல்லபாம்பு, பேய்நாய்‌ 
பேய்நரி கடித்தால்‌ மருந்து - தீபனக்‌ கவளம்‌ யானைக்குக்‌ கவளம்‌ 
வாயுவின்‌ குணம்‌ - மேகநீர்க்‌ க௨ளம்‌ - தீ௨னம்‌ - கண்ணோவுக்குப்‌ 
பத்து - ரஸமிறங்கிற யானைக்குக்‌ கவளம்‌ - வாய்வுக்குக்‌ கவளம்‌- 
கிரிமிசூலை, ரத்தசூலைக்‌ குணம்‌ - மகாயேலாதிச்‌ சூரணம்‌ இதற்குத்‌ 
தீரும்‌ வியாதிகள்‌ - தசவித பக்காளம்‌ - அகைதம்‌ - 9 வித பயித்திய 
வாயு - மூர்ச்சை வாயு, நெஞ்செரிவு, அதிகாங்கை - அக்கீனிவாயு 
- தீபனமுண்டாம்‌. யானை புஷ்டியாகித்‌ தெளுவாகயிருக்கும்‌. 
மேகநீர்‌ கவளம்‌ - குழிஈரி நெய்‌ - யானையின்‌ காலுக்குத்‌ தடவ -- 


Beginning : 
வசம்பு பலம்‌ 1 சுக்கு பலம்‌ 1 
இந்துப்பு ட்ட புரோசனை விதை, 4 
கருஞ்சீரகம்‌ தன்‌ காட்டுசீரகம்‌ டடத 
குராசானியோமம்‌ , 4 பெருங்காயம்‌ எதை! 
சாதிப்பூ ன்‌ திப்பிலி தத்‌ ப 
தேசாவரம்‌ பகம்‌ கஸ்தூரிமஞ்சள்‌ , 4 
பூண்டு ட்டி பனங்கருப்புட்டி ,, 75 
நெய்‌ படி 7 கடுகு உட்க 
வாய்விளங்கம்‌ பலம்‌ 1 கடுகரோகிணி , 4 


இதுவெல்லாம்‌ இளவறுப்பாய்‌ வறுத்துக்கொண்டு வசம்பு முதல்‌ 
பதமாய்‌ வறுத்துக்கொண்டு, இதுவெல்லாமிடித்துதி தூளாக்கிக்‌ 
கருப்புக்கட்டி போட்டு இடித்து, நெய்விட்டுப்‌ பிசைந்துகொண்டு, 
பெரிய யானைக்கு விளாங்காயளவு, சின்ன யானைக்கு சின்ன 
விளாங்காயளவு உருண்டை செய்து மேய்க்கவும்‌. மசாலாவைப்‌ 
புதுப்‌ பானையில்‌ போட்டு. சீலை வேடுகட்டி, வெய்யிலில்‌ புடம்‌ 
வைத்து எடுத்து, வைத்துக்கொண்டு யானைமுகம்‌ பார்த்து 
9 நாளைக்கொருக்கால்‌, 8 நானைக்கொருக்கால்‌ மேய்த்து வரவும்‌. 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


442 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


இதுக்கு மாற்று :- 

முருங்கைப்பட்டை, எருக்காலம்‌ வேர்ப்பட்டைமேல்‌ புரணிச்‌ 
'சீவிப்‌ பொடியாய்‌ நறுக்கி, சிராங்கையுப்புக்‌ கூட்டிப்‌ பதமாய்‌ 
வறுத்துக்‌ கவளம்‌ காட்டித்‌ தண்ணீர்‌ குடித்ததற்கு மேல்‌ 
மேய்த்து வரவும்‌, 
End: 
ஐராவதம்‌ 

உயரமே பத்ததாகும்‌ ஓங்கிய முடிமேதென்ன 

அயர்விலாக்‌ கொம்பு நான்கும்‌ -- யணிமுகம்புகரேயாகும்‌ 

வியனுரு துதிக்கைநீளம்‌ யீருமுழ மொன்பதாகும்‌ 


துயரில்ல ............ வேர்தலையும்‌ வெண்கிரியீனூலே '... 
இக்க திருக்கும்‌ சிவந்தகண்‌ கழற்சிபோல்‌ 
உயர்முலம்‌ ............ வைத்துக்‌ ....ஃ...ஃஃஃ 


பாய்முத மிகுதமெட்டு ...... சிரியமும்‌ ரசித்தும்‌ 
தெய்வ...... கொம்புகாதி நிற்கும்‌ குலாவியமதமோயெட்டு 
00305000009 DOIN தோன்றியே யிருளதாகும்‌ 

SoG யேளக்‌ கமுளமேயாகும்‌ 

வம்புரு புருடநீளம்‌ வருமுழ மெட்டதாமே... 

மிக்க தோரினிப்பைஈத்த;ம்‌ வேகனிரஸ மருந்தும்‌ 
மிக்குடன்‌ கருப்பன்சாத்தை யெடுத்தது தானே... 


526. சுவடி நெ, 296 
பலதிரட்டு வைத்யம்‌ 
(&) தன்வந்தரி நிகண்டு முன்னூறு 
ஏடுகள்‌ 7: பக்கத்திற்கு 6 முதல்‌ 7 வரிகள்‌ 
அபூர்த்தி, ஏடுகளின்‌ நுனி முறிந்துள்ளன. 
(நீள % அகலம்‌ 40% 2௪. மீ.) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது. தொகுப்பு 443 


இதில்‌ வாசிசூட்சம்‌, ஒரு௨ருஷ யோகம்‌ செய்தால்‌ நாசம்‌ 
திரண்டுவரும்‌. வாலையீனியல்பு-வாலைபூசை, உலகோர்‌ செய்கை 
வாலைக்குப்‌ பெயர்‌ - 4 யுகத்திலும்‌ சித்தர்‌ சேறுகிற துகைவிபரம்‌ 
வழலைப்பேர்‌ முதலானவைகளுள்ளன. 


Beginning : 
ஆயிதிரோ தாயினுட மந்தகூறு 
அனுபான மனோன்மணியின்‌ ஆதிபோத்தி 
வாயிதிரோதாயி யென்ற மனோன்மணத்தாய்‌ 
வளர்ந்ததொரு வாலையுட பாதம்போற்றி 
மாயிதிரோ தாயினுட கணபதியென்று 
வாழ்த்தினேன்‌ வல்லபையின்‌ நந்திபோற்றி 
ஆயிதிரோ தாயிதள ரானசக்தி 
நலமான வைரவன்தன்‌ பாதம்போற்றே “ (க) 


End: 
காட்டினார்‌ நீலியென்றும்‌ பூடென்றும்பேர்‌ 
கருத்தான திகைப்பூச்சி யென்‌ றும்பேரு 
நாட்டினார்‌ காயமென்றுஞ்‌ சிப்பியென்றும்‌ 
நலமானயந்திரப்‌ பூச்சியென்றும்‌ சொன்னார்‌ 
வாட்டினார்‌ சனியீசன்‌ வாகனன்தானென்பார்‌ 
வளமான அஷ்டமாம்‌ பாவையென்பார்‌ 


(௩௬) 


இதன்‌ பின்னர்‌ 2 ஏடுகளில்‌ (8) போகநாயனார்‌ அருளிச்‌ 
செய்த நிகண்டு. சவுக்கார, நவச்சார, சத்திச்சாரப்‌ பெயர்கள்‌ 


கொடுக்கப்பட்டுள்ளன, 


(0) நந்தி தண்டகம்‌ ( ஏடுகள்‌ 2 பக்கத்திற்கு 6 வரிகள்‌ 
அபூர்த்தி) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


444 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


Beginning : 


பூமகள்‌ கைலைமேவி பூரணத்தொன்‌ றேயாக 

ஆகம வேதஞானக்‌ கருவீயுமானதொன்றே 

ஏகவாரணம்‌ பூண்ட ஈந்திதண்டகமே யோத 

வேதமாகமத்தின்‌ சக்தி வினாயகன்‌ காப்புத்தானே 
End : 

தானன யொன்றே புரியஷ்டமான து 

தானன தொன்றே தத்துவமானது 

தானன தொன்றே சங்கங்களா வது 

தானன தொன்றே தற்பரமாகுமே 


(D) வாசமுனி சூத்திரம்‌ எழுபது (ஏடுகள்‌ 2; பக்கத்திற்கு 


6 வரிகள்‌, அபூர்த்தி) 

Beginning : 
ஆதியுமந்தமு மனுபோக வாயுவில்‌ 
மாதொரு பெண்பிள்ளை மாசத்தியாகின்ற 
நீதிபராபரை நேமியோன்‌ தங்கையாஞ்‌ 
சோ தியில்வந்த சூத்திர மதாமே 

End: 
வெள்ளையைப்‌ போல்குடன்‌ வீரனைக்கூட்டிடு 
ஒள்ளியவில்லை யுணர்வாய்ப்‌ பிடித்திடு 
தெள்ளிய ......ஃ.. திறமாயுலர்த்திடு 
உள்ளியகார ஜயநீரைக்‌ குத்திடே 


(E) போகநாதர்‌ சோடச சூத்திரம்‌ (ஏடுகள்‌ 2 பக்கத்திற்கு 


6 வரிகள்‌ அபூர்த்தி) 
Beginning : 


முப்பாலுக்கப்பால்‌ முதலான நிற்குணப்பாழ்‌ 
விப்பால்‌ வழலையறிவினால்‌.-— எப்போதும்‌ 
தானவனய்‌ நிற்குஞ்சகலகுருவாய்‌ தோன்றாய்‌ 
யானைமுகம்‌ காப்பா மறி, 

CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு A445 


முத்தியா மிடைபின்னோடு மூதறிசுழினை நாடி 

சத்தியா மதியேபூரந்‌ தானதுகாய்ச்சும்‌ பூவாம்‌ 
பத்தியாம்‌ வழலையுப்புப்‌ பானுவாஞ்‌ சுழினைச்சுன்னம்‌ 
சித்தியாமூரி கங்கை சேருறக்‌ காச்சினாலே (௧) 


End : 


கறண்டங்‌ கடப்பைநாடு கலிங்கமாம்‌ 

பறங்கத்துந்‌ தர்மஞ்‌ ...... ௨. 

சீரங்கதேசஞ்‌ சயிந்தமாபற்‌ பதத்தது நிர்மயங்காவேரி 
நீளந்தி மூலஞ்‌ சோளம்‌ 

வர்மமமாறாடங்‌ கொல்லி மாலயோடு குருமிதானே (ம) 


துடிறிமா மாலச்சுத்‌ தெங்கும்‌ 

கோகளம்‌ வைகைமூலம்‌ 

படித்திடும்‌ பாண்டிநாட்டில்‌ பகருகீழ்கடல்‌ மேல்பக்கந்‌ 
திடமுறுவு ராமகாதஞ்‌ 

சேர்த்திடு மதுரைத்திட்டு வடிவளை கிலுங்கச்செட்டி 
வளர்குடிச்‌ சிலம்பினோரோ (௧௧) 


(F) ரோமரிஷி கருமான சூத்திரம்‌ நான்கு (ஏடுகள்‌ 1 
பக்கத்திற்கு 6 வரிகள்‌ பூர்த்தி) 
Beginning : 
பூசித்த கருமான மொன்றுகேளு 
புத்தியுள்ள ரோமரிஷி புகன்றவித்தை 
நேசித்தசரக்கான வுப்பு ரெட்டி ~ 
நிர்மலமாங்‌ கல்லுப்புக்‌ கூடச்சேர்த்து 
த்தன்‌ ரவிபீஜம்‌ நாலுகொண்டு டு 
மட்‌ அடவாக மூன்றுமொன்றாய்க கல்வத்திட்டு 
பாசித்து விந்துநீர்‌ தன்னாலாட்டி 
லங்‌ யுருட்டியதை வட்டுபண்ணே (௧) 


End : 


பேச்சப்பா தாளகத்தி னூறலெல்லாம்‌ 
aod போலே யிறுகிநிற்கும்‌ 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


348 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


பேச்சப்பா வொன்றுமில்லை வெள்ளிநூறில்‌ 
புகழான தாரமது யீந்தாயானால்‌ 
தாட்சியில்லை பதினாறு (மாத்து... வ) 
தடையில்லை கிடைக்குமது யேறுந்தானே (௪) 


முத்தும்‌. சிவராமஜயம்‌. 


(6) அகஸ்தியர்‌ மதிவெண்பா நூறு (ஏடு 4 அபூர்த்தி, 
்‌ 8 செய்யுட்களேயுள்ளன பக்கத்திற்கு 6 வரிகள்‌ ) 


Beginning : | 
ஆதிசிவமான பதமதை அன்புடனே நெஞ்சில்வைத்து 
சோதிமதி வெண்பாவைச்‌ சொல்லுவேன்‌ -- நீதியுடன்‌ 


.வாலையிரு பதத்தை வாக்கிலே வைத்தருளக்‌ 

காளையின்‌ மேலேறுசிவன்‌ காப்பு... 

காப்பான வைங்கரனை கந்தன்வடிவேல்‌ முருகன்‌ 
வாய்ப்பாக நெஞ்சில்மனங்‌ கொண்டு -- ஏற்பாகத்‌ 
தவமுனிவர்‌ சித்தர்ரிஷி சாற்றியநூல்‌ கட்கெல்லாம்‌ 
்‌ நவமணியாம்‌ மதிவெண்பா ஈத்து (௨) 


End: 


சொல்லாத மாய்கையெல்லாம்‌ துணிந்தவர்க்கே தள்ளுமல்லால்‌ 
பொல்லாத மாய்கைவிட்டுப்‌ போகாது - சல்லாப 
லீலையிலே தான்மயங்கி நின்றவுடன்‌ கெட்டுவிடும்‌ 
வாலைசிறு பெண்ணாள்‌ சொன்னமதி (௮) 


(H) கொங்கண நாயனார்‌ முப்பு சூத்திரம்‌ (ஏடுகள்‌ 2) 
பக்கத்திற்கு 6 வரிகள்‌. அபூர்த்தி. 


Beginning : 
ஆயிரத்‌ தைன்னூறிலே யறிந்தெடுத்த மந்திரம்‌ 
பாயிரத்துள்ளான்‌ பாடல்‌ பத்துநான்கு ஒன்றிலே 
தாயிரக்கமான சத்தி தானறிந்து வாழ்வதோ 
சீர பிரத தி டவல்‌ கடந dai Guy டா மே init Initiative (௧) 


அடிமாந்த எரியான ஆதிமுறு முப்படா 

திடமுமுள்ள மதியமஞ்சுஞ்‌ சென்ற ' பூரணமடா 
விடமறிந்து நாதமான வெண்மையான வுப்படா 
உடனறிந்த வுப்பினாலு முயர்ந்தகுரு வருளுமே (௨) 


End : 


(1) 


சேத்திநீர்விட்‌ ' டாட்டியே தெரிந்தகரி யுப்பிலே 
சேர்த்தரை கெஜபுடத்தில்‌ செப்பமுள்ள சுண்ணமாம்‌ 
நீர்த்ததும்மைச்‌ சாரமே நிறுத்தாடுங்கொண்‌ டேவிட 
நீற்றபிர ஊையமதாம்‌ நிலைத்தநீர்‌ கையாடவே (கக) 


அகஸ்தியர்‌ பாடிய 50ல்‌ கருசூட்மம்‌ 16, பதினெட்டு 
ஷோடசமாலை என்ற அஷ்டாதி மாலை 


(ஏடுகள்‌ 8; பக்கத்திற்கு 6 முதல்‌ 7 வரிகள்‌. பூர்த்தி) 


Beginning : 


மாலையாய்‌ சொன்னமுப்பு மயங்கிட வேண்டாங்கண்டீர்‌ 
ஆலயக்‌ கல்லுமல்ல அம்பலத்‌ தாம்பூலக்கல்‌ 

சாலையில்‌ கட்டிச்சுன்னம்‌ கருதியே சுன்னமாக்கி 
வேலையா யெடுத்துக்கொள்ளு வீபசமே பலமொண்ணாமே (௧) 


பலமொண்ணு கம்பியுப்புப்‌ பாத்திட வுறுதியாக 
சலமில்லாக்‌ கர்ப்பூரந்தான்‌ தானது பலமுமொன்று 
நலமதாய்‌ மூன்றுஞ்சேர்த்து நகர்ந்திடக்‌ கல்வத்தாலே 


நலமதாய்‌ ரண்டுசாமம்‌ தரித்திடு அருநீராலே (௨) 


End : 


வேதையாம்‌ நாகமொண்ணு விளம்பின ரசமுமொண்ணு 
தாதையே கெந்தியொண்ணு தலத்‌ அரிநீராகும்‌ 
பாதையாமாடு தின்னாப்‌ பாளையைத்‌ வதல்வாக்‌ ட 
கோதைநஙீ யாண்டுபாரு..குவலய மறியமாட்டார்‌ (௧௭) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


448 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


மாட்டாது பூபுடந்தான்‌ மறித்திடு பக்ஷந்தானே 
நாட்டாண்மை நாற்பத்தஞ்சு சட்டமாய்ப்‌ புடத்தைப்போடு 
சூட்டாம லெடுத்துப்பாரு சொன்னதுமுருக்கப்‌ பூப்போல்‌ 
வாட்டலில்‌ லமர்ந்துநிற்கும்‌ வரிசையை யறிந்துபாரே (௧௮) 


முத்தும்‌. சிவராமஜெயம்‌ 


(1) அகஸ்தியர்‌ ரத்தினச்‌ சுருக்கம்‌ (32 ஏடுகள்‌; பக்கத்‌ 
துற்கு 7 வரிகள்‌. எழுத்து சுத்தமாகவுள்ளது. சிதிலம்‌ 
அபூர்தீதி. 
இதில்‌, நாடி சாஸ்திரம்‌, வைத்தியர்‌ லக்ஷணம்‌, பூபதி 

மாத்திரை, ரசசிந்தாமணி (ஏடு 7) கோரோசனைக்‌ குளிகை 

(ஏடு 8) பூமணியுருண்டை, அர்த்தநாரீசுவரம்‌ (ஏடு 9) சிலோ 

தாரியுருண்டை (ஏடு 10) கரிசாலை லேகியம்‌ (ஏடு 11) கண்டங்‌ 

கத்திரி லேகியம்‌ (ஏடு 12) சிந்தாதி லேகியம்‌, மகாவில்வாதி 
லேகியம்‌ (ஏடு 18) சரபுங்க வில்வாதி லேகியம்‌, மகாகண்டங்‌ 
கத்திரி லேகியம்‌ (ஏடு 16) கபாட லேகியம்‌ (ஏடு 17) திப்பிலி 

ரஸாயனம்‌ (ஏடு 18) மதுத்தமணி, செளபாக்கிய சுண்டி (ஏடு 19) 

கூஷ்பாண்ட லேகியம்‌ (ஏடு 20) அக்கினிச்‌ சூரணம்‌, திராக்ஷாதிச்‌ 

சூரணம்‌, அச்வகந்திச்‌ சூரணம்‌ (ஏடு 21) தாளீசபத்திரிச்‌ சூரணம்‌; 

(ஏடு 22) பஞ்சதீபாக்கினிச்‌ சூரணம்‌, நிலவாகைச்‌ சூரணம்‌, 

வல்லாரைச்‌ சூரணம்‌ (ஏடு 23) சஞ்சீவிச்‌ சூரணம்‌ (ஏடு 24) 

ஏலாதிச்‌ சூரணம்‌, அச்வகந்தி பலாலாக்ஷாதிச்‌ சூரணம்‌ (ஏடு 26) 

வீல்வாதித்‌ தைலம்‌ (ஏடு 26) குமாரித்‌ தைலம்‌ (ஏடு 27) 

கொம்பரக்குத்‌ தைலம்‌, சந்தனுதித்‌ தைலம்‌ (ஏடு 29) பொன்னாங்‌ 

காணித்‌ தைலம்‌, கீழாநெல்லித்‌ தைலம்‌ (ஏடு 31) ஆதண்டைத்‌ 
தைலம்‌, நிலப்பனைக்‌ கிருதம்‌ (ஏடு 22) பொன்னாங்காணி கிருதம்‌ 
என்பன காணப்படுகின்றன. 


Beginning : 
... பூரணமாய்‌ நிறைந்தகுரு பதத்தைப்போற்றி 
புகலுகிறேன்‌ வைத்தியத்தின்‌ சுருக்கந்தன்னை 
வாரணமாமுகத்தோனைப்‌ பணிந்து போற்றும்‌ 


வைத்தியந்தான்‌ முன்னூற்று வறுபதுக்குள்‌ 
6-0. கக்கி th Coleen பக, டப்‌ Initiative 


5-வது தொகுப்பு FT 


காரணமாய்ச்‌ செந்தூர பற்பலேகியம்‌ 
கருவான தைலமொடு கிருதமெண்ணெய்‌ 
பூரணமாக்‌ கிராணமொடு கலிக்கமாத்திரை 
சுருக்காக நாடிமுத்தும்‌ சொன்னோம்பாரே (௧) 
End: 


கூட்டப்பா மரத்துவெள்ளை யமுக்கிராவேர்‌ 
கூறாதே வகைக்கிரண்டு கழஞ்சுவீதம்‌ 
ஆட்டப்பா ஆவின்பால்‌ விட்டரைத்து 
அப்பனே நெய்தனிலே கரைத்துவிட்டு 
மூட்டப்பா வடுப்பேத்திக்‌ கமலமாக 
முதிராமல்‌ மெழுகுபத மானபோது 
நாட்டப்பா வடிகொண்டு பரணிசேர்த்து 
நலமாக விருநேரங்‌ கழஞ்சுகொள்ளே. (௧௬௫) 


கொள்ளவே பெரும்பாடு யெலும்புருக்கிக்‌ 
கூறான பிரமியங்கள்‌ கடுப்புமூலம்‌ 
விள்ளவே கிராணிவகை யெல்லாந்தீரும்‌ 


இ ந ந ப 
9558ம்‌ பக்கத்திலுள்ள 249ம்‌ நெம்பர்‌ சவடியையும்‌ பார்க்கவும்‌. 


(6) ரோமரிஷி 19 (ஏடுகள்‌ ச; பக்கத்திற்கு 6 வரிகள்‌ 
மிகவும்‌ சிதிலம்‌. பூர்த்தி) 


Beginning . 
CL ரோமரிஷி பூதலத்தில்‌ 
நெறிகெட்ட மானிடர்க்கு மருந்துசொல்வேன்‌ 
காதலுடன கணப்‌ தியைத்‌ தியாளஞ்செய்து 
கார்மேக நிறமுடைய்‌ லயப்போக்கு 


ரச சாயக்‌ Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


50 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
ஆதரவாய்‌ மருந்துவகை சொல்லக்கேளு 
அப்பனே நிலவாகை சிவனார்வேம்பு 


போதமுடன்‌ விராலியுடமூலர்‌ தானும்‌ 
புகழ்பெறவே கொண்டுவந்து உலர்த்திக்கொள்ளே (௧) 


கொள்ளப்பா வகைக்குக்கால்‌ துலாமேகூட்டிக்‌ 
குறிப்பாக ..........- நீரிலேதான்‌ 
மெள்ளவே. நீர்பிரட்டி ரவியில்போடு 
வீதமாக வுலர்ந்தபின்பு பாண்டத்துள்ளே 
கிள்ள...... 4-2 சட்டிமுடிக்‌ 
கூசாமல்‌ எருவடுக்கிப்‌ பூதைலம்வாங்கி 
தள்ளமா யாத்தாளை பூசைபண்ணித்‌ 
தயவாக... ..... அவையே (௨) 
End: 
சேரப்பா முன்சொன்ன வஞ்சுங்கூட்டி 
செயிபோ... சீலையிலே பறப்பிக்கொண்டு 
வாரப்பா திரியாக்கித்‌ தைலந்தோய்த்து 
வளமாகத்‌ திரிகொளுத்திப்‌ பூதைலம்வாங்கி 
காரப்பா... ..... டல்‌ பூசைசெய்து 
கழஞ்சுவெள்ளி யுருகையிலே .தயிலந்தாக்கு 
பாரப்பா உரைத்ததனை மாத்துக்காண 
பரமன்மே லாணையாக பசும்பொன்னமே . (௧௯) 


குருவேதுணை. முற்றும்‌. 


528. சுவடி நெ. 297 
பேஷ ஜகல்பம்‌ (1) வைத்திய சிந்தாமணி 
( கிரந்தமும்‌, தமிழும்‌ கலந்த லிபியில்‌ ) 
ஏடுகள்‌ 100; 10 முதல்‌ 12 வரிகள்‌. 
ஸ்ரீதாள பத்ரத்தில்‌ (கூந்தல்பனையோலையில்‌) எழுதப்பட்டுள்ளது. 
(நீள % அகலம்‌ 96% 5. மீ. 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 
ப 


வது தொகுப்பு 45 


இதில்‌, கிரந்த அக்ஷரத்தில்‌ ஆயுர்வேத முறைகளும்‌ அதற்குத்‌ 
தமிழ்‌ டீகாவும்‌ உள்ளன. ரோகஸங்க்யா (ஏடு 1) ஜ்வர 
லங்கனம்‌, தாம்பூலதாரணம்‌, கர்ப்பிணி லக்ஷணம்‌-சாரீர, ஸூத்ர, 
கர்ப்பஸ்தானம்‌, கண்டெஎஷதம்‌ (ஏடு 3) வைத்ய லக்ஷண£ம 
(ஏடு 4) அஷ்டஸ்தான பரீகைஷை (ஏடு 5) மாடீ லக்ஷணம்‌ (ஏடு 6) 
நேத்ர லக்ஷணம்‌, புரீஷ லக்ஷணம்‌ (ஏடு 7) பித்த ஜிஹ்வா 
லக்ஷணம்‌, சிலேத்ம ஜிஹ்வா லக்ஷணம்‌ (ஏடு 8) வைத்ய லக்ஷணம்‌ 
(ஏடு 10) சிலேத்மஜ்வர நிதானம்‌ (ஏடு 10) பித்த சிலேஷ்மஜ்வர 
லக்ஷணம்‌, அபிகா தஜ்வரம்‌ (ஏடு 12) அசீ திவாத நிதானம்‌ (ஏமி 47) 
நக்ஷத்ர தோஷம்‌ (ஏடு 16) ஜீவரலக்ஷணம்‌, கர்ணசோஷம 
(ஏடு 19) ப்ருங்கராஜ குணம்‌, அபம்ருத்யு தோஷம்‌ (ஏடு 40) 
வாதாதிஸார நிதானம்‌ (ஏடு 28) ஸா தயரோக நிதானம்‌ (ஏழு 24) 
வயறுபோக்கிற்கு அதிஸார கஷாயம்‌ (ஏடு 26) அதிஸார 
குடாரம்‌ (ஏடு 27) ௮ திஸாரத்திற்கு ஜாதீபலா தி வடகம்‌ (ஏடு 27) 
அதிஸார கஷாயம்‌ (ஏடு 28) கலைக்கு (ஏடு 29) சோகை 
ஆஹிகஜ்வரத்திற்கு (ஏடு 30) சீதஜவரத்திற்கு, மேகரோக 
கஷாயம்‌ (ஏடு 82) விக்கல்‌ வாந்திக்கு, அதிதாஹத்திற்குக்‌ 
கஷாயம்‌ (ஏடு 84) கர்ப்பிணி அதிஸார கஷாயம்‌ (ஏடு 20) 
ஸந்நிபாத நஸ்யம்‌, சிரோரோகக்திற்கு (ஏடு ப, கண்ணுக்கு 
மாத்திரை, கலிக்கம்‌, கண்‌ தெரியா வர்களுக்கு. மாத்திரை 
(ஏடு 38) ஸரஸ்வதி லேகியம்‌, பித்த காங்கைக்கு மருந்து (ஏடு 40) 
ளெளபாக்கியசுண்டி (ஏடு 41) வெறிகாய்கடி ட்ட (ஏடு 3) 
நரை திரும்புவதற்கு, ரத்த அதிஸாரத்திற்கு (ஏடு கவத 
திற்கு, வாந்தி பிராந்திக்கு (ஏடு 48) PRY வானக 
(ஏடு 41) சிலப்‌ பனங்கிழங்கு கல்பம்‌ (ஏடு 44) சீந்தில்‌ சர்க்கரை 
எடுக்கும்‌ வயணம்‌ (ஏடு 29) சீதஜ்வரத்திற்த, தோஷஜ்வரத்திற்கு 
இனிக்கு, மாத்திரை (ஏடு 48) சிறு குழந்தைகள்‌ மாந்தத்திற்கு 
அிளக்கெண்ணெய்‌ (ஏடு 47) மதுமேகத்திற்கு, குல்நோய்க்கு, 
்‌ 7. த்திர வியாதிகளுக்கு (ஏடு 48) 
கண்ணுக்கு மருது, 
த ரும்‌ ணுக்கு மாத்திரை வயணம்‌, கண்‌ 
கண்ணேய்க்கு மருந்து, ட்ட. © லக்கும்‌ (ஏடு 48) 
குத்தலுக்கும்‌ கண்ணீ! பெருகுதற்கும்‌, கபால ௫௮3 ஏ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


452 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


பெருமூச்சுக்கு, சொறிசிரங்கு மருந்து, வெள்ளைச்‌ சரவேளை, 
கண்‌ திருஷ்டி தெரியாதவர்களுக்கு மருந்து (ஏடு 49) வாந்தி நிற்க, 
கண்ணிலே பூப்பட்டது வாங்கிறதற்கு வயணம்‌ (ஏடு 495) 
பெருமூச்சு, இருமலுக்கு, ஜ்வர சந்டி பாதத்திற்கு, ஜவரத்திற்கு, 
கண்ணில்‌ சிகப்பு வாங்குகிறதற்கு, கெஞ்சு ரோகத்திற்கு 
மாத்திரை (ஏடு 20) அரைத்தலை கோவுக்கு, நேத்ர ரோகத்திற்கு, 
சிரோவியாதிக்கு நசியம்‌, சரத்திற்குக்‌ கஷாயம்‌, நேத்திர 
ரோகத்திற்கு தாகம்‌ நிற்கிறதற்கு (ஏடு 94) தலை மோவுக்கு, 
நேத்ர ரோகத்திற்கு, பசி, தீபனத்திற்கு, தாகம்‌ சாந்தமாகிறதற்கு 
மது மேகத்திற்கு, பெருமூச்சிற்கு, (ஏடு 52) மண்டூரச்‌ செந்தூரம்‌ 
பண்ணுகிற வயணம்‌, கிருஷ்ணாப்பிரகச்‌ சிந்தூரம்‌, அண்டவாதத்‌ 
திற்கு (ஏடு 59) சகல வாயுவிற்கு மாத்திரை, ஸர்வ சிரோமணி 
ஏலாதிச்‌ சூரணம்‌ (ஏடு 64) காக்கை வலிக்கு மருந்து, ஆரோக்ய 
தைலம்‌, மேக காரிகத்திற்குத்‌ தைலம்‌ (ஏடு 86) தாளகச்‌ சிந்தூரம்‌, 
சகல ஜவரய்களுக்கும்‌, சகல தோஷங்களுக்கும்‌, சகல வாதங்‌ 
- களுக்கும்‌ அனுபான விஷயத்தில்‌ கொடுக்கவும்‌ (ஏடு 56). 


(B) தமிழ்‌ வாகடம்‌ : 


விரேசனத்திற்கு, வயிறுபேதி கட்டுவதற்கு, காய்ச்சலின்‌ 
பேரில்‌ இருமலுக்கு, இசிவு வாந்திக்குத்‌ தைலம்‌, (ஏடு 57) ஸகல 
ஜவர ராமபாணம்‌, குளிர்‌ காய்ச்சல்‌ கஷாயம்‌, நீர்க்கட்டிற்கு, 
வெகு முத்திரத்திற்கு, விடாத ஜ்வரத்திற்கு மருந்து (ஏடு 58) 
வயிற்று கோவுக்குத்‌ தேங்காய்‌ அவிழ்தம்‌, குழந்தைகள்‌ மாந்த 
மாத்திரை பண்ணுகிற விவரம்‌, ரத்தக்‌ கடுப்பிற்கும்‌, (ஏடு 69) 
இருமல்‌, ஈளை முதலான தற்கு அச்வகந்தாதிச்‌ சூரணம்‌. (ஏடு 60) 
மேக வாத சூலைக்குப்‌ பரங்கிப்பட்டைச்‌ சூரணம்‌, ஜீர்ண வடகம்‌ 
(இருமலுக்கு) கண்டங்கத்தரிச்‌ சூரணம்‌ (ஏடு 61) கண்டாதிச்‌ 
சூரணம்‌, ஆனந்த பைரவன்‌, அக்னி குமாரன்‌, இருமல்‌ இளைப்பிற்கு 
(70 62) அகுசுவைக்கும்‌, பீனிசத்திற்குத்‌ தைலம்‌ (ஏடு 64) 
கண்ணுக்கு மாத்திரை, மன்மதபாணம்‌ (லேபனம்‌ இல்லாத 
பேர்கள்‌ ரிஸ்‌ ககள்கா சிக காணத்‌, நீத்தறங்காம்‌ 


2-வது தொகுப்பு ்‌ IR 


சூரணம்‌ (ஏடு 65) கந்தகச்‌ சூரணம்‌ வயணம்‌, ரஸம்‌ புடிப்பு 
முறிவிற்கு (ஏடு 66) நேத்ர சந்திரோசயம்‌. அமிர்சத்‌ தைலம்‌, 
காஞ்சிரத்‌ சைலம்‌ (ஏடு 67) அஷ்ட குல்ம சூலை நோய்க்கு, நாடி 
நோய்க்கு உல்லாதி கெய்‌, ஜ்வரத்திற்கு மாத்திரை, விஷேசம்‌ 
தாகத்திற்கு, பீனீஸம்‌, தும்மல்‌, சலை பாரம்‌. நீர்‌ சிரஸிலிருந்து 
வருகிறசற்கு (ஏடு 68) அண்ட வாதத்திற்கு, பித்தத்திற்கு, 
கஸந்தவாதிச்‌ சூரணம்‌ (ஏடு70) வயறு கோவிற்கு, மூலரோகத்‌ 
திற்கு, குளுமைக்கு மூலிகைச்‌ சூரணம்‌ (ஏடு 71) பிரமேகத்திற்கு, 
புண்ணுக்கு, கண்ணுக்கு மருந்து, கண்ட ரோகங்களுக்கு, 
ஜிஹ்வா ரோசங்களுக்கு, கர்ப்பிணி அதிஸாரத்திற்கு (ஏடு 72) 
தாமிரபஸ்மம்‌, உமைபெருபாகன்‌, மேகத்‌ கிற்கு. வயத்து நோவுக்கு 
(ஏடு 74) க்ஷயகாசம்‌, ரசமுறிவு, மேகத்திற்குக்‌ கெந்தகத்ரவம்‌, 
தாளீசபத்திரி சூரணம்‌ (ஏடு 75) கருவங்கச்‌ சுண்ணம்‌, வெங்காரக்‌ 
கட்டு (ஏடு 76) கெந்சக அனுபானம்‌, கருவங்க பஸ்மம்‌ (ஏடு 77) 
ஸகல ரோகத்திற்கும்‌, சுயம்டீரகாச மாத்திரை (ஏடு 79) காயங்கள்‌ 
ஆறுவதற்கு மருந்து, மாரிலே எப்போதும்‌ அடைப்பிற்கு, 
சுவாஸத்திற்கு (ஏடு 79). 


(C) மாந்தத்திற்கும்‌, குளுமைக்கும்‌ எண்ணெய்‌ வயணம்‌ : 
பித்தகாங்கைக்கு மருந்து, மாந்சத்கிற்கு A (ஏடு 1) 
மாந்தத்திற்கும்‌ குளுமைச்கும்‌ எண்ணெய்‌. கெந்தகச்‌ சிந்தூரம்‌ 
(ஏடு 82) ரணத்திற்கும்‌, ஆக புண்ணுக்கு முலாம்‌, BS பம்‌ 
காங்கையினால்‌ வெள்ளை கண்டாள்‌. சாக்கை வ மருந்து, 
கருவங்க போக்கு வாதம்‌ (ஏடு 94) பார்ச்வ வ்‌ உ 
தாமிர பஸ்மம்‌ (ஏடு 85) மேக ரணத்திற்கு, கிரர்திககு (ஏடு 86) 
வயிறு நோகிறவர்சளுக்குக்‌ கருவங்கச்‌ சன்னம்‌ (ஏடு 20) aL 
பஸ்மத்திற்கு யணம்‌, பாஷாணமும்‌, ட்‌ இக்க தமம்‌ 
களங்கம்‌, சுய தாம்பிர வயணம்‌ (ஏடு 89) அயத்தாம்பிர யணம்‌, 
(வேறு) (ஏடு 89) பாஷாண ஷண்டி முறிவு வன்க 
திரவம, க்ஷயம்‌, க்ஷயகாசம்‌, வாந்தி அன்னத்‌ வேஷம்‌ இது 


தீரும்‌ (ஏடு 90) லேபனமில்லாதவர்களுக்கு; சிறுகுழந்தைகளுக்குக்‌ 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


454 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


குளுமையெண்ணெய்‌, ' குழந்தைகளுக்குக்‌ கரிசாரங்கண்ணி, 
மருந்து, சூணாவயிறு, புறங்கால்‌ வீக்கம்‌, ரத்தமெல்லாம்‌ வெளுத்து 
இருக்கிறதற்கு (ஏடு 91) ஸைலமான வாயுப்‌ பிடிப்பு, ஸகலமான 
மேகத்திற்கு, பெருவியாதி ரணத்திற்கு, கிரந்தி, புண்‌, வெள்ளை, 
கண்டமாலை முதலிய ரணத்திற்கு, இடிவல்லாதி. கருவங்கச்‌ 
சுன்னம்‌, (சகல வ்யாதிக்கும்‌) (ஏடு 92) விக்கலுக்குக்‌ கஷாயம்‌, 
உப்புச்‌ சன்னம்‌ பண்ணும்‌ வயணம்‌, மண்டூரச்‌ சிந்தூரம்‌ பண்ணும்‌ 
வயணம்‌ (ஏடு 98) சொறி தினவிற்கு, பெருவியா திக்குப்‌ பாஷாண 
பஸ்பம்‌ (ஏடு 94) மேகவிரணங்கள்‌, ஆராத ரணத்திற்கு, 
பித்தத்திற்குக்‌ கஷாயம்‌ (ஏடு 95) தாளகச்‌ சுன்னம்‌, வயிறு 
கடுப்பிற்கு (ஏடு 96) செளவீரச்‌ செந்தூரம்‌, மாந்த எண்ணெய்‌, 
வாயுவினால்‌ கால்‌ கை முடக்கத்துக்கு (ஏடு 97) மூலத்திற்கு 
வங்கபஸ்மம்‌, புளிதாளிச்‌ சூரணம்‌, திப்பிலி ரஸாயனம்‌, வீஷ 
பாண்டுவிற்கு, சேராங்கொட்டை லேகியம்‌ (ஏடு 98) உஷ்ண 
வாயுவால்‌ ரத்தக்‌ கடுப்பிற்கு, உப்பு பஸ்பம்‌, வெள்ளைப்‌ புண்‌, 
ரணம்‌, இவைகளுக்கு, வெள்ளைகண்டு, மஞ்சளாய்‌ ரத்தமானால்‌ 
(ஏடு 99) தலையீல்‌ நோவுக்குத்தல்‌, குடைச்சலுக்கு (ஏடு 100) 
அகஸ்தியர்‌ குழம்பு, கெந்தக பஸ்மம்‌, வெள்ளி பஸ்மம்‌ (ஏடு 101). 


(D) சில்லரை வைத்தியம்‌ : 


அச்வசந்தி கல்பம்‌, தூதுவளை கல்பம்‌, தேளுக்கு, கண்டிப்‌ 
பரதேசி முறை, துருசிக்‌ கடுங்காரச்‌ சுன்னம்‌, பல்லு நோய்க்கு. 


(3) மஹாஸங்கல்பம்‌ (கிரந்த லிபியில்‌), வரலக்ஷிமி வ்ருத 
மகிமை கதா : 


Beginning : 
ஸ்ரீநாதம்‌ பார்வதீநாதம்‌ 'வாணீநாதம்‌ ஸரஸ்வதீம்‌ | 
துர்காம்‌: வடுகஹேரம்பம்‌ நமஸ்தே ஸததாம்யஹம்‌ ॥ 
End: 


கொம்புப்‌ பாகலிலை யெடுத்துக்‌ கொண்டு வந்து, மைபோல 
அரைத்து ஒரு புது துட்டியிலே கொஞ்சம்‌ வில்லை தட்டிவைத்து 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு ' நத 


அதன்மேலே தாளகக்கட்டியை வைத்து, அதைச்சுற்றி கரையாய்‌ 
அரைத்ததை, கெட்டிக்‌ கொட்டாங்கச்சியிலே உள்ளே அரைத்த 
மூலிகையைத்‌ தப்பித்‌ தாளகத்திற்கு மேலே மூடிச்‌ சந்து இல்லாமல்‌ 
மூடிக்‌ கையாலே ஃன்றாக அடைத்து, அடுப்பிலே வைத்து விளக்குப்‌ 
போலே ஒரு சாமம்‌ எரித்தால்‌ தாளகம்‌ சிந்தூரம்‌ வர்ணமாய்க்‌ 
கட்டிப்போம்‌. சாங்க சீதளம்‌ ஆன பிற்பாடு எடுத்துக்‌ 
கொள்ளவும்‌. 


(F) தமிழ்வாகடம்‌ (ஏடு 57 முதல்‌ 101 வரை) 
Beginning : 


விரேசனத்திற்கு : 

சிவதைவேர்‌ கொண்டுவந்து சட்டியிலே பசவின்‌ பால்‌ 
வார்த்து, வேடுகட்டி, அதன்பேரில்‌ இந்த சிவதை வேரைவைத்து 
மேல்‌ சட்டி மூடி, கமலாப்‌ பிரியாயி எரித்து, அந்தப்பால்‌ சுண்ட, 
ஒரு நாழிகையெரித்து, அந்தப்‌ பால்‌ சுண்டின பிற்பாடு அர்த 
வேரை எடுத்து, நிழலில்‌ உலர்த்திப்‌ பொடிபண்ணி வடிக்கப்‌ 
வைத்துக்கொண்டு, நெல்லிக்காயத்தனை புளியைக்‌ கரைத்து 
அதிலே 2 விரல்‌ கொண்ட தூள்‌ போட்டுக்‌ கக்‌ 
கொடுக்கவும்‌. இதற்கு மாற்று மிளகுச்‌ சாறும்‌, சாதமும்‌ 
கொடுக்கவும்‌, இது சுகமான பேதியாகும்‌. 
End: / 
வெள்ளி பஸ்பம்‌ : 

அரை ரூபாய்‌, கால்‌ ரூபாய்‌ வேண்டிய மட்டும்‌ எடுத்துக்‌ 
காட்டுக்‌ கரணைக்கிழங்கிற்குள்ளே AIEEE ஒரு சிலைசெய்து 
கஜபுடம்‌ காட்டு எருவில்‌ போடவும்‌, ணன்‌ ஆகும்‌: பனு 
காங்கைக்கும்‌ கொடுக்கவும்‌: தேன்‌, (ப, விவக ணய்‌, 
பசுவெண்ணெய்‌ இதில்‌ கொடுக்கவும்‌. இச்சாபத்‌ தியம்‌. 
(6) சில்லரை வைத்தியம்‌ (ஏடுகள்‌ 5) 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


456 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


Beginning : 
அச்வகந்தி கல்பம்‌ 
அமுக்கிராக்‌ கிழங்கு வெட்டிச்‌ சமூலம்‌ கொண்டுவந்து 
நிழலிலே உலர்த்தியிடித்து, வஸ்திரகாயஞ்‌ செய்துகொண்டு ஒரு 
புதுப்பாண்டத்திலே வைத்துக்கொண்டு, சிலேஷ்ம ரோகத்திற்குத்‌ 
திப்பிலிப்‌ பொடியும்‌, இந்தப்‌ பொடியும்‌ தேனில்‌ குழைத்துக்‌ 
கொள்ளவும்‌, எண்ணெயில்‌ குழைத்துத்‌ தடவத்‌ தேள்‌ விஷம்‌ தீரும்‌. 
இந்தப்‌ பொடியைப்‌ பசுவின்‌ பாலில்‌ கொள்ள ஸ்தம்பனமாகும்‌. 
அவுரிச்‌ சாற்றில்‌ கொள்ள ஈளைநோய்‌, சோகை தீரும்‌. நீரில்‌ 
கொள்ள ஈளை, இருமல்‌ தீரும்‌. தேனில்‌ கொள்ள உடம்பு 
பெருக்கும்‌. நெய்யில்‌ கொள்ள உடம்பு பெருக்கும்‌. எருமை 
மோரில்‌ கொள்ளப்‌ பித்தம்‌, பாண்டு, ஒடுவு தீரும்‌. எலிகடிக்கிப்‌ 
பசுவின்‌ கோமியத்தில்‌ கொள்ளவும்‌. தேளுக்கு வேப்பெண்ணை 
யில்‌ குழைத்துத்‌ தடவவும்‌. ஈளைக்கும்‌ சோகைக்கும்‌ வெள்ளாட்டு 
்‌ கோமியத்தில்‌ குடிக்கவும்‌. பெரும்பாடிற்கு நல்ல வெல்லமும்‌ 
நல்லெண்ணெயும்‌ குடிக்கவும்‌. விரியனுக்கு வெந்நீரில்‌ குடிக்கவும்‌. 
மேலுக்கும்‌ பூசவும்‌. செய்யான்‌ கடிக்கு வெள்ளாட்டு நெய்யில்‌ 
குடிக்கவும்‌, மேலுக்கும்‌ பூசவும்‌. பிள்ளையில்லாதவர்களுக்குப்‌ 
பிரமியிலைச்சாறும்‌, எண்ணெயும்‌ மிளகும்‌ கூட்டிக்‌ கொடுக்கவும்‌. 
குஷ்டத்திற்கு வேப்பெண்ணெயில்‌ நாள்தோறும்‌ கொள்ளவும்‌. 
தூய்மையில்லாதார்க்கு உப்பிலிச்‌ சாற்றில்‌ பெருங்காயம்‌ கூட்டிக்‌ 
கொடுக்கவும்‌. வயிற்றுகோய்க்கு வெற்றிலைச்‌ சாற்றில்‌ 
கொடுக்கவும்‌. வாதத்தி ற்கு விளக்கெண்ணெயில்‌ காய்ச்சிக்‌ 
கொடுக்கவும்‌, மேலுக்கும்‌ பூசவும்‌. சிறங்கிற்கு வெள்ளாட்டு 
கோமியத்தில்‌ கொடுக்கவும்‌, மேலுக்கும்‌ பூசவும்‌. சன்னிக்கு 
' எண்ணெயில்‌ குழைத்துக்‌. கொடுக்கவும்‌, மேலுக்கும்‌ பூசவும்‌. 
விப்புருதிக்கு உள்ளி வசம்பு கூட்டி வெந்நீரில்‌ கொடுக்கவும்‌, 
மேலுக்கும்‌ பூசவும்‌. கக்குவானுக்கு நீரில்‌ குழைத்து உடம்பில்‌ 
பூசவும்‌. விரியனுக்குப்‌ பச்சைப்பாலில்‌, நீரில்‌ கொடுக்கவும்‌, 
மேலுக்கும்‌ பூசவும்‌. காமாலைக்கு வேப்பம்பட்டைச்‌ சாற்றில்‌ 
கொடுக்கவும்‌, 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 
\ 


9-வது தொகுப்பு 457 


இந்த அனுபானத்தில்‌ ஒரு நேரத்திற்கு விரற்கெடைப்‌ 
பிரமாணம்‌ பத்துகாள்‌ 2 வேளையும்‌ கொள்ள எல்லாவ்யா திகளுந்‌ 
தீரும்‌. இச்சாபத்தியம்‌. 
End: 
பல்‌ நோவுக்கு 


ஆவரங்‌ கட்டைப்‌ பச்சைக்‌ கட்டையைச்‌ சுட்டுக்‌ கரியைப்‌ 
பொடிபண்ணி வைத்துக்கொண்டு அந்தக்கரியாலே பல்‌ தேய்த்தால்‌ 
பல்நோய்‌ வாங்கிப்போகும்‌. 


இதன்‌ பின்னர்‌ ச ஏடுகளில்‌ '* மஹாஸங்கல்பம்‌ ” மந்திரமும்‌ 
வரலக்ஷ்மி பூஜாபலனும்‌ கிரந்த லிபியில்‌ எழுதப்பட்டுள்ளன. 


529. சுவடி நெ. 298 
அகஸ்தியர்‌ வைத்திய சூத்ரம்‌ முன்னூறு 
ஏடுகள்‌ 83; பக்கத்திற்கு 6 முதல்‌ 7 வரிகள்‌. 


இது சுவடி நெ. 295 (A), 251 (8) என்ற சுவடிகளின்‌ 
மறு பிரதியாகும்‌. 

இதில்‌ அயக்காந்தச்‌ செந்தூரம்‌ (ஏடு 8) அயச்‌ CARINE 
(ஏடு 4) வாலைரலம்‌ (ஏடு 41) காரச்‌ சுன்னம்‌ (ஏடு al சிலாசத்து, 
வெடியுப்பு (ஏடு 8) அப்பிரகச்‌ சத்து, AE சத்து (ஏடு 9) 
அப்பீரகச்‌ செந்தூரம்‌, அப்பிரக அனுபானம்‌ (ஏடு 10 த 
சத்து (ஏடு 14) தாளக பற்பம்‌ (ஏடு 10) சூத கலன்‌, ) 
அண்ட சத்து (ஏடு 16) வாஸாதி லேகியம்‌ (ஏடு 17) ருஷ்ணாப்‌ 
பிரகம்‌ (ஏடு 18) சீந்தில்‌ சர்க்கரை (ஏடு 19) மா துலுங்காதி 
லேகியம்‌ (ஏடு 29) கருநாகச்‌ செந்தூரம்‌, ட. 
(ஏடு 22) கருகாகச்‌ செந்தூரம்‌ (வேறு) (ஏடு ட ட்ப | ட 
(ஏடு 24) துரிசச்‌ செந்தூரம்‌ (ஏடு 24) அயச்‌ த்‌ 2 ்‌ 
மத்ய (குடி வெறிக்கு) மாத்து (ஏடு 27) செத்த. வ்‌ க 
(ஏடு 28) வெங்கலச்‌ செந்தூரம்‌ (ஏடு 28) முத்துச்‌ தூரம்‌, 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


458 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


தாளகச்‌ செந்தூரம்‌ (ஏடு 29) தாமிரச்‌ செந்தூரம்‌ (ஏடு 30) 
தாமிரச்‌ செந்தூரம்‌ (ஏடு 391) நவசிந்‌தர மணி லேகியம்‌ (ஏடு 338) 
அயச்செந்தூரம்‌ (ஏடு 34) வெள்ளீயச்‌ செந்தூரம்‌ (ஏடு 35) 
பூனீறுச்‌ செந்தூரம்‌ (ஏடு 38) 'அண்டநீறு (ஏடு 39) 
பூனீறு (ஏடு 41) காலவெடியுப்பு (ஏடு 46) நாகச்‌ செந்தூரம்‌ 
(ஏடு 46) வங்கச்சத்து (ஏடு 48) தங்கச்‌ செந்தூரம்‌ (ஏடு 57) 
சுயமக்கினி குமாரன்‌ (ஏடு 52) ஆனந்த பைரவன்‌ (ஏடு 64) 
ரஸபற்பம்‌ (ஏடு 56) வைரபற்பம்‌ (ஏடு 58) கெந்தக நீறு (ஏடு 60) 
அயச்‌ செந்தூரம்‌ (ஏடு 61) காந்தச்‌ செந்தூரம்‌, மண்டூரச்‌ 
செந்தூரம்‌ (ஏடு 62) பதங்க வெள்ளிச்‌ செந்தூரம்‌ (ஏடு 62) 
நாகபற்பம்‌ (ஏடு 66) ரஸசரந்நி செந்தூரம்‌ (ஏடு 67) மேனிச்‌ 
சூரணம்‌ (ஏடு 67) காந்தச்‌ செந்தூரம்‌ (ஏடு 70) பூனாக 
வேப்பெண்ணெய்த்‌ தைலம்‌ (ஏடு 71) ரோமத்‌ தைலம்‌ (ஏடு 74) 
செயசுத்‌ தீநீர்‌ (ஏடு 76) முதலான முறைகளுள்ளன. 


Beginning : 


காலுந்‌ தலையுங்‌ கலந்து நடுவாகிநின்‌ ற 

மேலுந்‌ துரிய விளக்க மேகலாம்‌ 

வைத்திய மூன்னூறுமே சூத்திரமதாய்‌ வீளங்க 

பயித்‌ துளுமாங்‌ கேசனர்க்கே காப்பரம்‌ (க) 


பூதலத்தில்‌ தென்பொதிகை தன்னில்‌ வாழும்‌ 

பூரணமே யென்குருவே சின்மயமே அய்யா 
மாதவத்தா லஷ்ட சித்தி யெட்டும்‌ பெற்று 

வரிசையினால்‌ வைத்தியநூல்‌ வகையால்‌ சொல்வேன்‌ 
போதகத்தின்‌ முகத்தானை கடை கோட்டானைப்‌ 

புழுக்குழியில்‌ விழுந்தானை புதல்வன்‌ டன்னைச்‌ 
சாதகத்தால்‌ மனமடங்கி யறிவில்‌ கூட்டி 

தற்பானாய்‌ நின்றகண பதியே காப்பு (க) 

End: 


மூலத்தி னெழுத்தாலே மவுனங்‌ கொண்டு 
மூட்டினால்‌ வடுகனங்கே நிருத்தஞ்‌ செய்வான்‌ 

சாலத்தின்‌ குண்டலிச்குள்‌ எடுக்கப்‌ பாரு 
அரசையவன்‌ வைப்பதற்கு வடமாலை சூட்டு . 

6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு 459 


சீலத்தில்‌ நந்தியுட பூசை பண்ணு 
சேகண்டி நாதவொலி மணீயி னோசை 
காலத்தின்‌ குருவறிந்து பூசை செய்தால்‌ 
கைக்குள்ளாம்‌ வைத்தியமுன்‌ நூறும்‌ முத்தே (௩௭௨) 


அகஸ்தியர்‌ வைத்திய பூரண சூத்திரம்‌ முன்னூறு எழுதி 
முடிந்தது. முற்றும்‌. 


Colophon : 


வீரோதிகிருது ௨ருஷம்‌ புரட்டாசி மாதம்‌ 26-ம்‌ தேதி 
அகஸ்தியர்‌ முன்னூறு எழுதி நிறைவேறினது 2 
எலவடியிலிருக்கும்‌ ரங்கப்ப நாயகர்‌ குமாரன்‌ புண்ணிய சென்னப்‌ 


பூபதி சுப்பு நாயகன்‌ எழுதியது. 


530. சுவடி நெ. 299. 
சித்த வைத்திய முறைகள்‌ : 


ஏடுகள்‌ 94; பக்கத்திற்கு 7 முதல்‌ 8 வரிகள்‌. 
சிதிலம்‌, எழுத்து சுத்தமாகவுள்ளது. 
(நீள % அகலம்‌ 185 % 2 செ. மீ.) 


இதில்‌, மோகன குளிகை (ஏடு 2) ஸ்தம்பனம்‌ (ஏடு 4) 
உச்சாடனம்‌ (ஏடு 6) மிருக உச்சாடனம்‌ (ஏடு?) அ 
(ஏடு 11) பேதனம்‌ (ஏடு 14) ரத்தப்‌ க்க த 
விழக்‌ காயமருந்து (ஏடு 15) மாரணம்‌ (ஏடு ப்ப ன்‌ 
விளக்கேத்துதல்‌ (ஏடு 21) யம்‌ (ஏடு 99) க ப க்‌ ட 
வினோதம்‌ (ஏடு 22) நஞ்சுக்குத்‌ தண்ணீர்‌ (ஏடு ச . 

டு 28) வினோதம்‌ தேனுக்கு பிர ௭ 
த திக்கு காமாலைக்கு, மாலைக்‌ கண்ணுக்கு (ஏடு 
ட (ஏடு 29) ஒருத்தலைவலிச்கு, குளிர்‌ சுரத்திற்கு 


* ” CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


460 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


(ஏடு 26) இருமலுக்கு, சுவாச காச மூலிகை, இருமலுக்கு (ஏடு 26) 
காய்ச்சல்‌ சந்து வாதத்திற்கு, காய்ச்சல்‌, இருமல்‌, கடுப்பு, 
கழிச்சலுக்கு (ஏடு 27) ஆனந்த வயிரவன்‌, சன்னிக்கு. _சுர 
குளிகை (ஏடு 28) உடை குலைக்க, பிள்ளை பெறமாட்டாதாற்கு. 
(ஏடு 29) சொத்தைப்‌ பள்லுச்கு, சித்து வினேதம்‌ (ஏடு 30) 
உச்சிதம்‌. சித்து வினோதம்‌, தலைமயிர்‌ வெளுக்க, கறுக்க (ஏடு 31) 
வினோதம்‌. அஞ்ஜனம்‌, அரையாப்பு. வினேதம்‌ பெண்‌ பிறியவும்‌, 
சித்து, வினோதம்‌. பாம்பு (ஏடு 82) சித்து வினோதம்‌. சித்து 
வினோதம்‌, மூஞ்சோறு வினோதம்‌, உள்நாக்கிற்கு (ஏடு 32) 
வீனோதத்‌ திலகம்‌, அரையாப்பு வினோதம்‌, அரையாப்பிற்கு, 
காமாலை (ஏடு 84) இருமலுக்கு. அந்சரவாயுவிற்கு (ஏடு 36) இடுப்பு 
வாயு, வாயுக்கழிச்சல்‌, அசீர்ணக்கழிச்சல்‌, பித்தாதிக்கத்திற்கு, 
முத்திரகிரிச்சம்‌, வயிறயிழுப்புக்கு (ஏடு 27) கிரந்திக்கு மை வகை, 
சீதமண்டலிக்கு (ஏடு 28) கால்‌ வாயு உளைச்சலுக்கு, முலை சுரக்க 
(ஏடு 389) நடுக்கு சுரத்திற்கு மருந்து (ஏடூ 40) சீழ்ப்பிரமியத்திற்கு 
(ஏடு 41) தும்மட்டி லேகியம்‌, கலிக்கம்‌ (ஏடு 42) பெண்‌ பிரியா 
மருந்து, எரிப்புக்‌ சல்லடை ப்பு (ஏடு 44) மேக வெட்டைக்கு 
(ஏடு 44) தூதுவேளை கற்பம்‌, நீர்கடுட்பிற்கு (ஏடு 46) கண்‌ 
சிவப்புக்கு, படை முறிச்சல்‌ (ஏடு 47) கள்ளி கற்பம்‌, தேத்தாங்‌ 
கற்பம்‌ (ஏடு 48) பார்வை வெட்டுக்குத்துக்கு (ஏடு 50) கண்‌ 
வலிக்கு, கோரோசனைக்‌ கற்பம்‌ (ஏடு 51) நட்டுவாய்காலிக்கு 
(ஏடு 52) கண்‌ எலிக்கு, பிரிவுச்கு (ஏடு 58) கோழி வினோதம்‌, 
வசியம்‌ (ஏடு 54) வசியம்‌ (ஏடு 65) குளிர்‌ சுரத்திற்கு, மூணா 
முறைக்கு மூலிகை (ஏடு 65) குறப்பெரியான்‌ சொன்ன லேபனம்‌ 
இழுப்பிற்கு (ஏடு 56) ரத்தக்கடுப்பிற்கு, குளிர்சுரத்திற்கு (ஏடு 67) 
முட்டைப்பூச்சிக்கு (ஏடு 68) பிள்ளைபெற மாட்டாத பேருக்கு 
எண்ணெய்‌ ஓதமந்திரம்‌ (ஏடு 59) பிள்ளைபெற மாட்டாத பேருக்கு 
ஓதமந்திரம்‌ (வேறு) (ஏடு 60) சறப்பறியான்‌ சொன்ன லேபனம்‌ 
(ஏடு 61) ஸ்திரீ வசியம்‌, புருஷ வசியம்‌, ஜன வசியம்‌ (ஏடு 65) 
வீஷ கடிக்கு (ஏடு 62) பார்வை, பில்லி சூன்யத்‌ திற்குக்‌ குளிசம்‌ 
(ஏடு 63) சேராத ஸ்திரீ புருஷனுக்கு இடு மருந்து (ஏடு 64) 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பு ப 461 


சந்தனம்பண்ண விபரம்‌, சுரம்‌ வந்த கக்ஷத்திரம்‌ கண்டு அவுஷதம்‌ 
செய்ய, சுரம்‌ வந்த நக்ஷத்திரம்‌ அறியும்படி. 


Beginning : 


சீதேவியார்‌ செங்கழுநீர்‌ ஓம்‌ ஸ்ரீ மகாலட்சுமி தேவி ராச 
வசியம்‌. குரு குரு மூலி என்று இந்த மந்திரம்‌ சொல்லி ஆணி 
வேரரறாமல்‌ பிடுங்கித்‌ தாமரை நூலும்‌ இந்த வேருந்திரியாக்கிக்‌ 
்‌ கபிலைப்‌ பசுவின்‌ கெய்யிலே மைப்பண்ணித்‌ திலதமிட்டால்‌ 
வசியம்‌. 


zit x % 


கிழக்கே போகிற உத்தாமணி வேர்‌ வாய்‌ பேசாமல்‌ 
போயறுத்து விடவும்‌. அரையாப்புத்‌ தீரும்‌. தெய்வ அஞ்சனம்‌. 
நிலவாரை கொண்டு வந்து கருக வறுத்துப்‌ பொடி செய்து, 
சித்தாமணக்கெண்ணெயில்‌ குழப்பிப்‌ போட்டுப்‌ பார்க்க நினைத்த 
காரியம்‌ பார்க்கலாம்‌. 
% உ ந்‌ 


End: 


சேராத ஸ்திரீ புருஷனுக்கு இடுமருந்து, வயணம்‌, நின்று 
சிணுங்கி, கிலம்புரண்டி, மருளூமத்தை விரை ரண்டு. கூட்டமா 
யிருக்கிறதிலே ரண்டுக்கும்‌ நடுவில்‌ ஓடித்‌ திரிகிற ஒத்தைச்‌ 
சுழல்வண்டு, தொட்டாற்‌ சுறுங்கி, பேய்க்‌ கருப்பஞ்சாறு விட்டு 
அரைத்து உருண்டை பண்ணிக்‌ கையில்‌ வவத்து பகடு 
ஸ்திரீ ஜாதியாகில்‌ புருஷன்‌ சிறுநீரில்‌ ஒரு ட்ட விட்டு 
அரைத்துச்‌ சுண்ணாம்பு தின்னும்‌ பண்டத்தில்‌ CGS சேரும்‌. 
புருஷனுக்கு ஸ்திரீ நீரில்‌ கொடுக்கவும்‌. சேரும்‌. 


குறிப்பு: 72 2 
பின்னர்‌ 6 ஏடுகளில்‌ சந்தனம்‌ பண்ண விபரம்‌, சுரம்‌ வந்த 
நக்ஷத்திரம்‌ அறியும்படி முதலான விபரங்களும்‌ உள்ளன. 


CC-0. Jangamwadi Math ளே, Varanasi. An eGangotri Initiative 


402 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
531. சுவடி நெ, 800 
வஸிஷ்டர்‌ சூத்திரம்‌ வைத்யம்‌ 
ஏடுகள்‌ 27; (பக்கத்திற்கு 8 முதல்‌ 9 வரிகள்‌ ) 
எழுத்து சுத்தமாக உள்ளது ; பூர்த்தி, 


ஏடுகளின்‌ நுனி சிதைந்துள்ளன. 
(நீள % அகலம 22% 2% செ. மீ.) 


இதில்‌ பித்தப்‌ பயித்தியத்திற்குக்‌ கொம்மட்டிக்காய்‌ மருந்து 
(ஏடு 1) பேய்தீர யந்திரக்கிரமம்‌, டெமருந்து (ஏடு 2) வயிறுளை 
விற்கு, சிரிது வியாதிகளுக்கு (ஏடு 8) கெர்ப்பமுண்டாகக்‌ 
கல்யாணி கிருதம்‌ (ஏடு 4) ஆண்கலை, பெண்கலை டேகெர்பத்திற்கு த்‌ 
தாமிர சுத்தி (ஏடு 6) டெசுததி (வேறு) சத்தி குன்மத்திற்கு கர்மம்‌, 
கர்மநிவ்ருத்தி, குன்ம, ஆனந்த வாயுவுக்கு மருந்து, கெர்ப்பத்திற்கு 
கல்யாணி யெண்ணெய்‌ (ஏடு 7) கெற்பத்திற்குக்‌ குளிகை, பாரிச 
வாயுவிற்கு (ஏடு 8) ரத்தமேகத்திற்குச்‌ சுக்தி பற்பம்‌, வெள்வங்க 
பற்பம்‌, வேதை (ஏடு 9) புண்ணுக்குக்‌ குழம்பு, நயனத்திற்கு 
மருந்து துவாலை, சோரவாயுவீற்கு மருந்து (ஏடு 10) டைத்தைலம்‌ 
வாதத்திற்குக்‌ குளிகை உஷ்ணத்திற்கு லேகியம்‌ (ஏடு 44) 
குஷ்டத்திற்குத்‌ தைலம்‌, சிரிது வியாதிக்குக்‌ கோதுமை லேகியம்‌ : 
கூஷ்பாண்ட லேகியம்‌ (ஏடு 12) கூஷ்பாண்ட லேகியம்‌ (வேறு) 
சிரிது வியாதிகளுக்கு மருந்து துருசுச்‌ சுன்னம்‌, பட்டைரஸாயனம்‌ H 
(ஏடு 18) அரையாப்பிற்கு மருந்து, வாதராட்சதன்‌ குளிகை 
(ஏடு 16) தமுதாழை எண்ணெய்‌, படுகாயத்திற்கு எண்ணெய்‌ 
மெ. மருந்து (ஏடு 16) அஷ்டகுன்மத்திற்கு உப்பு, வாய்ப்‌ 
புண்ணுக்குக்‌ கஷாயம்‌, சூலையரையாப்பிற்கு (ஏடு 16) நாசிகா 
பீனிஸத்திற்கு (ஏடு 17) லோக பற்பம்‌, ஈவலோகமும்‌ நீற்க 
(ஏடு 18) வில்வவேர்‌ லேகியம்‌, பீனிஸத்திற்கு மருந்து (ஏடு 19) 
இஞ்சி லேகியம்‌, சர்ப்பவிஷ லவணச்‌ செந்தூரம்‌ ( ஏடு 24) 
விஷ்ணுச்சக்கரக்‌ குளிகை, வெள்ளுள்ளி லேகியம்‌ (ஏடு 22) 
தாளீசபத்திரிச்‌ சூரணம்‌, கொம்பரக்குத்‌ தைலம்‌ (ஏடு 29) 
நீலகண்டச்‌ செந்தூரம்‌ (ஏடு 24) உவருப்புச்‌ சன்னம்‌. முப்பு 
உவருப்பு, கல்லுப்பு, கரியுப்பு (ஏடு 25) முதலான முறைகளுள்ளன . 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


> 


CD 


5-வது தொகு ப்பு i 
Beginning : 


பூரணமாய்‌ நின்றபரைபாதம்‌ போற்றி 
புகழான குத்திரத்தி லிருநூற்றாறு 
நாரணனாருபதேசஞ்‌ செய்த மார்க்கம்‌ 
நவீலுகிறேன்‌ ரகுராமா ஈன்றாய்ப்பாரு 
ஆரணனும்‌ திருமாலு மாதியந்த 
மறியாம லளந்துருவாய்‌ மின்றஜோதி 
காரணமாய்‌ மகவாகவந்த கந்தன்‌ 
கணபதியுஞ்‌ சரஸ்வதியுங்‌ காப்புத்தானே (க) 


தானென்ற சதாசிவத்தைப்‌ பூஜைசெய்து 
தாயான யீசவரிக்குப்‌ பிள்ளையாகும்‌ 
நானென்ற ஆணவமும்‌ மலமும்நீக்கி 
நாசிநுனி புருவமைய நாட்டம்பார்த்துக்‌ 
கோனென்ற ............ கூத்துக்கண்டு 
கோவிந்தரிடஞ்‌ சென்று கூடிப்பின்னு 
மூனென்ற உடம்பு க்குள்‌ பிணிகள்தீரப்‌ 
Ee முறை யுரைக்கும்நூலே (௨) 


End : 


பாரப்பா தாமிரசெம்‌ தூரந்தன்னை 

பண்பாகச்‌ சொல்லுகிறேன்‌ சுலபமாகச்‌ 
சேரப்பா செம்பினுட போடிதானொன்று 

சிவமான வெங்கலத்தின்‌ பொடிதானொன்று 
சீரப்பா ரெசங்கெந்தி லிங்கந்தாரம்‌ 

சிறப்பான காந்தமனே சிலைபச்சைநாவி 


நேரப்பா வகையொன்று .....ஃ2222 ; 
தெடுத்து யஞ்சிச்சா றதனலாட்டே (௧௬௫) 


ஆட்டுவாய்‌ சாமம்ரெண்டுக்‌ களித்தபோது 
அடவாக வெள்ளுள்ளிச்‌ சாறு 


404 த்மிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
வத்திக்குன்‌ காடையொருப்புடத்தில்‌ போடு 
பரமசிவன விழ்தமிது பற்பந்தானே (௧௬௬) 
AD பப்பப்பப்பபப்பபட முண்டோ 
பாங்கான ரஸபற்ப மிதற்குமீடோ 
உற்பனமாம்‌ பூபதிகளி தற்தமீடோ 
ஓகோகோ வதிசயந்தான்‌ ....ஃஃஃஃஃ 
பற்பமென்றால்‌ மகாபற்பம்‌ சங்கபற்பம்‌ 


பருதிமதி சுடர்மூன்றும்‌ பற்பமாமே (௧௬௭) 


ஆமப்பா பற்பமதைத்‌ தேனில்கொள்ள 

200000000600: 065006 000000 கொண்டாயானால்‌ 
நாமப்பா வெளிக்கறியா வாதபித்தம்‌ 

நசியாத வரோசகத்தா லெடுத்தகோய்கள்‌ 
00060 1900 CG கா தமோடிப்போகும்‌ 

பெருமையுள திரிகடுகில்‌ கொள்ளத்தானே 
ஓமப்பா வயசுபத்து நூறதாகும்‌ 

வுன்வயசு .......ஃ.ஃஃ துகையைப்பாரே. (௧௬௮) 


செந்திலாதிபன்‌ துணை, 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


தஞ்சை சரஸ்வதி மகால்‌ 


தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 5-வது தொகுப்பில்‌ உள்ள 
வைத்தியச்‌ சுவடிகளின்‌ அகராதி அட்டவணை. 


கா சுவடியின்‌ பெயர்‌ பகன்‌ க்‌ 
1 அகஸ்தியர்‌ இந்திரஜால நிகண்டு 
இருநூறு 484 
2 அகஸ்தியர்‌ இரசவர்க்கம்‌ 925 
8 அகஸ்தியர்‌ நாயனார்‌ அருளிய 
இரண்டாம்‌ பூரண சூத்திரம்‌ இருநூறு 882 
4 அகஸ்தியர்‌ இரத்தினச்‌ சுருக்கம்‌ . 597 
5 அகஸ்தியர்‌ இருநூற்றைந்து 525 (4) 
6 அகஸ்தியர்‌ எட்டு 498 
7 அகஸ்தியர்‌ ஐந்து 479 
1] ்‌ 400 
8 அகஸ்தியர்‌ கருசூட்சுமம்‌ பதினாறு 
ஷோடசமாலை என்கிற அஷ்டாதி மாலை 527 
9 அகஸ்தியர்‌ கலைஞான குத்திரம்‌ 
நூற்றிருபது 892 
10 அகஸ்தியர்‌ காவீயம்‌ பதினாறு 996 
11 அகஸ்தியர்‌ குணவாகடம்‌ , 480 
12 அகஸ்தியர்‌ கும்மி (பிசினிலாடு 853 
13 அகஸ்தியர்‌ கேசரி நூல்‌ ஜாலத்திரட்டு 517 
i ர்‌ சாலத்திரட்டு 
தல்‌ ச றிரத்திருநூறு 508 
15 அகஸ்தியர்‌ சூத்திரம்‌ முப்பது 894 
16 அகஸ்தியர்‌ சூத்திரம்‌ ஐம்பது 401 
17 அகஸ்தியர்‌ சூத்திரம்‌ நூறு A 
18 அகஸ்தியர்‌ சூத்திரம்‌ தூற்றுப்பத்து 886 
19 அகஸ்தியர்‌ சூத்திரம்‌ டவ்‌ 9 
20 அகஸ்தியர்‌ குத்திரம்‌ (இரண்டாம்‌ 


பூரண) இருநூறு 882 


சுவடி 
நம்பர்‌ 


248 (0) 
204 (A) 


281 (9) 
296 (J) 
294 (14) 
948 (0) 
267 (0) 
296 (8) 


296 (I) 


285 (E) 
286 (D) 
247 (A) 
225 (A) 
289 (E) 


288 (A) 
286 (B) 
286 (1) 
258 (A) 
264 (A) 
284 (A) 


285 (E) 
281 (E) 


பக்கம்‌ ' 


246 
98 


.118 
448 
488 
204 
887 
148 


447 


182 
188 
288 

69 
408 


887 
185 
14b 
294 


819 
121 
192 


118 


6-0: Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


466 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


ப்‌ சுவடியின்‌ பெயர்‌ பரு க்‌ பக்கம்‌ 
21 அகஸ்தியர்‌ சூத்திரம்‌ இருநூற்றைம்பது 827 205 86 
22 அகஸ்தியர்‌ சூத்திரம்‌ முன்னூறு 822 202 (A) 26 
28 அகஸ்தியர்‌ திரட்டு வாகடம்‌ ஐம்பது 845 217 60 
53 450 258 (A) 282 

24 அகஸ்தியர்‌ தீட்சாவிதி இருநூறு 512 (A) 288 (E) 899 
2௦ அகஸ்தியர்‌ நயனவிதி ஐநூறு 819 199 21 
411 287 (B) 159 
26 அகஸ்தியர்‌ நாடித்தொகை நூறு 495 217 860 
21 அகஸ்தியர்‌ நாடிநூல்‌ இருபத்தாறு 946 218 61 
i 499  281(A) 868 

28 அகஸ்தியர்‌ நூற்றைம்பது 488 269 (B) :848 
89 அகஸ்தியர்‌ பகவதித்‌ தியானம்‌ 897 996) 189 
80 அகஸ்தியர்‌ பட்சணி 808 228 (B) 91 
81 அகஸ்தியர்‌ பதினாறு (ரஸவர்க்கம்‌) ‘478 267 (ம) 886 


82 அகஸ்தியர்‌ பரிபாஷை (முதற்காண்டம்‌) 484 270 (A) 344 
88 அகஸ்தியர்‌ பரிபாஷை 
(இரண்டாங்‌ காண்டம்‌) 485 270) 946 
84 அசஸ்தியர்‌ பரிபாஷை முதற்காண்டம்‌ 
இருபத்தைந்து 486 270 (C) 3417 


85 அகஸ்தியர்‌ பற்ப சிந்தூரம்‌ 467 262 (A) 309 
86 அகஸ்தியர்‌ பன்னிரண்டு 859 226 (C) 74 
87 அகஸ்தியர்‌ பின்னூல்‌ எண்பது 468 202 (B) 818 
98 அகஸ்தியர்‌ பூஜாவிதி 511 288 (D) 397 


99 அகஸ்தியர்‌ பூரண சூத்திரம்‌ 
நாற்பத்தெட்டு. 514 289 (B) 408 
40 அகஸ்தியர்‌ பூரண சூத்திரம்‌ 
இருநூற்றுப்பதினறு 512 (B) 288 (F) .401 
41 அகஸ்தியர்‌ பூரண கர்மகாண்டம்‌ 
முப்பத்தாறு 3998 286 (A) 188 
42 அகஸ்தியர்‌ பெருநூல்‌ 
இரண்டாங்‌ காண்டம்‌ முன்னூறு 509 288 (B) 389 
48 அகஸ்தியர்‌ மகாமுனி வகரம்‌ முப்பது 486 248 (E) 249 


44 அகஸ்தியர்‌ மதிவெண்பா நூறு 527 296 (G) 446 
45 அகஸ்தியர்‌ முப்பத்தாறு : 492 276 (A) 356 
46 அகஸ்தியர்‌ முப்ப்‌ பதினாறு 895 286 (C) 186 
47 அகஸ்தியர்‌ முப்புச்‌ சருக்கம்‌ ஆறு 898 2861) 140 
48 அகஸ்தியர்‌ ரத்தினச்‌ சுருக்கம்‌ 5687 2096(1) 448 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பின்‌ அகராதி 467 


தொடர்‌ கேட்ஸ்‌ 
2 ட்‌ லாக்‌ சுவ 3 
சுவடியின்‌ பெயர்‌ ப்ட்‌ டி ப 
எண்‌ டி நம்பர்‌ நம்பர்‌ பக்கம்‌ 


னாரா ளான வய ப அவையை ப அ ப ப ப ப பப படப்பட பற்றப்‌ 
49 அகஸ்தியர்‌ வகரத்திரயம்‌ சூத்திரம்‌ 
இருநூறு 515 289 (C) .405 
50 அகஸ்தியர்‌ வாக்யம்‌ சூரண வகை 
ஐம்பது 424” 8480) 228 
51 அகஸ்தியர்‌ வாக்யம்‌ (லேகிய வகை) 425 248 (E) 225 


22 5 (நெய்‌ வகைகள்‌) 426 248 (F) 227 
58 அகஸ்தியர்‌ வைத்திய சிந்தாமணி 440 250 (A) 259 
04 உ... (பலரோகத்திற்கு வெண்பா) 441 250(B) 267 
9 அகஸ்தியர்‌ வைத்திய சூத்திரம்‌ முன்னூறு 448 2௦1 (ம) 278 
ன்‌ 529 298 457 
5௦ அகஸ்தியர்‌ வைத்யம்‌ முன்னூறு 888 285 (A) 125 
97 அகஸ்தியர்‌ வைத்ய தர்க்கம்‌ 
இருபத்தைந்து 852 224 68 


58 அகஸ்தியர்‌ வைத்ய ரத்னச்‌ சுருக்கம்‌ 489 249 200 
Te 525 (B) 295 (J) 448 

59 அகஸ்தியர்‌ வைத்ய வல்லாதி அறுநூறு 570 288 (C) 3892 

. 60 அகஸ்தீசர்‌ சூத்திரம்‌ நூற்றுப்பத்து 986 281(A) 121 


61 அகஸ்தீசர்‌ பதினாறு 454 2540) 288 
62 அட்டவணை க்‌ 815 196 (C) 16 
68 5 (அனுபவ வைத்யம்‌) 476 266 581. 
64 ன்‌ (வைத்யம்‌) 891 285 (D) 180 
65 ம்‌ (செந்தூரம்‌) 458 254(A) 287 
்‌ 66 iy (வைத்யம்‌ பற்பமுறைகள்‌) 464 259 (0) 808 
67 (கயனவிதி) 490 274 954 
68 அதிசய சூத்திரம்‌ (கொங்கணர்‌) 860 226 (D) 75 2 
69 அதிசயம்‌ முப்பத்தாறு (சும்தரானந்தர்‌) 865 226 (1) 87 
70 அவ்வல்‌ கலிமா 988  214(A) 52 
71 அறுசுவை ரஸவர்க்கம்‌ 808 191 6 
ர்ச்‌: அனுடவ வைத்ய அட்டவணை 476 266 881 
78 அள்னசாரம்‌ (தான்ய வர்க்கம்‌) 462 259 (A) 300 
74 ள்‌ (ரஸ வர்க்கம்‌) 496 218 962 
75 அஷ்டாங்க பக்ஷிணி இராமதேவர்‌ 871 228 (E) 95 


76 அஷ்டாதிமாலை (அகஸ்தியர்‌ கருசூட்சுமம்‌) 527 296 (2) 
77 ஆயுர்வேத விஷயம்‌ (டீகா ஸஹிதம்‌) 509 288 877 


ல நிகண்டு இருநூறு ்‌ 


, CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


406 = தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


ட்டி சுவடியின்‌ பெயர்‌ பர்‌ கம்பர்‌ பக்கம 
79 இரஸக்‌ குளிகை (தக்ஷிணாமூர்த்தி) 408 286 (K) 148 
80: . இரஸ வர்க்கம்‌ பதினாறு (அகஸ்தியர்‌) 478 . 267 (B) 986 
i 825 204 (A) 88 
81 இரஸவர்க்கம்‌ 824 208 80 
88 5 (குணவாகடம்‌) 466 261 809 
88 ne (அன்னசாரம்‌) 496 278 802 
“84 ச்‌ (தான்ய வர்க்கம்‌) 402 259 (A) 800 
85 ள்‌ (அறுசுவை) 808 191 6 
86 (இரஸவாதிகளுக்குத்‌) திரட்டு வாகடம்‌ 498 280 (A) 864 
87 (இரஸவாதத்திற்குத்‌) திரட்டுவாகடம்‌ 498 280 (B) 865 
88 இராமதேவர்‌ அஷ்டாங்க பட்சணி 871 228 (E) 95 
89 இராமதேவர்‌ சூத்திரம்‌ முப்பது 872 228 (F) 96 
20 இராமதேவர்‌ ஆயிரத்தில்‌ சூத்திரம்‌ பத்து 518 289 (A) 402 
91 இன்பரஸமாலை (கர்பம்தரியுங்‌ குணம்‌) 886 204 (B) 85 
92 உதிரக்கட்டுக்‌ கஷாயம்‌ 854 22 (B) 70 
ற 855 225 (C) 711 
98 உரோமரிஷி கருமான சூத்திரம்‌ நான்கு 527 296 (F) 445 
94 உரோமரிஷி நாயஞர்‌ சூத்திரம்‌ 
இருபத்தைந்து 405 286 (M) 151 
95 உரோமரிஷி சூத்திரம்‌ இருபத்தைந்து 878 228 (2) 97 
96 " நூறு 488 272 850 
97 உரோமரிஷி பத்தொன்பது 527 296 (K) 450 
98 ஒசீயத்து 885 298 120 
99 கடைக்காண்டம்‌ ஐநூறு (கொங்கணர்‌) 469 268 (A) 318 
100 கண்ணேய்‌ பார்க்கிற விதம்‌ (பலதிரட்டு) 848 215 58 
101 கந்தக ரஸாயனம்‌ 940 214 (0) 58 
102 கம்பளிச்சட்டை கைலாஸநாதர்‌ நிகண்டு 
(விருத்தம்‌) 842 214 (1) 55 
108 கயறு சூத்திரம்‌ (மணிக்கடை) 447 2௦2 (0) 219 
104 கருசூட்மம்‌ பதினாறு (அகஸ்தியர்‌) 
ஷோடசமாலை என்கிற அஷ்டாதிமாலை 527 296 (1) 447 
. 105 கருமான சூத்திரம்‌ நான்கு (உரோமரிஷி) 525 (B) 295 (F) 445 
106 கருவூரார்‌ பாடல்‌ முப்பது 
(கலிவெண்பா) 516 289 (D) 407 
107 கருவூர்‌ சாமியார்‌ சாஸ்திரம்‌ 
(சூத்திரம்‌ முப்பது) 888 881 (ஐ) 115 
108 கர்ப்பகோளம்‌ ்‌ 817: 19T(A) 17 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


9-வது தொகுப்பின்‌ அகராதி 


469 
தெ ஈடர்‌ யின்‌ பெயர்‌ கேட்லாக்‌ சுவடி ்‌ 
பட மழ அதற்கே ன்‌ நம்பர்‌ நம்பர்‌ பக்கம்‌ 
110 கர்ப்பம்‌ தரியுங்குணம்‌ (இன்பரஸமாலை) 826 2043) 85 
111 கலைஞானச்‌ சுருக்கம்‌ நூற்றிருபது 
(அசஸ்தியர்‌) 892 285 (E) 182 
112 கஷாய வர்க்கம்‌ (அன்னசாரம்‌) 468 89௫) 302 
118 காவியம்‌ பதினாறு (அகஸ்தியர்‌) 396 9960) 188 
114 காயகற்பம்‌ (முதண்ட லேகியம்‌ முதலியன) 498 276 (B) 858 
115 காயகற்பம்‌ 494 276 (C) 859 
116 காலாங்கி நாயர்‌ சூத்திரம்‌ முப்பத்தாறு 472 264 (B) 821 
117 குணவாகடம்‌ (அகஸ்தியர்‌) 430 247 (A) 288 
118 $e (இரஸ வர்க்கம்‌) 466 261 809 
119 15 . ப்ப 824 208 80 
120 ட்‌ (யூகிமுனி) 420 242 209 
1; 829 207 (A) 40 
121 கும்பமுனி நாயலர்‌ வைத்ய 
ரத்னச்‌ சுருக்கம்‌ 444 251 (0) 276 
122 கும்மி (அகஸ்தியர்‌) பிசினிலாடு 353 225(A) 69 
128 கெந்தக ரஸாயலம்‌ 940 214(0) 58 
124 கேசரி நூல்‌ சாலத்திரட்டு (அகஸ்தியர்‌) 517 289 (E) 408 
125 கைலாசச்‌ சட்டைமுனிநாதர்‌ சாஸ்திரம்‌ 867 228 (A) 89 
126 கைலாசச்‌ சட்டைமுனி பாடல்‌ 828 202(B) 28 
127 (கைலாசநாதர்‌) கம்பளிச்‌ சட்டைநாதர்‌ 
அருளிய நிகண்டு (விருத்தம்‌) 842 214(E) 55 
198 கொங்கணர்‌ அதிசய சூத்திரம்‌ 860 226 (D) 75 
129 கொங்கணர்‌ சரக்குவைப்பு நூற்றுமூன்று 880 291 (0) 110 
i ர்‌ நாயனார்‌ கடைக்காண்டம்‌ 
LICE ட்‌ ஆயிரம்‌ 878 991 (A) 107 
181 கொங்கணர்‌ கடைக்காண்டம்‌ ஐநூறு 469 268 (A) 318 
“கணர்‌ கடைக்காண்ட சூத்திரம்‌ 
ட பவனை (தீகைடி விபரம்‌) 887 284 (B) 128 
199 கொங்கணர்‌ சடாட்சர விதி 868 226 (6) 18 
134 கொங்கணர்‌ முப்பு ஸுதீரம்‌ 527 296 (11) 446 
195 சங்கராச்சாரியார்‌ பாடல்‌ (தத்துவ உலா) 
(வைத்திய அட்டவணைப்‌ பகுதி) 416 288 116 
136 சட்ரஸ நிகண்டு ்‌ 835 212 (A) 47 
. 889 2140) 58 
ல வாஸ்‌ 929 2020) 28 
197 ச்சை மதிப்‌ ied 


wadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


பக்கம்‌ 


470 தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 
Q ர்‌ -  கேட்லாக்‌ சுவ 
ர சுவடியின்‌ பெயர்‌ நம்பர்‌ பட்‌ 
188 சட்டை முனிநாதர்‌ சாஸ்திரம்‌ (கைலாஸ) 867 228 (4) 
189 சரக்கு வைப்பு நூற்றுமூன்று 
(கொங்கணர்‌) 880 281 (0) 
140 சராயத்து மாலை 875 228 (1) 
141 சந்நி நிதானமும்‌ செய்கையும்‌ ௦19 289 (6) 
142 சந்நி வாத லக்ஷணம்‌ 58௦ (A) 294 (B) 
148 சாலத்திரட்டு ஆயிரத்திருநூறு 
முதல்‌ காண்டம்‌ வைத்யம்‌ முன்னூறு 
(அகஸ்தியர்‌) 508 288 (A) 
144 சாலத்திரட்டு கேசரி நூல்‌ (அகஸ்தியர்‌) 517 289 (E) 
145 சாஸ்திரம்‌ முப்பது (கருவூர்‌ சாமியார்‌) 888 291 (F). 
146 சிதம்பரச்‌ சக்கரம்‌ 415 281 (F) 
147 சித்த வைத்ய முறைகள்‌ . 580 299 
148 சித்திராரூடம்‌ 448 2520) 
ன்‌ 455 255 
149 சில்லரைப்‌ பாட்டும்‌ 
(வைத்ய அட்டவணையும்‌) 457 257 
150 சில்லரை வைத்யம்‌ 528 2970) 
1 528 297 (6) 
151 சுர நிதானம்‌ 491 247 (B) 
152 ப்‌ 482 269 (A) 
158 சுந்தரானந்தர்‌ அதிசய குத்திரம்‌ 
(முப்பத்தாறு) 865 266 (I) 
154 சுந்தரானந்தர்‌ தண்டகம்‌ 890 285 (C) 
155 சுந்தரானந்தர்‌ குத்திரம்‌ முன்று 899 286 (G) 
156 சுந்தரானந்தர்‌ சூத்திரம்‌ இருபத்தைந்து 874 228 (H) 
157 சுந்தரானந்தர்‌ தர்க்கப்பத்து 404 286 (L) 
158 சுல்தான்‌ சிக்கந்தர்‌ பசருபந்து . 418 287 (D) : 
159 சூக்திரம்‌ முப்பது (அகஸ்தியர்‌) 894 286 (B) 
160 சூத்திரம்‌ நாற்பத்தெட்டு . 
(அகஸ்தியர்‌ பூரண) 514 289 (8) 
161 : சூத்திரம்‌ ஐம்பது (அகஸ்தியர்‌) 401 286 (1) 
162 சூத்திரம்‌ நூறு (அகஸ்தியர்‌) 458 258 (A) 
168 சூத்திரம்‌ நூறு (அகஸ்தியர்‌) 471 264 (A\ 
164 குத்திரம்‌ தூற்றுட்பத்து (அகஸ்தியர்‌) 886 284 (A) 
்‌ 165 குத்திரம்‌ இருநூறு 
(அகஸ்தியர்‌ இரண்டாம்‌ பூரண) . 882 291 (E) 


9-வது தொகுப்பின்‌ அகராதி 


471 


தொடர்‌ 


எண்‌ 
166 
167 


168 
169 
170 
171 


172 
178 


174 
175 
176 


177 


178 
179 
180 
181 
182 
188 


184 
185 
186 

187 
188 
189 
190 


191 
192 
198 


சுவடியின்‌ பெயர்‌ 


சூத்திரம்‌ இருநூறு 
(வகார த்திரயம்‌ அகஸ்தியர்‌) 
சூத்திரம்‌ இருநூற்றுப்பதினறு 


(அகஸ்தியர்‌ பூரண) 512 (8) 


நம்பர்‌ 


015 


குத்திரம்‌ இருநூற்றைம்பது (அகஸ்தியர்‌) 827 


சூத்திரம்‌ முன்னூறு (அகஸ்தியர்‌) 
ர்‌ (அகஸ்தியர்‌ வைத்யம்‌) 
சூத்திரம்‌ பத்து 
(இராமதேவர்‌ ஆயிரத்தில்‌) 
சூத்திரம்‌ முப்பது ( இராமதேவர்‌) 
சூத்திரம்‌ இருபத்தைந்து 
(உரோமரிஷி காயர்‌) 
ப (உரோமரிஷி) 
சூத்திரம்‌ நூறு (உரோமரிஷி) 
சூத்திரம்‌ முப்பத்தாறு 
(காலாங்கி காயலர்‌) 
சூத்திரம்‌ (கொங்கணர்‌ கடைக்காண்டம்‌ 
தீகைஷ விபரம்‌) 
சூத்திரம்‌ அதிசயம்‌ (கொங்கணர்‌) 
குத்திரம்‌ மூன்று (சுந்தரானந்தர்‌) 
குத்திரம்‌ இருபத்தைந்து , 
சூத்திரம்‌ பத்து (தக்ஷினாமூர்த்தி) 


922 


8:9 
874 
261 


குத்திரம்‌ நாற்பத்தெட்டு (தக்ஷிணாமூர்த்தி) 806 


குத்திரம்‌ முன்னூறு (திருமந்திரம்‌ 

மூவாயிரத்திற்கு நிகண்டு வழலை) 
சூத்திரம்‌ முப்பது முப்பு (நந்திதேவர்‌) 
சூத்திரம்‌ முப்பத்தைந்து (போகர்‌) 
குத்திரம்‌ எழுநூற்றிரட்டு (போகர்‌) 
சூத்திரம்‌ (வகார) 
சூத்‌ திரம்‌ (வசிஷ்டர்‌) வைத்யம்‌ 
ஞானம்‌ இருபத்தைந்து (மச்‌ சமுனி) 
ஞான வெட்டியான்‌ 

(வைத்யம்‌ நாற்பத்தொன்பது) 

தண்டகம்‌ (சுந்தரானந்தர்‌) 
தண்டகம்‌ (திருமூலர்‌) 


870 


.402 


459 
528 
957 
531 
408 


844 
890 
461 
416 


கேட்லாக்‌ சுவடி 


நம்பர்‌ 


289 (0) 


988 (1) 
205 
902 (A) 
298 


289 (A) 
998 (1) 


286 (M) 
928 (G) 
272 


264 (B) 


284 (B) 
226 (D) 
286 (G) 
228 (H) 
226 (E) 
189 


228 (D) 
286 (1) 
258 (B) 
292 

226 (A) 
900 

286 (2) 


216 


995 (C) 
258 (D) 
298 


ட்‌ £ (சங்கராச்சாரியார்‌ ்‌ 
குத்த! ath Collection, Varanasi. An eGangotri Initiative 


பக்கம்‌ 


129 
298 
176 


472 5 | தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


அட்‌ சுவடியின்‌ பெயர்‌ ரர்‌ அத்‌ பக்கம்‌ 

194 தமிழ்‌ வாகடம்‌ 528 297 (B) 452 

1 528 297 (F) 455 
195 தன்வந்தரி குணவாகடம்‌ 877 280 104 
196 தன்வந்தரி நிகண்டு முன்னூறு 487 248 (F) 251 

ம்‌ 527 296 (A) 442 
197 தன்வந்தரி வைத்யம்‌ 507 2817 . 985 
198 தன்வந்தரி வைத்யம்‌ எழுபத்தொன்று 489 248 (B) 245 
199 தன்வந்தரி வைத்தியம்‌ இருநூறு 889 285 (B) 127 


200 தன்வந்தரி வைத்தியம்‌ இருநூறு 
கருக்கிடை 492 248 (A) 248 
201 தக்ஷிணாமூர்த்தி சூத்திரம்‌ பத்து 861 226 (1) 76 
202 தக்ஷிணாமூர்த்தி சூத்திரம்‌ நாற்பத்தெட்டு 806 189 2 
208 தசஷிணாமூர்த்தி தீக்ஷ£விதி இருநூறு 
(அகஸ்தியர்‌) 470 268 (B) 315 
204 தக்ரிணாமூர்த்தி வைத்யம்‌ 
ஆயிரத்தைனூறு 917 197 (B) 18 


205 9 417 289 178 
206 2 422 248 (B) 217 
207 தக்ஷிணாமூர்த்தி ரஸக்‌ குளிகை 408 286 (K) 148 
208 திரட்டு வாகடம்‌ ஐம்பது (அகஸ்தியர்‌) 845 217 60 
209 ன்‌ 450 2௦8 (A) 282 
210 திரட்டு வாகடம்‌ ரஸவா திகளுக்கு 498 280 (A) 364 
211 ப்‌ ரஸவாதத்திற்கு 498 280 (B) 365 


212 திருமந்திர அகவலும்‌ பட்டணத்துப்‌ 
பிள்ளை காஞ்சீபுரத்தில்‌ சொன்ன 
வெண்பா அகவலும்‌ 452 258 (C) 285 
218 திருமந்திரம்‌ முவாயிரத்திற்கு நிகண்டு 
வழலை சூத்திரம்‌ முன்னூறு 870  228(D) 98 


214 திருமந்திர வாகடம்‌ 451 258 (B) 284 
215 திருமூலர்‌ தண்டகம்‌ 461 258 (D) 298 
216 திருமூலர்‌ நூற்றிருபது 807 190 4 


217 தில்லைமுனி சாமியார்‌ வைத்திய 
சிந்தாமணி விளக்கம்‌ 500 - 9911) 869 
218 சீட்சாவிதி இருநூறு (அகஸ்தியர்‌) 
ேகவி’ாமூர்த்தி என்றுள்ளது) 512 (A) ச்‌ (E) 899 
219 தேரையர்‌ வாகடம்‌ (கஷாய க! 423 & (CQ) 222 
nkiative 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An oi | 


9-வது தொகுப்பின்‌ அகராதி | 479 


தொடர்‌ கேட்லாக்‌ சுவ 
்‌ . ட்‌ டி உடு 
எஸ்‌ சுவடியின்‌ பெயர்‌ நம்பர்‌ நம்புர்‌ பக்கம்‌ 
கணவனை வைகையை வைகையை ய வவ வை வை வ வையக வ்‌ வயத வ ணை தத தை 
220 தேரையர்‌ வைத்யம்‌ . 876 829 101 


221 தேரையர்‌ வைத்யம்‌ ஐநூறு 
(பிரும்மானந்த சைதன்யரான) 448 251 (A) 270 


222 ஈஞ்சுதின்ற பேருக்கு மாற்று 841 214(D) 54 
228 நந்தி தண்டகம்‌ 527 296 (C) 448 
224 நந்திதேவர்‌ முப்பு சூத்திரம்‌ ்‌ 402 286 (J) 146 


22௦ நந்தீசர்‌, போகநாதர்‌ பாடல்‌ நூறு 
(வகரம்‌) 518 289 (F) 410 


226 நயன சாஸ்திரம்‌ 481 268 889 
227 நயனவிதி அட்டவணை 490 974 954 
228 நயனவிதி ஐநூறு (அகஸ்தியர்‌) 411 287 (B) 159 
229 நாடிச்‌ சருக்கம்‌ 525 (A) 294 (E) 487 
280 காடித்‌ தொகை நூறு (அகஸ்தியர்‌) 495 277 960 
281 நாடி நிதானம்‌ (வால்மீகி சுவாமியார்‌) 880 20T(B) 41 
282 நாடிநூல்‌ இருபத்தாறு (அகஸ்தியர்‌) 846 218 61 

ன 499 281 (A) 808 
298 காடி லஷணம்‌ 525 (B) 294 (A) 483 
.284 நிகண்டு 525 (B) 294(1) 440 


285 நிகண்டு அட்டவணை (பேஷஜ கற்பம்‌) 
( தாதுவர்க்கம்‌ 856 (0) 11 


286 நிகண்டு (தன்வந்தரி) முன்னூறு 497 248 (F) 2௦1 
ள்‌ 5217 296 442 
297 நிகண்டு போகர்‌ (பிற்பாதி) 427 244 229 
ர்‌ 527 2961) 448 
௨88 நிகண்டு போகர்‌ (பலசரக்கு மருந்து) 497 219 862 


௨99 நிகண்டு வழலை சூத்திரம்‌ முன்னூறு 
(திருமந்திரம்‌ முவாயிீரத்திற்கு) 870 228 (D) 98 


240 நெஞ்சறி விளக்கம்‌ 485 248 (D) 248 
241 பகவதித்‌ தியானம்‌ (அகஸ்தியர்‌) , 897 286(E) 199 
242 பட்சணி (அகஸ்தியர்‌) 808 2280) 91 
243 பதார்த்த குணம்‌ 9848 220 64 
௨44 பரிபாஷை முதற்காண்டம்‌ (அகஸ்தியர்‌) 484 270 (A) 844 


245 பரிபாஷை இ ல்‌ தியர்‌) 485 270 (B) 846 


ன்‌ காண்டம்‌ இருபத்தைந்து 
246 பரிபாஷை முதற " (அகஸ்தியர்‌) 486 210 (C) 347 


247 பிலதிறப்டு[கண்€ேய்‌ துரந்க்திறலிதம்‌)...345 ரட்ட ல்ல 


874 . ... ; தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


தோடர்‌ .......' சுவடியின்‌ பெயர்‌ து த்‌, பக்கம்‌ 
'248 .பலதிரட்டு (புலிப்பாணி) 818 196 (A) ‘ 18 
249 பலதிரட்டு (யானை வைத்யம்‌) 585 (B) 295 440 
250 பல்திரட்டு (யூனானி) 814 1961) 15 
951 பலதிரட்டு 869 228(C) 92 
952 : (2 480 267 (D) 388 
258 பலதிரட்டு 505 285(&) 878 
954 ர்‌ 506 2861) 888 
“255 பலதிரட்டு (வைத்யம்‌) 525 (A) 294 (D) 485 
956 ட்‌ 527 296 442 
-257 521 290௫) 414 
2268: 001. AAS 525 (A) 294(G) 487 
259. 13171 586 2941) 485 
260 பற்பம்‌ செந்தூரம்‌ (அகஸ்தியர்‌) 467 262(&) 309 
“261 பற்பவகை (தேரையர்‌) பதினாறு 406 286 (N) 152 
262 பற்பவகை 850 22 5 566 
268 'பாடற்றிரட்டு (வைத்தியம்‌, மந்திரம்‌, * 
ல்‌ ்‌ வேதாந்தம்‌, சித்தாந்தம்‌) 429 ' 246 284 
264 பாலர்‌ கதை அத 446 22௫) 279 
205 பால (வாலை) வரகடம்‌ | ஆச்சா 
அ (பொதுக்காண்டம்‌) 828 206 88 
, 266 பால வாகடம்‌ (பொது) 866 227 88 
267 i 474 265 (B) 325 
. 268 ,பிசினிலாடு (அகஸ்தியர்‌ கம்மி 858 (A) 69 
269 பித்த நிதானம்‌ , , 502 282 (B) 874 


210 பிரும்மானந்த சைதன்யரான 


ர்‌ தேரையர்‌ வைத்யம்‌ ஐநூறு 442 251 (A) 970 
: 211 பிள்ளை வாகடம்‌ 465 260 . 


806 
872. பின்னூல்‌ எண்பது (அகஸ்தியர்‌) 468 962௫) 312 
: 278 (புலிப்பாணி) பலதிரட்டு / 818  196(A). 18 
274 பூஜாவிதி 858 2260). .8: 
275) பூ. (வால்‌... ட... 862. 926) ...77 
216 , (மகேச்வர) 864 260) 86 
277. ட (அகஸ்தியர்‌) 511 2880) 397 


8 பூரணகர்மகாண்டம்‌ முப்பத்தாறு இதழ 

( (அகஸ்தியர்‌) 898 286 (A) 198 
ட 99 ண 

ப டர (ட யி Varanasi. An S128 oo ப்தி ப 


8-வது தொகுப்பின்‌ அகராதி 45 


கேட்லாக்‌ சுவடி 
நம்பர்‌ நம்பர்‌ 


தொடர்‌ 


எண்‌ சுவடியின்‌ பெயர்‌ பக்கம்‌ 


280 பூரண சூத்திரம்‌ நாற்பத்தெட்டு 
(அகஸ்தியர்‌) 514 2890) 408 
281 பூரண சூத்திரம்‌ (இரண்டாம்‌) 
இருநூறு (அகஸ்தியர்‌) 882 221 (E) 118 
282 பெடிசம்‌ (பேஷஜம்‌) 896 212(B) 49 
288 பெண்பாலகவலும்‌(பட்டணத்துப்பிள்ளை) 
காஞ்சீவரத்தில்‌ சொன்னது, 
திருமூலர்‌ அகவலும்‌) 452 258(C) 285 
284 பெருநூல்‌ இரண்டாம்‌ காண்டம்‌ 
முன்னூறு. (அகஸ்தியர்‌) 509 288 (B) 389 
285 பேஷஜகற்பம்‌ (நிகண்டு அட்டவணை) 
தாதுவர்க்கம்‌ 856 ' 225(D) 71 


286 5s 449 252 (E) 282 
287 பேஷஜகற்பம்‌ (வத்த சிந்தாமணி) 588 297 450 
288 போகர்‌ குத்திரம்‌ முப்பத்தைந்து 459 258 (B) 296 
289 போகர்‌ சூத்திரம்‌ எழுநூற்றிரட்டு 523 292 419 
290 போகர்‌ நாயனார்‌ நிகண்டு 527 296 (B) 448 
291 போகர்‌ நிகண்டு (பலசரக்கு மருந்து) 497 279 862 
292 போகர்‌ நிகண்டு (பிற்பாதி) 427 244 . 229 
298 போகநாதர்‌ ஷோடச சூத்திரம்‌ 525 (B) 295(E) 444 


ர்‌ வகரம்‌ 
த ல்‌ நூறு 518 889௫) 410 


295 மகேசுவர பூஜா 904 226(H) 86 
296 மச்சமுனி (ஞானம்‌) இருபத்தைந்து 408 286 (P) . 195 
997 மச்சமுனி பாடல்‌ (வழலை மார்க்கம்‌) 881 2991 0) 112 


298 மணிக்கடை கயிறு சூத்திரம்‌ ன ல்‌ க ன்‌ ப 
வெண்பா (அகஸ்தியர்‌ ( I 
ல்‌ 489 218 952 | 


800 மருந்து அட்டவணை ்‌ 
801 மருந்துச்‌ சரக்கு அகராதி 491 275 ப 
- 802 மனை சாஸ்திரம்‌ 414 287 (E) ட, 
803 மஹாஸங்கல்பம்‌, வரலக்ஷிமிவ்ருத கதா 528 1 (E) ப 
904 மாட்டு வாகடம்‌ 456 


ப ர்க்கும்‌ 821 208 48 
905 மாத்திரை (வர்க்கம்‌) கத ள்‌ ன்‌ 
oo ல 91 229 066 


807 
ம்‌ ன்‌: 
க்‌ மா்தத்தி்ும கல்‌ ய்‌ வயணம்‌ 588 897(0) 458 


6-0. Jangamwadi ie! ப்‌ Varanasi. An eGangotri Initiative 


476 


தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


809 மிகராச மாலை மாலை 445 252 (A) 218 
51.0 முகைதீன்‌ சாப்பாடு 410 287(&) 158 
811 முப்பு சூத்திரம்‌ (கொங்கணர்‌) 526 296 (H) 446 
912 முப்பு சூத்திரம்‌ முப்பது (நந்திதேவர்‌) 402 286 (U) 146 
3818 முப்புச்‌ சுருக்கம்‌ ஆறு 898 286 (F) 140 
814 முப்பு பதினாறு (அகஸ்தியர்‌) 895 236 (C) 186 
915 முதண்ட லேகியம்‌ முதலியன (காயகற்பம்‌) 498  276(B) 858 
816 யானை வைத்தியம்‌ (பல திரட்டு) 525 (B) 295 440 
817 யூகிமுனி குண வாகடம்‌ 
(வைத்திய சிந்தாமணி) 420 248 209 
818 ள்‌ வைத்யசிந்தாமணி (பாட்டு) 
ஐ.நாற்றைம்பது 428 245 281. 
819 யூனனிப்‌ பலதிரட்டு 814 196 (2) 15 
920 ரத்தினச்‌ சுருக்கம்‌ (அகஸ்தியர்‌) 526 296 (J) 448 
821 ரஸக்குளிகை (தக்ஷிணாமூர்த்தி) 408 286 (K) 148 
822 ரஸவர்க்கம்‌ பதினாறு (அகஸ்தியர்‌) 478 281 (B) 386 
828 825 204 (A) 88 
824 ள்‌ 824 208 80 
925 ரஸவர்க்கம்‌ (குனவாகடம்‌) 466 261 809 
826 0 (அன்னசாரம்‌) 496 278 962 
927 ௭ (தான்யவர்கம்‌) 462 259 (A) 300 
828 ர்‌ (அறுசுவை) 808 19] 6 
929 ரஸவாதிகளுக்குத்‌ திரட்டு வாகடம்‌ 498 280(&) 864 
880 ரஸவாதத்திற்குத்‌ திரட்டு வாகடம்‌ 498 280 (B) 365 
881 ராமதேவர்‌ அஷ்டாங்கபட்சணி 871 228 (E) 95 
832 ராமதேவர்‌ சூத்திரம்‌ முப்பது 872 228 (F) 96 
888 ராமதேவர்‌ ஆயிரத்தில்‌ சூத்திரம்‌ பத்து 518 289 (A) 402 
8984 ரோமரிஷி கருமான சூத்திரம்‌ நான்கு 525 (B) 295௫) 445 
895 ரோமரிஷி நாயஞர்‌ சூத்திரம்‌ 
இருபத்தைந்து 405 236 (M) 151 
886 ரோமரிஷி சூத்திரம்‌ இருபத்தைந்து 875 228(G) 97 
887 ரோமரிஷி சூத்திரம்‌ நாறு 488 212 850 
838 ரோமரிஷி பத்தொன்பது 927 296 (8) 449 
939 லேகிய வர்க்கம்‌ 809 192 8 
840 வகார குத்திரம்‌ 857 226 (A) 78 
941 வகாரம்‌ முப்பது (அகஸ்திய மகாமுனி) 486 248 (E 249 
்‌ 6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பின்‌ அகராதி கார 


பக்கம்‌ 


தொடர்‌ க 
எண்‌ : சுவடியின்‌ பெயர்‌ கேட்லாக்‌ சுவடி 


நம்பர்‌ நம்பர்‌ 


842 வகாரத்திரய சூத்திரம்‌ இருநூறு 
அகஸ்தியர்‌ 515 2891) 405 
848 வகாரம்‌ பாடல்‌ நூறு 
(நந்தீசர்‌ போகனாதர்‌) 518 289 (F) 410 


844 வகார வைத்திய அட்டவணை 821 201 24 
845 வசிஷ்டர்‌ சூத்ரம்‌ வைத்யம்‌ 281 800 462 
846 வல்மீகர்‌ எண்பது . 912 195 12 
847 வல்மீகர்‌ நாடி 810 198 9 


948 வல்மீக சுவாமியார்‌ நாடி நிதானம்‌ 980 807௫) 44 
849 வழலை சூத்திரம்‌ முன்னூறு 

(திருமூலர்‌ மூவாயிரத்திற்கு நிகண்டு) 8970 228 (D) 98 
950 வழலை மார்க்கம்‌ (மச்சமுனி பாடல்‌) 881 281) 118 
851 வழலை முறை முப்பது (கொங்கணர்‌) 919 291 (3) 109 
9852 வால்மீக சுவாமியார்‌ நாடி நிதானம்‌ 980 207 (B) 41 


853 வாசமுனி சூத்திரம்‌ எழுபது 527 296 (D) 444 | 
954 வாதம்‌ எண்பதுக்கும்‌ பெயர்வெண்பா 501 282 (A) 878 | 
955 வாலை பூசாவிதி 862 226 (F) 77 
956 வாலை (பால வாகடம்‌) பொதுக்காண்டம்‌ 828 206 , 96 


957 வியாதியின்‌ குணம்‌ 
்‌ ட்டு “(வைத்தியப்‌ பலதிரட்டு) 525 294 (0) 485 


958 வைசூரி வைத்தியம்‌ (தக்ஷிணாமூர்த்தி) 897 218 50 | 
859 வைத்திய அட்டவணை 918 198 19 | 
860 ப்‌ 9989 910 தலை. 
961 ல்‌ 901 950) 380 | 
962 ம்‌ 407 896(0) 158 | 
968 i 412 87(0) 160 | 
964 416 288 170 
965 ர்‌ 418 240 181 
906 ்‌ 419 21. 194 ட] 
மே குறடு பண்டா 457 957 202 


968 வைத்திய அட்டவணை (பற்ப முறைகள்‌) 464 259(0) 808 


தத ATs 265 (A) 828. 
CE Co ats 265 (C) 828 I 


க ந்‌, 487 27 349 
பவனை 522 291 416 . | 
பாத வத்த. 215 166(0) 16 


6-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


416 


. தமிழ்ச்‌ சுவடிகளின்‌ 


தட்‌ சுவடியின்‌ பெயர்‌ io த பக்கம்‌ 
878 பட்லு கருக்கிடை இருநூறு 
Rh: (தன்வந்தரி) 482 248 (A) 248 
874 வைத்திய சிந்தாமணி 811. 194 10 
ரத. (013, | 820 200 22 
976 பல்‌ 925 294 (F) 487 
877 1 (அகஸ்தியர்‌) 440 250 (A) 259 
918 5 (பல ரோகங்களுக்கு 
வெண்பா) 441 250 (B) 267 
879 வ (யூகிமுனி பாடல்‌ 
ஐ.நாற்றைம்பது) 428 245 281 
880 (பேஷஜகல்பம்‌) 5௨8 297 450 
881 வைத்திய சிந்தாமணி விளக்கம்‌ 
(தில்லைமுனி சுவாமியார்‌) 500 281(B) 869 
982 தில்லை கோவிந்தன்‌ வைத்தியம்‌ 
இருநூறு (தன்வந்தரி) 889 296 (B) 127 
888 வைத்தியம்‌ எழுபத்தொன்று (தன்வந்தரி) 488 248 (B) 245 
984 வைத்தியம்‌ ஆயிரத்தைநூறு 
(தக்ஷிணாமூர்த்தி) 417 289 178 
-885 வைத்தியம்‌ ஆயிரத்தைனூறு 
(தக்ஷிணாமூர்த்தி) 422 2480) 817 
986 வைத்தியம்‌ (தேரையர்‌) 876 2209 101 
887 வைத்தியம்‌ (கும்பமுனி ஈாயனார்‌ 
ரத்னச்சருக்கம்‌) 444 251(C) 276 
888 வைத்தியம்‌ சாற்பத்தொன்று 
(ஞானவெட்டி யான்‌) 844 216 569 
989 வைத்திய சூத்திரம்‌ முன்னூறு 
கல்‌ 888 . 295 (A) 125 
890 ப்‌ 3 448 251(B) 278 
891 ன்‌ » ." 529 208 457 
992 து ட்‌ 982 202(A) 26 
. 998 வைத்தியம்‌, மந்திரம்‌, வேதாந்த, 
கித்தாந்த பாடற்றிரட்டு 429 246 284 
: 894 வைத்தியத்‌ தர்க்கம்‌ இருபத்தைந்து 
பரி (அகஸ்தியர்‌) 852 224 68 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


5-வது தொகுப்பின்‌ அகராதி 479 


ப்‌ சுவடியின்‌ பெயர்‌ ட்‌ & க்‌ பக்கம்‌ 
895 வைத்தியத்‌ திரட்டு 884 282 117 
896 1; 805 188 il 
897 ப்‌ 477 867(&) 885 
898 ப்‌ 504 284 877 
899 506 286 (A) 881 
400 1 524 299 429 
401 வைத்தியப்‌ பலதிரட்டு 525 294 424 
402 வைத்திய ரத்னச்‌ சுருக்கம்‌ (அகஸ்தியர்‌) 489 249 259 
408 அ , ன்‌ 520 890(&) 414 
404 9 ச்‌ 527 296 (J) 448 


05 வத்திய வல்லாதி அறுநூறு 
1 ல்‌ (அகஸ்தியர்‌) 510 288 (C) 892 


406 வைத்திய நூல்‌ 409 986) 156 


POC CRG YI 
க! JABADGURY VEHWARADIYA 
JNANA SIMHASAN JANANARAADSYD 
LIBRARY 
ஸ்லோகம்‌ Math, காணி 
நில்‌ யி 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


7] 


CC-0. Jangamwadi Math Collection, Varanasi. An eGangotri Initiative 


